T.28 20 . 


அண்ணாமலைப் பல்கலைக் கழக சரித்திர வெளியீடு -18 


இந்திய வரலாறு 


( மூன்றாம் பாகம் ) 


புதிய கால இந்தியா 


ஆக்கியோர் : 
R. சத்தியநாதய்யர் , எம்.ஏ. , எல்.டி. , 

பேராசிரியர் , 
வரலாற , அரசியல்துறை. 


D. பாலசுபிரமணியன் , எம்.ஏ., 

வரலாற்று விரிவுரையாளர் . 


WITH COURAGE DEATH 


அண்ணாமலைப் பல லைக் கழகம் 

1961 


ஆக்கியோருரை 


தொன்மையும் நன்மையும் படைத்த தமிழ் மொழியின் 
பெருமையைப்பற்றி மாறுபாடான கருத்துக்கே இடங் 
கிடையாது என்பது யாவரும் அறிந்த உண்மை . பல சிறப்பு 
களுடன் கூடிய தமிழுக்கு இக்கால வாழ்க்கைக்குரிய பிற 
கலைச் செல்வங்களும் இன்றியமையாத தேவையாகும் . 
தேவையினை நிறைவேற்றும் பணிகளுள் வரலாறுகளைத் 
தமிழ்மொழி வாயிலாக வெளியிடுதலும் ஒன்றாகும் . கல்லூரி 
மாணவர்கள் சிறப்பாகத் தமிழிற் பயின்று தெளியும் முறையில் 
இந்நூல் வெளிவருகிறது . பாரதியார் கண்ட தமிழ் நாடு 
தோன்றுவதில் தமிழ் நாட்டினர் யாவருக்கும் ஆர்வம் உண்டு . 
எனினும் குறுகிய காலத்தில் சில 

அருஞ்செயல்களைச் 
சிறப்பான முறையில் செய்துகாட்ட முடியுமா என்ற ஐயம் 
சில பேரறிஞர்களிடம் காணப்படுகிறது . தொடக்க காலத்திற் 
றோன்றும் நூல்களில் குறைபாடுகள் இருக்கக்கூடும் . 
அவற்றை ஆதாரமாகக் கொண்டு ஒரு முடிவுக்கு வருவது 
சிறப்புடையதன்று . காலப் போக்கில் தக்கார் ஊக்கமளித்தால் 
தலைசிறந்த படைப்புக்களைத் தமிழன்னையின் திருவடி மலர் 
களில் சமர்ப்பிக்க இயலும் என்றே நம்புகிறோம் . மேனாட்டு , 
கீழ்நாட்டுக் கலைகளை வளர்ப்பதுடன் தமிழ்க் கலைகளையும் 
வளமூட்டி வளர்த்துவரும் தாயகமாகத் திகழும் அண்ணாமலைப் 
பல்கலைக்கழகம் வெளியிடும் இத்தமிழ் நூலை , தாய்மொழியில் 
நாட்டம் நிலைத்துவரும் இக்காலத்தில் தமிழுலகம் வரவேற்கு 
மென்றே நம்புகிறோம் . இப்பல்கலைக்கழகத்தின் “ சிண்டிகேட் ” 
அமைத்த பேராசிரியர் குழுவினர் , இந்நூலின் கையெழுத்துப் 
பிரதியை பரிசீலனை செய்து உதவினர் . அவர்களுக்கும் இந் 
நூல் வெளிவர உதவிய பல்கலைக்கழக அதிகாரிகள் யாவருக் 
கும் நூலாசிரியர்களின் நன்றி உரியதாகும் . மிகக் குறுகிய 
காலத்தில் இதை அச்சிட்டுத் தந்த “ கீதா பிரஸ் ” உரிமை 
யாளரது பணி பாராட்டத்தக்கதாகும் . 


குறிப்பு : இந்நூலின் அடிக்குறிப்புக்களில் தரப்பட்டுள்ள எண்கள் 

இந்நூல் முடிவிலுள்ள மேற்கோள் நூற்றொகுதியிற் 
காணப்படும் நூல்களைக் குறிப்பன . 


அதிகாரம் 1 


முகலாய பேரரசு 


பக்கம் 
1 


பகுதி 


1 


2 


6 


3 


. 


10 


4 


பகதூர் ஷா (1707-12 ) 
ஜஹந்தர் ஷா ( 1712-13 ) 
பரூக்சையர் ( 1713-9 ) ; அவருக்குப் 
பின் வந்தோரும் சையது சகோ 
தரர்களும் 
முகம்மது ஷா ( 1719-48 ) ; நாதிர் 

ஷாவின் படையெழுச்சி ( 1738-39) 
பேரரசர் அகமதுஷாவும் ( 1748- 54 ) 

அப்தலியின் படையெடுப்புக்களும் 
II- ம் ஆலம்கீர் ( 1754-59 ) ; II- ம் 
ஷாஆலம் 1759-1806 அப்தலியின் 
படையெழுச்சிகள் ( தொடர்ச்சி ) 
முகலாயப் பேரரசின் அழிவு : 

படிகள் ( Stages ) 
அசப் ஜாஹி குலம் 


24 


5 


- 


28 


6 


பல 


33 


7 


36 


. 


அதிகாரம் 2 


பேஷ்வாக்களின் உயர்நிலை ( 1713-72 ) 


பகுதி 1 


42 


2 


44 


3 


50 


. 


4 


58 


5 


சாகுவும் தாராபாயும் ( 1780-12 ) 
பாலாஜி விசுவநாத் ( 1713-20 ) 
பாஜிராவ் ( 1720- 40 ) 
பேஷ்வாவின் பண்புகள் ; படைத் 

திறமையும் , அரசதந்திரமும் 
மஸ்தானி , சிம்னாஜி அப்பா , 

பிரம்மேந்திர ஸ்வாமி 
ரகூஜி பான்ஸ்லேயின் கருநாடகப் 
படையெடுப்பும் அவரது பிற்கால 
வாழ்க்கையும் 
பாலாஜிராவ் ( 1740-61 ) அரசியல் 
வாழ்க்கையின் முதற்பகுதி 


. 


61 


6 


64 


7 


68 


2 


பக்கம் 


பகுதி 8 


9 


71 
75 
77 
79 


10 


11 


- 


12 


81 


2, 


13 


85 


14 


சாகு 1708-49 ) பண்புகளும் - 

கொள்கையும் 
தாராபாயின் இறுதி வீழ்ச்சி 
பேஷ்வாக்களின் முன்னேற்றம் 
பாலாஜிராவும் ஆங்கிரரும் புஸ்ஸியும் 
உத்கீரும் பானிப்பட்டும் 
மராட்டியர் வீழ்ச்சியின் காரணங் 

களும் அதன் விளைவுகளும் 
சதாசிவராவும் ரகு நாதராவும் 
பாலாஜிராவின் தன்மையும் 

கொள்கையும் 
மாதவ ராவ் ( 1761-72 ) 
அகல்யா பாய் ஹோல்கார் 
மராட்டியரின் தரைப்படையும் 

கடற்படையும் 
சிவில் ஆட்சிமுறை 
சமூக வாழ்க்கையும் பண்பாடும் 


89 


15 


. 


91 
93 


16 
17 


97 


. 


18 


98 


19 


103 
107 


20 


பகுதி 1 


110 


2 


116 


3 


அதிகாரம் 3 
ஆங்கிலேயர் ஆட்சியின் எழுச்சி 

( 1708-72 ) 
ஆங்கிலக் 

கூட்டுக்குழுவும் 
மேனாட்டினர் போட்டியும் ( 1708-46 ) 
மார்த்தினின் பின் வந்தோர் ; 

லெனாயரும் தூமாவும் 
தியூப்ளே : வாழ்க்கை , கொள்கை , 
முறைகள் , திறமை , 

தோல்வி 
முதலியன 
ஆனந்தரங்கப் பிள்ளை ( 1709-61 ) 
புஸ்ஸி 
புதுச்சேரியின் வீழ்ச்சி 
பிரெஞ்சுக்காரரின் தோல்விக்குரிய 

காரணங்கள் 
ஐரோப்பியரின் வெற்றிக்குரிய 

நிலைமைகள் 


118 


4 
5 
6 


135 
137 
139 


7 


12 


144 


8 


149 


3 


பக்கம் 
151 


பகுதி 9 

10 


153 
161 


11 


12 


12 


165 


13 


168 ) 


14 


175 


15 


182 


யூசுப்கான் 
ஐதர் அலியும் முதல் மைசூர்ப் 

போரும் 
கருநாடகத்தில் ராபர்ட் கிளைவ் 
சிராஜ் -உத் - தௌலாவும் கல்கத்தா 

இருட்டறைத் துயர நிகழ்ச்சியும் 
வங்காளத்தில் கிளைவ் , பிளாசி , 

பிதேரா போர்கள் 
மீர்ஜாபர் ; மீர்காசிம் ; பக்ஸார் போர் 
கிளைவின் இரண்டாம் முறை ஆட்சி ; 

வெளித்துறைக் கொள்கை 
பிரிட்டிஷ் ஆட்சியின் எழுச்சி 
ஆட்சிமுறை ; இரட்டை ஆட்சி 
கிளைவின் சீர்திருத்தங்களும் இரண் 
டாம் முறை வங்காள 

ஆட்சித் 
தலைமையும் 
கிளைவின் இறுதிக்காலம் ( 1767-74 ) 
கிளைவின் இயல்பு , 

போர் வீரத் 
திறமை, அரசியல் வல்லமை 
வங்காளத்தில் வெரெல்ஸ்ட் , 

கார்ட்டியர் ஆகியோர் ஆட்சி 


16 


186 
189 


17 


18 


193 
197 


19 


1 . 


20 


3 , 


199 


21 


202 


அதிகாரம் 4 


வாரன் ஹேஸ்டிங்ஸ் ( 1772-85 ) 


பகுதி 1 


204 


2 


215 


3 


220 


ஹேஸ்டிங்ஸ் : ஆரம்ப வாழ்க்கையும் , 
வங்காள ஆட்சியும் 
ரோஹில்லாப் போர் ( 1774 ) 
முறைப்படுத்துஞ் சட்டம் ( 1773 ) 

( ஒழுங்குமுறைச் சட்டம் ) 
குழப்ப நிலை . 
நந்தகுமாரின் துயர முடிவு 
ஹேஸ்டிங்ஸின் நிலைமையும் ஆலோ 
சனை சபை - நீதிமன்றப் போராட்ட 
மும் . 


4 


227 
231 


5 


. 


6 


3 . 


237 


4 


பக்கம் 


பகுதி 7 


241 


8 


11 


250 


9 


262 


10 


266 


11 


0 


நானாபட்னிஸ் ; மகா தஜி - சிந்தியா ; 

முதல் மராட்டியப்போர் . ( 1775-82 ) 
ஐதர் அலியும் சென்னை அரசாங்கமும் ; 
இரண்டாம் மைசூர்ப்போர் முற்பகுதி 

( 1780-2 ) 
ஐதரைப்பற்றிய மதிப்பீடு . 
திப்புசுல்தானும் மக்கார்த்னேயும் ; 
இரண்டாம் மைசூர்ப் போரின் பிற் 
பகுதி ( 1783-84 ) 
இராமபுரியின் பெய்ஸுல்லாகான் 

( 1780-1 ) 
வாரணாசியின் செயிட்சிங் ( 1781 ) 
பைஸாபாத் ( Fyzabad ) பீகங்கள் 

( 1782 ) 
பார்லிமெண்டு சட்டங்கள் , 1781 

முதல் 1784 வரை 
ஹேஸ்டிங்ஸ் பதவிக்காலத்தின் 

இறுதிப்பகுதி ( 1780-5 ) 
துரோகக்குற்ற விசாரணை 
வாரன் ஹேஸ்டிங்ஸைப் பற்றிய 

மதிப்பீடு . 


269 


12 


270 


. 


13 


274 


14 


. 


278 


15 


283 


16 


286 


17 


293 


அதிகாரம் 5 
( 1785-6 ) முதல் ( 1786-98 ) வரை 


இந்திய வரலாறு 


பகுதி 1 


301 


2 ) 


305 


மக்பர்ஸன் ( 1785-6 ) காரன்வாலிஸ் 

( 1786-93 ) 
திப்புசுல்தானும் மூன்றாவது மைசூர்ப் 

போரும் ( 1790-2 ) 
கருநாடகம் , அயோத்தி , நேபாளம் 
நிலையான நிலவரித்திட்டம் ( 1793 ) 
முறை வழங்கலும் பிற சீர்திருத்தங் 
களும் 


3 


* 


311 


4 


12 


313 


5 


318 


5 


பக்கம் 


பகுதி 6 


325 


7 


327 


8 


8 


பார்லிமெண்ட் சட்டங்கள் -1793 - ம் 

ஆண்டு பட்டயச்சட்டம் 
காரன்வாலிசின் இயல்பும் அருஞ் 

செயல்களும் 
மகாதஜி சிந்தியாவின் உயர் நிலை , 

இயல்பு , பெருமை 
ஷோர் ( 1793-8 ) 
நானா பட்னிஸ் ; உயர் நிலை , இயல்பு , 

அரசியல் வல்லமை 
சீக்கியர் 
பண்பாடும் சமூக வாழ்க்கையும் 


331 


9 


338 


10 


344 


11 


353 


12 


358 


அதிகாரம் 6 


வெல்ஸ்லி முதல் ஹேஸ்டிங்ஸ் வரை 

( 1798-1823 ) 


பகுதி 1 


360 


2 


369 


3 


372 


4 


377 


5 


2 


6 


வெல்ஸ்லியின் கொள்கை 

( 1798-1805 ) 
திப்புவும் நான்காம் மைசூர்ப் போரும் 

( 1799 ) 
திப்புசுல்தானின் இயல்பும் தோல்வி 

யும் 
வெல்ஸ்லியும் மைசூரும் 
தஞ்சாவூர் , சூரத் , கருநாடகம் , 

பரூக்காபாத் 
ஐதராபாத் , லக்னௌ 
பிரெஞ்சுக்காரருக்கு எதிரான 

நடவடிக்கைகள் 
இரண்டாவது மராட்டியப் போர் 

( 1803-5 ) 
ஆட்சி முறை 
வெல்ஸ்லியின் பிற்கால வாழ்க்கை ; 

படைத்தலைவர் வெல்ஸ்லி 
கவர்னர் ஜெனரல் வெல்ஸ்லியின் 
சிறப்பு 


381 
386 


7 


. 


390 


8 


392 
402 


9 
10 


- 


33 


404 


11 


408 


6 


பக்கம் 


பகுதி 12 


414 
418 


13 


. 


. 


14 


420 


15 


423 


425 


31 


16 
17 


. 


427 


429 


. 


18 
19 


ப 


430 


20 


- 


433 


21 


1 , 


437 


.. 


22 


காரன்வாலிஸ் ( 1805 ) ; பார்லோ 

( 1805-7 ) 
வேலூரில் புரட்சிக்கலகம் ( 1806 ) 
மிண்டோ ( 1807-13 ) வாழ்க்கையின் 

முற்பகு தியும் கொள்கையும் 
அமிருதசரஸ் உடன்படிக்கை ( 1809) 
மத்திய இந்தியா ; இராசபுதனம் 
திருவாங்கூர் , சென்னை , புரட்சிக் 

கலகங்கள் 
கடல் கடந்த படையெழுச்சிகள் 
பிண்டாரிப் பேரிடர் 
பார்லிமெண்ட்டுச் சட்டங்கள் ; 
பட்டயச் சட்டம் ( 1813 ) மிண்டோ 

வின் பணிகள் 
ஹேஸ்டிங்ஸ் பிரபுவின் கொள்கை 

( 1813 -23 ) 
கூர்க்கருடன் போர் (1814-16 
புரட்சிக் கலகங்கள் ; பிண்டாரியர் 

அழிவு 
மூன்றாவது மராட்டியப் போர் 

( 1817-19 ) 
II- ஆம் பாஜி ராவ் ; தௌலத் ராவ் 
சிந்தியா ; மராட்டியரின் தோல்விக் 
குக் காரணங்கள் 
லக்னௌ ; ஐதராபாத் 
ஆட்சி முறை 
ஹேஸ்டிங்ஸின் இயல்பும் அவர் 

முடித்த செயல்களும் 
மன்றோ 
எல்பின்ஸ்டன் ( Elphinstone) 

மால்கம் ( Malcolm ) 
கல்வி வளர்ச்சியும் இராம் 

மோகன்ராயும் 


441 


23 


24 / 


. 


448 


25 


33 


452 


26 


. 


461 


27 


464 


28 


468 


29 


. 


471 


30 


475 


2 


31 


478 


7 


பக்கம் 


பகுதி 32 


செராம்பூர் பா திரிகளும் பத்திரிகைத் 

தொழிலும் 
இலங்கை 
பர்மா 


33 
34 


481 
483 
484 


அதிகாரம் 7 
( 1823 முதல் 1848 வரை ) 


இந்திய வரலாறு 


488 


பகுதி 1 

2 


490 


3 


4 


497 
502 
504 
506 


5 
6 
7 


1 


510 


8 


அரசியல் 


9 
10 
11 


ஜான் ஆதம் 
ஆமெர்ஸ்ட் ( 1823 - 8 ) . முதல் பர்மியப் 

போர் 1824 6 ) 
பெண்டிங்கு 1828. 35 ) . பாதுகாப்புக் 

குட்பட்ட அரசுகள் 
மைசூர் , குடகு 
வெளித்துறைக் கொள்கை 
பட்டயச் சட்டம் ( 1833 ) 
பெண்டிங்கு நிறைவேற்றிய 

சீர்திருத்தங்கள் 
பெண்டிங்கின் இயல்பு, 

வல்லமை , ஆட்சித் திறமை 
மெட்காஃப் ( 1835 
இரஞ்சித்சிங் ( பி . 1789 - இ . 1839 ) 
ஆக்லண்டு (1836-42 ) ; முதல் 

ஆப்கானியப் போர் ( 1838 - 42 ) 
எல்லன்பரோவும் ( 1842- 4 ) முதல் 

ஆப்கானியப் போரின் தொடர்ச்சி 
யும் ( 1842 ) 
சிந்து நாட்டைச் சேர்த்துக்கொள்ளல் 

சிந்தியாவுடன் போர் ( 1843 ) 
ஹார்டிஞ்சு ( 1844 8 ) முதல் 

சீக்கியப் போர் ( 1845-6) 
கல்வி வளர்ச்சி 
முகம்மதிய சமய , இலக்கியப் பணிகள் 


525 
528 
530 


537 


12 


546 


13 


549 


14 


15 
16 


554 
560 
561 


. 


8 


பக்கம் 


பகுதி 17 


வில்சன் , இராம் மோகன்ராய் 
( தொடர்ச்சி ), தேவேந்திர நாத் 

தாகூர் 
தொழில்துறையில் இந்தியாவின் 


562 


18 


தளர்ச்சி 


565 


அதிகாரம் 8 


டல்ஹௌசியும் இந்தியப் படைக்கலகமும் 


( 1848-58 ) 


பகுதி 1 


569 


2 


3 


574 
578 
579 
581 


4 


> 


5 


33 


6 


. 


583 


7 


588 
590 


8 


டல்ஹௌசியின் கொள்கை 
இரண்டாவது சீக்கியப்போர் ( 1848-9 ) 
பஞ்சாபில் பிரிட்டிஷ் ஆட்சி 
கோஹி நூர் வரலாறு 
இரண்டாவது பர்மியப் போர் ( 1852 ) 
இறுதிப் பட்டயச் சட்டம் 
அவகாசியிலிக் கொள்கை 

( The Doctrine of Lapse), 
டல்ஹௌசியும் வேறு சில 

சிற்றரசர்களும் 
புரட்சிக் கலகங்கள் 
அயோத்தியை இணைத்துக் 

கொள்ளல் 
ஆட்சிமுறை 
இருப்புப்பாதை , தந்திமுறை , 

அஞ்சல்முறை 
கல்வியும் வேறுபல பொது நலச் 

சீர் திருத்தங்களும் 
டல்ஹௌசியின் இயல்பும் 

சாதனைகளும் 
டல்ஹௌசியை , கர்சான் , 

வாரன் 
ஹேஸ்டிங்ஸ், வெல்ஸ்லி ஆகியோ 
ருடன் ஒப்பிடுதல் 


9 


592 


10 


32 


596 


11 


598 


12 


. 


602 


13 


. 


606 


14 


611 


9 


பக்கம் 


பகுதி 15 


613 


16 


616 


17 


622 


18 


625 


19 


. 


கானிங்கு ( 1856-8 ) 
படைக்கலகத்தின் தன்மையும் 

அதன் காரணங்களும் 
டங்ஹௌசியின் பொறுப்பு 
படைக்கலக நிகழ்ச்சிகள் ( 1857-8 ) 
கலகம் தோல்வியுற்றமைக்குக் 

காரணங்கள் 
கம்பெனியின் முடிவு 
இந்திய அரசியல் நிர்வாகச் சட்டமும் , 
விக்டோரியா பேரரசியின் 

அறிக்கையும் ( 1858 ) 
படைக் கலகத்தின் வேறு சில 

விளைவுகள் 


629 


20 


631 


21 


634 


22 


3 , 


636 


அதிகாரம் 9 
( 1858 முதல் இந்திய வரலாறு ) 


பகுதி 


1 


638 


2 


643 


சி 


. 


3 


644 


4 . 


649 


33 


, 


5 


652 


6 


656 


-- 


666 


அரசப் பிரதி நிதி கானிங்கு (1858-62 ) 
எல்ஜின் 
லாரன்சு ( 1864-69 ) 
மேயோ ( 1869-72 ) 
நார்த்புரூக்கு (1872-6 ) 
லிட்டன் ( 1876-80 ) 
ரிப்பன் 1880-84 ) 
டஃப்ரின் ( 1884-1 ) 
லாண்ஸ்டவுன் (1888-94 ) 
இரண்டாவது எல்ஜின் (1894-9) 
சமயமும் இந்திய தேசிய இயக்கமும் 
கர்சான் ( 1899-1905 ) 
இரண்டாவது மிண்டோ 

பிரபு ( 1905-10 ) 


8 


674 


9 


680 


10 


688 


11 


694 


12 


698 


தி 


13 


. 


718 


10 


பக்கம் 


பகுதி 14 


727 


15 


731 


16 


747 


17 


752 


ே 


18 


760 


19 


இரண்டாவது ஹார்டிஞ்சு 

( 1910-16 ) 
செம்ஸ்போர்டு ( 1816-21 ) 
ரீடிங் ( 1921-6 ) 
இர்வின் ( 1926-31 ) 
வில்லிங்டன் ( 1931-6 ) 
லின்லித்கோ (1936-43 ) 
வேவல் பிரபு ( 1943-47 ) 
இந்தியாவின் கடைசி அரசப் 

பிரதிநிதி 
1950 ஆண்டு புதிய அரசியலமைப்பும் 

1951- ம் வருட திருத்தமும் 
தேசிய ஒற்றுமையும் பிற 

முன்னேற்றங்களும் 


776 


. 


20 


785 


21 


789 


22 


23 


792 


23 


819 


நாட்டுப் படங்கள் 


பக்கம் 


... 


41 


109 


... 


... 


... 


203 


... 


... 


300 


I. முகலாயப் பேரரசு ( 1707-61 ) 
II . மராட்டியரின் உச்ச நிலை ( 1713-72 ) 
III . பிரிட்டிஷ் அரசின் எழுச்சி (1708-72 ) 
IV . வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்து இந்தியா 

( 1772-85 ) 
V. இந்தியா ( 1785-98 ) 
VI . இந்தியா ( 1798-1823 ) 
VII . இந்தியா ( 1823-48 ) 
VIII . இந்தியா ( 1848-58 ) 
IX . இந்தியா ( 1858-1947 ) 
X. இந்தியாவும் பாகிஸ்தானமும் 


... 


359 


487 


... 


568 


... 


637 


.. 


788 


822 


அதிகாரம் 1 . 


முகலாயப் பேரரசு ( 1707-61 ) 


பகுதி 1 . 


பஹதூர் ஷா ( 1707-12 ) 

ஜஹந்தர் ஷா ( 1712-13 ) 
அரசுரிமைப் போர் : அவுரங்கசீபுக்குப் பிறகு முக 
லாயர் வரலாற்றில் நாம் அறிந்துகொள்ள வேண்டிய 
செய்தி அரசுரிமைப் போர் ஆகும் . ஷா ஆலம் என்ற 
முகம்மது முவாஸாம் அப்பேரரசரின் இரண்டாவது 
மகனார் ( 1643 - ல் பிறந்தவர் ) . 

தம் 

அண்ணனான 
முகமது சுல்தான் இறந்த பிறகு 1676 - ல் இவர் இளவரச 
ரானார் ... இவர் ஷயிஸ்டாகானை அடுத்து 1664 - ல் அரசப் 
பிரதி நிதியாக அமர்ந்ததிலிருந்து மராட்டியருடனும் , 
பீஜப்பூர் மன்னர்களுடனும் நிகழ்ந்த போர்களிற் பங்கு 
கொண்டார் . ஆனால் இவர் கோல்கொண்டாவின் அப்துல் 
ஹாஸன் குதுப்ஷாவிடம் காட்டிய நல்லெண்ணத்திற்காக 
1687 - ல் கைதியானார் . ஏழாண்டுகட்குப் பின் விடுதலை 
பெற்று மாகாணத் தலமை அரசியற் பணியாளராகி 1699 - ல் 
காபூலில் செயலாற்றி வந்தார் . இவர் பெஷாவருக்கு 
அண்மையிலிருந்த பொழுதுதான் இவருடைய தந்தை 
இறந்த செய்தி இவருக்குக் கிடைத்தது . உடனே இவர் 
தமது உடன் பிறந்தோராகிய ஆஸாம் , காம்பஷ் ஆக 
இருவருடனும் அரசுரிமைக்காகப் 

போரிட 
மென்று முடிவு செய்துகொண்டு அதற்கான முன்னேற் 
பாடுகளைச் செய்யலானார் . லாகூருக்குச் சென்ற இவர் 
தாமே முடிசூட்டிக்கொண்டு பஹதூர்ஷா என்னும் பட்டத் 


கிய 
வேண்டு 


2 


இந்திய 


தையும் பெற்றார் . உடன் பிறந்தாருக்கிடையே ஒற்றுமை 
என்பது சிறிதளவேனும் இல்லை. 
“ உறல் முறையான் உட்பகை தோன்றின் இறல் 

முறையான் ஏதம் பலவுந்தரும் ” 
என்னும் வள்ளுவர் வாக்கை 

மன்னர்கள் 
உணர்ந்து செயலாற்றியிருப்பின் இந்நாட்டு வரலாறு 
வேறு வகையாக அமைந்திருக்கும் . ஆஸாம் தம்முடைய 
மகனிடமே நம்பிக்கை கொள்ளவில்லை ! பஹதூர் ஷா , 
ஆக்ராவைக் கைப்பற்றிக் கொண்டபின் பேரரசைத் தமக் 
குள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறிய அறிவுரையை 
ஏற்றுக்கொள்ளவும் ஆஸாம் இணங்கினாரில்லை . முடிவாக 
ஆஸாமும் அவர் மகனும் ஜாஜவ் ( ஆக்ராவின் அண்மை 
யில் ) போர்க்களத்தில் தோல்விகண்டு மாண்டொழிந்தனர் . 
காம்பஷ் இளவரசரும் தம் அண்ணனின் அறிவுரையை 
ஏற்றுக்கொள்ளாமல் தம் மனம் போனவாறு தக்கணத்தில் 
பழிக்கத்தக்க செயல்களைச் செய்து வந்ததால் 1709 - ஆம் 
ஆண்டின் முற்பகுதியில் 
முற்பகுதியில் அண்ணனுக்குத் 

அண்ணனுக்குத் தோற்று 
இறந்தார் . 
இராசபுத்திரரும் சீக்கியரும் : 

மார்வார் .நாட்டு 
அஜித்சிங் என்ற இராசபுத்திர வீரரைப் பற்றி முன்னரே 
நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் . அவர் , அவுரங்கசீப் இறந் 
தது கண்டு , உரிமை கோரி ஜோதிபுரியை மீட்டுக்கொள்ள 
விழைந்தார் . ஆனால் 1708 - ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
பஹதூர்ஷா , அவரை முறியடித்து , 3500 குதிரை வீரர் 
களுக்குத் தலைவரான ஒரு மான்சப்தாராக அவரை அமர்த் 
தினார் . ஆனால் காம்பஸுக்கு எதிராகப் பேரரசர் படை 
யெடுத்துச் சென்றது , இராசபுத்திரத் தலைவர்களான 
அஜித்சிங் , செய்சிங் , அமார்சிங் முதலியவர்களுக்கு ஒரு 
நல்வாய்ப்பை அளித்தது ; அவர்கள் மொகலாயரைத் தாக்க 
லாயினர் . பஹதூர் ஷா , 1710 - ல் தக்கணத்திலிருந்து திரும் 
பினார் . ஆனால் அவர் இராசபுத்திரருடன் சமாதானமான 
முறையிலேயே நடந்துகொள்ள வேண்டியிருந்தது . ஏனெ 
னின் சீக்கியரும் அவ்வமயம் கலகம் விளைத்து வந்தனர் . 


3 


13 


கோவிந்த சிங் என்ற பத்தாவது சீக்கிய குரு 
இயற்கை எய்திய வரையில் நிகழ்ந்த சீக்கியர் செய்திகளை 
நாம் முன்னரே கண்டோம் . 1608 - ல் கோவிந்த சிங் 
இறந்த பின் பண்டா என்ற ஒருவர் , தாம்தான் மறு 
உலகத்திலிருந்து மீண்டு வந்த கோவிந்த சிங் என்று 
பறை சாற்றிக்கொண்டு முகலாயரை அழிக்க முனைந்தார் . 
அவர் , 

“ சச்சா பாதுஷா அல்லது உண்மையான 
பேரரசர் ” என்று தம்மைக் கூறிக்கொண்டார் . முகலாய 
ருக்குரிய சில இடங்களைக் கைப்பற்றிக்கொண்டதுடன் 
முகம்மதியரை ஒழிப்பதே தமது கடமை என்றும் கூறி 
வந்தார் . அவரால் பல மசூதிகளுக்கும் முகம்மதியப் 
பெண்டிருக்கும் கேடு விளைந்தது ( 1710 ) . லாகூரைக் 
கைப்பற்ற அவர் முயன்றது பயனுறவில்லை. பேரரசர் 
பஹதூர்ஷா புறப்பட்டுச் சென்று பண்டாவை புறமுதுகு 
காட்டச் செய்தார் . அவர் , போரில் வெற்றி பெற்று 
சர்ஹிந்த் முதலிய இழந்த பகுதிகளை மீட்டுக் கொண்டார் . 
ஆனால் 1712 - ல் பேரரசர் இறந்த பிறகு , பண்டா மீண்டும் 
வெற்றிக்கொடி நாட்டி , பஹதூர்ஷாவின் வெற்றியைப் 
பயனற்றதாக்கி விட்டார் . 

பேரரசர் பஹதூர்ஷா : பஹதூர்ஷா இன்ப வாழ்வை 
விரும்பியவர் ; தம் ஆதிக்கத்தின் மதிப்புக்கேற்ப அவர் 
நடந்துகொண்டார் . 

அவரிடம் சமயப்பற்றும் பல மூட 
நம்பிக்கைகளும் இருந்தன ; ஆனால் மத வெறி கிடையாது . 
எனினும் அவர் இந்துக்களுக்கு , அரசியல் நிர்வாகத்தில் 
குறிப்பிடத்தக்க பங்கு அளிக்கவில்லை. 

தந்தையைப் 
போலன்றி அவர் தமது குமாரர்களை நல்ல முறையில் 
வளர்த்தார் . ஆதலால் அவர்கள் அவருக்குப் பகை .. 
யாக எழவில்லை. ஆனால் பஹதூர் இறந்தபின் அவர்கள் , 
அரியணைக்காகப் போட்டியிட்டனர் . தமது உணர்ச்சிகளை 
அடக்கிக்கொள்வதில் பஹதூர்ஷா மிகவும் திறம்படைத்த 
வர் . அவர் தந்தையின் அரசியலில் பணியாற்றியவர்களைத் 
தம் அரசியலிலும் அமைத்துக்கொண்டார் . அவர் தந்தை 
அவருடன் நடந்துகொண்ட முறை அவரது ஊக்கத்தை 


4 


64 - வது 


யும் உறுதியையும் அழித்தது . மேலும் அவர் தமது 
ஆண்டில் அரசுகட்டில் ஏறியமையால் உறுதியான மனம் 
கொண்டு செயலாற்ற அவரால் இயலவில்லை . அளவு 
கடந்த பெருந்தன்மை அவரிடம் விளங்கியது . “ இல்லை " 
என்பாருக்கு “ இல்லை ” என்று கூறாத இயல்புடையவர் . 
அவுரங்கசீப்பின் பெரிய அலுவலாளரான ஆஸாத்கானைப் 
பேரரசர் தமது தலைமை அமைச்சராக்கியிருந்தார் . அவர் 
அரசுகட்டிலேற உதவிய முனிம்கான் என்பாருக்குப் 
பொருளமைச்சர் பதவி கிடைத்தது . பஹதூர்ஷா , மிகப் 
பெரிய பேரரசர் அல்லர் என்றாலும் அவருக்குப் பின் 
போந்த மன்னர்களைக் கருதும்பொழுது , மிகவும் வெற்றி 
யாக அரசாண்டவர் என்றே கூறவேண்டும் என்பது 
அறிஞர் இர்வின் அவர்களின் கருத்து . 

ஜஹந்தர்ஷா : பஹதூர்ஷாவுக்கு இருந்த நான்கு 
பிள்ளைகளில் மூத்தவரான ஜஹந்தர்ஷா 1661 - ல் பிறந்த 
வர் ; அஸிம் உஷ்ஷான் , ரவியுஷ்ஷான் , ஜஹான்ஷான் 
என்ற மூவரும் அவர் பின் பிறந்தவர்கள் . அவுரங்கசீப் 
இறந்த பின் ஏற்பட்டிருந்த சூழ்நிலையைத் தன் நலத் 
திற்குப் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்ற பேரவா , 
அக்காலத்தில் ஸுல்பிகர் கான் ( ஆஸாத் கானின் மகன் ) 
என்ற வீரனிடமிருந்தது . அவன் அரசியல் தொடர்பான 
அக்காலத்துப் போர்களில் ஆர்வத்துடன் ஈடுபட்டான் . 
முதலில் ஆஸாமுக்கு உதவிய அவன் , அவ நிறந்த பின் 
பஹதூர்ஷாவுக்கு உதவிபுரியலானான் . ஜஹந்தர் அவ 
னுதவியுடன் , தம்முடன் பிறந்தார் மூவரையும் தோற் 
கடித்துக் கொன்றுவிட்டு அரியணை ஏறினார் . ஸுல்பிகரின் 
தந்தை ஆஸாத்கான் , முதலமைச்சராகத் தொடர்ந்து 
பணியாற்றி வந்தார் . தம் தந்தையுடன் முன்னரே 
தொடர்பு கொண்ட டச்சுக்காரரிடமிருந்து வந்த ஒரு 
தூதுக் குழுவைப் பேரரசர் வரவேற்றார் . ஜஹந்தர்ஷா , 
சிற்றின்பத்துறையில் எளியராகி , லால்குமாரி என்ற 
பொதுமகள் ஒருத்தியுடன் களித்தியிருந்து காலங்கழித்து 

* 47 , I. பக் . 137 . 


5 . 


வந்தார் . தில்லிப் பேரரசின் சிறப்பு மங்கியது . பெருஞ் 
செல்வர்கள் அரசரையும் அமைச்சரையும் வெறுக்கலா 
யினர் . அஸிம் உஷ்ஷாவின் மகனான பரூக்சையர் என் 
பார் சையது குலச்சகோதரர்களான ஹாஸன் அலி 
( அப்துல்லாகான் ) ஹுசேய்ன் அலி என்ற இருவருடன் 
இணைந்து கொண்டு , 1712 - ல் காஜ்வா என்னுமிடத்தில் 
பேரரசப்படையை தோற்கடித்துவிட்டு , அடுத்த ஆண்டில் 
ஆக்ராவுக்கு அண்மையில் ஜஹந்தர் ஷாவையும் முறி 
யடித்தார் . மாறுவேடம் பூண்டு தில்லிக்கு ஓடிய ஜஹந் 
தரை வெற்றி வீரரின் ஆணைப்படி , ஆஸாத்கானும் ஸுல் 
பிகர்கானும் கொலைசெய்தனர் . 


பகுதி 2 . 


ஆண்டு 


தாமே 


பல 


பரூக்சையர் ( 1713-9 ) ; அவருக்குப்பின் 

வந்தோரும் சையது சகோதரர்களும் 
சையது சகோதரர்கள் : பரூக்சையர் ( பிறந்த 

1683 ) தமது வெற்றிக்குப்பின் 
பட்டமெய்தினார் . அவர் ஜஸியா வரியை நீக்கினார் . 
( 1679 - ல் அவுரங்கசீப்பால் மறுமுறை விதிக்கப்பட்ட 
அவ்வரி தொடர்ந்து வந்தமை , ஈண்டு நினைவு 
கூறத்தக்கது ) ஸுல்பிகர்கானைக் கொன்றார் . அப்போ 
திருந்து சையது சகோதரர்கள் எய்திய உயர் நிலை 
தொடர்ந்து விளங்குவதாயிற்று . அவர்கள் , முகம்மதி 
யரில் இந்துஸ்தானிப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் ( இந்தியா 
வில் பிறந்தவர்கள் ) . அவர் தம் முன்னோர் 
நூற்றாண்டுகட்கு முன்பு மெஸபொடேமியாவிலிருந்து 
வந்தவர்களாவர் . ஆகையால் அவர்கள் துரானியருமல் 
லர் , ஈரானியருமல்லர் , அவர்களுடைய ஆதிக்கவளர்ச் 
சியை பரூக்சையர் விரும்பவில்லை. ஆகவே மறைமுகமாக 
அவர் தம் செல்வாக்கை அழிப்பதே அரசரின் நோக்க 
மாயிருந்தது . பேரரசரின் நம்பிக்கைக்கு உரியவர்களில் 
சிறப்பானவரான மீர்ஜம்லா என்பார் ஒரு துரானியர் . 
சையது சகோதரர்களின் அதிகாரத்தை அழிக்கவேண்டு 
மென்பதே மீர்ஜம்லாவின் குறிக்கோளுமாம் . 
பேரரசர் பெரும்பாலும் தம் ஆட்சி தொடங்கியதிலிருந்தே 
சையது சகோதரர்களுடன் சச்சரவு செய்து வந்தார் . 
ஆனால் அவருடைய உறுதியின்மையும் தைரியமின்மையும் 
அவரை அச்சகோதரர்களுக்கு உட்படுமாறு செய்தன . 
அரசரை ஆதரித்தவர்கள் மீது அடங்காச் சினங்கொண் 
டிருந்தனர் அவ்வுடன் பிறந்தோரிருவரும் . மேலும் 
துரானியரும் , ஈரானியரும் முறையே அன்னியரும் , 
ஷியாக்களும் ஆதலின் அவர்கள் மாறுபாடு சமய அடிப் 
படையிலும் பற்றி எரிந்தது . அவ்விரு பிரிவினரும் 


ஆகவே 


7 


இந்துஸ்தானியரை எதிர்த்து வந்தனர் . ஆயினும் அவர் 
களுக்கிடையே ஒற்றுமை கிடையாது . ஆற்றலற்ற அர 
சரின் ஆட்சிக்காலத்தில் இக்குறைபாடு பேரரசின் அழி 
வுக்குக் காரணமானதில் வியப்பில்லை . 

புரட்சிக் கலகங்களும் ஆங்கிலத்தூதுக்குழுவும் : பஹ 
தூர்ஷா இறந்தபிறகு பண்டா என்ற சீக்கியத்தலைவர் 
மறுபடியும் முகலாயரைத் தாக்கி இன்னல்கள் விளைத்தார் . 
அதனால் வெகுண்ட பேரரசுத்தலைவர்கள் அவரை 1715 - ல் 
குருதாசபுரத்தில் ( அமிருதசரஸ்ஸுக்கு அண்மையில் ) 
கைப்பற்றி அடுத்த ஆண்டில் கொலை செய்தனர் ; மேலும் 
சீக்கியர்களைத் தொடர்ந்து சென்று வருத்தினர் ; சீக்கியர் 
தலைகளைக் கொணர்வோருக்குப் பரிசுகளும் வழங்கினர் . 
1714 - ல் ஹுசேய்ன் அலி என்பார் மார்வார் அஜித்சிங் 
கின் கலகத்தை அடக்கினார் . பின்னவரின் மகளைப் 
பேரரசர் மணந்துகொண்டதும் குறிப்பிடத்தக்கது . அவு 
ரங்கசீப் காலத்தில் ஏற்பட்டது போலவே ஜாட் கலகக் 
காரரும் புரட்சிக் கலகத்தை மேற்கொண்டனர் . அவர்களை 
அடக்குமாறு அனுப்பப்பெற்ற ஆம்பர் நாட்டு 
ஜயசிங் ஆக்ராவுக்கு அண்மையில் அவர்களுடன் போரிட் 
டார் . ஜாட் தலைவர் சூரமான் , ஓராண்டுகாலம் எதிர்த்து 
நின்றும் முடிவில் அடிபணிந்தார் . 1714 முதல் 1717 வரை 
முகலாயர் அவையில் இருந்த ஜான்சூர்மன் ஆங்கிலேயக் 
கிழக்கிந்தியக் கூட்டுக்குழுவுக்கு வேண்டிய சில சலுகை 
களைப் பெற்றார் . இது தொடர்பாக வில்லியம் ஹாமில்ட் 
டன் என்ற ஆங்கில அறுவை மருத்துவருடைய பணிகள் 
பேரரசருக்கு உதவியாயிருந்தன . 

பரூக்சையரின் வீழ்ச்சி : ஹுசெய்ன் அலி , இராச 
புதனம் சென்றிருந்த பொழுது ( 1714 ) பேரரசர் இரக 
சியமாக அஜித்சிங்கைக் கலகம் செய்யுமாறு தூண்டி 
னார் . அவர் தில்லி திரும்பியபின் , ஹுசெய்ன் 

தம் 
முடைய உடன் பிறந்தாருடன் பதவி துறந்துவிடுவதாக 
அச்சுறுத்தினர் . அதைக்கண்டு அஞ்சிய பரூக்சையர் 
அவர்களுக்கு அடங்கிவிட்டார் . எனினும் , பின்னர்த் 


சவாய் 


8 


தக்கணத்தின் அரசப்பிரதிநிதியாகத் தம்மை அமர்த்திக் 
கொண்ட ஹுசெய்னுடன் பகைமை உறவே உள்ளுரத் 
தொடர்ந்துவந்தது . சையது சகோதாரர்களை முறியடிக்கப் 
பேரரசருடைய படைத்தலைவர்கள் செய்த முயற்சிகள் 
பயனளிக்கவில்லை . 1717 - ல் ஜஸியா வரி மறுபடியும் 
விதிக்கப்பெற்றது . 1719 - ல் ஹுசெய்ன் அலி தக்கணத்தி 
லிருந்து திரும்பினார் . திரும்புங்கால் மராட்டியப் படை 
யையும் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத்தையும் உடன் 
அழைத்துவந்தார் . அவர் சாஹுவுக்கு நல்ல சலுகை 
களைக்காட்டிச் செய்து கொண்ட உடன்படிக்கையைப் 
பேரரசர் ஏற்றுக்கொண்டார் . அவ்வாறிருந்தும் அர 
சரின் கொடுஞ் சூழ்ச்சிகளை அறிந்த சையது சகோதரர் 
கள் தாம் தப்பிக்க விரும்பி அவரை மானக்கேடு அடை 
யச்செய்தனர் . பின்னர்ப் பேரரசர் கொல்லுண்டார் . 
“ பயனற்ற , ஒன்றுக்கும் தகுதியற்ற பரூக்சையரின் அதி 
காரத்தை குலைத்தது , அவ்வாறு அரசன் தெய்வீகபுருடன் 
என்று உறுதியான நம்பிக்கை கொண்டவர்க்கே தவ 
றாகத்தோன்றும் . ஆனால் அவ்வாறு செய்யவேண்டியது 
இன்றியமையாதது என்று கருதினாலும் அதனைச் செய்து 
முடித்தவிதம் மிகவும் கொடுமையானது . 

தங்க 
ளுடைய உயிரையும் மானத்தையும் காப்பாற்ற வேண்டிய 
சையதுக்கள் இக்காரியத்தைச் செய்வது இன்றியமையாத 
தாயிற்று 

பரூக்சையருக்கு ஏற்பட்ட முடிவுக்கு 
பரூக்சையரே காரணமாவர் . 

உறுதியற்ற , 

பொய் 
நிறைந்த இழிக்கத்தக்க அக்கோழையைக் கொண்டாடு 
வதற்கோ அவர் முடிவுபற்றி வருந்துவதற்கோ இல்லை. " 

அரசர்களைப் படைப்போர் அமைத்தவர் : பரூக்சை 
யர் உயர்ந்ததற்கும் , வீழ்ந்ததற்கும் காரணமான சையது 
சகோதரர்கள் அரசர்களைப் படைப்போராக ((King 
makers ) த்தொடர்ந்து பணியாற்றிவந்தனர் . 1719 - ல் 
தில்லி அரியணை நான்கு மன்னர்களைக்கண்டது - 
பரூக்சைருக்குப்பின் ரபி ( Rabi ) - உத் - தரஜத் ( பிப்ரவரி 

க்ஷ பக் . 395-6 


.... 


9 


முதல் ஜூன்வரை ) , ரபி - உத் - தௌலா ( ஜூன் முதல் 
செப்டம்பர் வரை ) , ரௌஷன் அக்தார் ( முகமதுஷா ) ஆகி 
யோர் ஆட்சி நிலவியது . ஏறக்குறைய அதே காலத்தில் 
மற்றொரு கட்சியினர் நிருஸியர் ( அவுரங்கசீபின் மூன்றா 
வது மகனான அக்பரின் குமரன் ) என்பாரை ஆக்ராவில் 
பேரரசராக அமர்த்தினர் ( மே மாதம் முதல் ஆகஸ்ட் 
வரை ) . ஆனால் சையது சகோதரர்கள் அவரை நீக்கி 
விட்டனர் . ரவி - உத்- தரஜத் , தம் ஆட்சிக்காலத்தில் 
ஜஸியா வரியை நீக்கினார் ; நிஸாம் -உல்முல்க் என்பாரை 
மாளவத்தின் அரசப் பிரதிநிதியாக அமர்த்தினார் . 
ஹுசெய்ன் அலி மராட்டியருடன் செய்துகொண்ட 
உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு உறுதி செய்தார் . 
பாலாஜி விஸ்வநாத்தும் , தக்கணத்தில் சௌத் , சர்தேஷ் 
முகி என்ற வரிகளை வசூலிக்கும் உரிமைகளையும் சுயராச் 
சியத்தையும் பெற்றுத் தம் நாடு திரும்பினார் . மேலும் 
சாஹுவின் தாயையும் பான்ஸ்லே குடும்பத்தின் மற்ற 
உறுப்பினர்களையும் பேரரசர் சிறையிலிருந்து விடுதலை 
செய்தார் . பீஷ்வா கொண்டுசென்ற உரிமைப் பத்திரங் 
களில் முகம்மது ஷாவின் பெயர் 
அவற்றில் குறித்துள்ள தேதிகள் மார்ச் , 13 , 24 , 1719. 
முகம்மதுஷா , பேரரசராக அமர்ந்திருந்தது அக்காலத்தில் 
அன்று . ஆகவே , அப்பத்திரங்களை அவர் வழங்கவில்லை 
என்பது புலனாகிறது . ரபி -உத்- தரஜத் உடல் நலம் குன்றி 
பதவியினின்று நீக்கப்பெற்று, பின் இறந்தார் . அவருக் 
குப்பின் அரியணையிலமர்ந்த அவர் அண்ணன் ரபி-உத் 
தௌலாவும் ( II- ம் ஷாஜஹான் ) 

அவரைப்போலவே 
சையது களால் சிறைப்படுத்தப்பட்டிருந்து பின் இறந்தார் . 
அடுத்து , ஜஹான்ஷாவின் மகனான முகம்மது ஷாவை 
( பிறந்த ஆண்டு 1702 ) அரசரைப் படைப்போர் பட்டத் 
தில் ஏற்றினர் . 


உள்ளது . 


ஆனால் 


பகுதி 3 . 
முகம்மது ஷா ( 1719-48 ) ; 
நாதிர்ஷாவின் படையெழுச்சி ( 1738-39 ) 


நன்கு 


சையது சகோதரர்களின் வீழ்ச்சி : தங்களுக்குள் 
ஏற்பட்ட கலகத்தாலும் , துரானியருடனும் , ஈரானியரு 
டனும் அவர்கள் கொண்டிருந்த பகைமையாலும் சையது 
சகோதரர்களின் ஆதிக்கம் குலைந்தது . நிஸாம் -உல் 
முல்க் , பேரரசரின் மனத்தை 

உணர்ந்தவர். 
ஆகவே சையதுக்களை எதிர்த்துப் பேராரில் அவர்கள் 
படையை முறியடித்தார் . ( 1720 ) அதே ஆண்டில் 
ஹுசேய்ன் அலி கொலையுண்டார் . இதையடுத்து அப் 
துல்லா கான் , முகமத் இப்ராஹிமைப் பேரரசராக்கினார் . 
இப்ராஹிம் , ரவி -உஷ் - ஷானின் மூத்த மகனாவர் ; முகமது , 
முகமத் ஷாவுக்கு முன்னர் அரசாண்ட இருவரின் உடன் 
பிறந்தாருமாவர் . ஆனால் அப்துல்லாகானைத் தில்லிக்கு 
அருகில் உள்ள ஹாஸன்புரியில் பேரரசுப்படையினர் 
தோற்கடித்து விட்டனர் . 

இப்ராஹிம் சிறைப்பட்டார் 
( 1720 ) . அப்துல்லாவின் சிறைவாசம் 1722 - ல் முடிந்தது . 
பின் அவரும் கொல்லுண்டார் . சையது சகோதரர்கள் 
பரூக்சையரை நடத்திய முறையை முன்னரே கண்டோம் . 
அவர்கள் உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ; அரசி 
யலில் திடீரென்று முளைத்தவர்களல்லர் . பேரரசருடைய 
கட்சியைத் தழுவுமுன் பேரரசுக்கு அவர்கள் நன்கு பணி 
யாற்றி வந்தனர் . துரானியர் அவர்களிடம் பகைமை 
பூண்டமை காரணமாக சையதுக்களை நாம் குறை கூற 
முடியாது . நிஸாம் - உல் - முல்க்கூட அப்துல்லாவின் வீழ்ச் 
சிக்குப் பிறகு அவர் உயிரைக்காப்பாற்ற முயன்றார் என் 
பதும் ஈண்டு நினைவுகூறத் தக்கது . அச்சகோதரர்களின் 
அன்பைப் பெற்றர தன் சந்த் என்ற கொடியவன் செய்த 
பணத் தொந்திரவினால் மக்களின் வெறுப்பை அவர்கள் 
ஏற்க நேர்ந்தது . அவர்கள் - குறிப்பாக ஹூசேய்ன் அலி 


11 


கற்றவர்களைப் பாராட்டினார் . எளியோரிடம் கருணை காட் 
டினர் . அப்துல்லாகான் மிகவும் பொறுமையும் அடக்கமும் 
சீவகாருண்யமும் உள்ளவர் .! 


ஜான் சர்மன் என்பவர் அவரைச் சிறந்த அமைச்சர் 
என்று குறிப்பிடுகிறார் . ஆனால் அவர் மூட நம்பிக்கைகள் 
நிறைந்தவராயும் இன்பத்திலே மிகுந்த நாட்டம் உள்ள 
வராயுமிருந்தார் . சிற்சில காலங்களில் பொதுக்காரியங் 
களைக்கூட அவர் புறக்கணித்ததுண்டு . ஹுசெய்ன் அலி 
ஊக்கமும் உறுதியுமுள்ள செயலாளராக இருப்பினும் அவ 
ருடைய வெளி ஆரவாரத்துக்கு அளவில்லை . 

அவர் , 
தமது கால் செருப்பின் நிழல் எவன் தலையில் பட்டதோ 
அவன் , பேரரசன் ஆலம்கீருக்கு இணையானவன் என்று 
செருக்குடன் கூறியிருப்பது நோக்கற்பாலது.2 

நிஸாம் உல் முல்க் : நிஸாம் -உல் - முல்க் , அசிர்கார் ,, 
பர்ஹன்பூர் ஆகிய இடங்களைக் கைப்பற்றிக்கொண்ட 
துடன் மத்திய மாகாணத்தில் காண்டுவாவிலும் , பேராரில் 
பாலபூரிலும் வெற்றிகள் பெற்றுத் தக்கணத்தில் தமது 
அரசப்பிரதி நிதிப் பதவியை 1720 - ல் வலிமையுறச் செய்து 
கொண்டார் . மேலும் , தில்லி அரசியலை கட்டுப்படுத்தவும் 
அவர் விரும்பினார் . ஆகவே , 1722 - ல் அவர் பேரரசில் 
முதலமைச்சராக நின்று 

குஜராத் 

நிர்வாகத்தையும் 
மேற்கொண்டார் . ஆனால் அவர் அரசியலைச் சிறந்த 
முறையில் நடத்தவில்லை . மேலும் கடுமையான அளவுக்கு 
ஒழுக்கக் கட்டுப்பாடுகளை அவர் வற்புறுத்தியதால் அவரை 
பலர் வெறுத்தனர். அதனால் 1723 - ல் அவர் அவுரங்கபாத் 
துக்குத் திரும்பிச் செல்லலானார் . ஹைதராபாத்திலிருந்த 
முபாரிஸ்கான் என்ற அவரது கீழலுவலாளர் பேரரசரின் 
இரகசிய உத்தரவின் பேரில் அவரை எதிர்த்துச் சென்றார் . 
ஆனால் ஷகர்கெல்டா ( பேரார் ) போர்க்களத்தில் தோல்வி 
யுற்று இறந்தார் . - இவ்வெற்றிக்குப் பின் நிஸாம் - உல் 


1. ஷ II . பக் . 98 . 
2. ஷ பக் . 101 , 


12 


முல்க் 1725 - ல் ஹைதராபாத்தைக் கைப்பற்றி அதையே 
தம் தலை நகராக்கிக் கொண்டார் . அதே ஆண்டில் பேரரசர் 
அவருக்கு “ அஸப் ஜா ” என்ற பட்டத்தை அளித்ததுடன் 
அவர் தக்கணத்தின் அரசப் பிரதிநிதி என்பதையும் 
உறுதி செய்தார் . ( முகம்மதியக் கதைகளின்படி அஸப் ஜா 
என்ற சொல் மிகுதியான அறிவுத் திறமையைக் குறிக்கும் ) 
நிஸாம் ராச்சியம் தொடங்கிய வரலாறு இதுவே . 

மராட்டியர் அரசியலின் விரிவு : பாஜி ராவ் 
பேஷ்வாவாக இருக்கும் பொழுது ( 1720-40 ) மராட்டியர் 
அரசியலின் 

ஆக்கம் , செயல் முறையில் தன்னாட்சி 
பெற்றிருந்த ஹைதராபாத்தையும் முகலாயப் பேரரசையும் 
மிகவும் பாதித்தது . புனாவை எதிர்த்துச் சென்ற 
அஸப் ஜா , பால்கெட் ( தௌலத்தாபாத்துக்கு அருகில் ) 
என்ற இடத்தில் 1728 - ல் தோல்வியுற்றார் . இங்கேதான் 
பாஜிராவின் வாழ்வின் சிறப்பு நிலை தொடங்குகிறது . 
அடுத்த ஆண்டில் பேஷ்வா, பண்டல்கண்டின் சத்ராசா 
லுக்கு உதவினார் . சத்ராசால் , ( வாழ்க்கைக் காலம் 1650 
1731 ) அவுரங்கசீபை எதிர்த்துக் கலகம் செய்தவர் என்பது 
ஈண்டு நினைவு கூறத்தகும் . தம் ஆதரவிலிருந்த சத்ரா 
சால் இறந்தவுடன் அவரது உயிலின்படியே பண்டல்கண் 
டின் மூன்றில் ஒரு பகுதியைப் பாஜிராவ் பெற்றார் . 1731 க் 
குள் குஜராத்தில் அவருடைய ஆட்சி பரவியது , 1735 க் 
குப் பிறகு அது முகலாய ராச்சியத்தினின்று பிரிந்தது . 
அவர் 1732 - ல் மாளவத்தின் மீது படையெடுத்தார் . 1736 - ல் 
பேரரசரே அவரை மாளவத்தின் உதவி ஆளுநராக 
( Deputy Governor ) அமர்த்தினார் . 1734 - ல் மராட்டியர் 
இராசபுதனத்தின் மீது படையெடுத்தனர் .. 1737 - ல் 
பேஷ்வா, தில்லியை நோக்கி விரைந்து , முகலாயப் 
படையை வென்று , வழியில் கொள்ளையடித்துக்கொண்டே 
மீண்டார் . 

அவருடைய போர்த்திறமையைக் 
வியந்த பேரரசர் அவரை மாளவத்தின் ஆளுநராகவே 
அமர்த்தியதுடன் ஆண்டுதோறும் ஒரு 

குறிப்பிட்ட 
தொகையை அவருக்கு அளிக்கவும் இணங்கினார் . அதே 


கண்டு 


13 


ஆண்டில் அஸப் ஜா பேரரசின் முதலமைச்சராகத் திரும்ப 
வும் ஆயினார் . அவர் அடுத்த ஆண்டில் ( 1738 ) போபால் 
என்னுமிடத்தில் பாஜிராவிடம் தோற்றார் ; அதன் விளை 
வாக மிகவும் இழிவான உடன்படிக்கையில் கையொப்ப 
மிட்டு மராட்டியருக்கு மாளவம் முழுவதையும் அளிக்க 
நேர்ந்தது . இவ்வண்ணம் சிவாஜிக்கு அடுத்தபடியாக புக 
ழோடு தலைசிறந்த பேஷ்வா “ பட்டுப்போகவிருந்த மரத் 
தின் ( முகலாயப் பேரரசு ) அடியிற்றாக்கினார் ” . முடிவாக 
1743 - ல் பேரரசர் , மாளவத்தைப் பாலாஜி ராவுக்கு 
வழங்கினார் . 

நாதிர்ஷாவின் எழுச்சி : 1722 - ல் பாரசீக ஸபாவி 
(Safavi ) குலம் , காந்தாரத்திலிருந்த கில்ஸாயிகள் என்ற 
ஆப்கானியரால் அழிவுற்றது . நாதிர் குலி ( வியத்தக்க 
பெரியோனின் ஆண்டவனின் அடிமை ) என்ற கொரா 
சான் நாட்டுத் துருக்கிய இடையனொருவன் பாரசீகனாக 
மாறி ( பிறந்த ஆண்டு 1688 ) வட பாரசீகத்தின் ஒரு மூலை 
யில் வாழ்ந்து வந்த ஸபாவி குல [ [ -ம் ஷா தமஸ்ப் என்பா 
ரின் கட்சியைத் தழுவி , 1727 - ல் கொராசானைக் கைப்பற்றிக் 
கொண்டான் ; 1730 - ல் ஆப்கானியர் ஆதிக்கத்திலிருந்து 
பாரசீகத்தையும் மீட்டான் ; 1732 - ல் அவன் ஷாவை நீக்கி 
விட்டு அவருடைய குழந்தையை அரியணையிலமர்த்தித் 
தானே அரசப் பிரதிநிதியாக அரசியல் நிர்வாகத்தை 
மேற்கொண்டான் . அக்குழந்தையே II- ம் ஷா அபாஸ் , 
நாதிர் குலி , துருக்கியும் ருஷ்யாவும் முன்னரே கைக் 
கொண்டிருந்த பாரசீக மாகாணங்களை மீண்டும் கைப்பற்றி 
அரசியலை முன்னிலைமைக்கும் கொண்டு வந்தான் . 1736 - ல் 
குழந்தை அரசன் இறக்கவே அவனே பாரசீக மன்னனாக 
முடிசூட்டிக்கொண்டு சுன்னி மதத்தை அரசியல் சமயமாக் 
கினான் . 1738 - ல் காந்தாரம் அவன் வசப்பட்டது . 

இந்தியப் படை யெழுச்சி ( 1738-9 ) : காந்தாரத்தி 
லிருந்து வெளியேறிய ஆப்கானியர்களுக்குக் காபூல் மாகா 
ணத்தில் ஆதரவு அளிக்கக்கூடாது என்று கூறி முகலாயப் 
பேரரசர் முகம்மது ஷாவுக்கு மூன்று தூதுக் குழுவினரை 


14 


ஆகவே 


அடுத்தடுத்து நாதிர்ஷா அனுப்பினார் . ஆனால் ஷாவை 
மகிழ்விக்கப் பேரரசர் யாதும் செய்யவில்லை . 
நாதிர்ஷா முகலாயப் பேரரசின் மீது படையெடுத்து 
1738 - ல் காபூல் , பெஷாவர் ஆகிய இரண்டையும் அடுத்த 
ஆண்டில் லாகூரையும் கைப்பற்றினார் . பல முகலாயப் 
பெருஞ் செல்வர்கள் 

அவருடைய படையெழுச்சிக்கு 
உதவியாயிருந்தனர் . அவர் பேரரசருக்கு ஒரு கடிதம் எழுதி 
னார் . அதிலிருந்து நாதிர்ஷா , தம்மைப் பேரரசர் மானக் 
கேடு அடையச் செய்ததாகவும் காபூலிலிருந்து பேரர 
சருக்கு அனுப்பப்பட்ட தூதனைக் கொன்றதாகவும் ஆகவே 
பேரரசரிடமிருந்த தகுதியற்ற மதியுரைஞர்களைத் தண்டிப் 
பதே தம் நோக்கமென்றும் அறிந்து கொண்டார் . நாதிர் 
ஷாவை எதிர்த்துப் படையைச் செலுத்த எந்த முகலாயப் 
பெருஞ்செல்வரும் விரும்பவில்லை. அஸப் ஜா கூட மறுத்து 
விட்டார் . எனவே முகம்மது ஷாவே படைத்தலைமை 
தாங்கினார் . கர்னால் என்ற இடத்தில் (பானிப்பட்டுக்கும் 
தானேசுரத்துக்கும் இடையில் ) நடந்த முடிவான போரில் 
முகலாயப் படையைப் பகைவர் சித்திரவதை செய்தனர் . 
பேரரசர் , அஸப் ஜாவை நாதிர்ஷாவிடம் அமைதி உடன் 
பாட்டைக் கோரி அனுப்பினார் . வெற்றி வீரர் , தம்முடன் 
முன்னர் பேரரசர் நடந்துகொண்ட விதத்தைக் கண்டித்து , 
பேரரசுக் கருவூலச் சாவியைப் பெற்றுக்கொண்ட பின்பு 
பேரரசரைத் தொடர்ந்து தில்லிக்குச் சென்றார் . ( மார்ச் , 7. ) 
பாரசீக வீரர் சிலர் தாக்குண்டதாலும் நாதிர்ஷா இறந்தார் 
என்ற பொய்ச் செய்தி பரவியதாலும் அவரைப் பின்பற்றி 
யவர்களில் 900 பேர் கொலையுண்டனர் . மேலும் நாதிர்ஷா 
மீது கற்கள் வீசப்பெற்றன . இவற்றால் மனக்கொதிப் 
படைந்த அவ்வீரர் கருணையின்றி பகைவர் யாவரையும் 
கொன்றழிக்குமாறு ஆணையிட்டார் . ஏறத்தாழ 30,000 
மக்கள் இறந்தனர் . அஸப் ஜாவின் மூலம் பேரரசர் 
வேண்டுகோள் விடுத்ததின் விளைவாக அக்கொலை நின் 
றது . முகம்மதுஷாவிடமிருந்தும் தில்லி மக்களிடமிருந் 
தும் மிகுதியான பொருளை நாதிர்ஷா பெற்றார் . அவர் 
திறையாகப் பெற்றவை வருமாறு : 15 கோடி ரூபாய் , 


15 


மயிலாசனம் ( இப்பொழுது அது காணப்படவில்லை . 
அதைப் போன்ற வேறொன்று செய்யப்பட்டு அது இன்று 
தெஹிரானில் உள்ளது ) , கோஹினூர் முதலிய விலை 
உயர்ந்த பொருள்கள் , " 1000 யானைகள் , 7000 குதிரைகள் , 
10,000 ஒட்டகங்கள் , 100 பேடிகள் , 130 எழுத்தாளர்கள் , 
200 சிற்பிகள் , 100 கொற்றர்கள் , 200 தச்சர்கள் . * 
அஸப் ஜாவிடமிருந்து மட்டும் 13 கோடி ரூபாய்களை 
வெற்றி வீரர் கவர்ந்தார் . நாதிர்ஷாவை மயக்கிய நூர் 
பாய் பாரசீகத்துக்கு அனுப்பப்படாமல் தப்பினாள் . வெற்றி 
வீரர் சிந்து ஆற்றுக்கு அப்பால் உள்ள இடங்களைத் தம் 
இராச்சியத்துடன் இணைத்துக்கொண்டார் ; அவுரங்கசீபின் 
மகன் காம்பக்க்ஷின் பேர்த்தியைத் தம் இளைய குமாரனுக்கு 
மணம்புரிவித்தார் ; ஜாகீர் வழங்கும் முறையையும் மான் 
சப்தாரி முறையையும் கைவிட்டு அலுவலாளர்கட்குப் பண 
மாக ஊதியம் தருமாறும் அவர்கள் படைகளை வைத்துக் 
கொள்வதைத் தடுக்க வேண்டுமென்றும் முகம்மதுஷா 
வுக்கு அறிவுரை கூறினார் . மேலும் அஸப்ஜாவின் தந்திரத் 
தையும் எதற்கும் துணிந்துள்ள அவர் தன்மையையும் 
பேரரசருக்குச் சுட்டிக் காட்டினார் ; முகம்மதுஷாவுக்குக் 
கீழ்ப்படிந்து நடக்குமாறு முகலாயப் பெருஞ்செல்வர்களுக் 
குக் கூறினார் ; பேரரசரிடம் கண்ணியமான முறையில் 
நடந்துகொள்ளுமாறு பாஜி ராவுக்கு ஆணையிட்டார் . தம் 
விருப்பம் நிறைவேறியவுடன் நாதிர்ஷா , 1739 - ஆம் 
ஆண்டு மே மாதம் ஐந்தாம் நாள் ( தில்லியில் 2 மாதங்கள் 
தங்கிய பிறகு ) பாரசீகத்துக்குத் திரும்பினார் . 


நாதிர்ஷாவின் பெருமை : நாதிர்ஷா , 1740 - ல் 
பொக்காராவையும் கீவாவையும் கைப்பற்றிக் கொண்டபின் 
ஆட்சியின் கொடுமுடியை அடைந்தார் . ஆனால் அடுத் 
தடுத்து கிடைத்த அவரது வெற்றி அவரைக் கெடுத்தது . 
ஆப்கானியர் கையிலிருந்து அவரால் விடுவிக்கப்பட்ட 
அதே மக்கள் 

அவரை இரத்தவெறி பிடித்த கொடுங் 
கோலன் என்று வெறுக்குமாறு அவருடைய எஞ்சிய வாழ் 

ஷ பக்கம் 363 . 


16 


நாட்களில் அவர் கொடுமையும் பேராசையும் கொண்டு 
விளங்கினார் . 1747 - ல் கொராசானில் அவர் கொலையுண் 
டார் . இந்தியாவின் பெருநிதியும் அவரை ஒரு கஞ்சனாக் 
கியது . பாரசீகத்தில் மூன்று ஆண்டுகட்கு வரி விதிக்கக் 
கூடாது என்று தில்லையிலிருந்து உத்திரவு பிறப்பித்த 
அவரே அந்த ஆணையை நீக்கிவிட்டார் . தமது பெருஞ் 
செல்வத்தை அவர் தம் நாட்டைத் திருத்தி அமைப் 
பதற்குப் பயன்படுத்தினாரில்லை . ஷீயா மதத்தை ஒழித் 
துக்கட்டவே அவர் முயன்றார் . அரசியல் நிர்வாகத்தை 
யும் அவர் ஒழுங்காகச் செய்தாரில்லை , ஆனால் அவர் ஒரு 
திறமைவாய்ந்த படைத்தலைவர் என்பதை யாரும் மறுக்க 
முடியாது . சிறந்த தந்திரசாலியான அவரிடம் ஊக்கம் , 
வீரம் , உறுதி முதலிய பண்புகள் அமைந்திருந்தன , சாபா 
வியர் இராச்சியத்தை விட இவரது பேரரசு மிகவும் விரி 
வுற்றிருந்தது . தில்லி அரியணையை அடைய அவர் 
வரையில் 

அவரை மதியூகி என்றே 
வேண்டும் . கப்பற் படையின் சிறப்பை உணர்ந்த முதல் 
பாரசீக அரசர் இவரே . இடையர் சாதியிற் றோன்றிய 
அவர் , தமது இராணுவத் திறமை காரணமாக , அப்கானியர் , 
துருக்கியர் முதலிய பல படையெடுப்பாளரிடமிருந்து 
ஈரானை விடுவித்ததுடன் , தம் பேரவா நிறைவேறப்பெற்று 
சைரஸ் , நோஷிர்வான் , ஷா அபாஸ் முதலியோரின் 
அரியணையில் அமர்ந்த பெருமையைப் பெற்றார் ..... 
ஆசியாவின் சிறந்த வெற்றி வீரர்களில் இறுதியானவர் 
அவர் .... அவர் இந்தியா , பொக்காரா , கீவா முதலிய 
இடங்களில் வெற்றிகள் பெற்றவுடனேயே இறந்திருப் 
பின் , எக்காலத்திலும் போற்றப்படும் சிறந்த தேசீய வீர 
ராக அவருடைய புகழ் நிலைத்திருந்திருக்கக் கூடும் .2 

முகலாயப்பேரரசின் நிலைமை ( 1739) : நாதிர்ஷா 
முகலாயரின் நாடுகளிற் சிலவற்றைக் கைப்பற்றிக்கொண் 
டாரென்பதை முன்னரே கண்டோம் . 

அவரது படை 


எண்ணாத 


கூற 


............ 


2 11 


1. 112 , II . பக் . 265. 
2. ஷ பக் . 255 , 271 & 274 . 


17 


யெடுப்பினால் பஞ்சாப் அழிந்தது . பாதுஷாவும் அவரைச் 
சேர்ந்த பிரபுக்களும் திறமை வாய்ந்தவர்களல்லர் . ஆத 
லால் பேரரசைத் திருத்தி அமைப்பது இயலாத 

செயலா 
யிருந்தது . அச்செயலை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் 
அஸப்ஜா ஒருவரிடம் தான் இருந்தது . ஆனால் அவரோ, 
தமக்குக் கிடை 

டைத்த வாய்ப்பினைத் தம் நலத்துக்கு பயன் 
படுத்திக்கொள்ளக் கூடிய அரச தந்திரி . பேரரசருக்கோ 
பொதுக்காரியங்களில் ஈடுபடவேண்டுமென்ற மனப் 
பான்மை இல்லை . நாதிர்ஷாவின் அறிவுரையும் அவரது 
தன்மையை மாற்றவில்லை . அஸப்ஜா 1740 - ல் தில்லியை 
விட்டுச் சென்றார் . முகமது ஷாவின் எஞ்சிய ஆண்டு 
களில் அரசியல் மேலும் மேலும் தாழ் நிலையை அடைந்து 
வந்தது . பேரரசின் சிதைவு , மராட்டியருக்கு நல்வாய்ப்பை 
அளித்தது . அவர்கள் வங்காளம் , பீஹார் , ஒரிஸ்ஸா 
ஆகிய பகுதிகளை நோக்கித் தமது கருத்தைச் செலுத்த 
லாயினர் . 


வங்காளம் , பீஹார் , ஒரிஸ்ஸா : வங்காளம் , பீஹார் , 
ஒரிஸ்ஸா பகுதிகளில் , அரசப் பிரதிநிதியாக இருந்த 
ஜாபர்கான் 1727 - ல் இறந்த பின்பு அவருடைய மருமகன் 
ஹுஜா வுதீனும் , 1739 - ல் அவர் இறந்தபின் , சாராபிரஸ் 
கான் என்ற அவரது மகனும் ஆட்சி செலுத்தி வந்தனர் . 
அம்மூன்று பகுதிகளிலும் அரசப் பிரதிநிதிக்கு அடங்கிய 
மூன்று ஆளுநர்கள் ( கவர்னர்கள் ) பணியாற்றினர் . 
பீஹார் கவர்னரான அலிவர் திகான் , சாராபிரஸ்கானைத் 
தோற்கடித்துக் கொன்று 1740 - ல் மேற்கூறிய மூன்று 
மாகாணங்கட்கும் தாமே நவாப் ஆகினார் . ஒரு கோடி 
ரூபாய் பரிசு கொடுத்துத் தமது செயலைப் பேரரசர் ஒப்பு 
மாறு செய்து கொண்டார் . * 

அவருடைய பகைவரில் ஒரு 
வன் , வங்காளத்திற் படை யெடுக்குமாறு நாகபுரி ரகூஜி 
பான்ஸ்லேவை வேண்டினான் . ரகூஜியின் முதலமைச்ச 
ரான பாஸ்கர ராம் , அலிவர் திகானை முறியடித்து , 1742 - ல் 
மேலை வங்காளம் முழுவதையும் கைப்பற்றிக் கொண்டார் . 


* 88 , I பக் . 71-2 . 


2 


18 


படை 


அவரது படை வீரர்கள் நாட்டைக் கொள்ளையிட்டு மக் 
களைச் சித்திரவதை புரிந்தும் , கற்பழித்தும் , எரியூட்டியும் 
துன்புறுத்தினர் . கல்கத்தாவைக் காப்பாற்றும் பொருட்டு 
வெற்றி வீரரால் முற்றும் நிறைவேற்றப் பெறாத “ மராட் 
டிய அகழ் " தோண்டப்பட்டது . இறுதியில் நவாப் , 

யெடுப்பாளரைப் பின் வாங்கும்படி செய்தார் . 
1743 - ல் வங்காளத் தலை நகரான மூர்ஷிதாபாத் வரையில் 
சென்ற ரகூஜியை, பீஷ்வா பாலாஜிராவின் உதவியைக் 
கொண்ட அலிவர் திகான் தோற்கடித்தார் . இந்த பாலாஜி 
ராவ் , 1740 முதல் ரகூஜியின் பகைவராயிருந்ததால் பேர 
ரசருடன் முன்னர் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந் 
தார் . பாலாஜி -ரகூஜி பகைமை பின்னர் சாஹுவின் 
முயற்சியால் முடிவுற்றது . 1744 - ல் பாஸ்கர்ராம் மீண்டும் 
வங்காளத்திற் படையெடுத்துப் பல அழிவு பாடுகளை 
விளைவித்தார் . அக் கொடுமை காரணமாக அவரும் அவ 
ரது அலுவலாளரும் கொல்லுண்டனர் . அடுத்த ஆண் 
டில் ரகூஜி , கட்டாக்கைக் கைப்பற்றிக் கொண்டு ஒரிஸ்ஸா 
வின் பெரும்பாலான பகுதிக்குத் தலைவரானார் .; பர்த்வானை 
யும் சூறையாடினார் ; பீஹாரின் மீது படையெடுத்து 
விட்டு வங்காளம் திரும்பினார் ; மூர்ஷிதாபாத்தின் சுற்றுப் 
புறத்தைக் கொள்ளையிட்டு அழித்தார் . ஆனால் அடுத்தபடி 
யாக அவருக்குக் கிடைத்தது தோல்வி தான் . 1746 - ல் 
மராட்டியர் வங்காளத்திலிருந்து பின்னேற வேண்டிய 
தாயிற்று . ஆயினும் அவர்கள் ஒரிஸ்ஸாவில் நிலைபெற்றி 
ருந்தனர் . இரு சாராருக்கு மிடையே போராட்டம் நின்ற 
பாடில்லை . 1749 - ல் நவாப் , கட்டாக்கை மீண்டும் பெற்று 
மீண்டும் இழந்தார் . 1750 - ல் மராட்டியர் மறுபடியும் வங்கா 
ளத்தில் படையெடுத்தனர் . அடுத்த ஆண்டில் நவாப்புடன் 
அமைதி உடன்படிக்கை உண்டாகியது . இதன்படி வங்கா 
ளம் பீஹார் , ஒரிஸ்ஸா என்ற மாகாணங்களில் கிடைக்கும் 
சவுத் , சர்தேஷ்முகி என்றவரிகட்குப் பதிலாக ஒரிஸ்ஸா 
வின் பெரும் பாகத்தையும் நவாப் , விட்டுக்கொடுத்தார் .* 


21 , அத்தியாயம் III . 


19 


னான 


அலிவர் திகான் , 1756 - ல் , தம் எண்பதாவது வயதில் 
இறந்தார் . அவர் பதவியைப் பெற்ற அவருடைய பெயர 

சிராஜ் - உத் - தௌலாவின் காலத்தில் ( 1757 ) 
பிளாசிப் போர்க்களத்தில் வெற்றிபெற்ற ஆங்கிலே 
யரின் ஆதிக்கம் வங்காளத்தில் நிலைத்துவிட்டது . அவ் 
வரலாறு பின்னர்ப் பேசப்பெறும் . 


முகம்மது ஷா : இளைஞரான முகம்மது ஷா கல்வி 
யறிவு அற்றவராயிருந்த போதிலும் உடலழகு வாய்ந்த 
வர் . அருகில் ஒரு காதலியையும் கையில் சாராயக் குப்பி 
யையும் கொண்டு வாழ அவர் தவறியதில்லை . அவரது 
காம வெறியும் அபினிக் களிப்பும் அவருடைய உடல் 
நலத்தைக் கெடுத்தன . தில்லியை விட்டு அவர் நீங்கி 
இருந்தது இரண்டே தடவைகள் தான் . அவர் , பொதுக் 
காரியங்களைப் புறக்கணித்து , உவளகத்திலும் பூங்காக்களி 
லும் , விலங்குப் போர்க் காட்சிச்சாலைகளிலும் தமது 
காலத்தைக் கழித்து வந்தார் . சையதுக்களிடமிருந்து 
விடுதலை பெற்ற பின் அவர் 1732 - வரை கோக்கிஜி என்ற 
தூய்மை அற்ற பெண் ஒருத்தியிடம் சிக்கிக் கொண்டிருந் 
தார் . அவர் ஆட்சிக் காலம் முழுவதிலும் அவர் பிறர் வசப் 
பட்டே இருந்தார். அவருடன் நெருங்கிய தொடர்பு 
கொண்ட பெண்களும் பேடிகளும் அவருடைய குறைபாடு 
களைத் தம் நலத்துக்குப் பயன்படுத்திக் கொண்டு வந்த 
னர் . 1720 - ல் ஜஸியா வரியை அவர் நீக்கியதால் அரசிய 
லார் 4 கோடி ரூபாய் வருமானத்தை இழந்தனர் . " 1723 - ல் 
இவ்வரியை மறுபடியும் விதிக்க நிஸாம் - உல் - முல்க் முயன் 
றார் . முயற்சி பயன்பெறவில்லை ; 1725 - ல் மீண்டும் 
அதனை விதிக்க ஆணை பிறந்தது . ஆனால் ஆணை நடை 
முறைக்கு வரவில்லை . அதன் பின்னர் அக்கொடிய வரி 
விதிப்பதைப் பற்றிய பேச்சே இந்தியாவில் எழவில்லை. 

1721 - ல் மார்வார் அஜித்சிங் கலகம் செய்தார் . ஆனால் 
விரைவில் அரசரிடம் அன்பு பூண்டு அவருக்குக் கீழ்ப்படிந் 


ஷ II பக் . 103 . 


201 


தார் . அவருடைய இரண்டாவது மகன் , 1724 - ல் அவரைக் 
கொலை செய்தான் . அக்கொலைக்குக் காரணம் பின்னவரின் 
மனைவியை முறையின்றி அஜித்சிங் கூடியமைதான் என்று 
கூறப்படுகிறது . கொல்லுண்டவரின் மூத்த மகன் அபை 
சிங், பின்னர் பட்டமேற்றார் . ஜெயபுரியின் சவாய் ஜெயசிங் , 
ஜாட் கலகக்காரரை அடக்கி வெற்றி பெற்றார் . 1721 - ல் தற் 
கொலை புரிந்து கொண்ட ஜாட் தலைவர் சூரமனின் உற 
வினரான பதான்சிங் என்பாரே , தில்லிக்கு அடங்கியிருந்த 
பாரத்புரி ( இராசபுதனம் ) இராச்சியத்தை அமைத்தவர் . 

ஜெயபுரி : தமது பதினெட்டாவது வயதில் ஜெயபுரி 
அரியணையிலமர்ந்த சவாய் ஜெயசிங் , ( பி . 1699 - இ . 1743 ) 
ஒரு போர் வீரர் மட்டும் அல்லர் ; அறிவுத் திறமையும் 
வாய்க்கப் பெற்றவர் . வங்காளத்திலிருந்து ஒருவரும் 
ஜெர்மனியினின்று இருவருமாக, மூன்று ஏசுசங்கப் பாதிரி 
களின் உதவியால் நான்கு வான் நிலை ஆராய்ச்சிக் கூடங் 
களை ஏற்படுத்தி அவர் விஞ்ஞான வளர்ச்சிக்குப் பெரிதும் 
உதவினார் . அவர் மாளவத்தின் கவர்னராக இருந்த 
பொழுது மராட்டியரிடம் தோல்வியுற்றார் . பாஜிராவுடன் 
அவர் நெருங்கிய தொடர்பு கொண்டதுடன் அவருடன் 
அமைதி உடன்பாடு செய்து கொள்ளப் பேரரசரையும் 
தூண்டினார் . அவரை மார்வாரின் அபைசிங் ( 1724-49) , 
1741 - ல் தோற்கடித்தார் . ஜெயசிங் , தம் வாழ் நாள் இறு 
தியில் காம விகாரம் பிடித்துக் குடிகாரனாக மாறினார் . இவர் 
இறந்த பின் ஏழாண்டுக் காலம் வரை இவர் மக்களான 
ஈஸ்வர சிங்குக்கும் ( 1743-50 ) மாதவ சிங்குக்கு மிடையே 
போராட்டம் நிகழ்ந்தது . இவர்கட்கு மராட்டியர் மாறி 
மாறி உதவினர் . இறுதியில் ஈஸ்வரிசிங் தற்கொலை புரிந்து 
கொண்டார் ( 1750 ) . அவரை அடுத்துப் பட்டமேற்ற மாதவ 
சிங் , தம்முடன் கூட்டுறவு அமைத்துக் கொண்டவர்களி 
டமே பகைத்துக் கொண்டு அடுத்த ஆண்டில் அவர்களில் 
1500 பேரை ஜெயபுரியில் கொலை செய்தார் . 

ரோஹில்கண்டு கலகம் : 17 ம் நூற்றாண்டில் உட் 
குடியேற்றத்தின் விளைவாக ஷாஜஹான்புரி , பரூக்காபாத் 


21 


ரோஹில்கண்டு ஆகிய ஆப்கானியக் குடியேற்றப் பகுதி 
கள் ஏற்பட்டன . கிழக்கு ஆப்கானித்தானத்திலிருந்து 
வந்த முகம்மதுகான் பங்காஷ் என்பார் , 1714 ல் , பேரரசர் 
பரூக்சையரின் பெயரைக் கொண்ட பரூக்காபாத்தை நிலை 
நாட்டினார் . அவர் அலகாபாத் , மாளவம் முதலிய இடங்க 
ளில் ஆட்சி செலுத்தியதுடன் நவாப் பட்டமும் பெற்றி 
ருந்தார் . 1743 ல் அவர் இறந்த பின் அவர் மகன் பரூக்கா 
பாத்தின் நவாப் ஆனார் . ஆப்கானியக் குடியேற்றப் பகுதி 
களில் மிகப் பெரியது ரோஹில்கண்டு . அப்பகுதியின் 
முதற் பெயர் கதீர் . மலை நாடான ஆப்கானித்தானத்தின் 
மக்களான ரோஹில்லர் அங்குக் குடியேறியதால் அது 
ரோஹில்கண்டு எனப் பெயர் பெற்றது . அவ்வரசை ஏற் 
படுத்திய அலி முகம்மதுகானின் குலத்தைப்பற்றித் தெளி 
வாக அறிதற்கில்லை . அவர் இந்திய ஜாட் வகுப்பினர் 
என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது . அவருடைய வளர்ப்புத் 
தந்தை காந்தாரத்தைச் சேர்ந்த ஒரு ஆப்கானியராவர் . 
அவர் , 1721 - ல் இறந்த பின் அலி , பெரில்லி மாவட்டத்தில் 
( உத்தரப் பிரதேசம் ) தம் நிலையை வலிமையுறச் செய்து 
கொண்டு 1727 க்குப் பிறகு சிறப்பான நிலையை எய்தி 
னார் . பத்து ஆண்டுக் காலத்தில் நவாப் பட்டத்தைப் 
பெற்றார் . நாதிர்ஷாவின் படை யெடுப்பின் பின்னர் 
அலி முகம்மதுவின் ஆதிக்கம் விரைவில் உயர்ந்தது . அவர் 
தம்மைத் தண்டிப்பதற்காகப் பேரரசின் முதலமைச்சர் 
1741 ல் அனுப்பிய படைத்தலைவனை முறியடித்ததுடன் 
அண்மையிலிருந்த சில மாவட்டங்களையும் கைப்பற்றிக் 
கொண்டார் . 

அவரை அம் முதலமைச்சரே , ரோஹில் 
கண்டின் கவர்னராக்கினார் . அடுத்த சில ஆண்டுகளில் 
அலி , மேலும் சில இடங்களைக் கைப்பற்றிக் கொண்டதுடன் 
ஷெர்ஷாவைப் போலத்தாமும் பேரவாவுடன் செயலாற்ற 
லாயினர் . 1745 - ல் பேரரசர் , அக்கலகக்காரரை எதிர்த்துச் 
செல்ல நேரிட்டது . அலி , அடிபணிந்ததால் , 4000 
குதிரை வீரருக்குத் தலைவரான மான்சாப்தாராகச் செய்து 
அவரை அரசியலார் சர்ஹிந்துக்கு அனுப்பினர் . ஆனால் 
பின்னர் 

அகமதுஷா அப்தலியின் புடையெழுச்சிக் 


22 


காலத்தில் , அலி ரோஹில்கண்டுக்குத் திரும்பிச்சென்று 
மீண்டும் அதன் தலைவரானார் . அதே ஆண்டில் ( 1748 ) 
அவர் வாழ் நாளும் முடிவுற்றது . 


அகமது ஷா அப்தலி : அப்தலி வழியினனான அக 
மதுகான் என்ற ஆப்கானியன் , 1737 - ல் நாதிர்ஷாவால் 
கைதியாகப் பெற்றான் , ஆனால் விரைவில் தன் தலைவனின் 
நன்மதிப்பைப் பெற்று முன்னணிக்கு வரலானான் . 
அவனைப்பற்றி நாதிர்ஷா குறிப்பதாவது : அகமது 
அப்தலியைப் போல ஆற்றலிலும் நற்பண்பிலும் சிறந்த 
ஒருவனை ஈரான் , துரான் , இந்துஸ்தானம் எங்கிலுமே 
நான் கண்டதில்லை. ” 1747 - ல் நாதிர்ஷா கொலையுண்ட 
பின் தில்லியில் கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்களில் ஒரு 
பங்கை அகமது பெற்றார் . கோஹினூர் வைரமும் அவ 
ருக்குக் கிடைத்தது . பின்பு அவர் கொராசானிலிருந்து 
காந்தாரத்துக்குச் சென்றார் . வழியில் அவர் அரசராக 
முடி சூட்டிக்கொண்டு “ துரானி பாதுஷா என்ற பட்டத் 
தையும் பெற்றார் . காந்தாரத்தையும் காபூலையும் கைப் 
பற்றிக்கொண்ட பின் ஆப்கானித்தானத்தின் தலைவராக 
அமர்ந்தார் . அப்பொழுது பஞ்சாபின் நிலை அவரைப் 
படையெடுக்கத் தூண்டியது . பஞ்சாபில் 1713 முதல் 
1726 வரை அப்துஸ் சமாத்கானும் பின்னர் 1726 முதல் 
1745 வரை அவர் மகன் ஸக்ரயா கானும் கவர்னர் 
களாகப் பணியாற்றினர் . பின்னவருக்குப் 
ஹயதுல்லாகான் என்பார் ( ஷா நவாஸ் கான் என்ற 
பெயரும் அவருக்கு உண்டு ) தம்முடைய அண்ணனுக்கு 
எதிராகத் தாமே தலைமைப்பதவிபெற விரும்பி முறையற்ற 
வகையில் செயலாற்றி வந்தார் . தமது நிலையை வலிமை 
யுறச் செய்துக்கொள்ள அகமதுஷா அப்தலியுடன் 
கூட்டுறவு அமைத்துக்கொண்டார் . ஆனால் அப்தலி , 
பின்னர் அவரைப் பொருட்படுத்தவில்லை ; 1747 - ல் 
பெஷாவரையும் லாகூரையும் கைப்பற்றிக்கொண்டு 
அகமதுஷா அப்தலி 1748 - ல் சர்ஹிந்தையும் கைக்கொண் 
டார் . முகலாயப்படை மிகத் தாமதமாக இயங்கி வந்தது . 


பிறகு 


23 


சர்ஹிந்தின் அண்மையில் உள்ள மனுப்புரிச் சண்டையில் 
எதிர்பாராத ஒரு அதிர்வெடியால் அப்தலி முன்னேற 
முடியாமற் போக , அவன் ஆப்கானித்தானத்துக்குத் 
திரும்ப வேண்டி நேர்ந்தது . அச்சூழ் நிலை காரணமாக 
இளவரசர் அஹமது தலைமையில் இயங்கிய முகலாயப் 
படை வெற்றிபெற்றது . அடுத்த சில 

வாரங்களில் 
முகம்மதுஷா இறந்தார் . 


பகுதி 4 . 


பேரரசர் அகமதுஷாவும் ( 1748 - 54 ) 

அப்தலியின் படையெடுப்புக்களும் 
அகமதுஷா : 22 - வது வயதில் அரியணை ஏறிய 
அகமதுஷா , கல்வியறிவில்லாதவர் ; தீய நடத்தை உள்ள 
வர் ; நம்பத்தகாதவர் ; வீரமற்றவர் ; ஒன்றுக்கும் தகுதி 
யற்றவர் , ஜவித்கான் என்று ஒரு பேடி அவரது அரசி 
யலில் வன்மை பெற்றிருந்தான் . இவனுடைய தூண்டு 
தலின் விளைவாக அரசர் குடிகாரனாகவும் , காமுகனாகவும் 
இழிசெயல் புரிந்துவந்தார் . மூன்று வயதுள்ள தம் 
மகனைப் பஞ்சாப் கவர்னராகவும் , ஓராண்டுக் குழந்தையை 
அவருடைய உதவியாளராகவும் அமர்த்திய அகமதுஷா 
வின் செயல் அவருடைய சிறுபிள்ளைத் தன்மையை நன்கு 
காட்டுகிறது ! அந்நிகழ்ச்சி 1753 - ல் ஏற்பட்டது . முகம்மது 
ஷாவினால் இராணியின் நிலைக்கு உயர்த்தப்பட்ட உதாம் 
பாய் ( பேரரசரின் தாயார் ) அரசியல் நிர்வாகத்தில் தலை 
யிட்டும் பல கெடுதல்களைச் செய்து வந்தாள் . அவள் ஒரு 
தாசிப் பெண் . ஜவித்கானுடன் அவள் பழகத்தகாத முறை 
யில் உறவுகொண்டாள் . ஈரானியனும் ஷீயாமதத்தவனு 
மான சாப்தர்ஜங் 1739 - ல் முதலமைச்சரானார் . அவரே 
அயோத்தியின் அரசப்பிரதிநிதியுமாயினர் . அவருடைய 
நியமனம் பேரரசுக்குப் பல இடையூறுகளை அளித்த 
வரலாற்றைப் பின்னர் காண்போம் . 

ரோஹில்கண்டும் பரூக்காபாத்தும் ( 1749 - 52 ) : 
அலிமுகம்மது ரோஹில்லா 1748 - ல் இறந்தார் . அவருக்கு 
ஆறு 

பிள்ளைகள் . பெய்ஸுல்லாகானும் அப்துல்லாகானும் 
அகமது அப்தலியுடன் காந்தாரத்திலிருந்தனர் . மற்ற 
நான்கு குமாரர்களும் இளைஞர்கள் . ஆகவே படைப் 
பயிற்சி பெற்றவரும் அரசியல் நிர்வாகத்திறமையாளரும் 
அலியின் உறவினருமான ரஹ்மத்கான் ( பி . 1710 - இ . 1774 ) 


25 


பட்டது . 


அரசியல் நடத்தும் பிரதிநிதியாகப் பணியாற்றி வந்தார் . 
1749 - ல் ரோஹில்கண்டில் பேரரசின் ஆதிக்கத்தை ஏற் 
படுத்த எண்ணிய முயற்சி பயனுறவில்லை. சாப்தர்ஜங் , 
ரோஹில்லரைத் தாக்குமாறு பரூக்காபாத் ஆப்கானிய 
ருக்கு ஆணையிட்டார் . ரோஹில்லார் , தம் நாட்டிற் படை 
யெடுத்தவர்களை முறியடித்துப் பரூக்காபாத்துக்குரிய 
பல இடங்களைக் 

கைப்பற்றிக்கொண்டனர் ( 1740 ) . 
முகம்மதுகான் பங்காஷின் மகன் அகமத்கான் சாப்தர் 
ஜங்கைத் தோற்கடித்து அலஹாபாத்தை முற்றுகை 
யிட்டார் . கோட்டை பிடிபடவில்லை . ஆயினும் நகரைக் 
கொள்ளையிட்டுத் தீயிட்டுப் பல மகளிரைச் சிறையிட்டனர் . 
அயோத்தியின் மேல் வந்த படையெடுப்பு ( 1751 ) தடுக்கப் 

சாப்தர்ஜங் மராட்டியரின் உதவியையும் சுராஜ் 
மல் ஜாட்டினுடைய உதவியையும் கொண்டு ரோஹில் 
கண்டையும் 

பரூக்காபாத்தையும் வென்றார் . அடுத்த 
ஆண்டில் அமைதி உடன்பாடு ஏற்பட்ட போதிலும் 
1761 - ஆம் ஆண்டுக்குப் பிறகே அவ்விரண்டு ஆப்கானியச் 
சிற்றரசுகளும் குறிப்பிடத்தக்க முறையில் தமது நிலை 
மையை ஒழுங்குப்படுத்திக் கொண்டன . 

மார்வார் ( 1749-52 ) : மார்வார் அபைசிங் 1749 - ல் 
இறந்தார் . அவர் மகன் ராம்சிங்குக்கும் பக்த்சிங் என்பா 
ருக்கும் அரியணை யேறுவதில் போட்டி ஏற்பட்டது . பக்த் 
சிங்குக்குப் பேரரசரின் 

ஆதரவு இருந்தது . 
பேரரசரின் தளபதி ராம்சிங்கை முறியடிக்க முடியாமல் 
அவருடன் அமைதி உடன்பாடு செய்துகொள்ள நேர்ந் 
தது . அதனால் பேரரசுக்குப் பொருள் இழவும் இழிவும் 
ஏற்பட்டன . அதற்கு அடுத்த ஆண்டில் பக்த்சிங் பேர 
ரசரின் உதவியின்றியே ராம்சிங்கை முறியடித்துத் தாமே 
மார்வார் அரசரானார் . இவ்வாறு இராசபுதனத்தில் தமது 
ஆதிக்கத்தை நிலைபெறுவிக்க முகல் அதிகாரிகளின் இறுதி 
முயற்சி வீணாயிற்று . 1752 - ல் மார்வார் , ஆச்மீரையும் , 
1753 - ல் ஜெயபுரி , ரந்தம் போரையும் வென்றன . அத் 


ஆனால் 


* ஷ III பக் . 10-15 . 


26 


துடன் இராசபுதனம் முகலாயர் ஆட்சியினின்றும் விடுதலை 
அடைந்தது . 


அப்தலியின் படையெழுச்சிகள் ( 1749-52 ) : பஞ் 
சாபில் சாப்தர்ஜங் , அதன் கவர்னருக்கு எதிராகச் செய்த 
தந்திரங்களால் அப்பகுதியின் வலிமை குறைந்தது . 
ஆகவே அப்தலி 1749 - ல் லாகூர் நோக்கிப் படையெடுத் 
தார் . இது அங்கு அவர் நடத்திய இரண்டாவது படை 
யெழுச்சியாகும் , அவர் , சியால்கட்டையும் மற்ற மூன்று 
இடங்களையும் கைப்பற்றியதால் மேற்செல்லாமல் திரும்பி 
னார் . 1750 - ல் இவ்வாறு இந்தியாவின் ஒரு சிறுபகுதி அவர் 
வசப்பட்டது . இரண்டு ஆண்டுகட்குப்பின் அவர் பஞ்சாப் 
கவர்னர் முயின் -உல்-முல்கை முறியடித்ததால் பேரரசர் 
லாகூரையும் மூல்தானையும் அவருக்கு அளித்தார் . 

சாப்தர்ஜங்கின் கலகம் ( 1753 ) : தம் ஆட்சிக்காலம் 
தொடங்கியே பேரரசருக்கும் சாப்தர் ஜங்குக்கும் இடையே 
ஒற்மை கிடையாது . முதலமைச்சரும் அயோத்தியின் 
அரசப்பிரதிநிதியுமான சாப்தர் ஜங்கின் அதிகாரத்தைக் 
குலைக்கவேண்டுமென்பதே பேரரசரும் ஜவித்கானும் 
கொண்டிருந்த நோக்கமாகும் , அம் முதலமைச்சர் , 
ஆப்கானியப் படையெடுப்பாளருக்குப் பகையாக மராட்டி 
யரின் உதவியை நாடிக்கொண்டிருக்கையில் , பேரரசர் , 
லாகூரையும் மூல்தானையும் அப்தலிக்கு அளித்ததால் இரு 
சாராருக்கு மிடையே நிலவிய வெறுப்பு மேலும் பெரு 
கிற்று , சாப்தர்ஜங் ஜவித்கானைக் கொன்றார் . * 

அது 
காரணமாக அவர் பேரரசரின் கடும் பகைவரானார் ( 1752 ) . 
அதே ஆண்டில் அஸப்ஜாவின் மூத்த மகனான காஸி - 
உத் - தீன் , அவருடைய மாற்றாந்தாயினால் ஒளரங்காபாத் 
தில் நஞ்சு ஊட்டப்பட்டார் . இவர் அது வரையில் தில்லி 
அவைக்களத்தில் சிறப்பு வாய்ந்த பிரபுவாகவும் அவர் 
தந்தையின் பிரதிநிதியாகவும் இருந்தார் . அவருடைய 
மகனான 2 - ஆம் காஸி - உத் - தீன் இப்பொழுது அதிகாரம் 

* ஷை 109 , பக் . 196-201 . 


27 


பெற்றார் . அவர் ஒரு கவிஞர் ; பன்மொழிப் புலவர் ; மேலும் 
தலைமை பூண்டு செயலாற்றும் ஆற்றல் வாய்ந்தவர் . 
ஆனால் இவ்வளவு சிறந்த பண்புகளும் தலையோங்காதபடி 
அவரிடம் ஒழுக்கமின்மையும் அளவற்ற பேராசையும் 
பணத்தில் எல்லையற்ற அவாவும் , கொடுமையும் நிறைந் 
திருந்தன . தில்லி வரலாற்றிலேயே அவர் ஒரு கோர 
அரக்கனாக விளங்கினார் . * அவர் சாப்தர்ஜங்கை 
ஒழிக்க வேண்டிப் பேரரசரின் பக்கம் 

சேர்ந்தார் . 
1753 - ல் முதல் அமைச்சர் கலகத்தைத் தொடங்கினார் . 
தொடர்ந்து ஆறு மாதங்கள் தில்லி முழுவதும் கொள்ளை 
யும் குருதிக்களரியுமாய்க் கிடந்தது . ஷியாவான சாப்த 
ருக்கு சுராஜ்மல் உதவினார் . சுன்னி மதத்தைச் சார்ந்த 
காஸி - உத் -தீனுக்கு நஜீப் - கான் ரோஹில்லா உதவினார் . 
ஆதலின் இந்தப் போர் , ஷியா - சுன்னிப் போராக மாறி 
யது . ஆனால் , முடிவான வெற்றியை ஒருவரும் பெற 
வில்லை . இறுதியில் அமைதி உடன்பாடு ஏற்பட்டது . 
சாப்தர் அயோத்திக்குச் சென்று இறந்தார் . அவர் மகன் 
ஷூஜா- உத் - தௌலா அவரை அடுத்து அயோத்தியில் 
பட்டத்துக்கு வந்தான் . 

பேரரசர் , பதவியினின்று நீக்கப்படுதல் ( 1754 ) : 
சுராஜ் மல்லுக்கு எதிராகச் சென்ற காஸி - உத் - தீனினு 
டைய படை யெடுப்பினால் சுராஜ் மல்லின் பெருமை 
உயர்ந்தது . காஸி - உத் - தீனுக்கு மராட்டியரின் உதவி 
இருந்தும் அது பயனில்லாமற் போயிற்று . பேரரசர் 
சுராஜ் மல்லுக்கு உதவ முயன்றதைக் கண்ட காஸி - உத் - 
தீன் வெகுண்டு எழுந்தார் . அவர் படையுடன் தில்லிக்குச் 
சென்று பேரரசரைக் கட்டாயப்படுத்தித் தாமே முதல் 
அமைச்சரானார் . அடுத்தபடியாக அவர் பேரரசரையே 
விலக்கி விட்டு ஜஹந்தர் ஷாவின் மகனான 11 ம் ஆலம்கீர் 
என்பவரை அரியணையில் ஏற்றினார் . அதனை அடுத்து 
அஹமதுஷாவையும் அவரது அன்னையையும் குருடர்க 
ளாக்கினார் . 


க்ஷ 88 , பக் , 447 , 


பகுதி 5 . 


II ம் ஆலம் கீர் ( 1754 - 9 ) ; II ம் ஷா ஆலம் 
( 1759 - 1806 ) ; அப்தலியின் படை யெழுச்சிகள் 

( தொடர்ச்சி ) 
II ம் ஆலம்கீர் : இவர் ஐம்பத்தைந்தாவது வயதில் 
பட்டமெய்தினார் . 1713 ல் பரூக்கியர் இவர் தந்தையைக் 
கீழ்ப்படுத்தி மேலே வந்த போது இவரும் மிக்க துயருற் 
றார் . சில பண்புகளில் இவர் அவுரங்க சீப்பைப் பின்பற் 
றினார் ; கல்வியிலும் சமய ஒழுக்கங்களிலும் , அவரைப் 
போலவே மிகவும் ஈடுபட்டார் . ஆனால் இவர் சிறந்த 
செயலாளர் அல்லர் ; தம் கருத்தை எல்லாம் உவளகத்தில் 
நாட்டி இருந்தார் ; அரசியல் துறையில் யாதும் அறியார் ; 
தமக்கு இளமையில் கிட்டாத பல இன்பங்களைத் துய்ப்பதி 
லேயே மனம் செலுத்தினார் . சுருங்கக் கூறின் ஓரளவுக்கு 
அவர் சுறு சுறுப்பாக இருந்தார் . முயற்சி , நிதானம் , மதப் 
பற்று முதலியன அவரிடம் இருந்தன ; ஆடல் பாடல் 
களில் அவருக்கு விருப்பமில்லை ; வயது முதிர்ந்த நிலையில் 
உவளக இன்பத்தையே பெரிதும் நாடினார் . 

நான்காவது அப்தலிப் படை யெழுச்சி ( 1757 ) : 
அஹமது அப்தலியால் முறியடிக்கப்பட்டுப் பின்னர் அதி 
காரத்தில் அமர்த்தப்பட்ட முயின் - உல் - முல்க் என்ற 
பஞ்சாப் கவர்னர் 1753 ல் இறந்தார் . அவரை அடுத்து 
அவரது சிறு குழந்தை பட்ட மெய்தினான் . முக்லானி 
பீகம் என்ற அக்குழந்தையின் தாயார் அரசியல் அலுவல் 
களை அவனுக்காகப் பார்த்து வந்தாள் . அவள் செல் 
வாக்கு வாய்ந்த சில பேடிகள் வயப்பட்டதால் அவள் 
ஆட்சியில் மிகக் குழப்பமான நிலையையே பஞ்சாப் அடைந் 
தது . அச்சமயம் பார்த்துப் பேரரசின் முதல் அமைச்சர் 
பா ம் காஸி - உத் - தீன் அம் மாகாணத்தின் மேல் படை 
யெடுத்தார் . அவர் முதல் முயற்சி வீணாகியது ( 1755 ) . 


29 


அடுத்த ஆண்டில் அவர் வெற்றி பெற்று பஞ்சாபில் தாமே 
ஒரு புதிய கவர்னரை அமர்த்தினார் . இதுவே அஹமது 
அப்தலி இந்தியாவின் மீது நான்காவது முறையாகப் 
படை யெடுத்ததற்குக் காரணமாம் . அப்தலி லாகூரைக் 
கைப்பற்றிக் கொண்டு காஸி - உத் - தீனை மன்னித்து 
விட்டு 1757 ல் தில்லியைச் சூறையாடினார் . அவர் தலை 
நகரில் ஒரு மாத காலம் தங்கி இருந்தார் . அவருடைய 
மகன் தைமூர் ஷா ஒரு முகலாய அரச குமாரியை மணந் 
தார் . அதன் பின்னர் அவர் காஸி - உத் - தீனை அயோத்தி 
யிலிருந்த ஷூஜா - உத் - தௌலாவுக் கெதிராக அனுப்பி 
னார் . மேலும் அவ் ஆப்கானியர் சுராஜ்மல்லை எதிர்த்துச் 
சென்று அவருடைய ஒரு கோட்டையையும் கைப்பற்றிக் 
கொண்டார் ; வடமதுரையிலிருந்த யாத்திரீகர்களைக் 
கொன்று தள்ளினார் ; ஆக்ராவையும் கொள்ளையிட்டார் .. 
அவர் இழைத்த கொடுமைகள் கொஞ்சமல்ல . அவர் தங்கி 
யிருந்த பகுதியில் வாந்திபேதித் தொற்று நோய் பரவிய 
தால் அவர் ஊர் திரும்ப நேரிட்டது . அவர் கொள்ளை 
யிட்ட பொருள்களின் மதிப்பு மூன்று கோடிக்கு மேல் பனி 
ரண்டு கோடி ரூபாய் வரையாகும் . நஜீப் - கானைத் தலை 
மைப் பிரபுவாக அப்தலி அமர்த்தினார் . காஸி - உத் - தீன் 
மீது நம்பிக்கையற்ற பேரரசர் இவனிடம் ஒப்படைக்கப் 
பெற்றிருந்தார் . முகமதுஷாவின் மனைவிகளில் 

ஒருத் 
தியை அவள் வேண்டுகோளின் பேரிலேயே 

அப்தலி 
மணந்தார் . அதைத் தவிர வயது முதிர்ந்து கோர உரு 
வம் கொண்ட அவர் பதினேழு வயது நிறைந்த முகமது 
ஷாவின் மகளையும் கட்டாயப்படுத்தி மணந்து கொண்டார் . 


I [ ம் காஸி - உத் - தீன் ( 1757 - 9 ) : அப்தலியின் 
ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட காஸி - உத் - தீன் மராட்டி 
யர் , பரூக்காபாத் அஹமத்கான் என்ற இவர்களின் ஆதர 
வால் ஒரு மாதத்திற்கு மேலாகத் தில்லிக் கோட்டையில் 
ஆலம்கீரையும் நஜீப்பையும் முற்றுகையிட்டார் . 1757 ல் 
பேரரசர் காஸி - உத் - தீனுக்குப் 

பணிய நேர்ந்தது . 
அடுத்த ஆண்டில் மராட்டியர் பஞ்சாப்பை வென்று அப் 


30 


தலியின் மகனும் பஞ்சாப் கவர்னருமான தைமூர்ஷாவை 
விரட்டினர் . காஸி - உத் - தீன் , பேரரசரின் மூத்த மகன் 
ஷா ஆலம் என்பாரையும் தில்லியை விட்டு வெளியேறச் 
செய்தார். அவ் இளவரசர் 1772 வரை பல இடங்களில் 
அலைந்து திரிந்து பின்னர்த்தான் தலை நகருக்குத் திரும்பி 
னார் . நஜீப் - உத் - தௌலாவிற்கு மராட்டியரால் ஏற் 
பட்டிருந்த இடையூறுகள் அஹமத் அப்தலியின் ஐந்தா 
வது இந்தியப் படையெழுச்சியின் விளைவாக நீங்கின . 
( 1759 ) . அந்நிலையில் காஸி - உத் - தீன் பேரரசரைக் 
கொன்று விட்டு அவுரங்க சீப்பின் மகனான காம் பக்ஷ் 
என்பவனின் பெயரனை அரியணையில் அமர்த்தி Ill ம் 
ஷாஜஹான் என்ற பட்டத்தைச் சூட்டினார் . சில வாரங் 
கள் கழித்து அலிகௌஹர் ( கொல்லப்பட்ட பேரரசனின் 
மூத்த மகன் ) பீஹாரில் பேரரசராக முடி புனைந்து II ம் 
ஷா ஆலம் என்று பட்டப்பெயர் தரித்தார் ( 1759 - 1806 ) . 
ஆப்கானியப் படை யெடுப்பாளருக்கு அஞ்சி ஓடிய காஸி 
உத் - தீன் , சுராஜ் மல்லைச்சரண் அடைந்து 

அரசியல் 
தொடர்பே அற்றிருந்தார் . எனினும் 1800 - வரை அவர் 
வாழ்ந்திருந்ததாகத் தெரிய வருகிறது . 


அப்தலியின் ஐந்தாவது இந்தியப் படையெடுப்பு 
( 1759 - 61 ) : 1758 ல் மராட்டியர் பஞ்சாபில் புகுந்ததால் 
அஹமத் அப்தலியின் ஐந்தாவது படையெடுப்பு அடுத்த 
ஆண்டு நிகழ்ந்தது . பஞ்சாபை மீட்டுக் கொண்ட அப்தலி 
தில்லியை நோக்கிச் சென்றார் . ரோஹில் கண்டு , பரூகா 
பாத் , இவற்றின் ஆப்கானியத் தலைவர்கள் அவருடன் 
கூடினர் . 1760 ல் தில்லிக்கு அருகில் பராரி கட்டத்தில் 
அப்தலியை எதிர்த்த தாதாஜி சிந்தியா தோல்வியுற்று 
இறந்தார் . அடுத்து , சிகந்தரா என்ற இடத்தில் ( தில்லி 
அருகில் ) மால்ஹர் ராவ் ஹோல்கார் ஆப்கானியரிடம் 
தோல்வி யடைந்தார் . அதே ஆண்டில் ( 1760 ) ஹைதரா 
பாத்திலிருந்து சதாசிவராவ் பாவேவின் தலைமையில் ஒரு 
பெரிய படை தில்லி சென்று அதைக் கைப்பற்றியது . சதா 
சிவராவ் III ம் ஷாஜஹானை நீக்கி விட்டு II ம் ஷா ஆலத் 


31 


தின் மூத்த மகனான ஜாவன் பக்த் என்பாரைப் புதிய பேர 
ரசராக்கினார் . மேலும் அவர் ஆப்கானியப் படை யெடுப் 
பாளருக்கும் அயோத்தியில் இருந்த ஷூஜா உத் - 
தௌலாவுக்கு மிடையே பகைமை உண்டு பண்ணினார் . 
அப்தலி பின்னிடாதபடி பஞ்சாபைத் தன் வசப்படுத்த 
எண்ணி மராட்டியத் தளபதி தில்லியிலிருந்து புறப்பட்டுச் 
சென்றார் . அவர் 1761 - ல் ( மூன்றாவது ) பானிப்பட்டுப் 
போரில் தோல்வியுற்றுக் கொல்லப்பட்ட வரலாறு பின்னர் 
விரிவாகப் பேசப்படும் . ஆப்கானிய வெற்றி வீரர் II ம் 
ஷா ஆலத்தைப் பேரரசராகவும் நஜிப் - உத் - தௌலாவை 
முதல் அமைச்சராகவும் நியமித்து விட்டுத் தம் நாடு திரும் 
பினார் . சீக்கியர் உண்டாக்கிய கலகங்களால் 1762 ல் அப் 
தலி மீண்டும் லாகூர் வர நேர்ந்தது . அமிர்த சரஸில் சீக் 
கியக் கோவிலை மத வெறியால் அவர் அழித்தது அவர்கள் 
சினத்தைப் பெருக்கியது . மராட்டியருடன் ஒப்பந்தம் 
செய்து கொண்டு தில்லி அரசியலை வலுப்படுத்த அவர் 
எண்ணிய எண்ணம் நிறைவேறவில்லை. ஆனால் , காச் 
மீரை அவர் தம் அரசுடன் இணைப்பதில் வெற்றி பெற்றார் . 
இவர் தம் நகருக்குத் திரும்பியதும் சீக்கியர் பஞ்சாபில் 
முதன்மை பெற்று லாகூரை அடக்கி ஆண்டனர் . 1767 - ல் 
அவர் இறுதியாகப் பஞ்சாபுக்கு வந்ததும் அதைத் தம் 
ஆட்சியில் நிலை நிறுத்துவது அருமை என்பதை உணர்ந் 
தார் . 1773 - ல் அவர் வாழ்க்கை முடிவுற்றது . 


பானிப்பட்டுப் போருக்குப் பின் தில்லியின் நிலை : 
நஜீப் - உத் - தௌலா “ ரீஜென்ட் என்ற முறையில் 
1761 முதல் 1770 - ல் தாம் இறக்கும் வரை 

தில்லியை 
அடக்கி ஆண்டார் . நாட்டை விட்டு வெளியேறிய முக 
லாயப் பேரரசரின் ஆதிக்கத்தைப் பானிப்பட்டுப் போர் 
திரும்பவும் ஏற்படுத்தவில்லை . அப்போர் பிற்கால முக 
லாயர் வரலாற்றுக்கே முற்றுப்புள்ளி வைத்து விட்டதாகக் 
கருதப்படலாம் . ஆப்கானிய மராட்டியப் போரில் தம் 
நிலையைக் காப்பாற்றிக் கொண்ட 

சுராஜ்மல் பானிப் 
பட்டுப் போரின் பின்பு , வன்மை பெற்று விளங்கினார் . அப் 


32 


போருக்கு அடுத்த ஆண்டிலேயே அவர் ஆக்ராவைக் 
கைப்பற்றினார் . மேலும் அவர் தம் அதிகாரத்தைப் 
பெருக்கிக்கொண்டு நஜீப் - உத் - தௌலாவுடனும் போரிட் 
டார் . ஆனால் 1773 - ல் நடந்த அப்போரில் அந்த ஜாட் 
வீரர் வீரமரணம் எய்தினார் . அவர் இருபது ஆண்டுகட்டு 
மேலாகப் பொதுக்காரியங்களில் ஈடுபட்டவர் . அவர் 
குமாரனான ஜவஹருடைய அமைதியற்ற வாழ்க்கை 
1768 - ல் அவர் மரணத்துடன் முடிந்தது . பானிப்பட்டுப் 
போரின் பின்வந்த பத்து ஆண்டுகளில் தில்லி வரலாற் 
றிலேயே மிகவும் உயர்ந்த வீர புருடர் நஜீப் - உத் - 
தொளலா ஆவர் . அவர் மிகச்சிறந்த இராணுவ வீரர் , 
சிறந்த அரசியல் நிர்வாகி ; பலருடன் தக்க முறையில் 
உறவாடுவதில் திறமை வாய்ந்தவர் . மராட்டியரின் 
ஆதரவுடன் தில்லிக்குத் திரும்பிய II- ம் ஷா ஆலத்தின் 
வரலாற்றைப் பின்னர்க் கூறுவோம் . 

1765 - ல் அவர் 
வங்காளம் , பீஹார் , ஒரிஸ்ஸா ஆகிய ஆட்சிப்பகுதிகளை 
ஆங்கிலக் கும்பினியாருக்கு விட்டுக்கொடுத்தார் . 


பகுதி 6 . 


முகலாயப் பேரரசின் அழிவு 


பலபடிகள் ( Stages ) 


களான 


இதுகாறும் நாம் பார்த்தவை : 1739 - ல் சிந்து 
நதிக்கப்பாலுள்ள 

முகலாயப் பேரரசின் 

பகுதிகளை 
நாதிர்ஷா இணைத்துக்கொண்டது ; 1741 - ல் மராட்டியர் 
குஜராத்தையும் மாளவத்தையும் கைப்பற்றியது ; 1752 - ல் 
பஞ்சாபை அப்தலிக்கு ஈந்தது ; பஞ்சாப் , வங்காளம் , 
அயோத்தி , ஹைதராபாத் என்ற சிற்றரசுகளில் வழி 
வழி உரிமையை நிறுவியது ; இந்த மாகாணங்களி 
லும் இராசபுதனத்திலும் செயல்முறையில் சுய ஆட்சி 
நிறுவப்பட்டமை ; வங்காளத்தில் பிரிட்டிஷ் அதிகாரம் 
நிலை பெற்றது ; பலவகைப் புரட்சிக்கலகங்கள் ; 1753 - ம் 
ஆண்டில் உள் நாட்டுப்போர் ; அரசரைப்படைப்போர் 

சையது சகோதரர்கள் , 11 - ம் காஸி -உத் - தீன் 
முதலியவர்களின் செயல்கள் ; நாதிர் ஷாவும் அப்தலியும் 
படையெடுத்ததால் ஏற்பட்ட துயர நிலை ; மராட்டியரின் 
பலபடியான முயற்சிகள் முதலியன . இவையே குறிப் 
பிடத்தக்கவை . 1753 - ல் காஸி - உத் -தீனுடன் சச்சரவு 
இட்டுக்கொண்டு சாப்தர்ஜங் அயோத்திக்குத் திரும்பிய 
செய்தி , மாகாணங்கள் பேரரசின் 

அலுவல்களில் 
கொண்டிருந்த பொறுப்பற்ற தன்மையை விளக்கும் ஓர் 
எடுத்துக்காட்டாகும் . பரந்து விரிந்த பேரரசு முடிவில் 
தில்லியும் அதன் பக்கமும் என்ற அளவில் ஒடுங்கிவிட்டது . 
பேரரசின் 

வாழ்வு தாழ்வுகளில் மாகாணத்தலைவர்கள் 
பெரும்பாலும் அக்கரை கொள்ளவில்லை . பெரிய 
மாகாணங்கள் தம் தம் செயல்களிலேயே கருத்தூன்றி 
இருந்தன . 

காரணங்கள் : பதினேழாம் நூற்றாண்டின் 
பகுதியில் முகலாயப் பேரரசு வீழ்ச்சி யடைந்ததன் 


பிற் 


3 


34 


டன . 


காரணங்களை முன்பு கண்டோம் . அக்குறைபாடுகள் 
பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பாதியில் மிகுதியாக 
வலிமைபெற்றன . தவிர , புதிய குறைபாடுகளும் தோன் 
றலாயின . இவையாவும் பேரரசின் அழிவுக்குச் சிறப் 
பான காரணங்களாம் . தீய வழிக்கு அடிப்படையான 
உவளகப்பழக்கத்தினால் கேடுகளும் ஆற்றல் குறைவும் 
ஏற்பட்டன என்ற பெர்னியரின் கூற்றுக்களை * மெய்ப் 
பித்து நின்ற பஹதூர்ஷாவின் பின் வழியினரின் ஆற்ற 
லின்மையை முன்னரே கண்டோம் . மகளிராலும் பேடி 
களாலும் தூண்டப்பட்ட பேரரசர்களின் நடத்தையும் 
அவர்களது அமைச்சர்களாலும் பிறராலும் , அவர்கள் 
நடத்தப்பட்ட விதமும் அரசியலையே இழிவுபடுத்தி விட் 

அரசு கட்டிலுக்கு ஏற்பட்ட போட்டிப்போர்களும் 
பிற குடும்பப் போர்களும் பேரரசின் அழிவுக்குக் காரண 
மாயின . பெரும்பாலும் அயல் நாட்டினரான பிரபுக்களின் 
துன்மார்க்கமும் தந்நலமும் வாய்ப்புக்கிடைத்தால் அதைத் 
தமக்காகப் பயன்படுத்திக் கொள்ளும் தன்மையும் , நாட்டுப் 
பற்று இன்மையும் , துரானியர் , ஈரானியர் இந்துஸ் 
தானியர் என்ற இவர்கட்குள் நிகழ்ந்த போராட்டமும் 
ஷியாக்கள் , சுன்னிக்கள் என்ற இவர்களது சச்சரவுகளும் 
அவர்களின் போர்த்திறமைக் குறைவும் , அறிவின்மையும் , 
ஒழுக்கமின்மையும் , சிறந்த அரசதந்திரிகளால் கூட சீர் 
திருத்தமுடியாத நிலையில் இருந்தன . அத்தகைய அரச 
தந்திரிகளும் மிகுதியாக இல்லை . பேரரசின் நடவடிக்கை 
களைச் 

சீர்திருத்த முடியாது என்று அஸப்ஜாவே 
கைவிட்டார் . மராட்டியர் , சீக்கியர் , இராசபுத்திரர் , 
பண்டேலர் , ஜாட்டியர் என்ற அனைவரும் பேரரசின் பகை 
வர்களாயினர் . உள் நாட்டுக் குழப்பங்கள் நிகழவே 
பாரசீகர் , ஆப்கானியர் முதலிய அயலவர்கள் எளிதில் 
இந்நாட்டில் படையெடுக்க நேர்ந்தது . “ இந்திய வர 
லாற்றுப்பகுதியைப் ( 1707-1803 ) படிக்கப் படிக்க இராராணு 

* Constable and Smith , Bernier s Travels in the Mogul 
Empire ( 1916 ) ( கான்ஸ்டபிலும் ஸ்மித்தும் --முகலாயப் பேரர 
சில் பர்னியர் செய்த பயணங்கள் ) பக் 144-7 


35 


வத்திறமைக் குறைவு தான் பேரரசின் அழிவுக்கு முக்கிய 
காரணமெனத் தோன்றுகின்றது ” . * நாதிர்ஷா அப்தலி,, 
ஆகியோர் , தம் இந்தியப் பகைவர்களை விடப் படைத்திறம் 
வாய்ந்தவர்கள் என்பதைக் கண்டோம் . அனைவற்றிற் 
கும் மேலாக மராட்டியர் சபைகளில் பேஷ்வாக்களின் 
ஆதிக்கமானது முகலாயப் பேரரசின் அழிவுக்கான ஓர் 
திட்டத்தை ஏற்படுத்தியது . எனவே பானிபட்டுப் போர் 
தொடக்ககாலத்தில் அவர்கள் முதன்மை பெற்று 
விளங்கினர் . அவ்வமயம் அவர்கள் , பேரரசின் அதி 
காரத்தைக் கீழ்ப்படுத்தித் தாம் மேலோங்கி நின்றனர் . 
என்றாலும் முடிவில் ஆங்கிலேயருக்குத்தான் அந்நிலைமை 
நன்மையளித்தது . 


* Irvine the Army of the Indian Moghuls ( 1903 ) ( இர்வின் 
இந்திய முகலாயரின் படை ) பக் . 296 . 


பகுதி 7 . 


அசப் ஜாஹி குலம் 


அசப் ஜாஹியின் வாழ்க்கை வரலாறு : 

1671 - ல் 
பிறந்த மீர் கமாருதீன் ( பிற்கால அசப்ஜா ) சாமர்கந்து 
காஸியுத்தீனின் மகன் . இவரும் இவர் தந்தையும் அவுரங்க 
சீப்பிடம் பணியாற்றியவர்கள் . காஸியுத்தின் ( கி . பி . 1650 
- இ . 1710 ) அவரது வாழ் நாளின் பிற்பகுதியில் 20 
ஆண்டுகள் குருடாக இருந்தாலும் போரிலும் இராச்சிய 
நிர்வாகத்திலும் சிறந்து விளங்கினார் . கமாருதீனின் 
தாயார் ஷாஜஹானுடைய அமைச்சரான சாதுல்லாக் 
கானின் மகள் . இத்துரானி இளைஞருடைய அரசியல் 
வாழ்க்கை 1684 - ல் தொடங்கியது . இவர் 1685 - ல் கான் 
என்ற பட்டத்தையும் 1691 - ல் சின் கிலிச்கான் 

என்ற 
பட்டத்தையும் பெற்றார் . 

1707 - ல் அவுரங்கசீப் இறப் 
பதற்கு முன்னரே இவருக்குப் பீஜப்பூரின் கவர்னர் பதவி 
கிடைத்தது . 


னார் . 


1707 - ல் பஹதூர்ஷா இவரை அயோத்திக்கு மாற்றி 

பின்னர் , பேரரசர் ஜஹந்தர்ஷாவுக்கு எதிராகக் 
கமாருதீன் பரூக்சையரை ஆதரித்தார் . அதன்விளைவாக 
அவருக்குத் தக்கணத்தின் அரசப்பிரதிநிதி பதவியும் 
நிஸாம் - உல் - முல்க் என்ற பட்டமும் 1713 - ல் கிடைத்தன . 
அவுரங்காபாத் அவருடைய தலை நகராயிருந்தது . தக் 
கணத்தில் அவர் சாகுவுக்கும் பாலாஜி விஸ்வ நாத்துக் 
கும் பகையாகிச் சூழ்ச்சிகள் செய்துவந்தார் . ஆனால் 
அவை நிறைவேறுமுன் அவர் தில்லிக்குத்திரும்பிச் 
செல்ல நேரிட்டது ( 1714 ) . 1719 - ல் அவர் பீஹாரின் 
கவர்னரானார் . ஆனால் , பாட்னாவுக்குச் செல்லவில்லை . 

. 
தக்கணத்திலிருந்து அவர் திரும்ப அழைக்கப்பட்டது 
முதலே அவருக்கும் சையதுசகோதரர்கட்கு மிடையே பகை 
மையே நிலவியது. .. காலப்போக்கில் அது . முதிர்ந்து 


37 


வளர்ந்து 


வாய்தா 


வந்தது . கமாரூதீனின் சிறப்பு விரைவில் 
அவர் 1722 - ல் பேரரசின் முதலமைச்சராக அமர்ந்தார் . 
அவுரங்கசீபின் உண்மையான சீடர் என்ற முறையில் 
அவர் ஜஸியாவைத் திரும்ப விதித்தார் . இத்துடன் 
வசூல் 

முறையை ஒழுங்குபடுத்தவும் பரி 
தானத்தை ஒழிக்கவும் ஒவ்வொருவரும் வைத்துக் கொள் 
ளத்தக்க ஜாகீரை அளவுபடுத்தவும் வேண்டிய முறை 
களைச் செய்தார் ( 1723 ) . மேலும் முன்னாண்டில் ஆப் 
கானியரால் அழிக்கப்பெற்ற சபாவி குலத்தினருக்கு 
உதவிபுரிய பாரசீகத்துக்கு ஓர் படை யனுப்புமாறு கூறி 
னார் . உமாயூனை நட்பு கொண்ட பாரசீகத் தலைவர் 
ஷாவிற்கு நன்றியறிவு காட்டுதற்காகவே அவர் அவ்வாறு 
செய்ய எண்ணினார் . ஆனால் அதனால் எப்பயனும் விளைய 
வில்லை . பின்னர் 

பின்னர் நிஸாம் - உல் - முல்க் தில்லியிலிருந்து 
அவுரங்காபாத்துக்குச் சென்று , ஷாகர்கெல்டா என்ற 
இடத்தில் வெற்றிபெற்று 1725 - ல் ஹைதராபாத்தைக் 
கைக்கொண்டார் . 

அது முதல் அந்நகரே அவருடைய தலைநகராயிற்று . 
பேரரசரும் அவ்வேற்பாட்டை ஏற்றுக்கொண்டுவிட்டார் . 
நிஸாமுக்கு அவ்வமயம் தான் அசப்ஜா என்ற பட்டமும் 
கிடைத்தது . ஷாகர் கெல்டா வெற்றி நிகழ்ந்த 1724 - ஆம் 
ஆண்டு தான் தக்கணத்தில் முதல் முதல் நிஸாம் ஆட்சி 
தொடங்கிய காலம் என்று கருதப்படுகிறது . அஸப்ஜா , 
1726 - ல் II- ம் சாம்பாஜியை வரவேற்றார் ; சாகு அவரது 
பேஷ்வா இவர்கள் பகைவர்களைத் தூண்டிவிட்டார் . நிஸா 
முக்கும் பாஜிராவுக்கும் ஏற்பட்ட போரை நாம் கண்டோம் . 
நிஸாம் , 1728 - ல் பால்கெட்டில் தோற்ற பின்பு சாம்பாஜி 
யின் கட்சியை விட்டுவிட நேர்ந்தது . பேஷ்வாவுக்கு எதி 
ராக அவர் செய்த முயற்சிகள் கைகூடவில்லை . எனவே 
1731 ல் இருவரும் போர் செய்வதில்லையென்றுத் தமக் 
கிடையே ஒப்பந்தம் செய்து கொண்டனர் . அசப்ஜா , 
வடக்கே , முகலாயப் பேரரசுக்கு இடையூறு ஏற்படும்படி 
மராட்டியருடைய முயற்சிகளைத் தூண்டி , மராட்டியரிடம் 
இருந்து தாம் விடுதலை பெற்றார் . தில்லிக்கு அருகில் 


38 . 


பாஜி ராவ் படையெடுத்த பின் அஸப்ஜா , முகம்மதுஷா 
வின் முதலமைச்சர் பதவியில் 1737 - ல் மீண்டும் அமர்ந் 
தார் . ஆனால் அடுத்த ஆண்டில் போபாலில் பேஷ்வா 
விடம் தோற்றார் . கர்னால் போரில் அவர் கொண்ட பங்கை 
முன்னரே கண்டோம் . 

நாதிர்ஷாவினால் அவருக்கு 
அளிக்கப்பட்ட தில்லி அரியணையை அவர் ஏற்றுக் 
கொள்ளாதது அவர் பெருமையையே காட்டுகிறது ( 1739 ) . 
அடுத்த ஆண்டில் அவர் பேரரசின் தலை நகரை விட்டுப் 
புறப்பட்டார் . தமது மகன் நாசிர்ஜங் புரிந்த கலகத்தை 
1741 - ல் அசப்ஜா அடக்கினார் . 1740-41 ல் நிகழ்ந்த மராட்டி 
யரின் கர் நாடகப் படையெடுப்பின் விளைவாகத் திருச்சிராப் 
பள்ளிப் பகுதியில் அவர்கள் அதிகாரம் பரவியது . மேலும் 
சந்தா சாகிப் கைதியானார் . 1743 - ல் அசப்ஜா , முராரி 
ராவ் கோர்படேயிடமிருந்து திருச்சிராப்பள்ளியைக் கைக் 
கொண்டார் ; தஞ்சாவூரைத் திறை செலுத்துமாறு செய் 
தார் . ஆர்க்காட்டில் சாதத்துல்லாகானை விரட்டி விட்டு 
அன்வாருத்தீனை அங்கே நவாப்பாக அமர்த்தினார் . முடி 
வாகப் பேரரசர் தமக்கு அளித்த முதலமைச்சர் பதவியை 
ஏற்க மறுத்து , 1748 - ல் தமது 77 - வது வயதில் இறந் 
தார் . 


அசப்ஜாவின் பெருமை : அசப்ஜாவின் வாழ்க்கை 
யில் இடைவிடாத முயற்சிகளைக் கண்டோம் . 25 ஆண்டு 
கள் அவர் முதன்மையாக விளங்கினார் ; அவுரங்கசீபைப் 
பின்பற்றி வாழ்க்கையில் ஒரு சிறந்த குறிக்கோளுடன் 
பணியாற்றினார் . 

முகலாயப் 

பேரரசிலேயே மிகவும் 
பெருமை வாய்ந்த அவர் , அந்த பேரரசு முழுவதையும் 
காப்பாற்ற இயலாது என்று கண்டவுடன் ஒரு சிறந்த 
பகுதியையேனும் பாதுகாக்க நினைந்து அதில் வெற்றி 
பெற்றார் . அவர் சிறந்த தானைத் தலைவராகவும் அரச 
தந்திரியாகவும் விளங்கினார் . அரசியல் நிர்வாகத்திலும் 
தலைசிறந்தவர் . மராட்டியரின் ஆற்றலை நன்கு உணர்ந் 
திருந்தார் . பாஜி ராவ் பேஷ்வாவைப் போல வீரமும் 
இரக்கமும் ஆற்றலும் வாய்ந்தவர் இல்லை என்று அவர் 


39 


பல 


புகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. அவர்களுடன் ஒத்துழைக்கு 
மாறு அவர் நாஸிர்ஜங்கை வற்புறுத்தினார் . உள் நாட்டு 
அலுவலாளர்களை ஒன்றிரண்டு ஆண்டுகட்கே அவர் 
அமர்த்தி வந்தார் . பலருக்கும் வாய்ப்பு அளிக்கவேண்டும் 
என்பதே அவர் நோக்கம் . கலகமிட்ட தன் மகன் நாஸிர் 
ஜங்கின் தஸ்தாவேஜுகளை அழிப்பதில் மிகுந்த அறிவா 
ராய்ச்சியோடு கருத்தினைச் செலுத்தினார் . 

ஏனெனின் 
பிரபுக்களுடைய அரச பக்தியின்மையை அவை 
வெளிக்காட்டுவனவாக இருந்தன . 

பின் வரக்கூடியவற்றை முன் கூட்டி உய்த்துணரும் 
ஆற்றல் அவரிடம் இருந்தது . அரசியலில் கிடைத்த 
வாய்ப்புக்களைப் பயன்படுத்திக் கொள்வதில் அவர் பெருந் 
திறமையாளர் . இப்பண்புகள் அவர் வெற்றிக்குக் காரணமா 
யின . அவுரங்கசீபைப் போலவே அவர் ஒரு தீவிரமான 
சுன்னி ; ஒழுக்கத்திற் கருத்தைச் செலுத்தினார் ; எளிய 
வாழ்க்கையையே விரும்பினார் ; பாரசீக மொழியில் அவர் 
கவிகள் இயற்றியதும் குறிப்பிடத் தக்கது . முஸ்லீம் 
அறிஞர்களையும் சமயாசாரியர்களையும் அவர் ஆதரித்தார் . 
ஹைதராபாத் , பர்ஹான்பூர் என்ற இடங்களில் அவர் 
கோட்டைகளை வலிமைப் படுத்தினார் ; அவுரங்காபாத்தில் 
ஒரு கால்வாய் வெட்டினார் ; நிஸாமாபாத் என்ற நகரையும் 
நிறுவினார் . 


நாசிர் ஜங்கும் ( 1748-50 ) முஸபர் ஜங்கும் 
( 1750-51 ) : அசப் ஜாவுக்கு ஆறு புதல்வர்கள் இருந்த 
னர் . காஸியுத்தீன் , நாசிர் ஜங் , சலபத்ஜங் , நிஸாம் அலி , 
பசலத் ஜங் , முகல் அலி . முஸபர் ஜங் என்பார் அவரு 
டைய மகளின் மகன் . தில்லி தர்பாரில் காஸியுத்தீன் 
பெற்றிருந்த பதவியைப்பற்றியும் அவர் மகன் II- ம் காஸி 
யுத்தீனைப் பற்றியும் நாம் முன்னரே பார்த்தோம் . அசப் 
ஜாவை அடுத்து நாஸிர் ஜங் பட்ட மெய்தினார் . இவர் , 


* பர்வே , II- ம் சிவாஜியின் வாழ்க்கையும் காலமும் . 

BURWAY , LIFE and TIMES OF SIVAJI II ( 1932 ) . 
பக் . 133 . 


40 


தம் தந்தையின் பிரதிநிதியாக ஹைதராபாத்தில் 1737 
முதல் 1740 வரை இருந்தவர் . நாஸிர் ஜங்குக்கும் சாப்தர் 
ஜங்குக்கும் பகை மூட்ட வேண்டுமெனப் பேரரசர் அகமது 
ஷா திட்டமிட்டார் . ஆனால் அது பலிக்கவில்லை . முஸபர் 
ஜங்கும் சந்தா சாகிப்பும் புதுச்சேரி கவர்னரான டூப்ளே 
யின் ஆதரவைப் பெற்று , ஆர்க்காட்டு நவாப்பாக இருந்த 
அன்வாருத்தீனை முறியடித்துக் கொன்றார்கள் . ( 1749 ) . 

நாசிர் ஜங் கர்நாடகம் சென்று பகைவர்களை முறி 
யடித்தார் என்றாலும் ( 1750 ) பிரெஞ்சியரால் ஒரு இரவுத் 
தாக்குதலில் இறந்தார் . இதன் விளைவாக தக்கண அரசப் 
பிரதிநிதியான முஜபர் ஜங்கை புஸ்ஸி ஹைதராபாத்துக்கு 
அழைத்துச் சென்றார் ( 1751 ) . வழியில் முஸபர் ஜங் 
கொல்லப்படவே புஸ்ஸி சலபத் ஜங்கை ஆதரித்தார் . 

சலபத் ஜங் ( 1751-62 ) : புஸ்ஸியின் உதவியால் 
சலபத் ஜங் பட்டமெய்தினார் . இதனால் காஸியுத்தீனு 
டைய உரிமையை ஆதரித்த பாலாஜிராவுடன் போர் 
மூண்டது . மராட்டியரின் ஹைதராபாத் படையெடுப்பு 
சலபத் ஜங்கைத் துன்புறுத்தியது . ஆனால் புஸ்ஸி தமது 
உயர்ந்த தந்திரத்தினால் அவரை ஊக்கி வந்தார் . “ படை 
யெடுத்துவரும் சேனையைக் கண்டு அஞ்சாதே , அஞ்சாதே; 
பூனாவுக்குப் படையெடுத்துச் செல்வாயானால் தக்கணத்தை 
நீ காக்க முடியும் 

என்று அவர் கூறினார் . 1751 - ல் 
ஆமது நகர் அருகில் பேஷ்வா தோற்றார் . புஸ்ஸி கோர் 
கயான் வரை சென்றார் . ஆனால் , இந்தியாவில் புஸ்ஸி 
யின் தந்திரத்தைப் பின்பற்றி , பாலாஜி திரும்பாக் என்ற 
இடத்தைக் கைப்பற்றிக் கொண்டார் . மேலும் ரகூஜி 
பான்ஸ்லே நிஸாமின் நாட்டைக் கொள்ளையடித்தார் . இவ் 
வாறு புஸ்ஸியின் சூழ்ச்சிகள் பயனற்றவையாயின ( 1752 ). 
அதே ஆண்டில் தக்கண அரசப் பிரதிநிதியாக வேண்டி 
அவுரங்காபாத்துக்கு வந்த காஸியுத்தீன் அவரது மாற்றாந் 
தாயினால் ( நிஸாம் அலியின் தாய் ) நஞ்சு ஊட்டப்பட்டு 
இறந்தார் . அதை அடுத்து சலபத் ஜங்குக்கும் பாலாஜி 


54 , பக் . 310 -1 , 


முகலாயப் பேரரசு 1707-61 


| 


காபூல் 


1 


. 


1 


1 


1 


|| 


பெஷாவர் 
| சியால்கட் 

தெருதாச புரம் 


| 


| காந்தகார் 

hindi 


1 


கண்டு 


லாகூர் 
முல்தான் 

லூதியான சதாயுரா 
சர்ஹிந்து 
கர்னால் 
பானிபட்டு - 

மொரர்தாபாத் 
டில்லி ரோகில் 
சிகந்தராபாத் 
டிக் . 

(பநுக்காபாத் 
குமெர் ஆக் 
ஜெயபுரி - 

ஜாஜவ் 
ஜோதிபுரி 

ெெவர் பரதபுரி 
ரந்தம்பூர் 

காஜ்வா 
உதயபுரி 

அலகாபாத் 


O 


ஆஜ்மீர் 


பாட்னு 


டூர்ஷிதாபாத் 


போபால் 


பர்துவான் 


ப 


கலகத்தார் 


. 


O 


காண்டுவா 
பாறொன்பூர் 

1. அசிர்கார் 
பாலாபூர் 

ஷாகர்கெல்டா 
அவுரங்காபாத் 


பால் கெட் 


கட்டாக் 


. 


ப 


1 


பம்பாய் 


I 
| 


ப 


உக்கீர் 

நிஸாமாபாத் 
பால்கி 


| 


. 


ஐதராபாத் 


1 


X போர்க்களங்கள் 


ப 


சென்னை 


ஆர்க்காடு 

புதுச்சேரி 
திருச்சிராப்பள்ளி 

தஞ்சாவூர் 


1 


1 


. 


| 


. 


| 
. 


S.XAVIER 


+ 


1 


41 


என்ற 


டது . 


ஆனால் 


ராவுக்கும் பால்கி 

இடத்தில் ( பீடார் மாவட் 
டம் , ஹைதராபாத் ) அமைதி உடன்பாடு ஏற்பட் 

தோல்வியுற்ற போதிலும் , நிஸாமின் தர்பா 
ரில் புஸ்ஸியின் ஆதிக்கம் குறையவில்லை . சலபத் 
ஜங்கோ ஆட்சிபுரியும் ஆற்றல் அற்றவர் . ஆகவே 
அரசியலை நடத்த ரீஜண்டுகள் அமர்த்தப்பெற்றனர் . 
அவர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் ஷாநவாஸ்கான் 
என்பாராவர் . இவர் ஒரு வரலாற்றாசிரியர் . முகலாயப் 
பெருஞ் செல்வர்களைப் பற்றிய ஒரு பெயரகராதியை 
இவர் தயாரித்தார் . அதன் பெயர் மாசிர் - உல் - 
உமாரா என்பதாகும் . மேலும் இவர் வியத்தகு அரசியல் 
அறிஞர் ; சிறந்த பண்புகள் வாய்ந்தவர் . 
புஸ்ஸியை விரட்ட இவரால் இயலவில்லை. 1758 - இல் 
இவர் கொலையுண்டார் . அதே ஆண்டில் பிரெஞ்சுத் தலை 
வர் லாலி , புஸ்ஸியை சோழ மண்டலக் கரைக்கு வரும்படி 
அழைத்தார் . 1759 - இல் நிஸாம் அலி " ரீஜண்டு " ஆனார் . 
1760 - ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சதாசிவராவும் ரகு 
நாத ராவும் நிஸாம் ராச்சியத்தில் படையெடுத்தனர் . 
உத்கீர் என்ற இடத்தில் பெரிய வெற்றி அவர்கட்குக் 

இராச்சியத்தில் பல இடங்கள் வெற்றி 
வீரர்கட்குக் 

பானிப்பட்டுப் 
போருக்குப் பிறகு நிஸாம் அலி பூனாவுக்கு அண்மையில் 
படையெடுத்துச் சென்றார் . ஆனால் பெருந் தோல்விதான் 
அவர் கண்ட பலன் . 1762 - இல் அவர் தம் நாடு திரும்பிச் 
சலபத் ஜங்கைச் சிறையிலிட்டார் ; ( சலபத் ஜங் 1764 - இல் 
இறந்தார் ) பின்னர் தாமே நிஸாமாகி 1802 வரை ஆட்சி 
புரிந்தார் . 


கிடைத்தது . 


கிடைத்தன . 


1761- இல் 


அதிகாரம் 2 . 
பேஷ்வாக்களின் உயர்நிலை ( 1713-72 ) 

பகுதி 1 . 
சாகுவும் தாராபாயும் ( 1708-12 ) 


சாகு முடிபுனைதல் ( 1708 ) : யசூபாய் ஷர்கிக்கும் 
சாம்பாஜிக்கும் மகனாக II- ஆம் சிவாஜி (சாஹு ) 1682 - இல் 
பிறந்தார் . 1689 - இல் அவரும் அவர் தாயும் முகலாயரால் 
கைப்பற்றப் பட்டனர் . அவர் முகலாயர் சிறையிலிருந்த 
பொழுது அவுரங்கசீபின் இரண்டாவது மகள் சினதூன் 
நிஸா , அவரிடம் அன்பு காட்டி , பேரரசர் இவரை முகம் 
மதியராகச் செய்த முயற்சியைத் தடுத்தாள் . சிவாஜியை 
யும் சாம்பாஜியையும் திருடர்களாகக் கூறிய அவுரங்கசீப் 
சாகுவைத் திருடனல்லன் , நல்லவன் என்று புகழ்ந்தார் . 
1700 - இல் சாகுவின் உடல் நலம் பெரிதும் கெட்டு மூளைக் 
கோளாறும் ஏற்பட்டது . பேரரசர் , மராட்டியரைப் பிரிப்ப 
தற்காக அவரை விடுவிக்க இரு முறைகள் எண்ணினார் . 
ஆனால் அவர் , பேரரசர் இறந்த பிறகுதான் ஸுல்பிகர் 
கானுடைய சிபார்சின் 

பேரில் ஆஸாம் இளவரசரால் 
விடுதலை செய்யப்பெற்றார் ( மே , 1707 ) . சாகுவுக்கும் 
தாராபாய்க்கும் நிகழ்ந்த போராட்டத்தின் முதல் நிலையை 
யும் , தாராபாயின் தோல்வியையும் சதாரா பிடிப்பட்ட பின்பு 
1708 - இல் சாகு முடிபுனைந்ததையும் நாம் முன்னரே பார்த் 
தோம் . அவளைக் கைவிட்ட தானாஜி ஜாதவ் சாகுவின் 
தானைத் தலைவரானார் . 


தாராபாயின் வீழ்ச்சி ( 1712 ) : தாராபாய் , கிருஷ்ணா 
ஆற்றின் கிளையான வார்ணாவின் தெற்கேயுள்ள நிலப் 
பகுதியைச் சாகுவிடமிருந்து ஏற்க உடன்படாததால் இரு 
வரிடையே போரும் தொடர்ந்தது . சாகு , பன்ஹாலா 


43 


முதலிய இடங்களைக் கைப்பற்றினார் ; ரங்கனாவில் அவளை 
முற்றுகையிட்டு மால்வானுக்கு ஓடும்படி விரட்டினார் . 
ஆனால் தாராபாயை மிகவும் துயருறுத்திச் சாகு முழு 
வெற்றி அடையாதிருக்குமாறு , தன்னலம் காரணமாகவே 
அறிவுரைகூறிய தானாஜியின் முயற்சியால் முற்றுகை 
கைவிடப்பட்டது . சத்ரபதி சதாராவுக்குத்திரும்பி சகுணா 
பாய் , சக்வார்பாய் என்ற இருவரையும் மணந்தார் . 
தானாஜி இறந்தவுடன் அவர் மகன் சந்திராசென் தானைத் 
தலைவரானார் . தாராபாய் , கான்ஹோஜி ஆங்கிரே என்ற 
கடற்படைத்தலைவர் உட்பட்ட சில மராட்டியத் தலைவர் 
களின் உதவியைப் பெற்று , பன்ஹாலாவை கைப்பற்றி , 
1709- ல் கோலாப்பூரைத் தன் தலை நகராக்கினாள் . அவ் 
வமயம் காம்பக்ஷ் விஷயமாகத் தக்கணத்திலிருந்த பேரர 
சர் பஹதூர்ஷா ( 1708-9 ) ஒருகட்சியிலும் சேரவில்லை . 
அவருடைய மதியுரைஞர்களான ஸுல்பிகர்கான் , முனிம் 
கான் ஆகிய இருவரும் முறையே சாஹூவையும் தாரா 
பாயையும் ஆதரித்துப் பேசியதே அதற்குக் காரணமாகும் . 
பழிக்குப்பழி வாங்க எண்ணிய தாராபாய் , பேரரசரின் 
கொள்கையினால் தைரியமடைந்தாள் . மராட்டியத் தலை 
வர்களிடம் சாகுவைக் கைவிடும்படியும் முகலாயரிடம் 
சேவை செய்வதுகூட சிறப்பானது என்றும் அவள் 
முறையிட்டாள் . 

சந்திராசென் 1711 - இல் அவளுடன் 
சேர்ந்தார் . 

அடுத்த ஆண்டில் பாலாஜி விசுவநாத் , 
இராஜாஸ்பாயையும் ( தாராபாயின் சக்களத்தி ) அவ 
ளுடைய ஆதரவாளரையும் தாராபாயை முறியடிக்குமாறு 
வற்புறுத்தினார் . அதன் விளைவாக தாராபாய் சிறைப் 
பட்டாள் . இவ்வாறு இராஜாஸ்பாயிக்கும் இராசா 
ராமருக்கும் பிறந்தா- ம் சாம்பாஜி ( பிறந்த ஆண்டு 1693 ) 
கோலாப்பூரில் தாராபாயின் மகனை முறியடித்தார் ( 1712 ) . 


பகுதி 2 
பாலாஜி விசுவநாத் ( 1713-20 ) 
1713 - இல் பதவி ஏற்றல் : அவுரங்கசீபால் சாகு 
என அழைக்கப்பட்ட 11 - ம் சிவாஜி , போதுமான அரசியல் 
அறிவு பெற்றவரல்லர் . தமது பேஷ்வா அல்லது பிரதம 
அமைச்சரே அரசியலை நடத்துவது சிறப்புடையதாகும் 
என்று அவர் எண்ணினார் . 1713 - இல் பாலாஜி விசுவ 
நாத் 

என்பவரை அவர் பேஷ்வாவாக அமர்த்தினார் . 
அவருக்குப்பிறகு அவருடைய குலத்தவர் பேஷ்வாக்க 
ளாக அமர்ந்தனர் . பேஷ்வாக்களின் ஆதிக்கப்பெருக்குக் 
கான அடிப்படையை அமைத்தவர் பாலாஜி விசுவத 
நாதரே ஆவர் . இவர் 1660 - இல் ஸ்ரீவர் தன் ( ஜஞ்சிரா 
ராச்சியம் , பம்பாய் ) என்னுமிடத்தில் விசுவநாதபட் என் 
பாருக்கு மகனாகத்தோன்றினார் , சித்பவன் பிராமணராகிய 
இவருடைய குடும்பத்தினர் தேஷ்முக்குகளாக ஜஞ்சிரா 
வின் சீதிகளுக்கு அடங்கியிருந்தனர் . 1692 - இல் இவர் , 
தம் ஊரைவிட்டு நீங்கி மராட்டிய நாட்டில் ஒரு வரித்துறை 
அலுவலாளராகப் பதவியேற்றார் . பின்னர்ப் பல உயர்ந்த 
பதவிகளையும் இவர் முறையே பெற்றார் . தானாஜி ஜாத 
வின் கீழ்ப் பணியாற்றிய காலத்தில் இவருடைய படைத் 
திறமை மிகவும் போற்றப்பட்டது . அவ்விருவரும் தாரா 
பாயைக் கைவிட்டுச் சாகுவின் கட்சியில் சேர்ந்தனர் . 
அதன் விளைவாக 1708 - இல் பாலாஜி , படை அமைப்பாள 
ராகப் பதவியேற்றார் . இரண்டு ஆண்டுகட்குப் பிறகு கலகக் 
காரத் தலைவனொருவனால் சிறைபட்ட பாலாஜியை மிகுந்த 
பொருள் கொடுத்து சாகு மீட்டார் . 1711 - இல் பாலாஜி , 
சந்திர சென்னுடன் போரிட்டார் ; அடுத்த ஆண்டில் 
தாராபாயை முறியடித்தார் ; 1713 - இல் பேஷ்வா ஆனார் . 
கானோஜி ஆங்கிரேயுடன் அமைதி 

அமைதி உடன்பாடு 
( 1714 ) : துகாஜி ஆங்கிரேயின் மகன் கானோஜி அவர் தந் 
தைக்குப் பின் 1690 - ல் மராட்டியக் கடற்படை அலுவலாள 


45 


தக்கவர் . 


ராகவும் , 1698 - ல் இராசாராமரின் கீழ் , கடற்படைத் தலைவ 
ராகவும் ஆனார் . அவர் தாராபாயின் கட்சியைச் சேர்ந்தவர் . 
மராட்டியருடைய கடற்போர்த் தந்திர முறையின் முன் 
னேற்றத்துக்கு அவர் யாதும் செய்யாத போதிலும் மேலைக் 
கடற்கரையில் பெரும் அச்சத்தை உண்டாக்கிய பெருமை 
அவருக்கு உண்டு . சீதிகள் , ஆங்கிலேயர் , டச்சுக்காரர்,, 
போர்ச்சுகீசியர் முதலிய பல பகைவர்களின் தாக்குதல் 
கட்கு இடையே அவர் , கெரியாவிலும் ( இரத்தினகிரி 
மாவட்டத்தில் உள்ள விசய துர்க்கம் ) கொலாபாவிலும் 
( ஜஞ்சிராவின் வடக்கில் ) தமது நிலைமையை வெற்றியுடன் 
சமாளித்து வந்தது போற்றற்குரியது . அவருடைய அரச 
தந்திர ஆற்றலும் சிறப்பு வாய்ந்தது . 

“ கானோஜி ஆங்கிரே , மராட்டியக் கடற்படையை 
இரண்டாம் முறையாக நிறுவிய தலைவர் என்று கருதத் 
1712 - ல் அவர் சாகுவுடன் 

சாகுவுடன் போரிட்டார் . 
ஆனால் பாலாஜி விசுவநாதரின் தந்திரம் காரணமாக 
அவர் அமைதி உடன்பாட்டுக்கு இணங்கி சாகுவின் 
தலைமையை ஏற்றுக்கொண்டார் ( 1714 ) . கானோஜியின் 
இணக்கமும் சாகுவின் கப்பற்படைத் தலைவராக அவர் 
அமர்த்தப்பட்டதும் பேஷ்வாவின் மிகச் சிறந்த அருஞ் 
செயல்கள் என்று கூறவேண்டும் . பம்பாயிலிருந்த ஆங்கி 
லேயர் 1717 - இலிருந்து 1722 - க்குள் கானோஜியிடம் மும் 
முறை தோற்றார்கள் . இறுதி முறையில் தாய் நாட்டின் 
ஆதரவும் போர்ச்சுகீசியரின் கூட்டுறவும் இருந்தும் அவர் 
கள் வெல்ல முடியவில்லை. 1725 வரை கானோஜி மிகவும் 
சுறுசுறுப்பாகச் செயலாற்றி வந்தார் . அவர் வாழ்க்கையின் 
இறுதிக்காலம் அமைதியாகவே கழிந்தது . அவர் இறந்த 
ஆண்டு 1729 - ஆக இருக்கக்கூடும் . 

தில்லியில் மராட்டியப் படையெழுச்சி ( 1718-9 ) : 
சாகு , விடுதலை பெற்றவுடன் , காண்டேஷ் , பேரார் . 
அவுரங்காபாத் , பீடார் , பீஜப்பூர் , கோல்கொண்டா என்ற 
ஆறு தக்கண சுபாக்களில் சௌத்தும் சர்தேஷ்முகியும் 


93 , பக்கம் 213 . 


46 


தம் 


வசூலிக்கும் உரிமையை ஆஸாம் இளவரசரிடமிருந்து 
பெற்றார் . ஆனால் அரியணைப் போட்டியில் ஆஸாம் தோற்ற 
பின் , பஹதூர்ஷா , ஒன்றுக்கொன்று மாறுபட்ட அமைச்சர் 
களின் அறிவுரையின் விளைவாக , சாகுவிற்கும் தாராபாய்க் 
கும் நிகழும் போரில் வெற்றி பெற்றவர்க்கே சௌத்தும் 
சர்தேஷ்முகியும் வசூலிக்கும் உரிமையை அளித்தார் . 
1712 - ல் தக்கணத்தில் ஸுல்பிகர்கானுக்குப் பின் பதவி 
யேற்ற தாவூத்கான் , சாகுவின் கோரிக்கைக்கு இணங்கி 
னார் . ஆனால் நிஸாம் -உல் - முல்க் ( 1713-14 ) , சாகுவிற்கும் 
II- ம் சாம்பாஜிக்கும் இருந்த மனவேறுபாடுகளைத் 
நலத்திற்குப் பயன்படுத்திக் கொண்டார் . 

சையது 
ஹுசெய்ன் அலி , தக்கணத்தில் அரசப் பிரதிநிதியானதும் 
நிலைமை மாறியது . பரூக்கியரால் ஊக்கப்பெற்ற மராட்டி 
யருடன் செய்த பயனற்ற போரும் , பரூக்கியரின் தூண்டு 
தலும் ஹுசேய்னை மராட்டியருடன் நட்பு கொள்ளுமாறு 
செய்தன . இருதரத்தாருக்கும் இடையே 1718 - ல் ஒரு 
உடன்படிக்கை ஏற்பட்டது . அதன்படி மராட்டியர் சுதந் 
திரம் பெறுவதென்றும் , தக்கணத்தில் சௌத் , சர்தேஷ் 
முகியை வசூலிப்பதென்றும் , மற்றும் மராட்டிய அரச 
குடும்பத்தினரை விடுதலை செய்வதென்றும் முடிவாயிற்று . 

தக்கணத்திலிருந்து ஆறு சுபாக்களில் வசூலிக்கப் 
படும் சௌத்தும் சர்தேஷ்முகியும் சாகுவிற்குக்கிடைத்தன . 
அதற்குக் கைமாறாக 15,000 மராட்டியப் படையினரை 
சாகு , பேரரசரின் பணிக்காக வைத்துப் பாதுகாக்கவும் , 
மேலே கூறிய ஆறு சுபாக்களில் அமைதி நிலவுமாறு 
செய்யவும் கட்டுப்பாடுடையவர் 
பேரரசர் அவ்வுடன்படிக்கையை உறுதிசெய்ய மறுத்து 
விட்டார் . தில்லி அரசியலில் ஏற்பட்ட சில நிகழ்ச்சிகள் 
காரணமாக ஹுசேய்ன் அலி அவுரங்காபாத்திலிருந்து , 
தம் படையுடனும் மராட்டியப் படையுடனும் பாலாஜியை 
யும் உடனழைத்துக்கொண்டு பேரரசுத் தலை நகருக்குச் 
சென்றார் . பரூக்சையர் மராட்டியருடன் செய்துகொண்ட 


ஆனார் . " 


ஆனால் 


99 , பக் . 34 . 


47 


உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருந்த 
போதிலும் 

பேரரசரை நீக்கிவிடவேண்டு மென்பதே 
ஹுசேய்னின் நோக்கமாயிருந்தது . அவ்வமயம் நகரில் 
நிகழ்ந்த ஒரு கலகத்தில் 2,000 மராட்டியர் இறந்தனர் . 
ரபி - உத் - தரஜத் முடிசூடியபின்பு அவர் , மாராட்டியருடன் 
ஏற்பட்ட உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார் . பாலாஜி 
அவ்வெற்றிக்குப்பின் யசுபாயையும் விடுதலை பெற்ற 
கைதிகளையும் அழைத்துக்கொண்டு தம் நாடு திரும்பினார் . 
வெளிப்பகட்டில் மறைந்துகிடந்த பேரரசின் ஆற்ற 
லின்மையை மராட்டியர் உணர்ந்தனர் . சையது சகோதரர் 
களின் சார்பாகப் பேரரசின் அரசியல் சிக்கல்களில் 
தலையிட்டதால் மராட்டியரின் சிறப்பு முக்கியமாக 
பேஷ்வாவின் பெருமை - உயர்ந்தது . 

சிறுபோர்களும் பேஷ்வாவின் குடும்பமும் : தாரா 
பாயும் கானோஜி ஆங்கிரேயும் அடக்கப்பட்ட பின்னர் 
தாமாஜி தோரத்து என்ற கலகக்காரன் தொடர்ந்து 
கிளர்ச்சி செய்து வந்தான் . முடிவாக 1728 - ல் அவன் 
சிறையிலேயே மாண்டான் . நாட்டின் அமைதியைக் 
குலைத்து வந்த 11 - ம் சாம்பாஜி , 1718 , 1720 ஆகிய ஆண்டு 
களில் தோல்வியடைந்தார் . அதன் பிறகு பாலாஜி 
இறந்தார் ( 1720 ) . அவருடைய மனைவி இராதாபாய் 
பரந்த நோக்கம் கொண்ட அறிவாளி . 1753 - ல் அவள் 
இறக்கும் வரை சமூகத்தில் செல்வாக்குடன் விளங்கினாள் . 
பாலாஜிக்கு ஆண்மக்கள் இருவரும் பெண் மக்கள் இரு 
வரும் இருந்தனர் . மூத்த மகன் பேஷ்வா பாஜிராவும் 
அவர் இளவலும் நாட்டிற்குச் சிறந்த பணிகள் ஆற்றினர் . 
அவர்களுடைய இளைய தங்கை , இச்சால் கராஞ்சி 
( கோலாப்பூருக்கருகில் ) யில் அரசப் பிரதிநிதியாக இருந்து 
புகழ் பெற்றாள் ( 1745-1775 ) . 

மராட்டியக் கூட்டரசு : இன்றியமையாக் காரணங் 
களால் இராசாராம் ஜாகீர் முறையைத் திரும்பக் கொணர்ந் 
ததும் , தாராபாயின் அரசப்பிரதிக்காலத்தில் ஜாகீர்தார்கள் 
தமது அதிகாரங்களையும் செல்வாக்கையும் உறுதிப்படுத்திக் 


48 


கொண்டதையும் நாம் முன்னரே பார்த்தோம் ; தங்க 
ளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யமாட்டார் என்ற 
நம்பிக்கையுடன் தான் சாகுவுக்கு அவர்கள் ஆதரவு அளித் 
தனர் . சத்திரபதியும் நிலைபெறுத்தப்பட்ட இராச்சிய 
முறைகளைக் குலைக்க விரும்பவில்லை . ஜாகீர் முறை 
இன்றியமையாதது என்று பாலாஜி உணர்ந்தார் . அவரே 
பல ஜாகீர்களுக்குத் தலைவராயிருந்தார் . நில மானியத் 
தலைவர்களுக்கு , சௌத் சர்தேஷ்முகி வரிகளை வசூலிக்கும் 
அதிகாரத்தையுமளித்தார் . ஜாகீர்தார்கள் அவரவர்கட்கு 
உரிய எல்லையில் செயல் முறையில் உரிமை பெற்றே 
விளங்கினர் . இவ்வாறு சிவாஜியின் முறையை அவருக்குப் 
பின் வந்தோர் கைவிட்டனர் . ஆனால் பாலாஜி விசுவநாத் , 
நிலமானியத் தலைவர்களுக் கிடையே ஒற்றுமையை 
வலிமைப் படுத்தி வெளிப் பகைவர்களை ஒன்று கூடி 
எதிர்க்கும் முறையை ஒழுங்கு படுத்தினார் . அவர் ஒரு 
மராட்டியக் கூட்டரசை அமைத்தார் என்று கூறலாம் . 
நடு அரசான சாகுவின் அரசியலை அவர் பல வழிகளில் 
வலிவுறச் செய்தார் . சிவாஜியின் கால் வழியினரிடம் 
அரச பக்தி கொண்டிருப்பதுதான் சிறப்புடையது என்ற 
கொள்கை பல்வேறு மராட்டியத் தலைவர்களிடமும் வற் 
புறுத்தப்பட்டது . மராட்டிய நாட்டின் எல்லாப் பகுதிகளி 
லும் நிலமானியத் தலைவர்கள் அக்கறை கொள்ள வேண்டி 
ஒவ்வொருவருக்கும் இராச்சியத்தின் பல்வேறு இடங்களில் 
விநியோகித்துப் 

பொருள் 
தொடர்பின் வழி வரும் பொறுப்பு ஏற்படும்படி பேஷ்வா 
செய்திருந்தார் . பெரு நிலத் தலைவர்களால் வசூலிக்கப் 
பட்ட தொகையிலிருந்து சர்தேஷ்முகியும் சௌத்தில் நூற் 
றுக்கு 34 விகிதமும் சத்திரபதிக்குச் சேர்ந்தது . எஞ்சிய 
66 சதவிகிதம் தொடர்பு கொண்டோருக்கு விநியோகிக்கப் 
பட்டது . பிற்கூறியவர்கள் மத்திய அரசியலாருக்குக் 
கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் . இச்சிக்கலான முறை நன்கு 
நடைபெற்றது . ஆனால் தனிப்பட்டோரின் பேரவா குறுக் 
கிடத் தொடங்கவே இம்முறை பயனற்றதாகி விட்டது . 
இரண்டு தலைமுறைகள் வரை வன்மை பெற்றிருந்த இம் 


ஜாகீர்களை 


பொதுவான 


49 


மராட்டியக் கூட்டரசை அமைத்த பாலாஜியை ஒரு சிறந்த 
அரசதந்திரி என்றே கூற வேண்டும் . ஆனால் அவருடைய 
அரசதந்திர ஆற்றல் சிவாஜியின் முறைக்கு அடுத்தபடி 
யானதேயாம் . * 


பாலாஜி , நாட்டுக்கு ஆற்றிய பணிகள் : மூன்று 
சிறந்த புதல்வர்களுக்குத் தந்தையும் பெருந்தன்மை 
வாய்ந்த ஒருத்திக்குக் கணவனுமான பாலாஜி விசுவநாத் 
கற்பனா சக்திகள் வாய்ந்தவர் ; அமைதியாகக் காரியங்களைச் 
செய்பவர் ; நீதி முறையால் பல முரடர்களை அவர் அடக்கி 
ஆண்டார் . 

அரச தந்திரமும் பொருளமைப்பு ஆற்றலும் 
இராணுவ வலிமையும் அவரிடமிருந்தன . சாகுவினிடத் 
தில் அவர் மிக்க அரச பக்தி கொண்டிருந்தார் . பாஜி 
ராவைப் போலில்லாமல் பாலாஜி ஒரு வைதீக அந்தணர் ; 
உண்மையான சாத்திரி . பிரம்மேந்திர சுவாமியுடன் 
( 1649 - 1745 ) அவர் நெருங்கிப் பழகி வந்தார் . அவர் , 
குழப்பத்தை அடக்கி மகாராட்டிரத்தில் ஒழுங்கை ஏற்படுத் 
தினார் ; சாகுவின் நிலைமையை உள் நாட்டிலும் புறத்திலும் 
வலிமைப்படுத்தினார் . தாராபாயின் ஆண்மையைக் குறைத் 
ததும் , கானோஜி ஆங்கிரேயுடன் அவர் செய்த ஒப்பந்த 
மும் , முகலாயப் பேரரசருடன் அவர் செய்த உடன்படிக்கை 
யும் மிகப் பெருஞ்செயல்கள் . மராட்டியக் கூட்டரசை அவர் 
நிலை நிறுத்தினார் . அதன் பொருளமைப்பை ஒழுங்கு 
செய்தார் . மராட்டியர் வரலாற்றிலேயே ஒரு சிறப்பு 
வாய்ந்த காலப்பகுதியைத் தொடங்கச் செய்தார் . பராக் 
கிரம சேவகர் அல்லது ஒப்புயர்வற்ற பணியாளர் என்ற 
இவருடைய பட்டத்துக்கு இவர் தகுதியானவரே . அதே 
சமயத்தில் அவர் தமது குடிவழியைத் தாபித்துப் பான்ஸ் 
லேக்களின் வீழ்ச்சிக்குக் காரணமானார் . 

பேரரசர் ஆதிக் 
கத்தை அவர் விரும்பவில்லை . ஆனால் அவர் மகனின் 
முன்னேற்ற நடவடிக்கைகட்கு அடியிட்டுக் கொடுத்தார் . 
பாலாஜி விசுவநாதரின் தொண்டுகட்கு அவர் பின்வந்த 
பாஜிராவின் செய்கைகளே உண்மையான சான்றாகும் . 


* 77 , அதி . 10 . 


பகுதி 3 . 


பாஜிராவ் ( 1720 - 40 ) 
வாலிப வாழ்க்கை : பாஜிராவ் 1698 - இல் பிறந்தார் . 
பாஜி என்ற சொல் பி ( வி ) ஸ்வ நாத்ஜி ( அவருடைய பாட்ட 
னாரின் பெயர் ) என்பதின் சுருக்கம் . ராவ் , என்னும் சொல் 
ராயர் அல்லது ராஜர் என்பதின் திரிபு . இவர் , தமது 
தந்தையின் முயற்சிகளில் ஒத்துழைத்தார் . 1718-9 - இல் 
அவருடன் இவரும் தில்லிக்குச் சென்றார் . இராணுவத் 
துறையிலும் பொருள் துறையிலும் இவரது ஆற்றல் 
புகழத்தக்கதாயிருந்தது . தந்தையைப் போன்ற பெரும் 
பண்டிதர் அல்லர் ; எனினும் கடினமான வாழ்க்கையிற் 
பயின்று பொறுப்பான 

அலுவல்களை 

ஆற்றக்கூடிய 
சிறந்த பயிற்சி பெற்றிருந்தார் . ஏறத்தாழ 1710 - இல் 
அவர் காசிபாய் என்ற பெண்ணை மணந்தார் . 

இவரைப் 
பேஷ்வாவாக ஆக்குவதற்குப் பெரிய எதிர்ப்பு இருந்தது . 
எதிர்ப்புக்குக் காரணம் அவருடைய இளமைப் பருவமே 
ஆம் . ஆனால் அதைப் பொருட்படுத்தாமல் , சாகு தந்தை 
இறந்த பின் சில தினங்களுக்குள்ளாகவே மைந்தனைப் 
பேஷ்வா ஆக்கினார் . ( 2-4-1720 ) . 

அவரது முன்னேற்றக் கொள்கை : 1723 - ஆம் ஆண் 
டுக்கு முன்பே பாஜிராவ் தமது முன்னேற்றக் கொள் 
கையை எதிர்த்த பலரையும் வென்று தலை சிறந்து விளங் 
கினார் . அதே ஆண்டில் “ பிரதிநிதி ” யைத் ( பேஷ்வாவை 
விடச் சிறிது உயர்ந்த ஒரு அலுவலாளர் ) தலைமையாகக் 
கொண்ட அவரது பகைவர்கள் பெரும் குழப்பத்தை விளை 
வித்தனர் . பிரதிநிதியான ஸ்ரீபத்ராவ் , பாஜிராவின் 
பெரிய பகைவர் . பின்னவர் பேஷ்வா பதவிக்கு வந்ததை 
மிகக் கடுமையாக அவர் எதிர்த்தார் . சதாராவில் ஒன்றுக் 
மாறுபட்ட பல கருத்துக்கள் 

விவாதிக்கப் 
பெற்றன . வீழ்ச்சி அடைந்து வந்த முகலாயப் பேரரசுக்கு 


கொன்று 


51 


எதிராக வட இந்தியாவில் மராட்டியர் படையெடுத்தலைப் 
பேஷ்வா தீவிரமாக ஆதரித்தார் . அதனால் மராட்டியருக்கு 
பொருள் வரவும் , புகழும் , சிறப்பும் அதனால் ஏற்படுமென் 
பதே அவர் கூறிய காரணம் . அச்செயலில் பொதிந் 
துள்ள சமயத் தொடர்பான நோக்கத்தை அவர் மிகவும் 
வற்புறுத்தினார் . ஆயினும் அதே சமயத்தில் தாம் அமைக் 
கும் திட்டம் உள் நாட்டில் இருந்து மராட்டியத் தலைவர் 
களின் சச்சரவுகளையும் பொறாமையையும் ஒழிக்கும் வகை 
யில் பயனளிக்கும் என்ற அதன் இயல்பை அவர் மறக்க 
வில்லை . நாட்டின் சாதனங்களை அழித்த மராட்டிய 
உரிமைப் போருக்குப் பின் ஏற்பட்ட காலப்பகுதியில் 
கருநாடகத்தில் ஆதிக்கத்தைப் பெருக்கி உள் நாட்டை 
வலிமைப்படுத்துவதே சாலச் சிறந்தது என்று அவரது 
எதிரிகள் வாதித்தனர் . ஆனால் அத்தகைய இயல்முறை 
வெற்றியடைய வேண்டுமானால் நிஸாம் -உல் - முல்க் நொது 
மல் கொள்கையைப் பின்பற்ற வேண்டும் . 
அவரோ மராட்டியர் தெற்கே பரவுவதை விரும்பவில்லை; 
தென் பகுதி தமக்கே உரியது என்ற எண்ணம் கொண்ட 
வர் அவர் . மேலும் அக்கொள்கையின் வெற்றிக்கு உள் 
நாட்டில் கட்சிப் பிரதிகட்சி இருத்தலாகாது . ஆனால் 
மகாராட்டிரத்தில் தக்காணியர்க்கும் கொங்கணர்க்கு 
மிடையே இடைவிடாத போராட்டம் இருந்துவந்தது . 
இவற்றையெல்லாம் எடுத்து விளக்கிய பாஜிராவின் சொல் 
வன்மையில் மயங்கி 

சாகு 

அவருடைய திட்டங்களை 
ஏற்றுக்கொண்டார். அவ்வமயம் பேஷ்வா கூறியதாவது 
“ இந்துக்களின் நாட்டை விட்டு அயலாரான முகலாயரை 
விரட்ட இதுவே தக்க தருணம் . அவ்வாறு செயலாற்றி 
னாற்றான் அழியாப்புகழ் நம்மை வந்தடையும் ; பட்டுப் 
போன மரத்தின் அடியில் தாக்குவோம் ; கிளைகள் தாமே 
ஒடிந்து விழும் . நம்முடைய முயற்சிகளை இந்துஸ் 
தானத்தை நோக்கித் தொடங்கினால் மராட்டியக்கொடி 
யானது கிருஷ்ணாவிலிருந்து அட்டாக்வரை பறக்கும் * 


ஆனால் 


* 14 , IV , பக் . 397 . 


52 


தொடக்கத்தில் எழுந்த இராணுவ முயற்சிகள் : 
பாஜிராவ் 1722 - இல் பகல்கண்டையும் அடுத்த ஆண்டில் 
மால்ஹாராவ் ஹோல்கார் , ராணோஜி சிந்தியா முதலானவர் 
களின் உதவி கொண்டு மாளவத்தையும் தாக்கிச் சூறை 
யாடினார் . சவாய் ஜெய்சிங்கும் இதில் கூடி உழைத்தார் . 
மால்ஹர் ராவ் ஹோல்கார் பிறப்பில் ஒரு இடையர் . அவர் 
முன்னோர்கள் ஹோற் என்றயிடத்தில் வசித்ததால் ஹோல் 
கார் என்ற துணைப்பெயர் அவர்களுக்கு அமைந்தது . இவர் 
பாலப்பூர் போரில் ( 1720 ) சிறந்த பங்குகொண்டார் . ராணோ 
ஜியின் முன்னோர்கள் சதாராவின் அருகில் ‘ படேல் அல் 
லது ஊரதிகாரிகளாக இருந்தவர்கள் . அவர்களிடையே 
சிந்திராக் என்ற ஒரு க்ஷத்திரியக் குடும்பப் பெயர் நிலவி 
யது . 

சிந்திராக் என்ற சொல் திரிபுற்று சிந்தியா என 
வழங்கலாகியது . * இளமைப்பருவ வாழ்க்கையில் பாஜிராவு 
டன் தொடர்புகொண்ட ராணோஜி சிந்தியா , பேஷ்வாவின் 
செருப்புத்தூக்கியாக இருந்தவன் என்று கூறுவர் . ஆனால் 
இதைச் சிலர் உண்மையென ஏற்றுக்கொள்ளவில்லை. 

ஷாகர் கெல்டா போர்க்காலத்தில் நிஸாம் - உல் - முல்க் 
கும் மராட்டியருக்கும் கூட்டுறவு இருந்தது என்றாலும் 
அவர்களுக்குள் பிளவு ஏற்படுவதைத் தவிர்க்க முடியாமல் 
இருந்தது . பாஜிராவ் , தமது கொள்கைக்கு மாறான தாக 
இருப்பினும் , சாகுவின் விருப்பத்திற்கிணங்கிச் சித்தால் 
துர்க்கத்தின் மேலும் சீரங்கப்பட்டணத்தின் மேலும் 
படையெடுத்தார் ( 1725-7 ) . இதனால் நிஸாமுக்கும் 
மராட்டியருக்கு மிடையே இருந்த பிளவு பெருகியது . 
நிஸாம் , கருநாடகத்தில் தமது ஆதிக்கத்தை நிலை நிறுத்தத் 
தீர்மானித்தார் . 1723 - ம் ஆண்டிலும் அதன் முன்பும் 
குஜராத்தில் மராட்டியர் சூறையாடினர் என்றாலும் பாஜி 
ராவ் அதில் தலையிட்டது 1727 முதலே ஆகும் . அடுத்த 
ஆண்டில் தௌலத்தாபாத்தின் அருகில் பால்கெட் என்ற 
இடத்தில் ஒரு பெரிய வெற்றி அவருக்குக் கிடைத்தது . 
அங்கே பெரிய கொரில்லாப்போரை அவர் செய்து சிறந்த 


* 99 , பக் . 111 n . 


53 


தோர் இராணுவத் தலைவனை வென்றார் . அதன்விளைவாக 
எழுந்த முங்கி ஷெவ்கான் ( ஆமது நகர் மாவட்டம் ) உடன் 
படிக்கை , அவருடைய செல்வாக்கை மிகுதியாக்கிற்று . 
மகாராட்டிரத்தில் அவருடைய பகைவர்களின் மனத்தைக் 
குழப்பியது . ஆதலால் 1728 - இலிருந்து பாஜிராவின் 
ஆதிக்கம் தொடங்கியதாகக் கருதலாம் . அதே ஆண்டில் 
மாளவத்தில் அவர் இராணுவ முயற்சிகளில் ஈடுபட்டு 
வந்தார் ; 1729 - ல் அலகாபாத் கவர்னரான முகம்மது 
கான் பங்காஷுக்கு எதிராகச் சத்ராசால் , பண்டேலாவுக்கு 
உதவிபுரியப் போனார் . அதன் விளைவாகப் பண்டேலா 
இராச்சியத்தின் மூன்றில் ஒரு பகுதியை அவர் பெற்றார் . 
இதனால் 33 லட்ச ரூபாய் வருமானம் அவருக்குக் கிடைத் 
தது . சிவாஜிக்கும் பாஜிராவுக்கும் தொடர்புள்ள சத்ரா 
சாலின் உயிலில் பாஜிராவைத் தம் புதல்வனாகக் கருதிய 
தாகக் கண்டிருந்தது . இவ்வாறு பேஷ்வா தம் காரியங் 
களுக்கு மிகவும் பயன்படத்தக்க முக்கியமான நிலப் 
பகுதியை அடைந்தார் . இதிலிருந்து முகலாய அரசாகிய 
பட்ட மரத்தை அடியில் தாக்கி அதன் வழியே ஆக்ராவை 
யும் தில்லியையும் அவர் அச்சுறுத்த வாய்ப்பு ஏற்பட்டது . 
சத்ராசால் அந்த நன்கொடை வழங்கியதன் முலம் தமக்கு 
உதவிபுரிந்தோரிடம் நன்றியறிவு காட்டினார் . மேலும் 
முகலாயப் பேரரசருக்குப் பகையாகத் தம் குமாரர்கட்கு 
மராட்டியர் ஆதரவுகிடைக்கும் என்ற எண்ணம் அவருக்கு 
உண்டு . பிறிதொரு வரலாற்றின்படி சாத்ராசாலுக்கும் ஒரு 
முகம்மதியப் பெண்ணுக்கும் பிறந்த மஸ்தானி என்பவளை 
யும் பாஜிராவ் அடைந்தாராம் . 

தபாய்ப் போர் ( 1731 ) : 1730 - ல் திரும்பக்ராவ் தபடே 
படைத்தலைவரானார் . அவர் தம் தந்தையைப் போலவே 
பாஜிராவை வெறுத்துவந்தார் . ஆகவே தபாய் என்ற 
இடத்தில் (பரோடாவுக்கு அருகில் ) 1731 - ம் ஆண்டு ஏப்ரல் 
மாதம் முதல் நாளில் இருவருக்கும் போர் நிகழ்ந்தது ; 
அதில் திரும்பக் இறந்தார் . அவர் தாய் உமா பாய் , பாஜிரா 
வுடன் அமைதி உடன்பாடு செய்து கொண்டாள் . ஆகவே , 
பேஷ்வா கட்டுப்பாடற்ற படைத்தலைவராக அமர்ந்தார் , 


54 


உண்மையில் அவரையே மகாராட்டிரப் பேரரசர் எஎன் 

று 
கூட நாம் கருதலாம் . அவருடைய வெற்றி , II- ம் சாம்பாஜி 
அசப் ஜா முதலியோரின் தோல்விக்கும் காரணமாயிற்று . 
தபாய்ப்போர் ,. பாஜிராவின் வாழ்க்கையிலேயே ஒரு 
சிறந்த , குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாகும் . உள் நாட்டுப் 
பகைவர்களை அடக்கிய இச்செயல் முகலாயப் பேரரசை 
அறவே ஒழிப்பதற்கு வேண்டிய வசதியைத் தந்தது . 

வார்ணா உடன்படிக்கை ( 1731 ) : பாலாஜி விசுவ 
நாத்துக்குத் தொந்தரவு தந்த கோலாப்பூர் II- ம் சாம்பாஜி , 
சாகுவினிடமும் தொடர்ந்து பகைமைபூண்டு அசப் ஜாவுட 
னும் திரும்பக்ராவுடனும் கூட்டுறவு கொண்டார் . ஆனால் 
1730 - ல் ஸ்ரீபத்ராவினால் அவருக்கு அழிவு ஏற்பட்டது . 
தாராபாயும் ( கைதியாக இருந்தவள் ) அவள் விருப்பப் 
படியே சதாராவிலிருந்த சாகுவிடம் வந்து சேர்ந்தாள் . 
அடுத்த ஆண்டில் கிருஷ்ணா ஆற்றின் உபநதியான 
வார்ணா அருகிலேற்பட்ட உடன்படிக்கையானது சாம்பாஜி 
இராச்சியத்தின் எல்லையை வரையறுத்துக் காட்டியது . 
சதாராவுக்குக் கோலாப்பூர் கீழ்ப்பட்டதையும் அது அறிவிக் 
கிறது . இவ்வாறு மகாராட்டிரம் முழுவதிலும் சாகுவின் 
அரசியலா திக்கம் நிலைபெற்றது . நீண்டகாலமாக நிலவிய 
உள் நாட்டுக் கலகங்கள் ஒருவாறு ஓய்ந்தன . அதன்பின் 
சாம்பாஜிக்கும் சாகுவுக்கு மிடையே இருந்த தொடர்பு 
தொந்தரவுகள் இல்லாமலிருந்தது . உள் நாட்டு அமைதி 
நிலவவே பாஜிராவ் வெளிநாட்டுச் செய்திகளில் கருத்துச் 
செலுத்துவதில் பேரவாக்கொண்டார் . சில திங்கள்கட்குப் 
பிறகு பாஜிராவ் அசப் ஜாவுடன் ஒரு உடன்படிக்கை 
செய்துகொண்டார் . அதன்படி வடக்கு , தெற்கு பாகங் 
களில் முறையே ஒருவர் மற்றவரை எவ்விதத்தடைக்கும் 
உட்படுத்தக் கூடாது எனக் கண்டிருந்தது . 

முன்னேற்ற நடவடிக்கைகள் ( 1731-6 ) : பாஜிரா 
வுக்கு உள் நாட்டில் கிடைத்த வெற்றி அவரது முன்னேற் 
றக் கொள்கையை நிறைவேற்ற வழிகோலியது. 1735-6 - ல் 
அவர் குஜராத் , மாளவம் , பண்டல்கண்டு ஆகிய இடங் 


55 


கட்குத் தலைவர் ஆனார் . இராசபுதனத்தில் அவருடைய 
முயற்சிகள் 1734 - ல் தொடங்கின . 1735 - ல் பேஷ்வாவின் 
தாயார் ராதாபாய் , அமைதியான முறையில் உதயபுரி 
வழியாகக் காசிக்கும் கயைக்கும் ஜெயபுரி , வட மதுரை , 
குருக்ஷேத்திரம் , 

அலகாபாத் முதலிய இடங்கட்கும் 
சென்ற யாத்திரையிலிருந்து அவளது புகழ் வாய்ந்த 
மகனது செல்வாக்கை நாமறியலாம் . பேரரசைப் பெருக் 
கும் நோக்கத்தில் ஜெயபுரி சவாய் ஜெயசிங்கின் கூட் 
டுறவை அவர் பெற்றிருந்தார் ... செயசிங்கைத் தமக்கு 
எவ்வகையிலும் உயர்ந்தவராகப் பாஜிராவ் கருதவில்லை 
என்பதற்குச் சான்று உளது . 

1736 - ல் பேரரசர் பாஜி 
ராவின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு தக்கணத்தின் 
சர்தேஷ் பாண்டேயாகச் செய்தார் . இதனால் அப்பகுதி 
யின் வருவாயில் 5 சதவீதத்தை இவர் அடைந்தார் . 
பேரரசரின் இச்செயல் தக்கணத்தில் சௌத் வரி வாங்கும் 
உரிமை பெற்ற சாகுவுக்கு அடுத்தபடியாக மகாராட்டிரத் 
திலேயே பெரிய அதிகாரியாகப் பாஜிராவை ஆக்கியது . 
மேலும் அப் பீஷ்வா, மாளவத்தின் துணைக் கவர்னராக 
அமர்த்தப்பெற்றார் . 

தில்லிப் படையெழுச்சி ( 1737 ) : மராட்டியர் தோ ஆப் 
பகுதியை அழித்ததால் அயோத்தியின் சாதத்கான் அவர் 
களைத் தோல்வியுறச் செய்தார் . இச் செயலை அவர் அளவு 
கடந்து , பெரியதோர் அருஞ் செயலை ஆற்றிவிட்டதாகப் 
பேரரசரிடம் அறிவித்தார் . மேலும் , பேரரசரையும் மராட்டி 
தப்புவிப்பதாக 

வீண் நம்பிக்கையை 
அவருக்கு உண்டு பண்ணினார் .. இந்தப் பகட்டான 
சொற்கள் பாஜிராவின் செவியில் எட்டியதும் அவர் , 
“ பேரரசர் முழு உண்மையையும் அறியவில்லை , என் 
பதைச் செயல் முறையில் காட்டுகிறேன் . தில்லியின் 
வாயிலில் மராட்டியக் குதிரைகளையும் தம் ஊர்கள் எரி 
வதையும் அவர் காண்பார் என்று வீர முழக்கம் செய்தார் . 
சொல்லியவாறே நடத்தியும் காட்டினார் . பேரரசர் நடுக்க 
முற்றார் . ஒரு முகலாயப்படை தோல்வியுற்றது . தில்லி 
முழுவதும் ஒரே நடுக்கம் . ஆனால் விரைவில் பிற 


யரிடமிருந்து 


56 


முகலாயப் படைகளின் செலவை உணர்ந்த பேஷ்வா , 
இராசபுதனத்தின் வழியாகத் தந்திரமாகப் பின்வாங்கினார் . 
இச்செயல் பேரரசரை மகிழ்வித்தது ; பேஷ்வாவின் சிறப் 
பையும் ஓங்கச்செய்தது . இதன் விளைவாகப் பேஷ்வா , 
மாளவத்தின் அரசியல் தலைவர் ஆனார் . மற்றும் பேரரசுக்கு 
மராட்டியரால் ஏற்படும் இடையூறுகளை ஒழிக்க அசப்ஜா , 
முதலமைச்சராக ஆக்கப்பட்டார் .. அடுத்த ஆண்டில் 
அசப்ஜாவைப் போபாலில் , பாஜிராவ் முற்றுகையிட்டார் . 
தோல்வியுற்ற அப்பகைவர் , துரைசராய் ( இராசபுதனத் 
தில் ) என்னுமிடத்தில் உடன்பாட்டுக்கு இணங்கினார் . தம் 
எதிரியின் அறிவன்மையைக் கண்டு பாஜிராவே வியந்தார் . 
உடன்பாட்டின்படி மாளவ மாகாணமும் , நருமதைக்கும் 
சம்பலுக்கும் இடையே உள்ள நிலப்பகுதியும் 50 லட்ச 
ரூபாயும் பாஜிராவுக்குப் பேரரசர் அளிக்கவேண்டும் என்று 
உறுதி செய்யப்பட்டது . நாதிர்ஷாவின் இந்தியப் படை 
யெழுச்சியும் தில்லியில் நிகழ்ந்த சம்பவங்களும் ( 1739 ) 
பாஜிராவை மராட்டிய நாட்டைப் பாதுகாக்கத் தூண்டின . 
அவ்வமயம் சாகு நடுங்கிக்கொண்டிருந்தார் . ஆனால் நாதிர் 
ஷா , பேரரசர் முகம்மது ஷாவுக்கு அடங்கி உண்மையுடன் 
பணியாற்றுமாறு பீஷ்வாவுக்கு அறிவுரை கூறிச்சென்றார் ! 


பஸ்ஸின் வெல்லப்படுதல் ( 1739 ) : 1733 - க்கும் 
1739 - க்கு மிடையே , சீதிகள் , ஆங்கிரர்கள் , போர்ச்சுகீசியர் 
என்ற இவர்களுடன் பாஜிராவ் மேற்கொண்ட நடவடிக்கை 
கள் கொங்கணத்தில் அவருடைய அதிகாரத்தை நிலை 
நிறுத்தின . பேஷ்வாவின் உடன் பிறந்தாரான சிம்னாஜி 
அப்பா பஸ்ஸினை ( 1737 - 39 ) முற்றுகையிட்டு அதை 
வென்றார் . மிகவும் ஆற்றலுடன் அதனைப் பாதுகாத்த 
வர்களை ஒழித்த ஓர் அருஞ்செயலை அவர் நிறைவேற்றி 
னார் . இந்தப் போருக்குக் காரணம் பஸ்ஸின் கவர்னர் , 
பாஜிராவை இழிவாகக் குறிப்பிட்டதே ஆகும் . வெற்றி 
பெற்ற மராட்டியர் வீழ்ச்சியுற்ற போர்ச்சுகீசியருக்கு 
நேர்மையான கட்டுப்பாடுகளையே விதித்தனர் . பஸ்ஸீ 
னுடன் மராட்டியர் தாணா, சால்செட் என்ற இடங்களையும் 


57 


தனர் ” * 


பெற்றனர் . சிம்னாஜி அப்பா , பிரம்மேந்திர ஸ்வாமிக்குப் 
பின்வருமாறு எழுதினார் , “ வணங்கத்தக்க தங்களுடைய 
ஆசீர்வாதத்தால் அடியேன் பஸ்ணீனை வென்றேன் . 
சமயப்பகைவரின் தலையில் இறைவனின் சுதர்சனச் 
சக்கரம் இடிபோல் தாக்கியது . அவர்கள் சரணடை-ந் 

பம்பாயிலிருந்த ஆங்கிலேயர் மராட்டியரின் 
நன்மதிப்பைப் பெற வெண்ணி இஞ்சுபர்டு , கோர்டன் 
என்ற இருதலைவர்கள் மூலம் பஸ்ஸினுக்கும் சதாராவுக் 
கும் முறையே இரண்டு தூதுக்குழுக்களை அனுப்பி வாணிக 
உரிமைகளைப் பெற்றனர் . 

பேஷ்வா பாஜிராவின் இறுதிக்காலம் : 1739 - ல் 
பாஜிராவ் , புகழின் உச்ச நிலையை எய்தியிருந்தார் . அவரு 
டைய முன்னேற்றக் கொள்கை சிறப்பாக வெற்றி பெற் 
றது . ஆனால் அவர் அன்புக்கு உரியவளாயிருந்த முகம் 
மதியப் பெண்ணான மஸ்தானியை , சிம்னாஜி அப்பா சிறை 
யிலிட்ட செய்தி அவர் மன அமைதியைக் குலைத்தது . 
அவ்வாண்டின் ( 1739 ) இறுதியில் நாசிர் ஜங்கின் கீழி 
ருந்த ஹைதராபாத்துடன் போர் புரிந்து , தம் துயரத்தை 
மாற்றினார் . மேலும் , பால்கெட் உடன்படிக்கைக்குப்பிறகு 
1728 - ல் அசப்ஜா கொடுப்பதாகக் கூறிய ஜாகீர்களைப் 
பெறும் நோக்கத்தை அவ்வமயம் நிறைவேற்றிக் கொண் 
டார் . அவர் 1740 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28 - ம் நாள் 
கடும் சுரத்தினால் இறந்தார் ; மஸ்தானி உடன்கட்டை ஏறி 
னாள் . 

ஆனால் பாஜிராவால் புறக்கணிக்கப்பட்ட அவரு 
டைய சொந்த மனைவி காசி பாய் உடன்கட்டை ஏறவில்லை . 
அவளுக்கும் பாஜிராவுக்கும் பிறந்த மக்கள் நால்வர் . அவ 
ருள் நானா சாகிப் என்ற பாலாஜி பாஜிராவ் மூத்தவர் ; 
ரகுநாதராவ் அல்லது ரகோபா , மூன்றாவது மகன் . மஸ்தா 
னிக்கும் தமக்கும் பிறந்த மகனொருவனை அந்தணனாக்கப் 
பாஜிராவ் முயன்றது பயனுறவில்லை . காசி பாய் , தன் மக 
னின் உயர் நிலையைக்கண்ட பிறகு 1758 - ல் இறந்தாள் . 


99 , பக் . 171 . 


பகுதி 4 . 


பேஷ்வாவின் பண்புகள் ; படைத் திறமையும் 

அரச தந்திரமும் 
பாஜிராவின் தன்மை : பாஜிராவ் ஒரு கம்பீரமான 
ஆடவர் ; அவருடைய அழகிய முகம் யாவரையும் கவர்ந் 
தது . அசப்ஜாவின் உவகை மாதர்கள் அவ்வழகிய அந்த 
ணனைப் பார்ப்பதற்கு விரும்பினார்கள் என்று ஒரு கதை 
வழங்குகிறது . பகட்டான உடைகளை அவர் விரும்ப 
வில்லை . சிவாஜியைப் போலவே இவரும் இன்பப்பொருள் 
களில் நாட்டம் கொள்ளவில்லை . அவர் குதிரை சவாரி 
செய்யும் போதே உமியை நீக்கித் தானியத்தை உண்ப 
தாகக் காட்டும் அவரது படத்தைப் பார்த்து , முகம்மதுஷா, 
“ இவன் ஒரு பேய் போலும் என்றாராம் . அவர் , மஸ் 
தானியின் கூட்டுறவுக்குப் பின் அவளுடைய பழக்கத்தால் 
ஊன் உண்ணவும் மதுபானம் செய்யவும் தொடங்கினார் . 
அவருடைய படைப் பயிற்சியும் அரச தந்திரமும் மிக 
உயர்ந்த தன்மை வாய்ந்தவை . உடல் வன்மையும் அறிவு 
வன்மையும் மிகவும் பெற்றவர் . தமது சொல் வன்மையால் 
பிறரை இணங்கச் செய்யும் ஆற்றல் அவருக்கு உண்டு . 
முறையான கல்விப் பயிற்சி இன்றியே அவர் அருஞ் 
செயல்கள் பல ஆற்றினார் . அவர் தந்தையினுடைய கல் 
வியோ சமய உணர்ச்சியோ அவருக்குக் கிடையாது . பல 
வகைகளில் அவர் மரபு ஒழுக்கத்தைப் பின்பற்றவில்லை. 
குடும்பத்தினரும் பொதுமக்களும் பழித்தபோதிலும் அவர் 
மஸ்தானியைக் கைவிட இணங்கவில்லை. மணந்த மனை 
வியை அவர் புறக்கணித்து விட்டார் . அவருடைய குழந் 
தைகளைச் சிம்னாஜி அப்பா வளர்க்க நேர்ந்தது . பேஷ்வா , 
சாகுவிடம் அரச பக்தியுள்ளவராகவும் நாட்டுப்பற்று 
மிக்கவராகவும் இருந்த போதிலும் செருக்கும் பெருமித 


* 87 , Vol . II பக் . 179 . 


59 


மும் அவரிடம் குடிகொண்டிருந்தன . அவரிடம் வணக்க 
இணக்கமான தன்மை இல்லை . ஆதலால் அவருக்குப் பல 
பகைவர் ஏற்பட்டனர் . பிறருடைய உணர்ச்சிகளை அவர் 
மதிப்பதில்லை . பிறர் எவ்வளவு பெரிய தகுதியுள்ளவர்க 
ளானாலும் அவர்கள் முன்னிலையில் புகை பிடிக்க அவர் 
தயங்குவதில்லை ; சத்ரபதியைக் காணப்போகும் போது 
கூட தம் ஆசை நாயகியை உடனழைத்துச் செல்வார் . 
மிகவும் கண்டிப்பான அவரைக் கண்டு அவருடைய குழந் 
தைகள் கூட அஞ்சின . 


பகையாக 


படைத் திறமை : பாஜி ராவ் ஒப்புயர்வற்ற இரா 
ணுவ வீரர் ; விடா முயற்சி உள்ளவர் . அடிக்கடி பல 
இடங்கட்குச் சென்றாலும் அவர் சளைப்பதில்லை . குதிரைச் 
சவாரி 

செய்வதில் மிகுந்த திறமை படைத்தவர் . 
கொரில்லாப் போர் முறையை நன்கு கற்றிருந்தார் . தமது 
படை வீரர்களைத் தம்பால் ஈர்த்துக் கொள்ளும் உயர்ந்த 
ஆற்றல் அவரிடமிருந்தது . நிஸாமுக்குப் 
அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் , போர்த் தந்திர 
முறையின் உயர்ந்த பண்புகளைக் காட்டா நிற்கும் . வெற்றி 
யினால் அவர் தலை கிறுக்கடைவதில்லை . வெற்றிக்குப் பின் 
பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டதைக் காண்கிறோம் . 
சுருங்கக் கூறின் , அவர் , சிவாஜியின் காலத்தை நமக்கு 
நினைவூட்டுகிறார் . 

அரசியல் வல்லமை : அரசியல் வல்லமையிலும் 
பேஷ்வா சிறந்தவர் . உள் நாட்டில் அவருக்கு இருந்த 
எதிர்ப்பை அடக்கியதிலேயே அவருடைய அரசியல் 
திறமையைக் காணலாம் . அசப்ஜாவின் சூழ்ச்சிகளை அவர் 
முறியடித்த விதமும் நோக்கற்பாலது . பாஜிராவின் பேர 
ரசுக் கொள்கை அவர் தந்தையின் எண்ணத்தாலும் 
முயற்சியாலும் ஏற்பட்ட தெனினும் மராட்டிய நாட்டின் 
விரிவுக்கு இவருடைய 

கோட்பாடுகளும் , அமைப்புத் 
திறமையும் , செயலாற்றும் வீரமும் சிறப்பான காரணங் 
களாயின . அவர் , முகலாயப் பேரரசின் ஆற்றலின்மையை 
உணர்ந்திருந்தார் ; கருநாடகத்தில் மிகுந்த கருத்தைச் 


60 


செலுத்தி இராச்சியத்தை அங்குப் பரவச்செய்தல் பயன் 
தராது என்பதையும் நன்கு உணர்ந்திருந்தார் . அவர் 
கொள்கையின் சிறப்பை அதன் வெற்றியைக் கொண்டே 
உணரலாம் . பானிப்பட்டுப் போர் , அவருடைய கொள்கை 
யின் விளைவு என்று கூறுவது தவறு . அத்தகைய போரை 
அவர் தடுத்திருக்கவும் கூடும் . மராட்டியக் கூட்டுக் குழு 
வினரிடம் அவர் நடந்து கொண்ட முறை அவர்களைக் 
கொண்டே தம் ஆதிக்கத்தைப் பெருக்கும் நோக்கத்தை 
அடிப்படையாகக் கொண்டது . தம்முடைய நோக்கத்தை 
அவர் நிறைவேற்றிக்கொண்டு பேஷ்வாவின் சர்வாதி 
காரத்துக்கு உதவிய போதிலும் கூட்டு அரசுக்குத் தீமை 
தரும் பல சக்திகளை அவர் எழுப்பிவிட்டார் . 
சத்ரபதி மீதும் பேஷ்வாவின் மீதும் பல தலைவர்களும் 
பகைமை கொண்டார் . 

இவ்வாறு இரு வகைகளிலும் 
அரச அதிகாரம் மெலிவடைந்தது . சுருங்கக் கூறின் 
பாஜிராவிடம் வணக்க இணக்கப்பண்பு இல்லாததால் 
மராட்டியக் கூட்டரசு ஆற்றல் குன்றியது . சில குறைகள் 
அவர்பாலிருப்பினும் திட்டங்கள் தீட்டும் திறமையும் 
அவற்றை நிறைவேற்றும் ஆற்றலும் அவரிடம் சிறந்து 
விளங்கின . அவர் தன்மையும் கொள்கையும் முகலாயப் 
பேரரசின் வீழ்ச்சி நிலையும் , சவாய் ஜெயசிங் போன்ற 
இராசபுத்திரத் தலைவர்களின் 

ஆதரவும் பாஜிராவின் 
வெற்றிக்குக் காரணங்களாம் . 


ஆகவே 


பகுதி 5. 


மஸ்தானி , சிம்னாஜி அப்பா , பிரம்மேந்திரஸ்வாமி 


மஸ்தானி : இவள் தோற்றத்தைப் பற்றி பலவகை 
யான செய்திகள் வழங்குகின்றன . அவளைப் பாஜிராவுக்கு 
தந்தவர் , சாத்ராசால் என்றும் , அசப்ஜா என்றும் , அவளைச் 
சிறைப்பிடித்து வந்தவர் சிம்னாஜி அப்பா என்றும் கதை 
கள் வழங்கும் . சத்ராசாலுக்கு ஒரு முஸ்லிம் காமக்கிழத்தி 
யிடம் பிறந்தவள் அவள் என்று கூறுவதும் உண்டு . 
அவள் நகைச்சுவையுடன் பேசும் பேரழகி ; இசையிலும் 
நாட்டியத்திலும் தேர்ச்சி பெற்றவள் . பல போர்க்களங் 
கட்குப் பாஜிராவுடன் அவள் குதிரை ஏறிச் சென்றதி 
லிருந்தே அவளுடைய ஆண்மை விளங்கும் .. அவள் 
காதலிலேயே பாஜிராவ் மூழ்கினார் . பூனாவில் அவர் 
கட்டிய ஷன்வார் வாடா அல்லது சனிவார அரண்மனையில் 
அவர் எடுத்த மஸ்தானி வாசல் , அந்தக் காதலின் 
விளைவே ஆம் . வருந்தத்தக்க அவள் முடிவினையும் அவள் 
மகனை ஓர் அந்தணராக மதிக்கச் செய்ய வேண்டும் என்ற 
பாஜிராவின் முயற்சி தோற்றதையும் முன்னரே பார்த் 
தோம் . 


சிம்னாஜி அப்பா ( பி . 1708 - இ . 1740 ) : பேஷ்வா 
வின் இளவலான சிம்னாஜி , குஜராத் , மாளவப் போர்களில் 
பங்கு கொண்டார் ( 1728-9 ) ; 1736 - ல் ஜஞ்சிராவின் 
சத்சீதியை முறியடித்துக் கொன்றார் ; பின்னர்ப்போர்ச்சு 
கீசியரிடமிருந்து பஸ்ஸீனைக் கைப்பற்றிப் பெரும் புகழ் 
கொண்டார் . சுருங்கக்கூறின் சுய நலத்தைக் கருதாது பாஜி 
ராவின் முயற்சிகளில் அவரோடு ஒத்துழைத்து அவரை 
ஊக்கிவந்தார் . தம் அண்ணனுடைய வெற்றிகளைக்கண்டு 
பொறாமை கொள்ளாது அவற்றிற்கு உதவியாகவே இருந் 
தார் . அவர் வீரம் நிறைந்த படைத்தலைவர் மட்டுமல்லர் ; 
பேற்றத் தக்க நுண் திறமும் உலகியல் அறிவும் , கவரத் 


62 


தக்க குணப்பண்புகளும் பெற்றவர் . மஸ்தானியை அவர் 
வெறுத்தார் . அது அவருடைய ஒழுக்கத்தின் சிறப்பைக் 
காட்டுகிறது . 

அவரது நற்பண்புகள் அவரைப் பேஷ் 
வாக்குடும்பத்தின் தலைவராக்கின . அவர் கல்வியில் மிக்க 
நாட்டம் உடையவர் . பாஜிராவின் மக்களுடைய கல்விப் 
பயிற்சியில் அவர் கருத்துச் செலுத்தினார் . அரசியல் நிர் 
வாகத்தில் தம் அண்ணனைவிட இவருக்கு ஆற்றல் மிக் 
கிருந்தது என்றுகூடக் கூறலாம் . எலும்புருக்கி நோயி 
னால் இவர் இறந்தது அவரைச் சேர்ந்தோருக்கு ஈடு 
செய்யமுடியாததோர் இழப்பாகும் என்றே கூறவேண்டும் 
அவருக்கு ரக்மாபாயிடம் பிறந்தவர் சதாசிவராவ் 
பாவோ , 


இரத்தினகிரி 


தின் 


பிரம்மேந்திரசுவாமி : ( பி . 1649 - இ . 1745 ) பான்ஸ் 
லேயர் , பேஷ்வாக்கள் முதலியோர் அன்புடன் போற்றிய 
பிரம்மேந்திரஸ்வாமி , இராமதாசரைப் போலவே சிறப்பும் 
செல்வாக்கும் பெற்று 

விளங்கினார் . 
மாவட்டத்தில் தங்கியிருந்த அவர் , 1728 - இல் சதாராவுக்கு 
அண்மைக்குச் 

சென்றார் . ஜஞ்சிராவின் 

சீதியரும் 
அவரை ஆதரித்தனர் . அவரது செல்வமும் செல்வாக்கும் 
பெருகின . முதலிரண்டு பேஷ்வாக்களுக்கு அவர் , பணம் 
கடனாகக் கொடுத்து உதவிவந்தார் . பாலாஜி விசுவநாத் 

வருங்காலச் சிறப்பை அவர் முன் கூட்டியே 
உணர்ந்து கூறினார் . சாகுவை ஆதரிக்குமாறு அவர் 
பேஷ்வாவுக்கு அறவுரையும் கூறிவந்தார் . தாராபாய்க்கு 
எதிராகச் சத்திரபதியின் கட்சியையே பின்பற்றினார் . 
பாலாஜிவிசுவநாத் , பேஷ்வாவாக அமர்வதற்கு அவரும் 
ஒரு காரணம் , அவருடைய குடிலின் அண்மையிலிருந்த 
கோயிலைச் சத்சீதி 1727 - இல் அழித்ததால் அவர் அச்சீதி 
களுக்கு எதிராக ஒரு சமயப்போரைத் தொடங்க வேண்டு 
மென்று போதித்தார் . 1733 - இல் பாஜிராவ் , சீதிகளுடன் 
உடன் பாடுசெய்து கொண்டதைச் சுவாமி விரும்பவில்லை. 
1736 - இல் சிம்னாஜி அப்பா , சத்சீதியைக் கொன்றபோது 
தான் அவருக்கு மன நிறைவு ஏற்பட்டது . அத்துறவி , 


63 


தக்கணக்கட்சியினரின் சூழ்ச்சிகளை எதிர்த்துப் பேஷ் 
வாக்களுக்கு உதவிபுரிந்துவந்தார் . ஆங்கிரர்களுடனும் 
அவர் பகைமைகொண்டிருந்தார் . அரசியல் நடவடிக்கை 
களைப் பேஷ்வாக்கள் அவ்வப்போது அவருக்கு அறிவித்து 
வந்தனர் . பஸ்ஸீனைக் கைப்பற்றியபிறகு சிம்னாஜி அப் 
பெரியாருக்கு நிகழ்ச்சிகளை விளக்கி நீண்டதோர் முடங்கல் 
வரைந்தார் . 


பகுதி 6 . 


ரகூஜி பான்ஸ்லேயின் கருநாடகப்படை 
யெடுப்பும் அவருடைய பிற்கால வாழ்க்கையும் . 


6 . 


கருநாடகப் படையெடுப்பு : ( 1740-1 ) . ஸுல்பிகர் 
கானுடைய உதவித் தலைவரான தாவூத்கான் , அவுரங்க 
சீபின் தளபதியான சாததுல்லாகானை 

பௌச்தார் 
அல்லது கருநாடக நவாப் ( கவர்னர் ) என்ற பதவியில் 
அமர்த்தினார் . இந்தவகையில் வேலூருக்கு அருகில் 
பாலாற்றங்கரையில் உள்ள ஆர்க்காட்டைத் தலை நகராய்க் 
கொண்ட நிலையான கருநாடக நவாப்பு நாடு 
தோன்றியது . நிஸாமுக்குக் கீழ்ப்பட்டிருந்த ஏறத்தாழ 
30 தென்னிந்திய நவாப்பு நாடுகளில் இதுவும் ஒன்றாகும் . 
முதல் நவாப்பு சிறந்த ஆட்சிமுறை வல்லுநர் . அவர் 
இறந்தபின் அவர் மருமகன் தோஸ்து அலி ( 1732-40 ) 
அப்பதவியை ஏற்றார் . அவருடைய மருமகனே சந்தா 
சாகிபு . திருச்சிராப்பள்ளி நாயக்க அரசி மீனாட்சி , 1736 - இல் 
சந்தாசாகிப் கையில் தோல்வியுற்றதை முன்னரே 
கண்டோம் . அவருடைய உடன்பிறந்தார் மதுரையைக் 
கைப்பற்றினார் . தஞ்சாவூரின் “ பெருமை சால்வேந்தர் 
களில் இறுதியானவர் 2 எனச் சிறப்பிக்கப்படும் பிரதாப் 
சிங் ( 1739 - 63 ) சந்தாசாகிப்பின் ஆக்கிரமிப்பினால் மிகவும் 
வருந்தி சதாராவின் உதவியை நாடினார் . அதன் விளை 
வாக சாகு கர்னாடகப்படையெடுப்பை ரகூஜி பான்ஸ்லே 


1. ஆர் . சத்தியநாதஐயர் - மதுரை நாயக்கர்களின் வரலாறு . 
( R. Sathianathaier , History of the Nayaks of Madura 

( 1924 ) பக் . 232-4 

2. ( K. R. Subramaniam , The Maratha Rajas of Tanjore ) 
( 1928 ) பக் . 47 . 

K. R : சுப்பிரமணியம் , தஞ்சை மராட்டிய அரசர்கள் ; 108, 
பக் . 249 ff . 


65 


யிடம் ஒப்படைத்தார் . மராட்டியர் பேரழிவினை விளைவித் 
தனர் . நவாப்பின் உவகை மாதர் புதுச்சேரிக்கு அனுப்பப் 
பெற்றனர் . தமல் செருவுக் கணவாயில் கடும்போர் 
நிகழ்ந்தது . அதில் தோஸ்த் அலி உயிர் நீத்தார் ( 1740 ) . 
திருவண்ணாமலை பெருந்துன்பத்துக்குள்ளாயிற்று . இறந்த 
நவாப்பின் மகன் சாப்தர் அலியுடன் அமைதி உடன்பாடு 
ஏற்பட்டது . பிரதாப்சிங்கின் கட்டளைப்படி மராட்டியப்படை 
சந்தாசாகிப்பை எதிர்த்துச் சென்று பரங்கிபேட்டை ) 
யைச் சூறையாடித் திருச்சிராப்பள்ளியை முற்றுகை 
யிட்டது . முற்றுகை மூன்று மாதகாலம் தொடர்ந்தது . 
அதற்கிடையில் ரகூஜி புதுச்சேரி கவர்னர் தூமாவை 
அச்சுறுத்தி ஒரு முடங்கல் எழுதினார் . அதில் தம்முடைய 
போர்ச் செயல்களையும் அவர் அளக்கவேண்டிய கப்பத் 
தொகையையும் காட்டி , சந்தா சாஹிப்பின் மனைவியையும் 
மகனையும் அனுப்புமாறு கேட்டார் . புதுச்சேரி கவர்னர் 
பின்வருமாறு மறுமொழி வரைந்தார் : 

" நீங்கள் உமது அரசருக்கு 50 ஆண்டுகளாகக் கப்பம் 
கட்ட வேண்டும்மென்று எழுதியிருக்கிறீர்கள் . பிரெஞ்சுக் 
காரர் யாருக்குமே எவ்வித கப்பமும் செலுத்தியதில்லை . 
சந்தா சாகிப்பின் மனைவியார் எம் தலைவரான பிரெஞ்சு 
அரசரின் பாதுகாப்பில் புதுச்சேரியில் இருந்துவருகிறார் . 
அவளை விடுவிப்பதைக்காட்டிலும் இந்தியாவில் உள்ள 
ஒவ்வொரு பிரெஞ்சுக்காரனும் உயிர்விடத் துணிந்துள் 
ளான் ." 

இந்த மறுமொழியினின்றும் பிரஞ்சு கவர் 
னரின் மனோதிடத்தையும் தன்னம்பிக்கையையும் ரகூன் 
உணர்ந்தார் . அவருடைய வலிமையின் இரகசியத்தை 
அறியும் நோக்கத்துடன் புதுச்சேரிக்கு ஒரு தூதுவனை 
அனுப்பிவைத்தார் . வந்த தூதுவனுக்கு நகரத்தின் 
பாதுகாப்பு முறைகளை மரியாதையாகக் காட்டி , தூமா 
அவனுக்குப் பின்வருமாறு கூறினார் . உமது தலைவர் 
எங்கள் நகரத்தில் , பொன் , வெள்ளிச் சுரங்கங்களை எதிர் 
பார்த்திருந்தால் எங்களிடம் அவை யாதுமில்லை என்று 
சொல்லுங்கள் . ஆனால் , எங்களை எதிர்த்து வருபவர்களை 
முறியடிக்க மிகுதியான இரும்புக் கருவிகள் எங்களிடம் 


5 


66 


உண்டு. பத்துச் சீசாக்கள் சாராயத்துடன் தூதர் 
திரும்பினார் . ரகூஜியின் மனைவி அவ்வளவையும் குடித்து 
விட்டு மேலும் வேண்டுமென்று விரும்பினாள் . உடனே 
ரகூஜியின் விருப்பத்திற்கிணங்க 30 சீசாக்கள் சாராயத்தை 
தூமாஸ் அனுப்பினார் . ரகூஜியும் சாராயத்தைக் குடித்து 
மகிழ்ந்தார் . தூமாவிடம் அவர் மேலும் பகைமை கொள்ள 
வில்லை . திருச்சி வீழ்ந்த பிறகு , 1741 - ல் அவர் சதாராவுக் 
குத் திரும்பினார் . சந்தா சாகிப் கைதி ஆனார் . சாந்தாஜி 
கோர்படேயின் உறவினரான முராரிராவ் கோர்படேயைத் 
திருச்சியின் தலைவனாக அமர்த்தினார் . இந்த ஏற்பாடு , 
1742 - ல் ஆர்க்காட்டு நவாப் சாப்தர் அலி கொலையுண்ட 
பின் கரு நாடகப் படையெடுப்பை மேற்கொண்ட அசப் 
ஜாவினால் குலைந்தது என்பதை முன்னரே குறிப்பிட்டோம் . 
ஆர்க்காட்டு 

நவாப்பாக அன்வாருத்தீன் ( 1743-49 ) 
அமர்த்தப்பெற்றார் . 


ரகூஜியின் பிற்கால வாழ்க்கை : 1742 - இல் மராட்டிய 
பாஸ்கர ராமுடைய வங்காளப் படையெழுச்சியும் , அதனை 
யடுத்து ரகூஜி பான்ஸ்லேயின் படையெடுப்பும் , வங்கா 
ளம் , பீஹார் , ஒரிஸ்ஸாவின் சௌத் சர்தேஷ்முகிக்குப் 
பதிலாக 1751 - ல் மராட்டியருக்கு ஒரிஸ்ஸாவை விட்டுக் 
கொடுத்ததும் மேலே கூறப்பட்டன . கிழக்கிந்தியாவில் 
பல முயற்சிகளைச் செய்துகொண்டிருந்த ரகூஜி இடை 
யிடையே பாலாஜிராவுடன் போர் புரிந்தார் . ஆனால் , 
சாகுவின் மத்தியஸ்தத்தால் 1743 - ல் இருவரும் நட்பு 
பூண்டனர் . ரகூஜி , பாலாஜியைப் பேஷ்வா வாகவும் , 
1750 - ல் இராமராசரைச் சத்திரபதியாகவும் ஏற்றுக்கொண் 
டார் . 1755 - ல் தாம் இறக்கும் வரை ரகூஜி பேஷ்வாவுடன் 
ஒத்துழைத்தார் . ரகூஜி இறந்தவுடன் அவரது மனைவி 
மார் பதின்மூவர் உடன் கட்டை ஏறினர் . அவர் இராணுவ 
வீரராகப் பணியாற்றிய காலத்தில் மிகப் புகழ்பெற்று 
விளங்கினார் . சாகுவின் நல்லெண்ணத்தை அவர் பெற் 
றிருந்த போதிலும் , தம்முடைய நான்கு மக்களில் ஒருவ 
னுக்கேனும் சதாரா அரியணையை ஈட்டிக்கொடுக்க முடிய 


67 


வில்லை . பாலாஜிராவ் , பேஷ்வாவாக வருவதைத் தடுக்க 
முயன்றும் அது அவரால் கைகூடவில்லை . பின்னர் அப் 
பேஷ்வாவை நிலையாக விலக்கிவிட அவர் செய்த முயற்சி 
யும் வீணாயிற்று . இறுதியில் , படைத்திறமை வாய்ந்த வீரர் 
அறிவுத்திறமை மிக்க அரசியல் வல்லுநருக்கு அடிபணிந் 


தார் . 


பகுதி 7 . 


பாலாஜி ராவ் ( 1740 - 61 ) 
அரசியல் வாழ்க்கையின் முதற் பகுதி 
பேஷ்வாவாக அமர்தல் ( 1740 ) : பாலாஜி பாஜி 
ராவ் ( பாலாஜி ராவ் அல்லது நானாசாகிப் ) 1721 - ல் பிறந் 
தார் ; சிறிய தந்தை சிம்னாஜியால் வளர்க்கப் பெற்றார் . 
இளமையில் போர்ப்பயிற்சியை விட மிகுதியாக அரச 
தந்திர முறைப் பயிற்சியைப் பெற்றார் . சாகுவின் 
அன்பைப் பெற்று அவருடன் மிராஜ் போரில் ஈடுபட்டார் . 
ரகூஜி பான்ஸ்லே முதலிய பலருடைய எதிர்ப்பையும் 
பொருட்படுத்தாமல் அவர் தந்தை இறந்த இரண்டு 
திங்கள்களுக்குள்ளாகவே சாகு , பாலஜிராவைப் பேஷ்வா 
ஆக்கினார் . சத்திரபதி அவருக்குக் கூறிய அறிவுரையாவது : 
" உம் தந்தையின் பேரவாவை நிறைவேற்றுக ; அட்டாக் 
பகுதியைக் கடந்து உமது படையைச் செலுத்துவீராக . 
இவ்வண்ணம் பாலாஜீராவின் முன்னேற்றக் கொள் 
கையை அவர் மகனார் தொடர்ந்து நிறைவேற்றுவார் 
என்பது உறுதியாயிற்று. 

பிள்ளையில்லா சாகு இறந்த 
பின் தமது மகன் முடிபுனைவதற்கு உதவியாக இருக்கக் 
கூடிய ஒரு நண்பன் , பேஷ்வாவாக வேண்டுமென்ற 
விருப்பம் ரகூஜிக்கு இருந்தது . அதனாற்றான் பாலாஜி 
ராவ் பேஷ்வா ஆவதை அவர் தடுக்க முயன்றார் . கோலாப் 
பூரின் 11 - ம் சாம்பாஜியே , சாகுவுக்குப்பின் அரியணை பெற 
வேண்டுமென்பது பாலாஜியின் விருப்பமாகும் . ராவ் 
என்ற க்ஷத்திரிய பட்டத்தை இவர் ஏற்றுக்கொண்டது 
குறிப்பிடத்தக்கது . வைதீகப் பற்று மிக்க பாலாஜி விசுவ 
நாத் அப்பட்டத்தை சூடிக்கொள்ளவில்லை 

என்பதும் 
நோக்கத்தக்கது . 

பாலாஜியின் படையெழுச்சிகள் ( முற்பகுதி ): தமது 
பொருள் நெருக்கடியைத் தீர்த்துக்கொள்ளும் நோக்கத் 


69 


. 


துடனேயே , பாலாஜி தமது ஆரம்பப் படையெடுப்புக்களை 
மேற்கொண்டார் . அவர் நானாபுரந்தரர்க்குப் பின்வருமாறு 
எழுதினார் : - “ என் தந்தை , பகீரதனைப்போல , 24 ஆண்டு 
கள் வடக்கிலிருந்து தெற்கில் தங்கம் பாயும்படி செய்தார் ; 
இந்த வட அருவியும் தென் அருவியும் , இடையே இடை 
யீடு படாமல் பூனாவிற் சென்று கூடுமானால் நான் என் 
னுடைய கடன்களை ஒழிப்பதுடன் இவ்வுலகிலும் மறு 
உலகிலும் என் பணிகட்கு ஏற்ற பரிசைப் பெறுவேன் . 
அவருடைய வட இந்தியப் படையெடுப்பு , 1740 - ல் அவர் 
சிறிய தந்தை சிம்னாஜி இறந்ததால் சிறிது தடைபட்டது . 
அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் மாளவத்தின் மீது 
அவர் படையெடுத்தார் . வழியில் தமக்குப் பகையாகக் 
கலகம் செய்த தமது மகனுக்கு எதிராக மராட்டியரின் 
உதவியை வேண்டி நின்ற அசப்ஜாவிடம் 15 லட்ச ரூபாய் 
பெற்றார் . மேலும் , நிஸாம் ஒருவேளை , தம்மை எதிர்க்கக் 
கூடுமென்று எண்ணிப் பாலாஜி , தம் தந்தையின் 
கொள்கைப்படி , சவாய் ஜெயசிங்குடன் மராட்டியரின் 
கூட்டுறவை வலிமைப்படுத்திக் கொண்டார் . 1742 - ல் 
அவர் காரா , மண்டலா , ( மத்திய மாகாணம் ) என்ற இடங் 
களைக் கைக்கொண்டார் . அங்கே ரகூஜி பான்ஸ்லேயுடன் 
போரிட நேர்ந்தது ; பண்டல் கண்டுக்குச் சென்று அங்கே 
சில இடங்களையும் கைப்பற்றினார் . இதை அடுத்து , 
பேரரசரின் வேண்டுகோளுக் கிணங்கி , வங்காள அலி 
வர்டி கானுடன் ஒத்துழைத்து , ரகூஜி பான்ஸ்லேயை 
இருமுறை முறியடித்தார் . பான்ஸ்லே உடன்பாட்டுக்கு 
இணங்க நேர்ந்தது . அவ்வுதவிக்காக முகலாயப் பேர 
ரசர் பேஷ்வாவை மாளவத்தின் கவர்னராக்கினார் ( 1743 ) . 
சாகு அதே ஆண்டில் பேஷ்வாவுக்கும் ரகூஜிக்கும் 
அமைதி உடன்பாடு செய்து வைத்தார் . 1745 - ம் ஆண்டி 
னிறுதியில் பேஷ்வா , சதாசிவராவைக் கருநாடகத்துக்கு 
அனுப்பினார் . சாகுவின் உடல் நலம் 

குறையவே 
அமைதி வேண்டியிருந்தது . ஆனால் அவருடைய இரு 


* 93 , பக் , 71-2 . 


70 


மனைவியருக்கு 

மிடையே போராட்ட மேற்பட்டதால் 
அரண்மனையின் அமைதி குலைந்தது ; கட்சிச் சண்டை 
பெருகியது . சாகுவின் விருப்பப்படி பேஷ்வா , அவ் 
விரு அரசியரும் கடைப்பிடிக்க வேண்டிய பத்துச் சட்டங் 
களை வகுத்தார் . அவர்களும் அவற்றை ஏற்றுக் கொண்ட 
னர் . ஆயினும் நிலைமை மாறவில்லை. சக்வார்பாயின் 
சூழ்ச்சியின் விளைவாக 1747 - ம் ஆண்டின் தொடக்கத்தில் 
பாலாஜி பதவியினின்று விலக நேர்ந்தது . ஆனால் அப் 
பதவியை ஏற்கும் ஆற்றலுள்ளவர் யாருமில்லாமையாபால் , 
விரைவில் அவர் மறுபடியும் பேஷ்வாவாக அமர்த்தப் பெற் 
றார் . 1743 - ல் சவாய் ஜெயசிங் இறந்த பின்பு ஜெயபுரி 
யில் அரியணைக்காகப் போட்டி ஏற்படவே இரு கட்சிகள் 
தோன்றின . அதனால் இரு திறத்தார் பங்கிலும் தலையிட 
மராட்டியருக்கு வாய்ப்புக் கிடைத்தது . 1747-8 - ல் பாலாஜி 
இராசபுதனத்தில் படையெடுத்துச் சென்றார் . ஜெயசிங் 
கின் குமாரர்களான 

ஈஸ்வரி சிங் , மாதவ சிங் , தமக் 
கிடையே நிகழ்த்திய போரும் , 1750 - ல் முன்னவர் தற் 
கொலை செய்து கொண்டதும், பின்னவருடைய வெற்றியும் , 
அடுத்த ஆண்டில் மராட்டியர் கொலையுண்டதும் முன் 
னரே கண்டோம் . இவ்வாறு பாஜி ராவ் தொடங்கிய 
இராசபுத்திரரின் நட்பும் 

நட்பும் கூட்டுறவும் இப்பொழுது 
கைவிடப்பட்டன . 


பகுதி 8 . 


சாகு ( 1708 - 49 ) பண்புகளும் கொள்கையும் 


சாகுவின் இறுதி ஆண்டுகளில் அவருடைய 
நோயும் அவர் மனைவி சக்வார் பாயின் அடாச் செயல் 
களும் பெரும் துன்பமாகவே முடிந்தன . சாகுவின் 
அமைதி வாழ்க்கைக்கு ஓரளவு காரணமாயிருந்த ஸ்ரீபத் 
ராவும் நற்பண்பு மிக்க சகுணாபாயும் அவருக்கு முன்பே 
இறந்து விட்டனர் . மேலும் மகப்பேறு இல்லாத குறை 
யும் அவர் மனத்தை வாட்டியது . தம்மை அடுத்து 
கோலாப்பூர் 11 - ம் சாம்பாஜி பட்டமேற்பதை அவர் விரும்ப 
வில்லை . ரகூஜி பான்ஸ்லேயின் மூன்றாம் மகனான முதோ 
ஜியைத் தத்து எடுத்துக் கொள்ள ஒப்புக் கொண்டார் . 
அவ்வமயம் தாராபாய் இராமராசன் என்ற 27 வயதுள்ள 
தனது பெயரன் உயிருடன் இருப்பதாக வெளியிட்டுச் 
சத்திரபதியைத் திடுக்கிடும்படி செய்து விட்டாள் . இறக்குந் 
தருவாயில் இருந்த மன்னர் இராமராசரின் இருப்பைப் 
பற்றிய கதையை நம்பினார் ; தமது இளவரசனாகவும் 
ஏற்றார் . அவர் தாம் எழுதிய இரு முடங்கல்களைப் பேஷ் 
வாவுக்கு அனுப்பினார் . அவற்றில் இராச்சியம் நடைபெற 
வேண்டிய முறையை அறிவித்தார் . நீரே படைகள் 
யாவற்றையும் அடக்கியாள வேண்டும் . நமது உறவின 
ரில் யாரேனும் ஒருவர் ஆட்சியில் தொடர்ந்திருக்க 
வேண்டும் . ஆனால் 

கோலாப்பூரிலிருந்து யாரையும் 
கொண்டுவர வேண்டாம் . சிட்னிஸுக்கு யாவற்றையும் 
விளக்கியுள்ளோம் . எமது விருப்பத்தை அவர் கூறுவார் . 
அதன்படி செயலாற்றுக . எம் குலத்தவரிடம் அன்புடனும் 
கீழ்ப்படிந்தும் நடந்து கொள்ளுங்கள் . எமது பின் வழி 
யினர் உமது அலுவல்களில் தலையிடமாட்டார்கள் . 
வண்ணம் பேஷ்வாவின் ஏற்றம் உறுதியாயிற்று . பாலாஜி 
ராவைக் கொலை செய்ய எண்ணிய சக்வார்பாயின் சூழ்ச்சி 


72 


அரசியல் 


தோல்வியுற்றது . 1749 - ம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15 - ம் 
நாள் சாகு இறந்தார் . 

சாகுவின் தன்மை : 1682 - ல் பிறந்த சாகு 1708 - ல் 
முடிபுனைந்த வரையில் அவருடைய வாழ்க்கையின் ஏற்றத் 
தாழ்வுகளை நாம் கண்டோம் . அவர் தாராபாயுடன் நடத் 
திய போர் 1712 - ல் முடிவெய்தியது . 1713 - ல் பேஷ்வா 
பதவிக்குப் பாலாஜி விசுவநாதர் உயர்த்தப்பட்டதிலிருந்து 
சாகுவின் வாழ்க்கை ஒருவகையில் சாரமற்றது என்று 
கூறலாம் . ஏனெனில் , 

விவகாரங்களைப் 
பேஷ்வாவே கைக்கொண்டிருந்தார் . ஆயினும் , 1739 - ல் 
மிராஜ் ( கோலாப்பூர் அண்மையில் ) போரைத் தொடங்கி 
அதில் சாகு வெற்றி பெற்றார் . ஆனால் அவர் போரிலோ 
அரசியலிலோ பெரிதும் ஈடுபட்டவர் அல்லர் . அவர் அமைதி 
யையே விரும்பினார் ; அரசகுலப் பெருமையை நிலை நிறுத் 
தினார் ; தம்மைவிடச் சிறந்த முறையில் செயலாற்றக் 
கூடிய பேஷ்வா முதலியோரிடம் பொறுப்புக்களை விட்டு 
விட்டார் . அன்பும் பெருந்தன்மையும் அறச்சிந்தையும் 
அவரிடமிருந்தன . அவர் தம்மைக் கொல்ல நினைத்த ஒவ் 
வொருவருக்கும் ஓர் பொற்கடகம் பரிசளித்தார் என்றோர் 
குறிப்பு உண்டு . 

இன்னாசெய் தாரை ஒறுத்தல் அவர்நாண 

நன்னயம் செய்துவிடல் ” 
என்ற கொள்கையைப் பின்பற்றினார் போலும் . ஆனால் 
11 - ம் சாம்பாஜியிடம் மட்டும் அவர் வெறுப்பே கொண்டிருந் 
தார் . பிறர் சச்சரவு செய்துகொண்டிருப்பதை மட்டும் 
அவரால் பொறுக்க முடியவில்லை . ஆகவே , 1731 - ல் பாஜி 
ராவுக்கும் உமாபாய் தபடேக்குமிடையேயும் , 1743 - ல் 
பாலாஜி ராவுக்கும் ரகூஜி பான்ஸ்லேக்கும் இடையேயும் 
எழுந்த வேற்றுமைகளை மாற்றி நட்பை நிலை நாட்டினார் . 
பிறர் பண்புகளை ஆராய்ந்துத் தக்கோரைத் தேர்ந்தெடுப் 
பதில் அவர் திறமை வாய்ந்தவர் . முதல் மூன்று பேஷ் 
வாக்களை அவர் தேர்ந்தெடுத்ததே அதற்குச் சான்றாகும் . 
மேலும் அவர்கள் அலுவல்களில் தலையிட்டு அவர்களுக்கு 
இடையூறு விளைவிக்க அவர் விரும்பவில்லை. ஆங்கிலேயத் 


73 


தலைவர் கோர்டனைப் பார்த்து அவர் பின்வருமாறு 
கூறினார் : - " ஆங்கிலேயராகிய நீங்கள் நற்பண்பு வாய்ந்த 
வர்கள் ; நேர்மையானவர்கள் ; வாணிகம் தவிர வேறு 
நோக்கம் உங்களுக்குக் கிடையாது . மதச்சார்பு பற்றி 
நீங்கள் ஒருவரையும் துன்புறுத்துவதில்லை . ” * 

நன்றியறிவு , சாகுவின் பிறிதொரு சிறந்த பண்பு . 
அவுரங்கசீபினிடமும் தாம் சிறையிலிருந்த காலத்தில் 
தமக்குத் தாய்போலுதவிய அவருடைய . இரண்டாவது 
மகளிடத்திலும் மிக நன்றியறிவு பாராட்டினார் . முகலாயப் 
பேரரசரின் சமாதியைச் சென்று கண்டார் . தம்மை முக 
லாயப் பேரரசைச் சார்ந்திருப்பவராகவே அவர் கருதி வந் 
தார் . கண்டியா எனப் பெயர் பெற்ற அவருடைய நாய் 
அவர் உயிரைக் காப்பாற்றிய நன்றிக்காகச் சாகு அதை 
ஒரு “ ஜாகீர்தார் ” ஆக்கினார் . இது அவரிடம் பொலிந்த 
நகைச்சுவைப் பண்பைக் காட்டுகிறது . அனைத்திற்கும் 
மேலாக அவர் மிக்க சமயப்பற்றுடையவர் . மகப்பேறு 
இல்லாமைக்காக மிகவும் வருந்தினார் . பிரம்மேந்திர 
சுவாமியிடமும் நாராயண தீட்சிதரிடமும் அவர் அன்பு 
கொண்டொழுகினார் . அவர் பழமையிற் பற்று கொண்டவர் . 

பழையனவற்றை அழிக்காதே ; புதியனவற்றைப் புகுத் 
தாதே ” என்பது அவர் கொள்கை . சுருங்கக்கூறின் 
முன்னேற்றப் பான்மைக்குரிய எண்ணங்கள் அவரிட 
மில்லை . அவரிடம் வீர உணர்ச்சி இருந்தபோதிலும் 
இராணுவத் தொடர்பான செயல்களை வெறுத்தார் . இள 
மைப் பருவத்தில் முகலாயரின் உவளகத்தில் வாழ்ந்த 
காரணத்தால் அவரிடம் பெண் தன்மையும் இன்ப விருப்ப 
மும் சோம்பேறித்தனமும் மேலோங்கின . ஆயினும் 
வேட்டையாடுவதிலும் மீன் பிடிப்பதிலும் அவருக்கு 
விருப்பமுண்டு . முடிவாக , மனைவி சக்வார்பாயின் முரட்டுத் 
தன்மையை அவரால் அடக்க முடியவில்லை . 

கொள்கை : இணக்கப்படுத்துவதும் உள்ளவற்றைப் 
போற்றிக் காப்பாற்றுவதும் சாகுவின் தன்மையின் அடிப் 


* 54 , பக் . 454 . 


74 


படைப் பண்புகளாம் . ஆனால் ஜாகீர்முறையை அவர் 
ஊக்கியது அரசியலுக்கே அழிவு விளைத்தது . அவரை 
ஒரு பொம்மை அரசர் என்று கூறுவதிற்கில்லை . பாலாஜி 
ராவின் பேரவாவை அடக்கி ரகூஜி பான்ஸ்லேக்கு 
ஆதரவு அளித்த அவர் 

செயல் குறிப்பிடத்தக்கது . 
மராட்டியத் தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத் 
தினர் எனினும் அரசியலில் அவருக்கிருந்த செல்வாக்கோ 
கூட்டரசு முறைக்கு இடையூறு விளைத்தது . ஆனால் 
அவருடைய செல்வாக்குத் தனிப்பட்ட அவரைப் பொறுத் 
ததேயன்றி பதவித்துறையைப் பொறுத்ததன்று . அவ 
ருடைய நீண்டகால ஆட்சியில் அரசரது அதிகாரம் 
குறைந்து பேஷ்வாக்களின் ஆதிக்கம் வலுத்து வந்தது . 
அவரை விக்டோரியா மகாராணியுடன் ஒப்பிடுவர் ; ஆனால் 
மக்களை ஆட்சிபுரிவதில் உள்ள பல சிக்கல்களை அவர் 
அறியாததால் ஆற்றல் வாய்ந்த பேஷ்வாவிடம் சர்வாதி 
காரமும் அமையும்படி ஏற்பட்டுவிட்டது . சுருங்கக் கூறின் 
சாகு ஒரு பெரிய அரசர் அல்லர் ; ஆயினும் அவர் நற் 
பண்புடைய அரசர் எனக்கூறலாம் . 


* 


99 , பக் . 226 . 


பகுதி 9 . 
தாராபாயின் இறுதி வீழ்ச்சி 


சாகு இறந்தவுடன் சக்வார் பாய் உடன் கட்டை 
ஏறினார் . 1750 - ஆம் ஆண்டு சனவரி மாதம் நான்காம் 
நாள் இராமராசர் முடிசூடினார் . தாராபாயின் ஆசையும் 
ஆற்றலும் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தன . இராம 
ராசருடைய வாய்ப்புக்களைப் பெருக்கினால் அதன் மூலம் 
அவரையும் பேஷ்வாவையும் அடக்கி ஆளலாமென்று 
அவர் கனவுகண்டார் . ஆனால் விரைவில் பாலாஜிராவ் 
பணிந்து நடக்கக்கூடியவர் அல்லர் என்பதைக்கண்டு 
கொண்டார் . தாராபாயின் திட்டங்களை பேஷ்வா அழித் 
தார் . அவளுடைய கட்சியினரிடமிருந்து அவளைப் பிரிப் 
பதில் வெற்றிகண்டார் . இராமராசரையும் பீஷ்வா தம் 
வசப்படுத்திக் கொண்டார் . 1750 - ஆம் ஆண்டு சாங் 
கோலா ( ஷோலாப்பூர் மாவட்டம் ) ஒப்பந்தப்படி பேஷ்வா 
வின் அறிவுரைப்படி அரசியலை நடத்த இராமராசருடன் 
கோவிந்தரரவ் சிட்னிஸ் இருத்தல் வேண்டு மென்று 
முடிவு செய்யப்பட்டது . தாராபாயின் சினம் அளவுகடந் 
தாயிற்று . அவள் சத்திரபதியைக் கைப்பற்றி சதாராவில் 
சிறைப்படுத்தினாள் . அதன்பின் ஆயுட்காலம் முழுவதும் 
அவர் சிறையிலேயே இருந்தார் . இவ்வண்ணம் , பேஷ் 
வாக்களின் 

ஆதிக்கவளர்ச்சிக்கும் பான்ஸ்லேக்களின் 
வீழ்ச்சிக்கும் தாராபாய் அடிகோலியதைக் காண்கிறோம் . 
1751 - இல் பேஷ்வா, ஐதராபாத் படையெடுப்புக்காகப் 
பூனாவுக்குச் சென்றிருந்தபொழுது தாராபாயும் உமாபாய் 
தபடேயும் மகளிர்போர் ( 1751-2 ) தொடுத்தனர் . ஆனால் 
பாலாஜி விரைவில் அதை முடிவுக்குக் கொண்டுவந்தார் . 
எனினும் சதாராவில் தாராபாய் தம் நிலையைக் காப் 
பாற்றிக்கொண்டு ஒரு பயங்கர ஆட்சியை ஏற்படுத்தினாள் . 
இராமராசரின் வாழ்க்கை அவலமுறும்படி செய்தாள் .. 
ஆனால் இறுதியில் பேஷ்வாவுக்கு அவள் பணிய நேரிட் 


- 76 


டது . சத்திரபதியைச் சிறையிலிருந்து விடுவிக்க அவள் 
மறுத்துவிட்டாள் . பாலாஜியும் அதுபற்றி அதிகம் முயல 
வில்லை ( 1752 ) . இருதிறத்தாரும் ஜெஜுரியில் போர் 
நிறுத்த ஒப்பந்தம் செய்துகொண்டனர் . தாராபாய் ஒரு 
ஆலயத்தில் சென்று இராமராசர் உண்மையில் தன் 
பெயரன் அல்லன் என்றும் அவன் ஒரு நாடோடிப் 
பாடகன் என்றும் உறுதிகூறினாள் . அரசகுலப் பெருமை 
அறவே ஒழிந்தது . தாராபாயை பேஷ்வா வென்றார் . 
ஆயினும் தாராபாய் , பேஷ்வாவின் பகைவர்களுடன் 
இணைந்து உள் நாட்டு வெளிநாட்டுக் கலங்களில் பங்கு 
கொண்டார் . பானிப்பட்டுப்போரின் விளைவைக் கண்ட 
பின் அவர் தமது 

வயதில் இறந்தார் 
( டிசம்பர் , 1761 ) . 


86 - வது 


பகுதி 10 . 


பேஷ்வாக்களின் முன்னேற்றம் 


பலபடிகள் : 1713-20 - இல் பாலாஜி விசுவநாத் 
மாராட்டியக் கூட்டரசையும் பொருளமைப்பு முறையை 
யும் அமைத்து ஒழுங்கு செய்ததுடன் அரச குலத்தவருக் 
குக் கூட்டரசு உறுப்பினர் மாத ஊதியம் கொடுத்ததானது 
அரச அதிகாரத்தைக் குறைத்து பேஷ்வாவின் அதி 
காரத்தைப் பெருக்கியது . பாஜிராவ் 1720 - ல் பேஷ்வா 
வாக அமர்ந்தது , அப்பதவி வழிவழி உரிமை ஆனதைக் 
காட்டுகிறது . முகலாயரைப் பகைத்துக்கொள்ள விரும் 
பாத சாகு 1723 - இல் அவர்களை எதிர்த்து முன்னேறும் 
பேஷ்வாவின் கொள்கையை ஏற்றுக் கொண்டமை 
அவ்வமைச்சர்களின் ஆதிக்கத்தை உணர்த்தும் . பாஜி 
ராவ் 1730 - ல் பூனாவில் சன்வடாவார் அல்லது சனிவார 
அரண்மனைக்குக் கடைக்கால் நாட்டினார் . அக்கட்டடம் 
பேஷ்வாக்களின் ஆதிக்கத்திற்கும் பிற்காலத்தில் பூனா 
அவர்களது தலைமை நகராக ஆவதற்கும் ஒரு அடை 
யாளமாகும் . 1731 - ல் தபாய் போரில் படைத் தலைவர் 
திரும்பக் ராவ் தபடே மீது பேஷ்வா அடைந்த வெற்றி 
முழு அதிகாரத்தையும் அவரிடம் கொண்டு சேர்த்தது . 
1736 - ல் பேரரசர் பேஷ்வாவைத் தக்கணத்தின் சர்தேஷ் 
பாண்டேயாகச் செய்தார் . 1740 - ல் பாலாஜி ராவ் பேஷ்வா 
ஆனதும் , அவர் தந்தையின் முன்னேற்றக் கொள்கையை 
அவர் பின்பற்றத் தொடங்கியதும் பேஷ்வாப் பதவியின் 
பரம்பரைத் தன்மையை உறுதி செய்தது . 1749 - ல் சாகு 
இரண்டு முடங்கல்கள் உருவில் எழுதிய உயில் , பேஷ்வா 
விடம் அரசியலை ஒப்படைத்து அவருக்கு உரிமைவழங் 
கியது . பேஷ்வாவின் ஆதிக்கத்தைச் சத்திரபதியே 
ஏற்றுக்கொண்டதை காண்கிறோம் . அடுத்த ஆண்டில் 
பேஷ்வாவின் விருப்பப்படி இராமராசர் பூனாவுக்குச் 
சென்றார் . இவ்வாறு சதாராவைக் கீழ்ப்படுத்தி செயல் 


78 ) 


வகையில் பூனா மராட்டியத் தலை நகராகியது . அதே 
ஆண்டில் நிகழ்ந்த சங்கோலா ஒப்பந்தம் அரசர் அமைச் 
சர்கட்குக் கீழ்ப்படியுமாறு செய்தது , 1752 - இல் தாரா 
பாயின் இறுதி வீழ்ச்சியும் இராமராசர் ஒரு நாடோடிப் 
பாடகன் என்ற அவ்வம்மையாரது உறுதியுரையும் , அவர் 
ஆயுள் முழுவதும் அவரிடம் கைதியாக இருந்ததும் 
பேஷ்வாவின் ஆதிக்கம் மேலோங்கச் செய்து சத்திரபதி 
யின் சிறப்பைக் குன்றச்செய்தது . பேஷ்வாவின் ஆதிக்க 
வளர்ச்சியைக் கண்டு யாவரும் வியப்புறுவதற்கில்லை . 
அது இயற்கையாகவும் நாளடைவாகவும் தானே வளர்ந்து 
சிறந்தது . 

காரணங்கள் : முதல் மூன்று பேஷ்வாக்களின் ஆற் 
றலும் முயற்சிகளும் மராட்டிய வரலாற்றில் அமைச்சர் 
களின் செல்வாக்குக்குக் காரணமாயின . சாகுவின் ஆற்ற 
லின்மையும் இராமராசரின் பிறப்பு வரலாறும் மேலும் 
அந்நிலைக்குத் துணை செய்தன . தாராபாயின் பேரவாவும் , 
தலையீடும் , சக்வார் பாயினால் தூண்டப்பெற்ற அரண் 
மனைக் கலகங்களும் பேஷ்வாவின் ஆதிக்கத்திற்குப் பக்கத் 
துணையாக நின்றன . பான்ஸ்லேக்களின் அரசாட்சியில் 
சிறிது தடைப்பட்டிருந்த சாதிப் போராட்டத்தை , சித்ப 
வன் அந்தணர்களான பேஷ்வாக்களின் ஆதிக்கம் பெருக் 
கிற்று என்றாலும் முதல் மூன்று பேஷ்வாக்களின் ஆட்சி 
மராட்டிய வரலாற்றில் மிகவும் ஒளி சிறந்த பகுதி என்பது 
மறக்க முடியா உண்மை . 


பகுதி 11 . 
பாலாஜிராவும் ஆங்கிரரும் புஸ்ஸியும் 


......... 


ஆங்கிரரின் அழிவு ( 1755-6 ) : கானோஜி ஆங் 
கிரேக்கு ஆறு புதல்வர்கள் . அதில் முறையாகப் பிறந்த 
வர் சாம்பாஜி மற்ற இருவரான மானாஜியும் துளாஜியும் , 
வரன் முறையிற் பிறந்தவரல்லர் . அவர்களுக்கிடையே 
நிலவிய போராட்டம் அவர்கள் வலிமையைக் குன்றச் 
செய்தது . பாலஜிராவ் அவர்களை அடக்கி ஒடுக்கத்திட்ட 
மிட்டார் . சாம்பாஜி ஆங்கிரே ஏறத்தாழ 1739 - ல் இறந் 
தார் . துளாஜி அவரை அடுத்துப் பட்டமெய்தினார் . 
அவர் மானாஜியை எதிர்த்துவந்தார் . பிரம்மேந்திர 
சுவாமி அவருக்குப் பின்வரும் அறவுரைகூறினார் : - “ நீ 
ஓராயிரம் குற்றங்கள் புரிந்துள்ளாய் மானாஜியின் 
குடும்பமகளிரை அவர் வீட்டுக்கு அனுப்பிவிடு . உடன் 
பிறந்த நீங்கள் யாவரும் ஒற்றுமையாக இருக்கவேண்டும் . 
அருஞ்செயலாற்ற ஆசைப்படுங்கள் ........." ஆனால் இதைத் 
துளாஜி பொருட்படுத்தினாரில்லை . அவர் தாராபாயுடனும் 
இராமராசருடனும் சேர்ந்துகொண்டு பாலாஜியை இழித் 
துக்கூறினார் . மேலும் பெரிய எதிரியாக மாறிக் கடற் 
போரில் சுவர்ண துர்க்கம் , விசயதுர்க்கம் என்ற இடங்களை 
கைப்பற்றினார் . இறுதியில் மானாஜி , பேஷ்வா , ஆங் 
கிலேயர் ஆகிய மூவரும்கூடி அவரை எதிர்த்தார் ( 1755 ) . 
சுவர்ணதுர்க்கத்தை காமடோர் ஜேம்சும் , 
கிளைவ் , வாட்சன் ஆகியோர் தலைமையில் கெரியாவை 
ஆங்கிலேயரும் துளாஜியிடமிருந்து கைக்கொண்டனர் . 
துளாஜி ஆங்கிரே பேஷ்வாவின் கைதியானார் . இவ் 
வண்ணம் ஆங்கிரரை அழிக்கவேண்டுமென்ற பாஜிராவின் 
திட்டத்தைப் பாலாஜிராவ் ஆங்கிலேயர் உதவியுடன் 
நிறைவேற்றினார் . 

புஸ்ஸி : பாலாஜிராவ் , ஐதராபாத்தின் சலபத்ஜங் 
கின் 

இராச்சியத்திற்குள் படையெடுத்துச் சென்றார் . 


1756 - இல் 


80 


1751 - இல் தாராபாயின் தொந்தரவுகளால் அது தடைப் 
பட்டது , 

மீண்டும் பேஷ்வா அந்த முயற்சியைத் 
தொடர்ந்து ஊக்கத்துடன் மேற்கொண்டார் . புஸ்ஸி பூனா 
வின் மேல் படையெடுக்க முயன்றதைப் பேஷ்வா , 
1752 - இல் பால்சி உடன்படிக்கையின் மூலம் தோற்கடித் 
ததை முன்னரே பார்த்தோம் . பின்னரும் பேஷ்வா , அப் 
பிரஞ்சுத் தலைவரின் ஆதிக்கத்தை ஐதராபாத்தில் குலைக்க 
எண்ணினார் . ஆனால் புஸ்ஸி வடசர்க்காரை கைப்பற்றித் 
தமது நிலைமையை வலிமைப்படுத்திக்கொண்டார் ( 1753 ) . 
1754-5 - இல் புஸ்ஸியும் பாலாஜிராவும் மைசூரின்மேல் 
படையெடுத்தனர் . அவ்வமயம் இருவருக்கும் நெருங்கிய 
தொடர்பு ஏற்பட்டது , பிரெஞ்சுத் தளபதியின் உ 

உயர்ந்த 
பண்புகள் , ஆற்றல் முதலியன பேஷ்வாவின் உள்ளத் 
தைத்தொட்டன . அவரைத் தம்மிடம் வந்து பணியில் 
அமருமாறும் அழைத்தார் . ஆனால் அவர் அதை வணக் 
கத்துடன் மறுத்துவிட்டு ஐதராபாத்தில் தமது நிலையை 
வலிமையுறச்செய்து கொள்வதிலேயே முனைந்திருந்தார் . 
மராட்டிய சிவாஜியின் காலத்திலிருந்து கைப்பற்ற முடி 
யாமலிருந்த சிவநேர் என்ற இடத்தை பாலாஜி 
கைக்கொண்டார் . எனினும் பேஷ்வா, 

புஸ்ஸியை 
அடக்கித் தம்வசப்படுத்தும் முயற்சியில் தோல்வியுற்றார் . 
ஆனால் அதற்கிடையில் பிளாசிப்போர் நடந்ததில் ஆங் 
கிலேயர் வெற்றிமாலை சூடியதால் , பிரெஞ்சு அதிகாரி 
லாலி , புஸ்ஸியை ஐதராபாத்திலிருந்து திரும்ப அழைத் 
துக்கொண்டார் . பாலாஜிராவும் சதாசிவராவும் சீரங்கப் 
பட்டணம் வரை வெற்றியுடன் சென்று மைசூர் செலுத்த 
வேண்டிய திறையைப் பெற்றனர் ( 1757 ) . இரண்டு 
ஆண்டுகட்குப்பின் கோபால் ராவ் பட்வர்த்தன் என்பார் 
பங்களூரை முற்றுகையிட்டார் . ஐதர் அலியின் தூண்டு 
தலால் மைசூர் , மராட்டியருடன் மீண்டும் பகைத்துக் 
கொண்டதே 

அதற்குக் காரணமாகும் . இறுதியில் 
ஐதரின் முயற்சியால் இருதிறத்தார்க்கும் அமைதி உடன் 
பாடு ஏற்பட்டது . 


பகுதி 12 . 


உத்கீரும் பானிப்பட்டும் 


புகழ்பெற்ற உத்கீர் போர் ( 3-2-1760 ) : சலபத் 
ஜங்கின் ஆட்சிக்குட்பட்ட ஐதராபாத்துக்கு எதிராக 
அவருடைய கலகக்கார உடன் பிறந்தாரான நிஸாம் 
அலியுடன் சேர்ந்து பாஜிராவ் செய்த முயற்சிகள் யாவும் 
இரு உடன்பிறந்தார்க்கு மிடையே ஏற்பட்ட ஒப்பந்தத் 
தால் வீணாயின . நிஸாம் அலியுடன் மராட்டியர் செய்து 
கொண்ட கூட்டுறவு முறியவே 1759 - ஆம் ஆண்டில் 
போருக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்றன . ஐதரா 
பாத்தில் பீடார் மாவட்டத்திலுள்ள உத்கீரில் , 1760 - இல் 
சதாசிவராவ் , பகைவர்களைத் தோற்கடித்து எதிரிகளை 
இழிவு படுத்தும் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தினார் . 
மராட்டியரின் அவ்வெற்றி அவர் தம் புகழை மேலும் 
ஓங்கச்செய்தது . 

பானிப்பட்டுப்போர் ( 1761 ) : வரலாற்றுத்தொடர் 
பான முன்னிகழ்ச்சிகள் . முகலாயப் பேரரசின் மிகவும் 
வருந்தத்தக்க இறுதிப்பத்து ஆண்டுகளின் நிகழ்ச்சிகளை 
ஒட்டி வட இந்தியாவில் எழுந்த மராட்டியத் தலைவர்களின் 
முயற்சிகளை முன்னரே பார்த்தோம் . 1751 - இல் சாப்தர் 
ஜங் , மால்ஹர்ராவ் ஹோல்கார் ராணோஜி சிந்தியாவின் 
மூத்த மகன் ஜெயப்பா சிந்தியா என்ற இருவரின் 
உதவிகொண்டு ரோஹில்கண்டையும் பரூக்காபாத்தை 
யும் கைப்பற்றினார் . 1754 - இல் முகமது ஷாவை அரசு 
கட்டிலினின்று நீக்கிய 11 - ம் காஸி யுத்தீனை ரகுநாதராவும் 
மால்ஹர்ராவும் ஆதரித்தனர் . இராசபுத்திர நாடுகளின் 
அலுவல்களில் பாலாஜிராவ் கடைப்பிடித்த கொள்கையும் 
அவருடைய உதவியாளரின் செயல்களும் சிறிது சிறிதாக 
பாஜீராவ் அமைத்திருந்த மராட்டிய இராசபுத்திரக் 
கூட்டுறவை அடிபறித்தது . 1751 - இல் மராட்டியர் ஜெய 


6 


82 


புரியில் கொலையுண்டனர் . 1754 - இல் நிகழ்ந்த ஜெயப்ப 
சிந்தியாவின் மார்வார் படையெடுப்பு , அதனை அடுத்த 
ஆண்டில் அவர் கொலையுடன் முடிந்தது . ஆனால் 1755 - ல் 
இராசபுதனத்தில் மராட்டியரின் 

மராட்டியரின் ஆதிக்கம் 

ஆதிக்கம் தத்தாஜி 
சிந்தியாவால் நிலை நாட்டப் பெற்றது . 1757 - இல் ரகு 
நாதராவ் அந்நாட்டின் மேல் படையெடுத்தார் . ஆனால் 
அது தோல்வியுற்றது . அடுத்த ஆண்டில் தத்தாஜியும் 
ஜெயப்பசிந்தியாவின் மகனான ஜங்கோஜியும் , 1759 - இல் 
மால்ஹார்ராவ் ஹோல்காரும் இராசபுத்திரரை எதிர்த்துப் 
போர்புரிந்தனர் . இதனால் மராட்டியரிடம் இராசபுத்திரருக் 
கிருந்த நல்லெண்ணம் அடியோடு மறைந்தது . 1758 - ல் 
II- ம் காஸிஉத்தீனின் தூண்டுதலின் பேரில் ரகு நாத 
ராவ் லாகூரைக் கைக்கொண்டார் . இவ்வாறு மராட்டிய 
இராச்சியம் 

விரிவடைந்தது அவர்களுக்கு ஒன்றும் 
நன்மை செய்யவில்லை. ஆனால் அது அகமது 

அப் 
தலியைச் சினங்கொள்ளச் செய்தது . லாகூரில் அரசப் 
பிரதிநியாக இருந்த அவர் மகனை , மராட்டியர் விரட்டி 
விட்டனர் . ஆகவே 1759 - இல் அப்தலி இந்தியாவின் 
மேல் படையெடுத்துப் பஞ்சாபை மீட்டுக்கொண்டார் . 
மராட்டியர் பின்வாங்கினர் . வெற்றி வீரர் , 1760 - ஆம் 
சனவரிமாதம் ஒன்பதாம் நாள் 

தில்லிக்கு 
அண்மையில் , தத்தாஜி சிந்தியாவைத் தோற்கடித்துக் 
கொன்றார் . இதை அடுத்து அவருடைய துணைப்படைத் 
தலைவரான ஜஹன்கான் சிகந்தராபாத்துக்கு ( தில்லிக்கு 
அண்மையில் ) அருகில் மால்ஹர்ராவ் ஹோல்காரை 
வென்றார் . 

பாவோவின் படையெடுப்பு ( 1760-1 ) : வட இந்தி 
யாவில் நிகழ்ந்த இரட்டைத் தோல்விகள் மராட்டியர் 
உத்கீரில் பெற்ற வெற்றியினாலேற்பட்ட மகிழ்ச்சியை 
அழித்தன . பாலாஜிராவ் , பழிக்குப்பழி வாங்க ஒரு பெரும் 
புடையைத் தயாரித்து அனுப்பினார் . 1752 - இல் முகலாயப் 
பேரரசின் உள் நாட்டு வெளிநாட்டுக் காவற் பொறுப்பைப் 
பேஷ்வா ஏற்றுக்கொண்டிருந்தார் என்பது ஈண்டு நினைவு 
கூறத்தக்கது . ஆகவே அப்பொறுப்பை நிறைவேற்றப் 


ஆண்டு 


83 


பேஷ்வாவின் படையெடுப்பு நிகழ்வது இன்றியமையாத 
தாயிற்று . பானிப்பட்டுப் போர் இந்து முஸ்லிம் போர் 
அன்று ; இந்தியா , இந்தியருக்கே என்ற கொள்கையை 
வெளிக்காட்டும் ஒரு நிகழ்ச்சியாகும் .* அப்படையெடுப் 
பைத் தலைமை தாங்கி நடத்தியவர் சதாசிவ ராவ் . வட 
இந்தியப் போர்களில் பயிற்சிபெற்று திறமைசாலி என்று 
பெயர் வாங்கிய இரகுநாத ராவ் அப்படையில் சேர்த்துக் 
கொள்ளப்படவில்லை . சதாசிவ ராவுடன் அவர் மனைவி 
பார்வதிபாய் , பேஷ்வாவின் மூத்த மகனான விசுவாச ராவ் , 
அவர் மனைவி இலக்குமி பாய் , ஷாம்ஷெர் பஹதூர் , 
இப்ரஹிம் கான் கார்டி முதலியோரும் சென்றனர் . வழி 
யில் மால்ஹர் ராவ் ஹோல்கார் , ஜங்கோஜி சிந்தியா , 
மகா தஜி சிந்தியா , தாமாஜி கெயிக்வார் , ஆகியோரும் 
சேர்ந்துகொண்டனர் . சதாசிவ ராவ் தில்லியைக் கைப் 
கைப்பற்றியபின் அரசராக்குவோர் என்ற முறையில் 
நிகழ்த்திய செயல்களை முன்னரே கண்டோம் . அதை 
அடுத்துத் தில்லியின் வடக்கேயுள்ள குஞ்சிபுரம் , அப்தலி 
யைச் சார்ந்த ஒரு ஆப்கானியனிடமிருந்து கைப்பற்றப் 
பட்டது . அவ்வாப்கானியனுக்கு அயோத்தியின் ஷூஜா 
உத்தௌலாவின் உதவியும் கிடைத்திருந்தது . பானிப் 
பட்டில் தங்கியிருந்த மராட்டியரை எதிர்க்க அப்தலி , 
தில்லிக்குச் செல்லும் சாலையின் ஊடே , மராட்டியர் தங்கி 
யிருந்த இடத்துக்கு எதிராகத் தமது படையை அமைத்தார் . 
அப்படையை எதிர்த்து முதலில் ஜங்கோஜி சிந்தியா 
வெற்றிபெற்றார் . ஆனால் அதை அடுத்து ஆப்கானியர் , 
மராட்டியரின் குதிரைப் படையை அழித்து , அவர்களுக்கு 
வரக்கூடிய உணவுப் பொருள்களைத் தடுத்தனர் . மராட் 
டியர் , உணவின்மையால் வருந்தநேரிட்டது . 1761 - ம் 
ஆண்டின் தொடக்கத்தில் அவர்கள் தில்லிக்குச் செல்ல 
முடிவு செய்தனர் . ஆனால் இப்ரஹிம் கார்டி பகைவரை 
உடனே தாக்க வேண்டுமென்று வற்புறுத்தினார் . சதாசிவ 
ராவ் , முடிவாக , சனவரி 14 - ம் நாள் ஆப்கானியரைத் 


* 97 , பக் . 123 - 4 ; 87. Vol . II , பக் . 455 . 


84 


தாக்கத் திட்டமிட்டு , ஷூஜாஉத் தௌலாவிடமிருந்த 
காசிராசாவுக்கு உதவிகோரிச் செய்தி அனுப்பினார் . 
துயரம் மிகுந்துவிட்டது . இனிப் பொறுப்பதற்கில்லை . 
என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் . ஷூஜா உத்தௌலா 
அச்செய்தியை அப்தலிக்கு அறிவித்துவிட்டார் . போர் 
தொடங்கியது . முதலில் மராட்டியர் முன்னேறினர் . 
ஆனால் அடுத்து நிகழ்ந்த எதிர்ப்பில் அப்தலி வென்றார் . 
இப்ரஹிம் கான் காயமுற்றார் ; விசுவாச ராவ் கொலை 
யுண்டார் ; சதாசிவ ராவ் வீரப்போர் புரிந்து மாண்டார் . 
பெரும்படை சிதறிப் பலதிசைகளிலும் 

பலதிசைகளிலும் ஓடித்துன்ப 
முற்றது . தப்பியோடிய பலர் சுற்றியிருந்த ஊர்ப்புறத்தி 
லுள்ள உழவர்களால் துன்பறுத்தப்பட்டனர் . பானிப் 
பட்டுக்குத் திரும்பியவர்கள் ஆப்கானியரால் சித்திரவதை 
செய்யப்பட்டனர் . மகளிர் அடிமைகளாயினர் . ராணோஜி 
யின் மூன்றாவது மகனான துக்கோஜி சிந்தியா இறந்தார் . 
ஜங்கோஜி சிந்தியாவும் இப்ரஹிம்கானும் கொல்லுண் 
டனர் . ஷாம்ஷெர் பஹதூர் காயத்தால் மரித்தார் . மால்ஹர் 
ராவ் தப்பிஓடி பாரதபுரியின் சுராஜ் மல்லின் வரவேற்பைப் 
பெற்று மகிழ்ந்தார் . தாமாஜி கெயிக்வார் , தம் நாடு திரும் 
பினார் . பார்வதிபாயும் இலக்குமிபாயும் குவாலியருக்கு 
அழைத்துச் செல்லப்பட்டனர் . மகாதஜி சிந்தியாவும் 
நானாபட்னிஸும் தப்பி ஓடினர் . பானிப்பட்டுப்போர் 
மராட்டியருக்கு ஒரு பெரும் துயர நிகழ்ச்சி ஆயிற்று . 


பகுதி 13 


மராட்டியர் வீழ்ச்சியின் காரணங்களும் 

அதன் விளைவுகளும் 


காரணங்கள் : படைத்திறமையைப் பொறுத்தவரை 
அப்தலி , மராட்டியரைவிட மேலானவர் என்பதை பானிப் 
பட்டுப்போர் தெளிவாக்கிற்று . அவருடைய திறம் வாய்ந்த 
காலாட்படையும் அகன்ற ஆறுகளை அவர் கடக்கும் 
ஆற்றலும் மிகவும் பாராட்ட தக்கன . மராட்டியர் இரு 
வேறு விதமான போர் முறையைக் கையாண்டனர் . 
இரண்டும் குறைபாடுகள் நிறைந்தன . மராட்டியப் படை 
யின் அமைப்பு முறை சிறிது சிறிதாக முகலாய இராணுவ 
முறையை ஒத்ததாக மாறிவந்தது . பானிப்பட்டுப் போர் 
தொடங்கு முன் மராட்டியப் படையினரிடம் ஒழுங்கின்மை , 
பகட்டாரவாரம் , வலியுறுதியின்மை முதலிய குறைகள் 
புலனாயின . பேஷ்வாக் குடும்ப மகளிரும் போர்க்களத்துக் 
குச் சென்றனர் . அனைத்திற்கும் மேலாக விசுவாச ராவ் 
இறந்த பின் பாவோ சாகிப்பின் அறிவின்மையும் 
போரைத் தொடங்கியதிலேற்பட்ட காலத்தாழ்வும் பல 
இடையூறுகளுக்குக் காரணமாயின . மால்ஹர் ராவ் ஹோல் 
காரும் சுராஜ்மல்லும் , மராட்டியப் போர் முறையைக் 
கையாண்டு கொரில்லாத் தந்திரத்தை மேற்கொள்ள 
வேண்டுமென்று கூறினர் . ஆனால் அவர்கள் முடிவைப் 
பாவோ சாகிப் ஏற்றுக்கொள்ளவில்லை . மேலும் அதைக் 
கூறியவர்களை இகழ்ந்தும் பேசினார் . 

அவருக்கு , குஞ்சிபுரத்தில் கிடைத்த சிறு வெற்றி 
செருக்கைப் பெருக்கி விட்டது . ஆகவே பலவகையில் 
தேர்ச்சி பெற்றவரான ஹோல்காரை அவர் மதிக்கவில்லை . 
அவர் கையாண்ட முறை தில்லியிலிருந்து மராட்டியரைப் 
பிரித்து உணவு நெருக்கடிக்கு அவர்களை உள்ளாக்கிற்று . 
மேலும் ஹோல்கார் , தில்லிக்குத் திரும்பிச் செல்ல 


86 


வேண்டுமென்று கூறியதை ஏற்காமல் , இப்ராஹிம் கானின் 
வழியையே அவர் பின்பற்றியது மிகப் பெருந்தவறு . 
பகைவரை அடியோடு அழித்துவிடுவோம் என்று , ஆதார 
மற்ற தந்நம்பிக்கையில் மூழ்கினார் . அவர் காசிராசருக்கு 
எழுதிய முடங்கலை அப்தலி அறிந்து கொண்டாரென் 
பதையும் முன்னரே கண்டோம் . விசுவாச ராவ் இறந்த 
வுடன் பாவோவின் மன நிலை பிறழ்ந்தது . இறந்தவரிடம் 
அவருக்கு இருந்த பாசம் அவர் கடமையை மறக்கச் 
செய்தது . பெரியதோர் படை தம் தலைமையை நம்பி இருக் 
கிறதென்பதை அவர் அத்துயரத்தால் மறந்தார் . அவர் 
வீரமரணம் எய்திய போதிலும் மதியூகத்துடன் நடந்து 
கொண்டார் என்று கூறுவதற்கில்லை . 


பேஷ்வாவின் பெருந் தவறுகள் : பேஷ்வா, போது 
மான ஆட்களைப் பெற்றிருக்க வில்லை என்ற குற்றச் 
சாட்டுப் பொருந்தாது . அவருக்குப் பொருள் தேவைதான் 
ஏற்பட்டிருந்தது . 1760 - ம் ஆண்டு டிசம்பரில் பாலாஜி 
ராவ் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதையும் 
பானிப்பட்டுத் தோல்வியுடன் இணைப்பதற்கில்லை . மிகப் 
பெரிய படையைத் தயார் செய்ய அவர் தம்மால் இயன்ற 
வரை முயன்றார் . அவரிடம் இருந்த பொருள் வசதியைப் 
பொறுத்துத்தான் அவர் தமது படையை அமைக்க முடியும் 
என்பதை நாம் நினைவிற் கொள்ளவேண்டும் . உண்மை 
யில் பூனாவின் கருவூலம் வட இந்தியாவையே எதிர்பார்த் 
திருந்தது . பாவோ , பொருட் குறைவைப் பற்றி அறிவித்த 
பொழுதே பேஷ்வா வடக்கு நோக்கிய தம் படையெடுப்பு 
இடையூறுகள் நிறைந்தது என்பதை உணர்ந்திருக்க 
வேண்டும் . ரகுநாத ராவ் காரணமாக மராட்டியரின் பகை 
வர்களாக மாறிய நாஜிப் உத்தௌலா , அப்தலி என்ற 
இவர்கள் இருந்த வடக்குப்புற எல்லையின் நிலையை 
அறியவோ அதனை அறிந்த அடக்கவோ பேஷ்வா 
வலியற்றிருந்தார் . அப்தலியின் பகையைத் தேடிக் 
கொண்டது மராட்டியரின் பெருந் தவறாகும் . அலுவல்கள் 
யாவற்றிற்கும் பொறுப்பாளியான பேஷ்வா , இரகுநாத 


87 


ராவின் வட இந்தியப் படையெடுப்பால் ஏற்படக்கூடிய 
பேரிடரை உணர்ந்திருக்க வேண்டும் ; உணர்ந்து அதைத் 
தடுத்திருக்க வேண்டும் . 


போரின் விளைவுகள் : பானிப்பட்டுப் போரினால் 
மராட்டியருக்கு ஏற்பட்ட இழப்புக்களும் துன்பங்களும் 
அளவிடற்கரியன . பெரிய படையில் முக்கால் பாகம் 
அழிந்தது . சதாசிவ ராவ் , விசுவாச ராவ் ஆகியோர் 
இறந்ததைத் தொடர்ந்து நிகழ்ந்த பாலாஜி ராவின் 
மரணம் , ரகு நாத ராவின் தீங்கு தரும் பெரும் பிழைகளுக்கு 
வழி வகுத்தது . வெற்றிக்குப் பின் ஆப்கானியப் படை 
யினரிடம் தோன்றிய ஒழுங்கீனம் அப்தலியை ஆப்கானித் 
தானத்துக்குத் திரும்பச் செய்தது . மேலும் மராட்டிய 
ரிடம் அவர் அமைதி உடன்பாடு செய்து கொள்ளவும் 
அது காரணமாயிற்று . வட இந்தியாவில் அரசியல் 
குழப்பம் நிலவத் தொடங்கியது . ஆனால் அதைத் 
தற்காலிகமாக ஓரளவு நீக்கிய பெருமை நஜிப் - உத் - 
தௌலா ( 1761 - 70 ) வுக்கும் சுராஜ்மல்லுக்கும் உரிய 
தாகும் . பின்னவர் 

அவருடைய பொருளாதாரச் சிறப் 
பினால் இந்தியாவிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த பெரு 
மகனாரானார் . ஆகவே , பானிப்பட்டுப் போரின் நிகழ்ச்சி 
களின் பெருமையை நோக்குமிடத்து விளைவுகள் மிகவும் 
சிறிய அளவினவே என்று கூறப்படுகிறது . 


ஆனால் , அப்போரானது முகலாயப் பேரரசின் 
அழிவை உறுதிப்படுத்தியது ; தென் இந்தியாவில் ஐதர் 
அலியை முன்னேறச் செய்தது ; 1765 - ல் பிரிட்டிஷ் 
ஆதிக்கம் இந்நாட்டில் அடிகோல வழிவகுத்தது . அப் 
போரின் அழிவுபாட்டு விளைவுகளைச் சில அறிஞர்கள் 
குறைத்து மதிப்பிடுவதாக வேறு சில அறிஞர்கள் குறை 
கூறுவர் 2 - 


1 , 60 , பக் . 


154 . 


2 , 88 , பக் : 355 . 


88 


தில்லியைப் பின்னர் மராட்டியர் கைப்பற்றியதும் , 
அப்தலி அவர்களுடன் நட்பு கொள்ள விழைந்ததும் பானிப் 
பட்டுப் போர் அவர் தம் வலிமையை இழக்கச் செய்தது 
என்றகோட்பாட்டிற்கு முரண்படவில்லை என்று அவர்கள் 
வற்புறுத்துவர் . அவர்கள் வெற்றிபெற்றிருந்தால் என்ன 
நிகழும் என்பதனோடு அப் போருக்குப்பின் அவர்களுக்கு 
ஏற்பட்ட நிலைமையை ஒப்பிட்டு நோக்கவேண்டுமென் 
பதும் அவ்வறிஞர்களின் கருத்து . எவ்வாறிருப்பினும் 
மராட்டியரின் உள அமைதியைப் பொறுத்தவரை அப் 
போரின் விளைவுகள் மிகவும் கடுமையானவை என்பதில் 
ஐயமில்லை . அவர்களுடைய நண்பர்களின் கருத்தைப் 
பொறுத்தவரை மராட்டியரின் சிறப்பே குன்றிவிட்டது . 
முன்னேற்றக் கொள்கையில் அவர்களுக்கிருந்த மன 
உறுதி குலைந்தது . பேஷ்வாக்களின் சிறப்பும் குன்றியது . 
மராட்டியரின் அரசியல் ஒற்றுமைக்கு வழிவகுத்த பேஷ்வா 
வின் ஆதிக்கம் குலைந்தது . மராட்டியக் கூட்டரசு அதற்குப் 
பின்னர் “ மணற்கயிறு " போல மாறி தலைவர் பலரும் தம்தம் 
கொள்கையைப் பின்பற்ற முற்பட்டனர் . ஆனால் , இடை 
யிடையே பொதுப் பகைவர்களை எதிர்க்க அவர்கள் 
இணைந்தனர் . ஆயினும் தென் இந்தியாவில் மராட்டியர் 
ஆட்சி முழுவதையும் ( ஒரு காலத்தில் கருதப்பட்டதுபோல ) 
பானிப்பட்டுப்போர் அழித்து விடவில்லை . 1763 - ல் மராட் 
டியர் ராட்சச பவனத்தில் நிஸாமை முறியடித்ததும் 
நான்காவது பேஷ்வா மாதவராவின் சிறப்புவாய்ந்த 
அருஞ் செயல்களும் மராட்டியரின் வீரம் 

முழுவதும் 
அழிந்துவிடவில்லை என்பதைக் காட்டுகின்றன . பானிப் 
பட்டுப் போரினால் அப்பேரரசு அழியவில்லை எனினும் 
மராட்டியரின் முன்னேற்றம் தடைபட்டதென்பதை மறுப் 
பதற்கில்லை . 


* 


88 , II பக் . 442 . 


பகுதி - 14 . 


சதாசிவ ராவும் ரகுநாத ராவும் 


சதாசிவராவ் பாவோ ( பி . 1730 - இ .1761 ) : சதாசிவ 
ராவ் சிம்னாஜி அப்பாவின் மகனும் பாலாஜி ராவின் ஒன்று 
விட்ட உடன் பிறந்தானும் ஆவர் . உடன் பிறந்தார் 
அல்லது பாவோ என்ற புனை பெயரை அவர் சூட்டிக் 
கொண்டார் . பேஷ்வாவின் அன்பும் ஆதரவும் இவருக்குக் 
கிடைத்திருந்தது . 1747 - ல் கருநாடகத்தில் இவர் பெற்ற 
வெற்றிகள் இவர் சிறப்பை ஓங்கச்செய்தன . 1749 - ம் 

ண்டின் இறுதியில் இவர் ராமராசரைச் சதாராவிடம் 
அழைத்துச் சென்றார் . அடுத்த ஆண்டில் இரண்டாம் 
மனைவியாகப் பார்வதிபாயை மணந்தார் ; சத்ரபதியுடன் , 
( ஒப்பந்தம் நிகழ்த்த ) சங்கோலாவுக்குச் சென்றார் ; 1751 - ல் 
தமது பேரவாவின் காரணமாகப் பேஷ்வாவுடன் பகைமை 
பூண்டார் . தாராபாயுடன் இணைந்துகொண்டு II- ம் 
சாம்பாஜியுடன் ஒப்பந்தமும் பேசினார் . ஆனால் பாலாஜி 
ராவ் அதைத் தடுத்தார் . 1757 - ல் சதாசிவராவ் சீரங்கப் 
பட்டணப் படையெடுப்பில் பங்கெடுத்துக்கொண்டார் . 
இரண்டாண்டுகளுக்குப்பின் இவரைக் கொன்றுவிட நடந்த 
முயற்சி பயனுறவில்லை. 1760 - ல் உத்கீரில் இவர் வெற்றி 
பெற்றுப் புகழ் அடைந்தார் . 

பானிப்பட்டு அழிவுபாடு 
வரையிலும் இவர் செய்த தவறுகளை முன்னரே பார்த் 
தோம் . ஆயினும் அவர் பொருளமைப்புத்துறையில் ஆற் 
றல் வாய்ந்தவரென்பதையும் சிறந்த ஆட்சி வல்லுநர் 
என்பதையும் , ஓரளவு சிறப்புமிக்க தானைத்தலைவர் என் 
பதையும் மறுப்பதற்கில்லை . * 

ரகுநாத ராவ் ( பி . 1743-- இ 1784 ) : ரகு நாத ராவ் 
அல்லது ரகோபா அல்லது தாதாசாகிப் பாலாஜி ராவின் 
இளவல் ஆவர் . 1752 - இல் இவர் குஜராத்தில் படை 


: 


54 , பக் . 345 . 


90 


யெடுத்தார் . அடுத்த ஆண்டில் முகலாயரிடமிருந்து 
ஆமதாபாத்தைக் கைப்பற்றினார் ; 1755 - இல் ஆனந் 
திபாய்க்கும் அவருக்கும் திருமணம் நடந்தது . 1758 - இல் 
லாகூரைக் கைப்பற்றும் வரை இவர் வட இந்தியாவில் 
கண்ட வெற்றிகளை முன்னரே கண்டோம் . ஆனால் பஞ் 
சாபில் இவர் தமது வெற்றியை உறுதிப்படுத்தவில்லை. 
அவரது லாகூர்படையெழுச்சி 

இடையூறுகளுக்கே 
காரணமாய் முடிந்தது . அம்முயற்சியை விடாது தொடர்ந் 
ததால் பானிப்பட்டுப்போர் இன்றியமையாததாயிற்று . 
உத்கீர்படையெழுச்சியிலும் அவர் கலந்துகொண்டார் . 
அதன் பின்னர் அவர் புறக்கணிக்கப்பட்டது வருந்தற் 
பாலது . பானிப்பட்டுப்போர் அவரது தவறானபேராசைக்கு 
வழி கோலியது . 


பகுதி 15 
பாலாஜி ராவின் தன்மையும் கொள்கையும் 

நோய்வாய்ப் பட்டிருந்த பாலாஜி ராவ் பானிப்பட்டுப் 
போரினால் மனமுடைந்து இறந்தார் . தம் தந்தைக்கு 
நேர் மாறாக அவர் அமைதி ஏற்பாட்டில் மிகுந்த நாட்டம் 
செலுத்தினார் . அவருடைய பண்புகள் பிறரைக் கவரத் 
தக்க சிறப்புவாய்ந்தவை . தந்திரத்திலும் நடிப்பிலும் 
அவருக்கு மிக்க திறமை இருந்தது . அன்பும் அருளும் 
உடையவர் எனினும் சிற்றின்பத்தில் மிகுந்த விருப்பம் 
கொண்டிருந்தார் . சக்வார் பாயுடனும் தாமாஜி கெய்க் 
வாருடனும் அவர் நடந்து கொண்ட விதம் அவர் புகழுக்கு 
களங்கம் விளைத்தது . அவர் பலருடைய அன்பிற்குப் 
பாத்திரமாய் இருந்தததிற்கு அவருடைய ஆட்சிமுறைச் 
சீர்திருத்தங்களும் உழவர் நன்மையில் அவர் கொண்ட 
அக்கரையும் காரணமாகும் . அவர் , தம் தந்தையைப் போல் 
தலைமைச்சிறப்பு வாய்ந்த 

இராணுவவீரர் அல்லர் . 
ஆனால் அரசியல் வல்லமையும் ஆட்சிமுறைத் திறமையும் 
அவரிடம் இருந்தன . ஆயினும் அரசியல் வல்லமையில் 
அவர் பாஜிராவிற்குக் கீழ்ப்பட்டவரே . 

கீழ்ப்பட்டவரே . அரசுரிமைச் 
சிக்கலைத் தீர்ப்பதிலும் தாராபாயின் முயற்சியைத் 
தோற்கடிப்பதிலும் அவர் காட்டிய அரசியல் ஆற்றல் 
போற்றத்தக்கது . அசப்ஜா இறந்த பின்பும் ஐதராபாத் 
விளைவிக்கக்கூடிய தீங்கை உணர்ந்து உத்கீர்போருக் 
கான முன்னேற்பாடுகளை அவர் செய்தார் . ஆனால் வட 
இந்திய அரசியல் நிலையைப் போதுமான அளவு அவர் 
உணரவில்லை . அதன் காரணமாகப் 

பானிப்பட்டில் 
பெரும் தோல்வி ஏற்பட்டது . துளாஜி ஆங்கிரேயின் 
அழிவாலும் பேஷ்வாவுக்கும் புஸ்ஸிக்கும் ஏற்பட்ட 
போராட்டத்தினாலும் சிறந்த நன்மையடைந்த 
கிலேயர்களின் உதவிகொண்டு ஆங்கிரரின் கீழ் இருந்த 
மராட்டியக் கப்பற்படையை பாலாஜி ராவ் அழித்தது 
பற்றி அறிஞர் ராஜ்வாடே அவர்மீது குற்றம் சாட்டுகிறார் . 


ஆங் 


92 


வீணான 


பகைமை 


அரசியல் 


1756 - இல் பேஷ்வாவை யாரும் தடைசெய்வதற்கில்லை ; 
அவர் நிலைமை அசைக்கமுடியாததாய் இருந்தது ; 
இந்தியாவிலேயே மிகவல்லமை பொருந்தியவராக விளங் 
கினார் . அவ்வமயம் கரு நாடகத்திலும் வங்காளத்திலும் 
அவர் ஆங்கிலேயரை எதிர்த்துச் சென்றிருந்ததால் 
அவர்கள் முன்னேறாதபடி தடுத்திருக்க கூடும் . அவ்வாறு 
செய்யாமல் அவர் தில்லி அரசியலில் அளவுகடந்து தலை 
யிட்டார் . அப்தலியுடன் 

பூண்டு 
பானிப்பட்டுக் கேட்டை தேடிக்கொண்டார் மேலும் 
பாலாஜி அவர் தந்தையைப்போல் அல்லாது ராசபுத்திரர் 
களைப் பகைத்துக் கொண்டார் . இவர் பாஜி ராவைவிடச் 
சமய உணர்ச்சி உள்ளவர் தான் . ஆனால் இவர் இராணுவத் 
தலைமையிலும் 

வல்லமையிலும் அவருக்கு 
இணை ஆகார் . எனினும் ஆட்சிமுறையில் பாலாஜிராவ் 
மிகுந்த கருத்துச் செலுத்திவந்தார் ; சதாசிவராவின் 
ஒத்துழைப்புடன் வரிவாங்கும் முறையிலிருந்த குறைபாடு 
களை நீக்கினார் ; கணக்குகளை ஒழுங்காக வைத்திருக்கு 
மாறு வற்புறுத்திவந்தார் ; பாலகிருஷ்ண சாத்திரியின் 
உதவிகொண்டு நீதிவழங்கும் முறையைச் சீர்திருத்தினார் . 
பூனாவில் சிறப்பான காவல்முறை அமைந்திருந்தது . நகர 
மக்கட்கு ஒரு பயிற்சிக்கழகமும் ஏற்பட்டிருந்தது ; சமூக 
நலங்கள் பெருகியிருந்தன . பாலாஜி , போக்குவரவுத்துறை 
யிலும் பலசீர்திருத்தங்களை செய்தார் . இராணுவத்தில் 
அவர் செய்த மாறுதல்கள் படைவீரர்களை வன்மையற்றவர் 
களாகவும் சுகவாசிகளாகவும் செய்துவிட்டன . படையமைப் 
பும் சிக்கல் நிறைந்ததாகவும் ஆயிற்று . அதன் திறமை 
குறைந்தது . மகளிர் தம் கணவருடன் போர்க்களம் செல் 
லும் வழக்கத்தை அவர் ஆதரித்தார் . கல்வியை அவர் 
விரும்பிப் போற்றினார் . வாணிகத்தைப் பெருகச் செய்தார் ; 
சாலைகள் அமைப்பதிலும் ஏரி குளம் வெட்டுவதிலும் கருத் 
தைச் செலுத்தினார் . பூனாவில் உள்ள பார்வதி மலையில் பார் 
வதிக்கும் திருமாலுக்கும் அவர் கோயில்கள் எடுத்தார் . 


* 86, பக் . 114 . 


பகுதி 16 


மாதவராவ் ( 1761-72 ) 


ஆனந் 


அரண்மனைச் சண்டை : பாலாஜி ராவுக்கு விசுவாச 
ராவ் ( பி .1741 - இ 1761 ) , மாதவராவ் ( பி . 1745 ) , நாராயண 
ராவ் என்ற மூன்று மக்களிருந்தனர் . மூத்த மகனார் 
பானிப்பட்டில் இறந்தார் . உடனே இராமராசர் மா தவ 
ராவைப் போஷ்வாக ஆக்கினார் . ரகுநாத ராவ் , மிக அழகி 
யும் ஆனால் கொடுமையானவளுமான தம் மனைவி 
தியின் தூண்டுதலின் விளைவாக , சிறுவனான பேஷ்வா 
வின் பேரில் எல்லா அதிகாரங்களையும் செலுத்தினார் .. 
அவ்வமயம் ஏற்பட்டுவந்த உட்கலகங்களும் தாராபாயின் 
சூழ்ச்சிகளும் நிஸாம் அலியைக் காற்றுள்ளபோதே தூற் 
றிக்கொள்ளச் செய்தன ( 1761 ) . அவர் பூனாவுக்கு அருகிற் 
சென்றார் . ஆனால் தடை ஏற்பட்டது . உத்கீர் உடன் 
படிக்கையை உறுதி செய்துவிட்டுத் திரும்பினார் ( 1762 ) . 
அதே ஆண்டில் மாதவராவ் ரீஜண்டை அகற்றிவிட்டுத் 
பேஷ்வாவாகப் 

பணியாற்றத் தொடங்கினார் . 
அவர் தமது அந்தரங்கக் செயலாளராக , பாலாஜி ஜனார் 
தன் பானு என்பவரை அமர்த்திக்கொண்டார் . நானா 
பட்னிஸ் ( பட்னாவிஸ் அல்லது பர்னாவிஸ் = தலைமைக்கணக் 
கர் ) என்றும் அவர் அழைக்கப்பெறுவர் . பாலாஜி விசுவ 
நாத்தின் அலுவலாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் . 
1741 - ல் பிறந்த நானா, பானிபட்டுப் போரில் ( 1761 ) தப்பி 
யோடினார் . மாதவ ராவ் , இராமா சாத்திரி என்பவரை 
தலைமை நீதிபதியாக அமர்த்தியதும் சிறப்பாகக் குறிப் 
பிடத் தக்கதாகும் , ரகுநாத ராவ் நிஸாம் அலியுடன் 
சூழ்ச்சி செய்து அவருதவிகொண்டு பேஷ்வாவைத் தாக்கி 
னார் . அச்சமடைந்த பேஷ்வா அவருக்குப் பணிந்தார் . 
மீண்டும் ரகு நாதர் ரீஜண்டா னார் . ஆனால் நிஸாம் அலி 
தமது பகைமையைத் தொடர்ந்து சில மராட்டியத்தலைவர் 
களின் துணைகொண்டு பூனாவைத் தாக்கினார் . ரகு நாதர் 


தாமே 


94 


முடிவாகக் 


செய்தன . 


ஐதராபாத்தைக் கைக்கொள்ள முயன்றார் . 
கோதாவரிக் கரையில் ராட்சசபவனம் என்னுமிடத்தில் 
போர் நடந்தது . முதலில் நிஸாம் அலி வெற்றிபெற்ற 
போதிலும் மாதவ ராவ் தமது முழு வீரத்தையும் காட்டி 
அவ்வெற்றியைப் பயனற்றதாக்கினார் . அதன் விளைவாக 
ரகு நாத ராவ் அரசியலின் பெரும்பாகத்தை அவரிடமே 
விட்டுவிட்டார் . நானா தலைமைக் கணக்கரானார் , 

தக்கணப் போர்கள் : 1761 - ல் வழியல்லா வழியில் 
பட்டத்துக்கு வந்த ஐதர் அலியின் ஆக்கிரமிப்புச் 
செயல்கள் அவரை மராட்டியருடன் போர் நிகழ்த்துமாறு 
1764-5 - ல் 

மாதவ ராவ் ஐதர் அலியை 
வென்றார் . ஆனால் இடை யில் ரகுநாத ராவ் தலையிட்டதால் 
உடன்படிக்கை ஏற்பட்டுத் தமக்குச் சாதகமாகப் பலவற் 
றைப்பெற்றார் . 1766 - ல் பேஷ்வா, நிஸாம் அலியின் துணை 
கொண்டு பேரார்மீது படையெடுத்து ஜானோஜி பான்ஸ் 
லேயைப் ( ரகூஜி பான்ஸ்லேயின் மகன் ) பணியச்செய் 
தார் . அடுத்த ஆண்டிலும் மாதவ ராவின் படை வலிமை 
யைக்கண்டு அஞ்சிய ஐதர் அவருடன் மறுபடியும் 
அமைதி உடன்பாடு செய்துகொண்டார் . 1766-7 - ல் 
ரகுநாத ராவ் தில்லிக்குப் படையெடுத்துச் சென்றதால் 
எப்பயனும் விளையவில்லை . அவர் தம் மனைவியின் தூண்டு 
தலின்மேல் மாதவ ராவுக்குப் பகையாக ஜானோஜி பான்ஸ் 
லேயுடன் இணைந்துகொண்டு சூழ்ச்சிசெய்து மராட்டிய 
இராச்சியத்தில் பாதியைத் தம் பங்காக அடைய வேண்டு 
மென்று கேட்டார் . ஆனால் 1768 - ல் நாசிக்கின் அருகில் 
பேஷ்வாவிடம் தோற்றார் ; சன்வார் வாடாவில் சிறைப் 
பட்டார் ; நானாபட்னிஸ் அவரது சிறைக் காவலாள 
ரானார் . அடுத்த ஆண்டில் ஜானோஜி , பேஷ்வாவுக்கு 
அடிபணிந்து அவர் அதிகாரத்துக்குட்பட்டார் . மீண்டும் 
ஐதர் தமது ஆக்கிரமிப்புக் கொள்கையை மேற்கொள் 
ளவே பேஷ்வா மைசூரின் மீது படையெடுத்துப் பங்களூர் 
நோக்கிச் சென்று பல இடங்களைக் கைப்பற்றினார் . ஆனால் 
1770 - ல் அவர் நோய்வாய்ப்பட்டு ஊர் திரும்ப நேர்ந்தது . 
போரைத் தொடர்ந்து திரும்பக்ராவ் ( சதாசிவ ராவின் 


95 


தாய் மாமன் ) நடத்தி 1772 - ல் ஐதர் இழிவான ஒரு 
உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு கட்டுப்படுத் 
தினார் . 


வட இந்தியப் படையெடுப்பு : பானிப்பட்டுப் போரில் 
காயமடைந்து பின்னர் முடமாகிய சிறந்த வீரரான 
மகாதஜி சிந்தியாவின் உதவி கொண்ட விசாஜி கிருஷ்ண 
ராவ் தலைமையில் 1769 - ல் வட இந்தியப் படையெடுப்பு 
ஒன்று நிகழ்ந்தது . துக்காஜி ஹோல்காரும் ( மால்ஹர் 
ராவின் படைத்தலைவர் ) உடன் சென்றார் . மராட்டியப் 
படை கப்பம் வாங்கிக்கொண்டு இராசபுதனம் வழியாகச் 
சென்எறு ஜாட்டியரை அடிப்படுத்தியது ; நாஜீப் - உத் 
தௌலாவைக் கீழ்ப்படும்படி செய்தது ; பிற ரோஹில் 
லாத் தலைவர் நிலப்பகுதிகளையும் தாக்கியது . 11 - ம் ஷா 
ஆலம் அலகாபாத்தையும் பிரிட்டிஷாரின் பாதுகாப்பையும் 
கைவிடும்படி தூண்டப்பட்டார் . 1772 - ல் அவர் தில்லி 
யில் புகுந்தார் . அவர் உடன்பாட்டின் பேரில் ரோஹில் 
கண்டில் மராட்டியர் படையெடுத்துச்சென்றனர் . பேரரச 
ரிடமிருந்து அவர் பாதுகாப்புக்காக காரா , அலஹாபாத் 
என்ற இடங்களையும் பெற்றனர் . இப்பொழுது பேரரச 
ருக்கு , தில்லி ஒன்றுதான் மிஞ்சியது . அவர் , மராட்டிய 
ரின் பாதுகாப்பைத் தாம் விழைந்தது பெரும் அறி 
வீனம் என்றுணர்ந்து அவர்களைத் தலை நகரிலிருந்து 
விரட்ட முயன்றார் . எதிர்பாரா வகையில் பேரரசரின் 
மனமாற்றம் மராட்டியரை வியப்புறச் செய்தது . அவ்வம 
யம் பேஷ்வா இறந்ததால் அவர்கள் முயற்சி தடைப் 


பட்டது . 


மாதவராவின் பெருமை : மேலே கூறியதிலிருந்து 
மாதவராவின் பெருமை நமக்கு ஒருவாறு புலனாகிறது . 
பேஷ்வாக்களுள் மிகச் சிறந்தவர் என்ற பெருமை 
அவருக்கு உண்டு . எலும்புருக்கி நோயினால் வருந்திய 
அவர் 1772 - ல் இறந்தார் . இராமாபாய் என்ற அவர் 
மனைவியார் உடன்கட்டை ஏறினார் . உள் நாட்டு , வெளி 
நாட்டு 

அலுவல்களில் போற்றத்தக்க ஆற்றலுடன் 


96 


மாதவராவ் செயலாற்றினார் . அவருடைய வெற்றியினா 
லும் ஆற்றலினாலும் , பானிப்பட்டுப் போரின் பிறகும் 
மராட்டியரின் வன்மையை நன்கு விளக்கி நின்றார் ; 
ஐதர் அலியின் பேராசைக்கு 

முட்டுக்கட்டை 
யிட்டார் . அவருடைய அரிய செயல்கள் பம்பாயிலிருந்த 
பிரிட்டிஷாரை அவருடன் நட்பு கொள்ளுமாறு செய்தன . 
அவரது ஆட்சிமுறைத் திறமையும் சிறப்பாகக் குறிப்பிடத் 
தக்கது . 

தமது உடல் நலத்தையும் பொருட்படுத்தாது 
அரும் பணியாற்றிவந்த அவரது தன்மை , பிறருக்கு ஒரு 
எடுத்துக்காட்டாகும் . தலைசிறந்த நீதிபதியான இராமா 
சாத்திரியின் நட்பும் உதவியும் அவருக்குக் கிடைத்தன . 
எளியோரை ஆதரிக்கும் நற்பண்பு அவரிடமிருந்தது . 
துன்புற்றவருக்கு அவர் ஆதரவு அளித்தார் . பிழைகளைப் 
பொறுத்து மன்னிக்கும் கருணை அவர்பால் பொலிந்தது . 
பெரிய இராணுவத்தைக் கட்டுப்படுத்தினார் ; ஒற்றர்களைச் 
சிறந்த முறையில் கையாண்டார் ; நேர்மையுடன் முறை 
வழங்கினார் ; கைக்கூலி பெறுதல் முதலிய கேடுகளை 
அரசியலினின்று விலக்கிப் புகழ் பெற்றார் . அவரது 
மரணம் மராட்டியருக்கு ஈடுசெய்ய முடியாத ஒரு நட்ட 
மாகும் . 


பகுதி 17 


அகல்யா பாய் ஹோல்கார் 


மால்ஹர் ராவ் ஹோல்காரின் மகனான 

கண்டே 
ராவின் மனைவி அகல்யா பாய் ஹோல்கார் . 1766 - இல் 
மால்ஹர்ராவ் இறந்தார் . அதற்கு முன்னரே கண்டே 
ராவும் உயிர் நீத்துவிட்டார் . இவர் மகன் சிறிது காலம் 
அரசாண்டபின் 

அகல்யாபாய் பட்டமெய்தினார் . இவ் 
வம்மையர் , 1795 - ல் தாம் இறக்கும்வரை குடிகளை நன்கு 
பாதுகாத்து நாட்டில் அமைதி நிலவச்செய்தார் . இந்தோர் 
நகரை அமைத்த பெருமை அவருக்குரியது . அவர் அறங் 
கள்பல புரிந்தார் ; சமயத் தொடர்பான இலக்கியங்களை 
ஆதரித்தார் . தற்பெருமை என்பது அவரிடம் சிறிதும் 
இல்லை . அவரது 30 ஆண்டு ஆட்சியும் மிகச் சிறப்புற் 
றிருந்தது . மக்கள் வாயார , மனதார அவரை வாழ்த்தி 
வழுத்தினர் . “ மிகத்தூய்மை வாய்ந்தவராய்ப் பிறருக்கு 
எடுத்துக்காட்டாக விளங்கும் சிறந்த ஆட்சியாளர்களில் 
அகல்யாபாயும் ஒருவராவர் என்று சர் ஜான் மால்காம் 
என்னுமறிஞரே புகழ்ந்துள்ளார் . அகல்யாபாயை அடுத்து 
அவருடைய தளபதி துக்காஜி ஹோல்கார் ஆட்சிபீடத் 
துக்கு வந்தார் . இவர் தமது முன்னவரின் கொள்கை 
களையே பின்பற்றினார் . 1797 - ல் இவர் இறந்தவுடன் 
இந்தோர் இராச்சியத்தில் குழப்பம் மேலிட்டது . 


7 


பகுதி 18 


மராட்டியரின் தரைப்படையும் கடற்படையும் 


இயல்பு. பேஷ்வாக்கள் நால்வரின் கீழிருந்த மராட் 
டியப் படை நிலமானிய முறையில் அமைந்திருந்தது . 
மராட்டியரல்லாதவரும் 

படையில் சேர்க்கப்பட்டனர் . 
இந்தியப் போர் முறையும் மேனாட்டுப் போர் முறையும் 
ஒன்றுபட்டு இணைந்து விளங்கின . இதனால் இருமுறை 
களிலும் திறமையின்மை புலனாகியது . படையில் ஒழுக்க 
முறைக் கட்டுப்பாடு இல்லை . போர்க்கருவிகளும் மற்றய 
தளவாடங்களும் பலதிறப்பட்டனவாகவும் நாகரிகத்தின் 
பல நிலைகளைக் காட்டுவனவாகவும் இருந்தன ; காலத்திற் 
கேற்ற முன்னேற்றம் அடைந்திருக்கவில்லை . 
யின் குறிக்கோள்களைக் கைவிட்டு , பேஷ்வாக்கள் படை 
மானிய முறையையும் , நாட்டைப் பெருக்கும் கொள்கை 
யையும் பின்பற்றிவந்தனர் . இதனால் , நன்கு ஒழுங்கு 
செய்யப்பட்ட தேசீயப்படைக்குப் பதிலாக ஒழுங்கீனமான 
கூலிப்படைகளின் கூட்டமே நிலை பெற்றது . படைத் 
தலைவர்களும் வீர மனப்பான்மை மாறிச் சுக புருஷர் 
களாகக் காணப்பட்டனர் . 


சிவாஜி 


நிலமானியமுறை மீண்டும் அமைத்தல் . 

இராசா 
ராமர் , நிலமானிய முறையை விரும்பாத தமது தந்தை 
யின் கொள்கையைப் பின்பற்றினார் . ஆனால் பிறகு 
நிலைமை மாறியது என்று முன்னரே பார்த்தோம் . 
பாலாஜி விசுவநாதர் நிலமானிய முறையை ஏற்றுக் 
கொள்ளவேண்டிய சூழ்நிலை உருவாகியது . பாஜிராவ் , 
நிலமானியத்தலைவர்களை அடக்கியாண்ட 

போதிலும் , 
புதிய தலைவர்களை அவர் ஏற்படுத்திவந்தார் . பெருந் 
தலைவர்கள் தமக்குக் கீழ்ப்பட்ட சிறிய மானியத்தலைவர் 
களை ஏற்படுத்தி வந்ததால் இராச்சியத்தின் நிலப்பகுதி 
பெரிதும் துண்டாடப்பட்டது . சாம்பாஜி கொலையுண்ட 


99 


பின் இராச்சியத்தைப் பாதுகாப்பதற்காகவும் பெருக்கு 
வதற்காகவும் நிலமானிய முறை மறுமலர்ச்சியுற்றது . 
அது நாட்டின் படைமுறையையும் ஆட்சிமுறைத் திறமை 
யையும் பாதித்தது ; குடும்பப் போராட்டத்தையும் உள் 
துறைச்சண்டைகளையும் உண்டுபண்ணியது . அசப்ஜா 
வும் பிறரும் அந்நிலைமையைப் பயன்படுத்திக்கொண் 
டனர் . வழி வழி ( பரம்பரை ) உரிமை வற்புறுத்தப்படவே 
படைத்திறமை குறைந்தது ; அதிகார ஒற்றுமை மறைந் 
தது . தலைவர்களின் தன்னலம் காரணமாக குதிரைப்படை 
யின் சிறப்புக் குன்றியது . மேலும் நிலமானியத் தலைவர் 
களிடம் சிவில் ஆட்சி முறை ஒப்படைக்கப்பட்டதால் 
அவர்களுடைய இராணுவத் திறமை பழுதுற்றது . இந்தக் 
கேடுகளுடன் , அரசியல் குறிக்கோளின் விரிவால் படை 
யின் தேசீயத் தன்மை குறைந்தது . பலப்பலர் , இராச 
புத்திரர் , சீக்கியர் , ரோஹில்லர் தென் இந்தியர் , அரேபி 
யர் , அபிசீனியர் , போர்ச்சுகீசியர் முதலானோர் - படையில் 
சேர்ந்தனர் . இம்மாறுதல்களால் மராட்டியப்படை இரக்க 
மற்றதாகவும் அஞ்சத்தக்கதாகவும் ஆயிற்று . ஓரினத் 
தன்மை , நாட்டுப்பற்று , அரசரிடத்தன்பு, கீழ்ப்படியுந் 
தன்மை முதலிய பண்புகள் அதில் காணப்படவில்லை . 

குதிரைப்படையும் காலாட்படையும் . 
றாண்டின் மராட்டிய இராணுவத்தில் காலாட்படையினும் 
குதிரைப் படையே மிகுந்திருந்தது . பேஷ்வாக்களின் 
சொந்தக் குதிரைப்படை மிகவும் திறம் வாய்ந்திருந்தது . 
காலாட்படையில் இருந்தவர்கள் பெரும்பாலும் மராட்டிய 
ரல்லாதாரே . அவர்கள் தமது தலைவர்களுக்குக் கீழ்ப் 
படிந்திருந்தனரேயன்றிப் பேஷ்வாவிடம் அன்பு செலுத்த 
வில்லை . கத்திகள் , ஈட்டிகள் , வாணவெடிகள் முதலியன 
முக்கிய போர்க்கருவிகளாயிருந்தன. பகைவர்களைக் 
கொள்ளையடிப்பதற்காக 

பிண்டாரிகள் என்ற பயிற்சி 
பெற்ற கொள்ளைக்கூட்டத்தினர் அமர்த்தப் பெற்றிருந் 
தனர் . படைத்தலைவர்களைப் போர் யானைகள் சுமந்து 

எடுத்துக்காட்டாகச் சதாசிவராவ் , பானிப் 
பட்டுப் போரில் யானையின் மீதே அமர்ந்து சென்றார் . 


18 - ம் நூற் 


சென்றன . 


100 


18 - ம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் நிலவிய இராணுவ 
முறைக்கும் மராட்டியரின் முறைக்கும் உள்ள வேறுபாடு 
மனத்தில் குறித்துவைக்கத்தக்கது . 

பீரங்கிப் படை : பீரங்கிப் படை அமைப்பில் பேஷ் 
வாக்கள் மிக்க கருத்துச் செலுத்தினர் . பாலாஜி ராவின் 
வார்ப்படத் தொழிற்சாலையைக் காப்டன் கோர்டன் 
மிகவும் புகழ்ந்துள்ளார் ( 1739 ) . மாதவராவ் , பீரங்கிகளும் 
பீரங்கிக் குண்டுகளும் செய்வதற்குத் தொழிற்சாலைகள் 
அமைத்திருந்தார் . ஆயினும் வெளிநாட்டுக் கருவிகளும் 
வேண்டியிருந்தன . போதுமான போர்க்களப் பீரங்கிகள் 
மராட்டியரிடம் இல்லை . அசப்ஜாவிடம் அவை இருந்த 
காரணத்தினாற்றான் அவரைப் பாஜிராவ் அடியோடு 
அழிக்க முடியவில்லை. பாலாஜிராவ் , அக்குறையை 
நிறைவு செய்தாரெனினும் பானிப்பட்டுப் போர் , மராட் 
டியர் பீரங்கிப் படைத் திறமையைச் சிறப்பான வகையில் 
பெற்றிருக்கவில்லை 

என்பதைக் காட்டுகிறது . 
விஞ்ஞானக் கருவியைப் பயன்படுத்திய அவர்கள் அதன் 
நுணுக்கத்தை நன்கு உணரவில்லை . மேலும் மராட்டியர் , 
பயிற்சி பெற்ற காலாட்படையையும் பீரங்கியையும் , 
நம்பியிருந்தனர் ; குதிரைப் படையைப் புறக்கணித்தனர் . 
புஸ்ஸியின் பணிகளைப் பாலாஜிராவ் பெறமுடியவில்லை . 
உத்கீர் போரும் , பானிப்பட்டுப் போரும் புதிய கருவியின் 
பயனையும் அதனால் நிகழக்கூடிய இடையூற்றையும் 
முறையே வெளிப்படுத்தின . மகாதஜி சிந்தியா , பிற்காலத் 
தில் பீரங்கிப்படையைப் பெருக்கினார் . 

கோட்டைகள் : சிவாஜி இறந்தபின் கோட்டை 
களின் பாதுகாப்பு வன்மை , மேற்பார்வைக் குறைவால் 
பழுதுபட்டது . சாம்பாஜி கொலையுண்டபின் , தலைசிறந்த 
கோட்டையான ரெய்காத் , அலுவலாளன் ஒருவனின் 
நம்பிக்கைக் கேட்டால் பகைவரிடம் விடப்பட்டது . பேஷ் 
வாக்களின் ஆட்சியில் ஒவ்வொரு முக்கிய அதிகாரி 
யிடமும் பல கோட்டைகள் ஒப்புவிக்கப் பெற்றிருந்தன . 
கோட்டையின் தலைமைக் காவலாளரின் பதவி , பரம்பரை 


101 


உரிமையில் அமைந்தது . இராணுவ முறையில் ஏற்பட்ட 
புதிய மாறுதல்களால் கோட்டைகள் பாதிக்கப் பெற்றன ; 
கோட்டைகள் அமைப்பில் எவ்வித முன்னேற்றமும் 
ஏற்படவில்லை . நில மானியமுறை , கோட்டைப் பாதுகாப் 
புப் படையின் திறமையைக் குறைத்தது . 

பாசறை முறை : மராட்டியப் பாசறை முறை 
முகலாயர் முறையைப் பின்பற்றிச் சீர்திருத்த மடைந்தது . 
போர் வீரர் தங்கும் கூடாரங்கள் , நகரங்களைப்போலக் 
காட்சி அளித்தன. 

சமூக வாழ்க்கைக்குரிய நலங்கள் 
யாவும் அங்கே அமையப் பெற்றிருந்தன . கட்குடி , 
நடனம் முதலியவற்றுக்கான வசதிகளும் இருந்தன . 
பெண்டிர் , குழந்தைகள் , பணியாட்கள் , முதலியோரும் 
அங்கே தங்கமுடியும் . விலங்குகளும் அழைத்துச் செல்லப் 
பெற்றன . அங்கே , போரிலீடுபட்டவரைவிட போரில் 
ஈடுபடாதவர்களின் எண்ணிக்கை மிகுதியாயிருந்தது . 
போக்குவரவு, படை உணவுத்துறை , மருத்துவ உதவி 
முதலிய செய்திகளில் சிறப்பான கருத்தை மராட்டியர் 
செலுத்தவில்லை. கடன் கொடுத்தவர்கள் கடன்காரர் 
களைப் பாசறைகட்குச் சென்றும் கேட்க முடியும் . அதில் 
ஓர் ஒழுங்கு முறை கிடையாது . ஆயினும் குதிரைப் 
படையும் ஒற்றர் குழாமும் பாசறைகளைப் பகைவரிட 
மிருந்து காப்பாற்றிவந்தன . பிரிட்டிஷ் படையுடன் 
மராட்டியர் போரிட்ட பிறகுதான் , பின்னவரின் படை 
முறையில் இருந்த குறைபாடுகள் தெளிவாக வெளி 
யாயின . குறைபாட்டுக்குறிய மானிய முறை ஒரு காரண 
மாகும் . மேலும் மக்கள் , விஞ்ஞான முன்னேற்றத்தைப் 
பொருட்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடற்பாலது . 18 - ம் 
நூற்றாண்டில் மராட்டியரின் வெற்றிக்கு இரண்டு முக்கிய 
காரணங்கள் கூறலாம் . முதலாவதாக சிறந்த படைத் 
தலைவர்கள் அவர்களிடமிருந்தனர் . அடுத்தபடியாக அவர் 
களது இந்தியப் பகைவர்கள் , படைத்துறையில் அவர் 
களுக்குக் கீழ்ப்பட்டவர்களாகவே இருந்தனர் . 

கப்பற் படை : ஆங்கிரரின் கப்பற் படையினின்று 
வேறான ஒரு கடற் படையைப் பாஜிராவ் அமைத்தார் 


102 


பின்னவரின் கப்பற்படைத்தலைவரான நரோ பந்த் சிறந்த 
வீரர் . ஆனால் ஒரு கப்பலோட்டி அல்லர் . ஆங்கிலேயர் 
உதவி கொண்டு பேஷ்வா துளாஜி ஆங்கிரேயரை 
முறியடித்தார் . ஆனால் தனிமையில் அவர் ஜஞ்சிராவின் 
சீதிகளைத் தோற்கடிக்க முடியவில்லை. சுருங்கக்கூறின் 
ஐரோப்பியரின் கடலாதிக்கம் உயர்வானது 

என்பதை 
மராட்டியர் ஏற்றுக்கொண்டனர் . ஆனால் 
புனைந்து தம் நிலையை வலிமைப்படுத்திக்கொள்வதற்குப் 
பதிலாக கடலோரப் பகுதிகளைக் கட்டுப்படுத்துவதிலேயே 
அவர்கள் தம் கருத்தைச் செலுத்தி வந்தனர் . 


புதியன 


பகுதி 19 


சிவில் ஆட்சி முறை 


சத்ரபதி . சிவாஜி , முகல் மான்சப்தார் பதவியை 
ஏற்றுக்கொண்டு ஒரு பொழுதும் தம் நிலையைக் குறைத் 
துக்கொள்ளவில்லை . பேரரசருக்குரிய இடங்களில் 
அவரை மீறி “ சௌத் " வரி வசூலித்தாரென்பதையும் 
கண்டோம் . ஆனால் அவர் தம் மகன் சாம்பாஜி , மான் 
சப்தாராக உடன்பட்டார் . பேரரசரின் ஆணையின்பேரில் , 
பின்னவர் சௌத் , சர்தேஷ்முக் என்ற வரிகளை வாங்கிக் 
காண்டார் . மேலும் சாகு , தம்மை , முகலாயப் பேரர 
சரின் ஆதரவிலிருப்பவராக எண்ணிக்கொண்டிருந்தாரே 
அன்றி உரிமை வாய்ந்த தனி மன்னராகக் கருதவில்லை . 
பாஜிராவை மாளவத்தின் தலைவராகவும் தக்கணத்தின் 
சர்தேஷ்பாண்டே ஆகவும் செய்தது , பேரரசரின் 1736 - ம் 
ஆண்டு ஆணைதான் என்பதும் ஈண்டு குறிக்கற்பாலது . 
மராட்டிய நாட்டைப் பொறுத்தவரை சத்ரபதி இறை 
மாட்சியுடன் விளங்கினார் . ஆனால் அவர் அதிகாரம் , 
சாகுவின் ஆட்சிக்காலத்தில் குறைந்து இராமராசரின் 
கீழ் மறைந்ததையும் கண்டோம் . 

பேஷ்வா : பேஷ்வாப் பதவியின் வளர்ச்சியைப் 
பற்றி முன்னரே பார்த்தோம் . அது வழிவழி உரிமை 
யாயிற்று . சத்ரபதியின் “ பிரதிநிதி , என்ற தலைமை 
அலுவலாளரைவிடச் செயல் முறையில் பேஷ்வா சிறப்பு 

சாகு , இராமராசர், ஆகியோரின் ஆட்சி 
அதற்குப் பல வகைகளில் உதவியது . 

வகைகளில் உதவியது . பேஷ்வாவின் 
அலுவலகம் பட்னாவிஸ் " அல்லது “ பட்னிஸ் ” என் 
பாரின் தலைமையின் கீழிருந்தது . மாவட்ட , ஊர் அதிகாரி 
களை அவ்வலுவலகத்தார் மேற்பார்வை செய்துவந்தனர் . 
நானாபட்னிஸ் காலத்தில் அதன் சிறப்பு மிகவும் 
யிருந்தது . அரசியல் குறிப்பேடுகள் யாவும் அங்கு 
இருந்தன . 


எய்தினார் . 


10 


ஓங்கி 


104 


வரித் திட்டம் : பாஜிராவின் வரித் திட்டத்தையும் 
அக்கால உழவரின் வளமான வாழ்க்கையையும் 1739 - ல் 
காப்டன் கோர்டன் விளக்கிக் கூறியுள்ளார் . ஆட்சி 
முறையின் இத்துறையில் மிகுதியான அளவுக்குக் கருத் 
துச் செலுத்தியவர் பாலாஜிராவ் ஆவர் . அவர் நிலங்களை 
ஒழுங்காக அளந்து புதிய முறையில் வரிகளை விதித்தார் ; 
உயர்ந்த வகை , நடுத்தர வகை , கீழான வகை என்று 
மூன்று கூறுகளாக நிலங்களைப் பிரித்து , நிலத்தைப் 
பண்படுத்தப்படும் நிலையைக் கொண்டு வரிகளைத் திட்டம் 
செய்தார் . வரிகளைக் கூலங்களாகவோ , பணமாகவோ , 
படேல் என்ற அதிகாரியிடம் மக்கள் செலுத்திவந்தனர் . 
மூன்று அல்லது நான்கு தவணைகளில் அவர்கள் அதைச் 
செலுத்தலாம் . விளைவுக் குறைவு போன்ற நெருக்கடிக் 
காலங்களில் உழவர்களுக்குப் பலவகைச் சலுகைகளை 
அரசியலார் வழங்கிவந்தனர் ; நீர்ப்பாசனத்திற்கென 
தனி மானியங்களையும் அளித்தனர் . தரிசு நிலங்களைப் 
பண்படுத்துவதற்கான ஊக்கத்தையும் ஊட்டினர் ; படை 
வீரரால் துயரமுற்றோருக்கு இழப்பீடு வழங்கினர் ; 
வேளாண்மைக் கடன்களைக் கொடுத்தனர் . ஈவு இரக்க 
மற்ற லேவாதேவிக்காரரிடமிருந்து உழவரைக் காப் 
பாற்றும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டனர் ; வேளாண் 
மையைச் சிறப்புற்று ஓங்கச் செய்வதற்கான பல திட்டங் 
களையும் தீட்டினர் . 

இனிச் சில 

குறைபாடுகளையும் 
குறிப்பிடவேண்டும் . அந்தணர்கள் சில தனிச் சலுகை 
களைப் பெற்றனர் . சில தீய பேஷ்வாக்கள் காலத்தில் 
கொடுமை நிலவியது . ஆனால் , பாலாஜிராவ் , மாதவராவ் 
ஆட்சிக் காலங்களில் குறைபாடுகள் நீக்கப்பெற்றிருந்தன . 
மராட்டிய நாட்டு நிலங்கள் சிறந்த முறையில் பண்படுத்தப் 
படுகின்றன என்று சர் ஆர்தர் வெல்லஸ்லி குறிப் 
பிட்டுள்ளார் . உள் நாட்டு முறையை மாற்ற எல்பின்ஸ் 
டனும்* விரும்பினாரில்லை . 


* 


Elphinstone - British Resident at Poona . 


105 


முறைவழங்கல் : பஞ்சாயத்து முறை நிலவியது . 
குற்றவாளிகளைகளைப் பஞ்சாயத்தார் , கடுந்தேர்வு முறை 
களுக்கு உட்படுத்தினர் . கைகால்களை முடமாக்குதலும் 
ஒரு தண்டனையாயிருந்தது . ஆயினும் எளிய முறையில் 
நீதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது . மிகுந்த பொருட் 
செலவின்றி மக்கள் நீதி பெறமுடியும் . பாலகிருஷ்ண 
சாத்திரியின் உதவி கொண்டு பாலாஜி ராவ் நீதி முறை 
யைச் சீர்திருத்தினார் . முறை வழங்கலை யொட்டிச் சுற்றுப் 
பயணங்களையும் மேற்கொண்டார் . அவர் காலத்தில் 
கொலைத் தண்டம் கிடையாது . மாதவராவ் காலந்தொட்டு 
அத்தண்டனை வழங்கப்பட்டதைக் காண்கிறோம் . காசிக்குச் 
சென்று கல்வி பயின்றுவந்த இராமா சாத்திரியின் முறை 
வழங்கும் ஆற்றல் யாவராலும் புகழப்படுகிறது . தலைமை 
நீதிபதியாக , மாதவராவ் காலத்தில் அவர் ஆற்றியபணிகள் 
மறக்கற்பாலன அல்ல . 1773 - ல் ரகு நாத ராவ் , நாராயண 
ராவின் கொலைக்கு ஒரு முக்கிய காரணமாயிருந்ததால் 
அவரிடம் பணியாற்ற இராமா சாத்திரி மறுத்துவிட்டுத் 
தாம் பதவியினின்று விலகிக்கொண்டார் . நானாபட்னிஸ் 
ஸின் வேண்டுகோளுக்கிணங்கி மீண்டும் 1777 - ல் அவர் 
பதவி ஏற்றார் . 1789 - ல் அவர் இறந்தரர் . 
மாவட்ட ஆட்சி : பெரிய மாவட்டம் 

மாம்லத் 
தார் என்ற அதிகாரியின் கீழும் , சிறிய மாவட்டம் 
“ காம்வீச்தார் என்பாரின் கீழும் இருந்தன . அவர்கள் 
அடிக்கடி - ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்துக்கு மாற்றப் 
பட்டு வந்தனர் . நிலவரியைத் தீர்மானிக்கும் பொறுப்பு 
அவர்களுக்கிருந்தது . பொதுவாக மக்களின் நலத்தில் 
அவர்கள் அக்கரை கொள்ள வேண்டிய கடமை பெற்றிருந் 
தனர் . வருவாயில் நான்கு சதவீதத்தை அவர்கள் ஊதிய 
மாகப் பெற்றனர் . ஆண்டுக்கு 10 அல்லது 11 மாதங் 
கட்கே அவர்களுக்கு ஊதியம் உண்டு . மாவட்ட அதிகாரி 
கள் , மத்திய அரசியலாருக்கும் பஞ்சாயத்தாருக்கு 
மிடையே தொடர்பு ஏற்படுத்திவந்தனர் . அதிகாரிகளை 
அமர்த்துங் காலத்தில் அவர் தம் நன்னடத்தையின் 
பொருட்டு அவர்களிடமிருந்து அரசியலார் 


பிணையத் 


106 


தொகை பெற்றுவந்தனர் . மேலும் அவர்கள் செயல் 
களைக் கவனித்துவரத் தனி அலுவலாளரும் இயங்கி 
வந்தனர் . மாவட்ட அதிகாரிகள் , ஊர் அதிகாரிகளான 
“ படேல் " என்பாருடன் ஒத்துழைத்தனர் . 

கிராமங் 
களின் உரிமைகளுக்கு ஊறு விளையவில்லை . 


ஊர் ஆட்சி : கிராமத்தலைவர் அல்லது 

படேல் , 
பரம்பரை உரிமை பெற்றிருந்தார் . வரி வசூல் , ஊர்க் 
காவல் , முறைவழங்கல் முதலியன அவருடைய அலுவல் 
களாம் . ஊர்மக்கள் , கூலங்களை அவருக்கு ஊதியமாக 
அளித்துவந்தனர் . “ பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழிருந்த 
டெபுட்டி கலெக்டரின் நிலையைவிடப் பேஷ்வாக்கள் 
காலத்திய படேலின் நிலை சிறப்புற்றிருந்தது எனக் 
கூறலாம் "* . உரிமைகளுக்கு ஏற்பப் பொறுப்பு வாய்ந்த 
கடமைகளும் ஊர் அதிகாரிகளுக்கு இருந்தன . படே 
லுக்கு உதவியாயிருந்த குல்கர்ணி எனப்படும் கணக்கர் 
ஒரு அந்தணர் . தவிர , வேறு சில உதவியாளரும் 
அவருக்கு உண்டு . பேஷ்வாக்களின் கட்டுப்பாடுகள் 
இருந்தபோதிலும் ஊர்களில் உரிமை ஆட்சி நிலவிய 
தென்றே கூறவேண்டும் . எல்பின்ஸ்டன் போன்ற ஆட்சி 
வினைஞர்கள் அச்சுய ஆட்சித் தாபனங்களைப் புகழ்ந்து 
கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது . 


* 92 , பக் . 224. 


பகுதி 20 


சமூக வாழ்க்கையும் பண்பாடும் 


சாதிமுறையும் சமயமும் : பேஷ்வாக்கள் , சாதி 
முறையை வற்புறுத்திப் போற்றினர் . அந்தணர்கள் மிகுதி 
யான உரிமைகளைப் பெற்றிருந்தனர் . ஆயினும் அறிவுத் 
திறமை மிகுதியாகப் பெற்ற ஒருவன் எச்சாதியினனா 
யிருந்த போதிலும் முன்னணிக்கு வர வாய்ப்பு இருந்தது . 
பேஷ்வாக்களின் கீழ் பெருகிய சாதி வேற்றுமை 
உணர்ச்சி மராட்டிய அரசின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் 
என்ற கூற்று ஏற்றுக்கொள்ளத் தக்கதாக இல்லை *. 
பெரும்பான்மையும் அடிமைகள் துன்புறுத்தப்படவில்லை . 
கைதிகள் ( அரசியல் கைதிகள் உட்பட ) , நீத்தார் கடன் , 
மகள் திருமணம் , பிள்ளையின் உப நயனம் முதலிய சமயத் 
தொடர்பான கடமைகளை அகற்றுவதற்காகக் குறிப்பிட்ட 
காலத்துக்கு விடுதலை பெற்றனர் . சாதித்தொடர்பான 
குற்றங்களைப்புரிந்த கைதிகள் , சில சமயச் சடங்குகளைச் 
செய்து தூய்மை பெற முடியும் . இந்து சமயத்தை விட்டு 
நீங்கியவர்கள் மீண்டும் அம்மதத்தைப் பின்பற்ற அனு 
மதிக்கப்பட்ட குறிப்புகள் உள்ளன . பல மூட நம்பிக்கைகள் 
சமூகத்திலிருந்தன . பல்லி விழுதல் தூய்மையற்றதெனக் 
கருதப்பட்டது . வழிபாட்டு உருவச் சிலையின் மேல் பல்லி 
விழுந்தால் அதற்காக , விரிவான பல பிராயச்சித்தங்கள் 
விதிக்கப்பட்டிருந்ததைக் காண்கிறோம் . பண்டரிபுரச் சமய 
இயக்கத்தைப்பற்றி முன்னர்ப் பார்த்தோம் . துக்காராம் , 
இராமதாசர் , பிரம்மேந்திரசுவாமி முதலியோர் சிறப்பாகக் 
குறிப்பிடத்தக்க பெரியோர்களாவர் . பாலாஜி விசுவ 
நாதரைத் தவிர மற்ற பேஷ்வாக்கள் , 

பேஷ்வாக்கள் , ராவ் " என்ற 
பட்டத்தைத் தம் பெயருடன் கூட்டி வழங்கிய போதிலும் , 
அவர்கள் மத்துவர்களல்லர் . இஸ்லாம் , கிறித்தவம் ஆகிய 


* 86 , பக் . 175-81 . 


108 


மதங்கள் நிலைபெற்றிருந்த இடங்களில் அவற்றைப் பேஷ் 
வாக்கள் ஆதரித்தனர் . ஆனால் பசுக்கொலையை அவர்கள் 
ஆதரிக்கவில்லை. 


பெண்டிர் நிலை : ஜீஜாபாய் , தாராபாய் , உமாபாய் , 
கியோர் பொது வாழ்க்கையில் கொண்ட பங்கைப்பற்றி 
முன்னர்ப் பார்த்தோம் . பாலாஜி விசுவநாதரின் மகளான 
அனுபாயும் , அகலியாபாய் ஹோல்காரும் சிறந்த ஆட்சி 
யாளர் என்ற புகழைப் பெற்றுள்ளனர் . சக்வார்பாயும் 
ஆனந்திபாயும் இழைத்த கலகங்களையும் முன்னர்க் குறிப் 
பிட்டோம் . பேஷ்வாக் குடும்பப் பெண்டீர் வைதீகப்பற் 
றுடனிருந்தபோதிலும் சமூகத்தைப் பொறுத்தவரை பரந்த 
நோக்குடனே விளங்கினர் . முதல் பேஷ்வாவின் மனைவி 
இராதாபாயின் செல்வாக்கினால் நன்மையே ஏற்பட்டது . 
முற்காலத்தில் சில குற்றங்களுக்காகப் பெண்டிர் தமது 
சாதியினின்றும் விலக்கப்பெறுவது வழக்கம் . ஆனால் 
அத்தகைய குற்றங்களைப் பேஷ்வாக்கள் காலத்தில் 
தூய்மை படுத்தும் சடங்கு முறைகள் பின்பற்றப்பட்டன . 
பொதுவாக , மகாராட்டிரத்தில் கைம்பெண் மறுமண முறை 
நிலவிய போதிலும் அந்தணர்கள் அதை ஏற்கவில்லை .. 
அந்தணர்கள் தமது பெண்களைத் தம் உடன்பிறந்தாளின் 
மகனுக்குத் திருமணம் செய்தமைக்காக பஸ்ஸீனில் குற்றத் 
தண்டம் விதிக்கப்பெற்றனர் என்ற குறிப்பு காணப்படு 
கிறது . அத்தகைய மணவினை முறை தரும சாத்திரத் 
துக்கு முரணான தாம் . மூன்று வயது அந்தணப் பெண் 
ஒருத்தியை 45 வயதுள்ள ஒரு ஆடவர் மணந்தாராம் . 
பெண்ணின் பெற்றோர் அச்செயலை அறியவில்லை . அத் 
திருமணம் முறையற்றது என்று நீக்கப்பட்டு , அப்பெண் 
வேறொருவரை மணந்துகொண்டாள் . இளமைப் பருவத் 
திருமண முறை பேஷ்வாக்கள் குடும்பத்திலேயே இருந்த 
தைக் காண்கிறோம் . 


பண்பாடு : பேஷ்வாக்கள் , பூனாவைச் சிறந்த வட 
மொழிக் கல்வித் தலை நகரமாக்கினர் . இந்தியாவின் பல 
இடங்களிலிருந்து பண்டிதர்கள் அங்கே சென்றனர் . 


மராட்டியரின் உச்சநிலை 1713- 72 


1 


| 


L 


| 


1 
. 


1 


| 


( அட்டாக் 


| 


1 


லாகூர் 


குஞ்சிபுரம் 


பானிப்பட்டுக் 


டில்லி 
சகந்தராபாத் 


ரோகில். 


ஜெயபுரி 


பெரதபுரி 


ஜோதிபுரீ 


கோரா 


பாட்னா 


உதயபுரி 


அலகாபாத் 


துரைசராய் 


மூர்ஷிதாபாத் ) 


1 / 


இந்தூர் போபால் 


| 


பர்த்துவான் 
கல்கத்தா 


அகமதாபாத் 


தபாய் 
மாண்டு 

நாகபுரி . 
நர்சீக் பால்கெட் 
பஸ்ஸின் ஷிவ்னெர் தௌதலாபாத் 
பம்பாய் 

உத்கீர் 
கொலாபால் ஜெஜீரி ) 
ஜஞ்சிரா 

பால்கி 
ஸ்ரீ வர்தன் சதாரா செங்கோலா 

கோல்கொண்டா 
கெரியா 

பீஜபூர் 

• ஜதராபாத் 
( விஜயதுர்க்கம் ) 

மீராஜ் 
--மால்வான்- கோலாப்பூர் , 
சாவந்தவாடி 
| கோவா 

சவனூர் 

சீதால் துர்க்கம் 


X 


| 


| 


| 


. 


புன் ஹாலா 

0 


0 


| 


| 


| 
1 


X போர்க்களங்கள் 


பங் கா 


சென்னை 
ஆர்க்காடு 


சீரங்கப்பட்டணம் ஆர்க்கா 


திருவண்ணாமலை 
புதுச்சேரி 

பரங்கிப்பேட்டை 
திகச்சிராப்பள்ளி 

தஞ்சாவூர் 


. 


| 


S.XAVIER 


109 


அந்தணர்களுக்கு , அவர் தம் அறிவுத் திறமையைப் 
பொருட்படுத்தாது . தக்ஷிணை கொடுக்கும் முறையை 
மாதவராவ் விரும்பவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் 
தகுதிக்குத் தக்கவாறு பரிசு அளிப்பதையே அவர் ஆதரித் 
தார் . பேஷ்வாக்கள் , குறிப்பாக பாலாஜி ராவ் , சிறப்பு 
வாய்ந்த நூல்களின் கையெழுத்துப் பிரதிகளையும் அரசி 
யல் பதிவேடுகளையும் சேமித்துக் காப்பாற்றுவதில் மிகுந்த 
ஊக்கங்காட்டினார்கள் . பதினாறாம் நூற்றாண்டில் ஏகநாத 
ரும் அடுத்த நூற்றாண்டில் முக்தேஸ்வர் , துக்காராம் , 
இராமதாஸ் முதலியோரும் சிறப்பு வாய்ந்த மராட்டிய 
இலக்கிய அறிஞர்களாவர் . பெருமை பொருந்திய மராட் 
டியக் கவியான ஸ்ரீதரர் ( 1679-1728) , 1703 - ல் இராம 
விசயம் , ஹரிவிசயம் என்ற நூல்களையும் , 1712 - ல் “ பாண்ட 
வப் பிராதபம் என்பதையும் , 1712 - ல் சிவ லீலாம்னாதம் 
என்ற நூலையும் ஆக்கிப் புகழ் பெற்றார் . வாமன பண்டிதர் , 
மஹிபதி முதலிய அறிஞர்களும் சிறப்பாகக் குறிப்பிடத் 
தக்கவராவர் . பின்னவர் , “ பக்தி விசயம் " 

முதலிய 
நூல்களை ஆக்கியுள்ளார் . இராம் ஜோஷி ( 1762-1802 )) 
லாவணிப்பாக்கள் இயற்றும் ஆற்றல் பெற்றிருந்தார் . 
வரலாற்றுத்தொடர்பான நாட்டுப் பாடல்களைத் தெருப் 
பாடகர்கள் பாடி வந்தனர் . எடுத்துக்காட்டாக ; அப்ஸல் 
கானின் சாவு , பானிப்பட்டுப்போர் , முதலிய நிகழ்ச்சிகள் 
அவ்வாறு பாடப்பெற்று வந்தன . “ பகார்கள் என்பவை 
உரை நடையிலுள்ள வரலாற்றுக் குறிப்புகளாம் . சிவாஜி 
யின் வாழ்க்கையைப்பற்றிய சபாசத்பகார் அவற்றில் மிக 
வும் சிறப்பு வாய்ந்தது . இவை யாவும் , மராட்டியர் , தம் 
நாட்டுக்கு வெளியே பலபோர் முயற்சிகளை மேற்கொண் 
டிருந்தபோதிலும் உள் நாட்டில் பண் பாட்டைப் பேணு 
வதில் ஊக்கங்காட்டினர் என்பதைத் துலக்குகின்றன . 


அதிகாரம் 3 . 
ஆங்கிலேயர் ஆட்சியின் எழுச்சி 

( 1708--72 ) 

பகுதி 1 
ஆங்கிலக்கூட்டுக்குழுவும் பிறமேனாட்டினர் 

போட்டியும் ( 1708-46 ) 


வாணிக நிலை : முற்புத்தகத்தில் ஆங்கிலேயரின் 
பண்டகசாலைகள் இந்தியாவில் வளர்ச்சி அடைந்த வர 
லாற்றைக் கண்டோம் . ஆங்கிலக் கூட்டுக்குழுவுக்கு 
ஏற்பட்டிருந்த இடையூறுகள் ( தாய் நாட்டில் ) 1708 - ம் 
ஆண்டில் ஒருவாறு முடிவுற்றன என்றும் முன்னரே 
கூறினோம் . கொடால்பின் பிரபுவின் 1708 - ம் ஆண்டுத் 
தீர்ப்பின்படி பழைய கூட்டுக்குழு புதிய கூட்டுக்குழுவுடன் 
இரண்டறக்கலந்தது என்றும் பார்த்தோம் . அவ்வாறு 
இணைந்த கூட்டுக்குழுவுக்கு ஐக்கிய கிழக்கிந்தியக் கூட்டுக் 
குழு என்று பெயர் , அதேகாலத்தில் தான் அவுரங்கசீப் 
இறந்ததால் இந்திய அரசியலில் குழப்பம் மேலிட்டிருந் 
தது . 18 - ம் நூற்றாண்டின் முற்பாதியில் ஆங்கிலேயரின் 
இந்தியவாணிகம் இரு மடங்காகப் பெருகியிருந்தது . 
1711 , 1730 , 1744 ஆகிய ஆண்டுகளில் பார்லிமெண்ட் 
நிறைவேற்றிய சட்டங்களின்படி , 1783 வரை , கூட்டுக் 
குழு , வாணிகத் தனி உரிமையைப் பெற்றிருந்தது . 
பங்குதாரர்களின் பங்கு ஊதியம் பத்துச் சதவீதம் வரையி 
லும் பெருகிவந்தது . கள்ள வணிகரை அடக்குவதற்கான 
பல முயற்சிகள் தோன்றின . சீனாவின் தேயிலை , அராபியா 
வின் காப்பிக்கொட்டை முதலிய பொருள்களில் ஆங்கிலே 
யரின் வாணிகம் மிகுந்த முன்னேற்றமடைந்தது . 

மூன்று மாநிலத் தலைநகர்கள் : வில்லியம் கோட்டை , 
செயிண்ட் ஜார்ஜ் கோட்டை , பம்பாய் ஆகிய மூன்று 


111 


பகுதிகளின் தோற்றத்தைப்பற்றி முன்னர்ப் பார்த்தோம் . 
அவை தனித் தனியாகவே இயங்கிவந்தன . சென்னை 
கவர்னர் தாமஸ் பிட் என்பார் 1708 - ம் ஆண்டிலிலே 
முகலாயப் பேரரசருக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பத் 
திட்டமிட்டார் . ஜான் சூர்மன் ( 1714-7 ) கல்கத்தாவி 
லிருந்து தில்லிக்குச் சென்றதால் முகலாயப் பேரரசரிட 
மிருந்து சில உரிமைகளையும் சலுகைகளையும் கம்பெனியார் 
( கூட்டுக்குழுவினர் ) பெற்றனர் . அவற்றை வழங்கிய 
பேரரசரின் ஆணைகளை , கூட்டுக்குழுவின் மாசாசனம் 
என்று சில அறிஞர்கள் கூறுவர் . அத்தூதுவர் சென்று 
வந்ததால் பேரரசின் வீழ்ச்சி நிலை ஆங்கிலேயருக்குப் புல 
னாகியது . 

1626 - ம் ஆண்டுப் பட்டயத்தின்படி கல்கத்தாவில் 
நீதி வழங்கும் முறை சீர்திருந்தியது . அந்நகரின் மக்கட் 
தொகையும் பெருகிவந்தது . 

18 - ம் நூற்றாண்டின் 
தொடக்கத்தில் அதன் மக்கட்தொகை 15,000 . அந்நூற் 
றாண்டின் நடுவில் 100,000 ஆகியது . 1742 - ல் மராட்டி 
யரின் வங்காளப் படையெழுச்சியே அத்தகைய மக்கட் 
பெருக்கத்துக்குக் காரணமாயிருக்கக்கூடும் . அச்சமடைந்த 
வங்காளியர் வில்லியம் கோட்டைக்குச் செல்லலாயினர் . 
அவ்வாண்டில் தோன்றிய மராட்டிய அகழியைப் பற்றி 
முன்னர்க்குறிப்பிட்டோம் . தென்னிந்தியாவில் ஆங்கிலே 
யருக்கும் பிரெஞ்சியருக்கும் போர் தொடங்குவதற்கு 
50 ஆண்டுகள் முன்னரே சென்னை , வலிமையிலும் 
சிறப்பிலும் முன்னேறிவந்தது . அண்மையிலுள்ள பல 
ஊர்களின் சேர்க்கையால் அந்நகரம் பரவியது . அதன் 
நகராட்சி மன்றம் , 1726 - ம் ஆண்டு அரசப் பட்டயத்தின் 
படி திருத்தி அமைக்கப்பட்டது . அதன் மக்கட்தொகை 
அவ்வமயம் ஏறத்தாழ 300,000 . பம்பாயை அடுத் 
துள்ள இடங்களில் போராட்டம் விளைந்து வந்த 
போதிலும் அந்நகரின் வாணிகச் செழிப்புக் குன்றவில்லை . 
மேற்கு இந்தியாவிலிருந்த ஆங்கிலேயர் , சாகுவுடனும் 
பேஷ்வாக்களுடனும் நட்பு உறவு பூண்டிருந்தனர். 
பம்பாயில் நீ நிவழங்கும் முறை ஒழுங்குற்றது . வங்கி , 


112 


முதலிய மக்களுக்கான தலங்கள் உண்டாயின . வணிகரும் 
தொழில்துறை மக்களும் மிகுதியாக அங்குச் செல்ல 
லாயினர் . 


ஆங்கிலேயக் குடியேற்றப்பகுதிகளின் உள்துறை 
அமைப்பு : சென்னை , பம்பாய் , கல்கத்தா ஆகிய ஒவ் 
வொரு பகுதிக்கும் தலைவர் ஒருவர் இருந்தார் . அவருக்கு 

லோசனை கூறும் குழுவில் அனுபவம் வாய்ந்த ஆங் 
கிலேய வணிகர் உறுப்பினராக இருந்தனர் . தலைவரை 
அக்குழு கட்டுப்படுத்திவந்தது . ஆலோசனையாளருக்கு 
அடுத்தபடியாக , சிறப்புவாய்ந்த சில வணிகர்களும் , 
ஆலைத் தலைவரும் , கணக்கரும் , தொழில்பழகுவோரும் 
பணித்துறைச் 

சார்பான அலுவல்களைப் 

புரிந்து 
வந்தனர் . ஆட்சித் தலைவர் , 

முடிவுசெய்வாக்கைப் 
பெற்றிருந்தார் . ஆனால் ஆலோசனைக் குழுவின் கருத்தை 
அவர் மீற முடியாது . மாகாணத் தலைவரின் புரட்சிக் 
கலகத்தைத் தடுப்பதற்கு அத்தகைய ஏற்பாடு சாலச் 
சிறந்ததே . ஆனால் சிற்சில காலங்களில் குழுவினர் 
வரம்பு மீறியும் 

செயலாற்றியதைக் காண்கிறோம் . 
1720 - வரை அலுவலாளர் யாவரும் ஒரே குடும்பத்தி 
னரைப் போல , ஆட்சித் தலைவருக்குக் கட்டுப்பட்டு 
வாழ்க்கை நடாத்தி வந்தனர் . அவர்களிடையே ஏற்படும் 
கருத்து வேற்றுமையை அகற்றி ஆட்சித் தலைவர், 
ஒழுங்கை நிலை நாட்டினார் . அவர்கள் குடிப் பழக்கத்தையும் 
சூதாட்டத்தையும் மிகுதியாக மேற்கொண்டிருந்தனர் . 
ஒருவர் மற்றொருவருடன் போர் செய்வதைச் சட்டம் தடுத் 
திருந்தது . அடிமைகளை அன்புடன் நடத்துமாறும் நலந் 
தரும் ஆட்சிக் கொள்கையைப் பின்பற்றுமாறும் தாய் நாட் 
டிலிருந்து ஆணைகள் வந்து கொண்டு இருந்தன . இந் 
திய நடனப் பெண்டிர்பால் ஆங்கிலேயரின் நாட்டம் மிகு 
தியாகச் சென்றது , மணமாகாத பலர் , அவர்களைத் தம் 
ஆசை நாய்கிகளாக ஆக்கிக் கொண்டனர் . தொடக்க 
காலத்தில் ஆங்கிலேயர் இந்திய வாழ்க்கையுடன் தொடர்பு 
கொள்ளவில்லை . எனினும் அவர்கள் இந்திய பழக்க வழக் 
கங்களை வெறுக்கவில்லை ; இந்நாட்டு மொழிகளைக் கற்ப 


113 


தில் கருத்தைச் செலுத்தாமல் பல இந்தியச் சொற்களை 
ஆங்கில முறையில் அமைத்துக் கொண்டனர் . இந்நாட் 
டினரின் சில பழக்கங்களையும் ஓரளவு மேற்கொண்டனர் . 
எடுத்துக் காட்டாக இந்திய முறையில் உட்சட்டை அணி 
தல் , தம் இல்லங்களுக்குப் புறத்தில் இந்திய முறையில் 
உணவு அருந்துதல் , வெற்றிலை போட்டுக் கொள்ளல் , 
இந்நாட்டு முறையில் புகை பிடித்தல் முதலிய சில பழக் 
கங்கள் குறிப்பிடத் தக்கவை 

பிற கிழக்கிந்தியக் ( கம்பெனிகள் ) கூட்டுக் குழுக் 
கள் : டேனிஷ்காரர் இந்தியாவுடன் வாணிகம் செய்வ 
தற்கு முயன்றதைப்பற்றி முன்னர் கண்டோம் . பிளாண் 
டர்ஸ் ( Flanders ) ( ஆஸ்திரியப் பேரரசரின் ஆட்சிக்குட் 
பட்டது ) வணிகர் , கீழ் நாட்டு வாணிகத்தின் பொருட்டு 
ஒரு கூட்டுக் 

குழுவை அமைத்தனர் . ஆஸ்டெண்ட் 
( Ostend ) கம்பெனி என்று அதற்குப் பெயர் . 1723 - இல் 
அக் குழுவினர் ஆஸ்திரியப் பேரரசரிடமிருந்து பட்டயம் 
பெற்றனர் . ஆனால் டச்சுக்காரரும் ஆங்கிலேயரும் அம் 
முயற்சியைக் கடுமையாக எதிர்த்தனர் . தம் நாட்டின் அர 
சியல் நிலை காரணமாக ஆஸ்திரியப் பேரரசர் 1731 - இல் 
அக் கூட்டுக் குழுவைக் கலைத்துவிட்டார் . அக்குழுவினர் 
தாம் குடியேறியிருந்த வங்கி பஸார் ( ஹூக்ளி ஆற்றங் 
கரையில் ) , கோவளம் ( சென்னைக்குத் தெற்கில் உள்ளது ) 
ஆகிய இடங்களைக் கைவிட்டனர் . ஆஸ்டெண்ட் கம் 
பெனியின் முயற்சியை ஆங்கிலேயர் எதிர்த்தது வீணான 
செயலே . ஏனெனின் அது வளர்ச்சியுற்றிருக்குமாயின் , 
அதனால் ஆங்கிலேயரை விடப் பிரெஞ்சியரும் டச்சுக்கார 
ருமே மிகுதியான அளவுக்கு இன்னலுற்றிருப்பர் . சீனா 
வுடன் வாணிகம் செய்வதற்காக 1731 - ல் ஏற்பட்ட ஸ்வீ 
டன் கிழக்கிந்தியக் கம்பெனியும் இறுதியில் தோல்வியுற் 
றது . பிரஷ்யா நாட்டினர் 1750 , 1753 ஆகிய ஆண்டு 
களில் இரண்டு கம்பெனிகளை அமைத்தனர் . அவற்றில் 


* T. G. P. Spear . The Nabobs ( 1932 ) 

( டி . ஜி . பி . ஸ்பியர் , நவாபுக்கள் , பக் . 22 ) 


8 


114 


முன்னையது சீனாவுடனும் பின்னையது வங்காளத்துடனும் 
வாணிகம் செய்வதற்காக ஏற்பட்டவை . அவற்றின் செயல் 
களும் பயனற்றவை ஆயின . 1775 - ல் தோன்றிய ஆஸ் 
திரியக் கிழக்கிந்தியக் கம்பெனி பத்து ஆண்டுகட்கு மேல் 
செயலாற்றவில்லை . 


டச்சுக்காரரின் போட்டி வலிமை அற்றது : 17 - ஆம் 
நூற்றாண்டில் , கீழ்த்திசையில் போர்ச்சுகீசியரின் வீழ்ச் 
சியைப் பற்றியும் டச்சுக்காரரின் எழுச்சியைப் பற்றியும் 
முன்னர் விரிவாகக் குறிப்பிட்டுள்ளோம் .. டச்சுக்கார 
ருடன் தொடர்பு கொண்ட சில ஐரோப்பியப் போர்களின் 
விளைவாக இந்தியாவில் அவர் தம் அதிகாரம் இடருக்குள் 
ளாகியது .! டச்சுக்காரருடன் , 1652-4 , 1665-7 , 1672-4 
ஆகிய ஆண்டுகளில் ஆங்கிலேயரும் , 1672 முதல் 1713 
வரை பிரெஞ்சுக்காரரும் போரிட்டு வந்ததால் , டச்சுக்கார 
ரின் கடற்படையும் வள ஆதாரங்களும் குறைந்தன . 
1674 - ம் ஆண்டுக்குப் பிறகு ஹாலந்து நாடு இங்கிலாந் 
துடன் நட்பு உறவு கொண்டிருந்ததால் இந்தியாவில் 
டச்சுக்காரர் தமது பழைய பகைமை உணர்ச்சியை ஆங்கி 
லேய வணிகரிடம் காட்ட இயலவில்லை. தமது தாய் நாட் 
டின் பொருளாதார நிலைமை காரணமாக டச்சுக் கிழக் 
கிந்தியக் கூட்டுக்குழு இடுக்கணுற்றது . அனைவற்றிற்கும் 
மேலாக டச்சுக்காரரின் கீழ் நாட்டு ஆட்சி , வாணிகம் 
ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டதாகும் . மக்களுக்கு 
நலந்தரும் ஆட்சியை அமைத்துத் தரவேண்டுமென்பது 
அவர் தம் நோக்கமன்று . வாணிகத்தில் அவர்கள் நாடிய 
தனி உரிமைக் கொள்கையும் , கட்டாய உழைப்பு முறை 
யும் , ஈவு இரக்கமற்ற முறைகளும் இந்நாட்டில் டச்சுக்கார 
ரின் அழிவுக்குக் காரணங்களாகக் குறிப்பிடலாம் . வாணி 
கத்துறையிலும் பேரரசு அமைப்பதிலும் டச்சுக் கம்பெனி 
சிறப்புற்றிருந்த போதிலும் குடியேற்ற நாட்டு ஆட்சி 
முறையில் அது தோல்வியுற்றது .. 18 - ம் நூற்றாண்டில் 


1 81 , பக் . 19 . 
2 14 , V பக் . 57 . 


115 


டச்சுக் கடற்படை வீழ்ச்சி நிலையிலிருந்தது . ஆகவே 
இந்தியாவில் அது செயலாற்ற முடியவில்லை . அதே 
சமயத்தில் தென்னிந்தியாவில் தியூப்ளேயின் முயற்சி 
யால் பிரெஞ்சு ஆதிக்கம் ஏற்பட்டிருந்தது . வங்காளத்தில் 
கிளைவின் தலைமையில் ஆங்கிலேயர் வலிமை பெற்றிருந் 
தனர் . அந்நிலைமை டச்சுக்காரருக்கு இன்னலைத்தந்தது . 
ஆகவே , 18 - ம் நூற்றாண்டில் ஆங்கிலேயருடன் வன்மை 
யாகப் போட்டியிட்டவர்கள் பிரெஞ்சுக்காரரே ஆவர் . இனி 
அவர்களைப் பற்றி அறிந்துகொள்வோம் . 


பகுதி 2 


மார்த்தினின் பின் வந்தோர் : 

லெனாயரும் தூமாவும் 
லெனாயர் : மார்த்தினின் கீழ் புதுச்சேரியின் வளர்ச் 
சியைப் பற்றி முன் புத்தகத்தில் குறிப்பிட்டோம் . 1606 - ல் 
அவர் இறந்தார் . அதன் பின் 1720 வரை இந்தியாவில் 
பிரெஞ்சுக்காரரின் முன்னேற்றம் தடைபட்டிருந்தது . 
அவ்வாண்டில் பிரெஞ்சுக் கிழக்கிந்தியக் கம்பெனி மாற்றி 
அமைக்கப்பட்டதால் வலிமை பெற்றது . 1720 முதல் 1735 
வரை புதுச்சேரியின் கவர்னராக இருந்த லெனாயர் 
திறமையுடன் ஆட்சி நடத்தினார் . அக்காலத்தில் , மசூலிப் 
பட்டினம் , கள்ளிக்கோட்டை , மாஹி , ஏனாம் ஆகிய இடங் 
களிலும் பிரெஞ்சியர் குடியேறினர் . லெனாயரும் அவர் 
பின் வந்தோரும் 

வாணிக 

முன்னேற்றத்துக்கான 
வழியைப் பின்பற்றி ஒழுகினர் . கண்ணைக் கவரும் கட்ட 
டங்களால் புதுச்சேரி அணி செய்யப்பட்டது . அங்கு பல 
பூங்காக்களும் ஒரு கல்லூரியும் அமைந்தன. அயல் 
நாட்டுத் தூதுவர் தங்குவதற்கான மாளிகை எடுக்கப் 


பட்டது . 


தூமா : லெனாயருக்குப் பின் போந்த 

தூமா 
( 1735-42 ) அரசியல் அலுவல்களைத் திறமையுடன் கை 
யாண்டார் . அவருடைய வீரம் , நாட்டுப்பற்று . அறிவுக் 
கூர்மை , அரசியல் தந்திரம் முதலிய பண்புகள் சிறப்பாகக் 
குறிப்பிடத்தக்கன . அவர் , தமது நாட்டினருக்குப் புகழைத் 
தேடித்தந்தார் . தஞ்சாவூரின் அரசுரிமையை நாடிப் 
போட்டியிட்ட ஒருவர்க்குப் பொருள் உதவி செய்ததன் 
மூலம் அவருக்குக் காரைக்கால் கிடைத்தது . ரகூஜி 
பான்ஸ்லே 

கரு நாடகத்தில் படையெடுத்த பொழுது 
அவர் தூமாவுடன் 

கொண்ட உறவைப் பற்றி 
முன்னரே குறிப்பிட்டுள்ளோம் . தோஸ்து அலி குடும்பத் 


117 


தினரில் சிலரைக் காப்பாற்றி வந்தார் தூமா . பிரெஞ் 
சியரின் பெருமை இந்தியா முழுவதும் பரவுவதற்கு 
இவரும் முக்கிய காரணமாவார் . இவரை . அசப்ஜாவும் , 
சாப்தர் அலியும் , முகலாயப் பேரரசரும் பெருமைப் படுத் 
தினர் . பேரரசர் இவரை ஒரு நவாப்பாகவும் , 4,500 
குதிரை வீரர்களுக்குத் தலைவரான மான்சப்தாராகவும் 
செய்தார் . இவர் பதவி துறந்தவுடன் தியூப்ளே அரசியல் 
பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் . 


பகுதி 3 


தியூப்ளே : வாழ்க்கை , கொள்கை , முறைகள் 

திறமை , தோல்வி முதலியன 
தியூப்ளேயின் வாழ்க்கையின் முற்பகுதி ( 1697-1742 ) : 
ஜோஸப் பிராங்காய் தியூப்ளே என்பவர் லாண்ட்ரெஸீஸ் 
என்னுமிடத்தில் பிறந்தார் . இவர் தந்தை கீழ் நாட்டு 
வாணிகக் கம்பெனியில் தலைமை இயக்கு நராகப் பணி 
யாற்றி வந்தார் . தம் மகன் வாணிகத்துறையில் சிறப் 
பெய்த வேண்டுமென்பதே அவர் அவா . ஆனால் தீயூப் 
ளேயோ கணிதத்துறையில் ஆர்வம் காட்டிவந்தார் . அவர் 
அமெரிக்கா , இந்தியா முதலிய நாடுகட்குக் கடல் வழி 
யாகச் சென்று வந்த பிறகு வாணிகத்தில் அவருக்கு மிக்க 
ஊக்கமும் ஆற்றலும் ஏற்பட்டன . 1720 - ல் புதுச்சேரி 
ஆலோசனைக் குழுவில் அவருக்குத் தலைமை இடம் 
கிடைத்தது . அவர் தனிப்பட்ட முறையிலும் வாணிகம் 
செய்து பெருஞ் செல்வரானார் . அதைக் கண்ட சில 
தீயோர் பொறாமை கொண்டு அவர் மீது சில குற்றச் 
சாட்டுகளைச் சுமத்தினர் . அதனால் தியூப்ளே தமது 
பதவியை இழக்க நேரிட்டது . ஆயினும் அதனால் அவ் 
வீரர் மனத்தளர்ச்சி அடையாமல் தம்மீது சுமத்தப்பட்ட 
குற்றங்கள் பொய்யானவை என்பதைத் தாய் நாட்டின 
ருக்கு உணர்த்துவதில் முயன்று அதில் வெற்றி பெற்றார் . 
பின்னர் அவர் சந்திர நாகூர் பண்டகசாலையின் இயக்குந 
ராக அமர்த்தப்பெற்றார் ( 1731-41 ) . அந்நகரின் வாணிகப் 
பெருக்கத்திற்காக அவர் தமது பொருளையும் பயன்படுத் 
தினார் . இதனால் அந்நகரம் சீறும் சிறப்பும் உயர்வும் 
ஒழுங்கும் எய்தியது . தியூப்ளேயின் செல்வமும் பெருகியது . 
அவருடன் பணியாற்றி வந்த அவருடைய நெருங்கிய 
நண்பர் ஒருவர் இறந்தபின் அவர்மனைவியை தியூப்ளே , 
1741 - ல் திருமணம் புரிந்துகொண்டார் . அவருக்கு மனைவி 
யாக இருக்கக் கூடிய பெரிய தகுதி அவ்வம்மையாருக்கு 


119 


இருந்தது என்பதில் ஐயமில்லை . இருவரும் இன்பத்திலும் 
துன்பத்திலும் இணைபிரியாது வாழ்ந்தனர் . அவர்களுக் 
குப் பிறந்த ஒரே மகன் 1742 - ல் பிறந்த அதே நாளில் 
இறந்தான் . தனித் துறையிலும் பொதுத் துறையிலும் 
தியூப்ளே அவர் மனைவிக்கு மிகவும் கடப்பாடுடையவர் 
என்றே கூறவேண்டும் . வங்காளத்தில் வாணிகத்துறை 
யில் அவர் அடைந்த சிறப்பின் விளைவாக அவர் புதுச் 
சேரிக் கவர்னராகவும் , இந்தியப் பிரெஞ்சுக் குடியேற்றங் 
களின் தலைமை இயக்குநராகவும் அமர்த்தப்பெற்றார் . 

புதுச்சேரி கவர்னராகப் பணியாற்றல் : தியூப்ளே 
1742 - ல் புதுச்சேரியின் கவர்னரானார் . கருநாடகத்தின் 
அக்கால நிலைமையை அவர் கூர்ந்து நோக்கி வந்தார் . 
1740 - ல் ரகூஜி பான்ஸ்லே அங்குப் படையெடுத்ததால் 
ஏற்பட்ட விளைவுகளை அவர் தெளிவாக உணர்ந்து 
கொண்டார் . அப்பகுதியில் பிரெஞ்சியர் செல்வாக்குப் 
பெறவேண்டு மென்பது அவருடைய அவா . அதற்கான 
முன்னேற்பாடுகளை அவர் செய்துவந்தார் . அவ்வமயம் 
ஆஸப்ஜாவும் கருநாடகத்தில் மராட்டியர் செல்வாக்கு 
ஏற்படுவதைத் தடுக்க முயன்று வந்தார் ; ஐரோப்பாவில் , 
ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சியருக்கு . மிடையே போர் 
ஏற்படும் சூழ்நிலை தோன்றியிருந்தது . இதலால் புதுச் 
சேரியின் காவல் அரண்களை தியூப்ளே வலிமைப்படுத்திக் 
கொண்டார் . நிதி நிலைமையை ஒழுங்குபடுத்தினார்.கம்பேனி 
யின் பணியாளர் பரிசுகள் வாங்கிக்கொள்ளும் வழக்கத் 
தைத் தடுத்தார் ; பல வழிகளில் சிக்கனத்தைக் கையாண் 
டார் ; ஆட்சி முறையின் தன்மை உயர்வடைந்தது . தம் 
முன்னவர்க்கிருந்த நவாப் பட்டத்தை இவரும் சூட்டிக் 
கொண்டார் . 


ஆர்க்காட்டு நவாப் பதவி ( நவாபி ) : ஆர்க்காட்டின் 
முதல் நவாப் சாததுல்லாகான் ( 1710-32 ) என்பவராவர் . 
அவருக்குப் பின் தேஸ்து அலி ( 1732-40 ) அப்பதவியை 
ஏற்றார் . அவர் , தாமல் செருவுக் கணவாயில் மராட்டிய 
ருடன் போரிட்டு இறந்தார் . அவருடைய மகனான சாப்தர் 


120 


அலியுடன் ( 1740-2 ) மராட்டியர் அமைதி உடன்பாடு 
செய்து கொண்டனர் . மேலும் அவர்கள் , தோஸ்து அலி 
யின் மருமகனான சந்தா சாகிப்பைத் திருச்சிராப்பள்ளி 
யில் முற்றுகையிட்டுப் பின் சதாராவுக்குக் கைதியாக 
அழைத்துச் சென்றனர் ( 1741 ) . சாப்தர் அலியை 
ஆஸப்ஜா , முறைப்படி நவாப் ஆக்கவில்லை. அதற் 
கிடையில் 1742 - இல் சாப்தர் அலியை அவருடைய 
மைத்துனரான முர்த்தாஸா அலி கொன்று விட்டார் . 
ஆனால் பின்னவர் ஆர்க்காட்டில் நிலைபெற முடியாது , 
பெண்ணுடை அணிந்து தப்பி ஓட நேர்ந்தது . அதன் பின் 
சாப்தர் அலியின் மகன் முகம்மது சயத்கான் 1742 முதல் 
1743 வரை பெயரளவில் நவாப்பாக இருந்தார் . 1744 - ல் 
அவர் கொலையுண்டார் . கொலை செய்தவன் ஒரு பட்டாணி 
யன் அல்லது முர்த்தாஸா அலியாக இருக்கக்கூடும் . 
1743 - ல் ஆஸப்ஜா கருநாடகத்தில் படையெடுத்ததின் 
விளைவாக , அன்வாருத்தீன் என்பாரை ( 1743-9 ) ஆர்க் 
காட்டு நவாப்பாக ஆக்கினார் . இப்புதிய நவாப் சாத 
துல்லாகானின் குடும்பத்தவரல்லர் . இவருக்கு முறைப்படி 
பிறந்த மகன் மாபுஸ்கான் ; முறையின்றிப் பிறந்த மகன் 
முகம்மது அலி . ( 1749-95 ) . 


பிரெஞ்சியர் சென்னையைக் கைக்கொள்ளல் ( 1746 ) : 
ஐரோப்பாவில் தோன்றிய ஆஸ்திரிய வாரிசு உரிமைப் 
போர் , 1746 - ல் இந்தியாவிலும் பரவியது . இந்தியாவில் 
அப்போர் பரவுவதை தியூப்ளே அவ்வமயம் விரும்பவில்லை . 
ஆகவே ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும் இந்தியாவில் 
நொதுமல் கொள்கையைப் பின்பற்ற வேண்டுமென்பது 
அவர் விருப்பம் . ஆனால் ஆங்கிலேயர் போரை வரவேற் 
றனர் . 

ஏனெனின் பிரெஞ்சுக்காரரின் அதிகாரத்தை 
இந்நாட்டில் ஒழிக்க ஆங்கிலக் கப்பற்படையும் நிலப்படை 
யும் உதவும் என்று அவர்கள் நம்பினர் . தியூப்ளே 
போரைத் தடுக்க முயன்றது பயனுறவில்லை . ஆங்கில 
அரசாங்கம் , பார்னெட் என்ற தலைவரின் கீழ் ஒரு கப்பற் 
படையை , கீழ் நாட்டுப் பிரெஞ்சுக் கடற்படையைக் கைப் 


121 


பற்றுமாறும் . புதுச்சேரியை எதிர்ப்பதில் சென்னைக்கு 
உதவி புரியுமாறும் அனுப்பியது . அவ்வமயம் சென்னைக் 
கவர்னராக இருந்தவர் நிக்கோலஸ் மார்ஸ் என்பாராவர் . 
தியூப்ளேயின் முதல் முயற்சி தோல்வியடையவே , அவர் 
வேறோர் முயற்சியைக் கையாண்டார் . தமது ஆட்சிப் 
பகுதியில் ஆங்கிலேயர் பிரெஞ்சியரை எதிர்க்காதவாறு 
தடை 

செய்ய வேண்டி நவாப் அன்வாருத்தீனுக்கு 
தீயூப்ளே முறையிட்டுக்கொண்டார் . நவாப்பும் இருசா 
ராரும் ஒருவர் மற்றவரைத் தாக்கக்கூடாது 
அறிக்கை விடுத்தார் . இவ்வாறு தியூப்ளேயின் எண்ணம் 
நிறைவெறியது . ஆங்கிலேயர் நவாப்பை மீறி எதையும் 
செய்ய விரும்பவில்லை. ஆதலால் பார்னெட் கப்பற்படை 
யுடன் சோழ மண்டலக்கரையை அடைந்தும் புதுச்சேரி 
யைத் தாக்காமல் திரும்பிச் செல்ல நேர்ந்தது . 


என்று 


இவ்வாறிருக்க , மொரீஷஸ் , போர் போன் தீவுகளில் 
பிரெஞ்சுக் கவர்னராயிருந்த லாபோர்தனே ஒரு கப்பற் 
படையை அமைத்திருந்தார் . தியூப்ளே , அவருடைய 
உதவியை நாடி முடங்கள் வரைந்திருந்தார் . 1746 - ல் 
லாபோர்தனேயின் படை வங்காள விரிகுடாவை நோக்கி 
வந்தது . வரும் வழியில் நாகப்பட்டினத்துக்கருகில் அவர் 
ஆங்கிலேயக் கடற்படையுடன் 

போரிட நேர்ந்தது ,, 
அப்போரில் வெற்றி தோல்விகளைப்பற்றி உறுதியாக 
எதையும் கூற முடிவில்லை . ஆங்கிலப் படைத்தலைவர் , 
இன்றியமையா அலுவல்களை முன்னிட்டு ஈழத்துக்குச் 
சென்றுவிட்டார் . அவர் மீளவும் வருவதற்குள் லாபோர் 
தனே தமது படையைப் பெருக்கிக்கொண்டு கிழக்குக் 
கரையில் தம் ஆதிக்கத்தை வலிமைப் படுத்திக்கொண்டார் . 
அவ்வமயம் சென்னை நகரம் போதுமான காவலில்லாமல் 
இருந்தது . அதன் கவர்னர் மார்ஸ் , நவாப்பின் உதவியை 
நாடினார் , நவாப்பும் தியூப்ளேக்கு எச்சரிக்கை விடுத் 
தார் . ஆனால் பின்னவரோ நவாப்புக்காகவே தாம் 
சென்னையைக் கைப்பற்ற 

முயலுவதாகக் கூறினார் . 
சென்னையைப் பிரெஞ்சுக்காரர் கைப்பற்றிக் 


ஆகவே 


122 


கொண்டனர் .. அதன்பின் லாபோர் தனேக்கும் தீயூ 
பிளேக்கும் தாம் பெற்ற வெற்றியைப் பயன்படுத்திக் 
கொள்வதில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது . 

சென்னை 
யைத் தம் 

வசமே 

வைத்துக்கொள்ள வேண்டு 
மென்பது 

தீயூப்ளேயின் கருத்து . ஆனால் லாபோர் 
தனேயோ , அந்நகரின் விடுதலைக்காகப் பணத்தைப் 
பற்றி ஆங்கிலேயருடன் சொல்லாடினார் . அதன் 
பொருட்டுத் தமக்குக் கைக்கூலி கொடுக்கப்பட வேண்டி 
யதைப் பற்றியும் அவர் பேச்சு நடத்தினார் . தியூப்ளே , 
அம் முயற்சிகளை எதிர்த்து வந்தார் . சென்னையை ஆங்கி 
லேயருக்குத் திருப்பிக் கொடுத்து விட்டால் இந்தியாவில் 
பிரெஞ்சியருக்கு விளையக்கூடும் இடையூறுகளைப் பற்றியும் 
அவர் விளக்கினார் . ஆனால் லாபோர் தனே தியூப்ளேக்குக் 
கீழ்ப்படியாமல் தமது விருப்பத்தையே நிறைவேற்றி விட் 
டார் . ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை 
யின்படி சென்னையைத் திருப்பித்தர அவர் இணங்கினார். 
அந்நிலையில் ஒரு புயற்காற்று லாபோர்தனேயின் கடற் 
படையின் பெரும்பகுதியை அழித்தது . எஞ்சியபடை 
யுடன் அவர் திரும்பிச் சென்ற பிறகு அவர் செய்த உடன் 
படிக்கையை ஏற்றுக்கொள்ளத் தீயூப்ளே மறுத்தார் 
சென்னையைத் திருப்பி அளிக்க அவர் இணங்கவில்லை. 
பிரெஞ்சு அலுவல்களைப் பொறுத்தவரை இந்தியாவில் 

தலைமை அதிகாரி என்பதையும் வற்புறுத்தினார் . 
லாபோர்தனே பிரான்சுக்குத் திரும்பிச் சென்ற பிறகு 
அவருக்குத் தீயூப்ளே இன்னல் விளைவிக்கத்தொடங்கினார் . 
அதன் விளைவாக அப்படைத்தலைவர் மூன்று ஆண்டுகள் 
சிறைப்பட்டிருந்து , பின் விடுதலைபெற்று இறந்தார் . 
அவ்விடு தலைக்குப் பிரெஞ்சு அரசி தாம் - த பாம்பதார் 
முக்கிய காரணமாவர் . தீயூப்ளே , சென்னையிலிருந்த உள் 
நாட்டு வணிகர்களையும் அவர் தம் சொத்துக்களையும் புதுச் 
சேரிக்கு மாற்றித் தலை நகரின் செழிப்பை உயர்த்த எடுத் 
துக்கொண்ட முயற்சி பயனளிக்க வில்லை . 

செயிண்ட் தோம் போர் ( 1746 ) : நவாப் அன்வா 
ருத்தீன் , சென்னையைத் தம்மிடம் ஒப்படைத்து விடும்படி 


தாமே 


1231 


தியூப்ளேயைக் கேட்டார் . ஆனால் அவர் மறுக்கவே தம் 
மகன் மாபுஸ்கானை ஒரு படையுடன் அனுப்பிப் பிரெஞ்சி 
யரைத் தாக்கச் செய்தார் . சென்னை முற்றுகைக் குள்ளா 
கியது . நவாபின் படைக்கும் பிரெஞ்சுப் படைக்கு 
மிடையே ( ஸான் ) செயிண்ட் தோம் என்னுமிடத்தில் 
போர் நடந்தது . பிரெஞ்சுக்காரர் வெற்றி பெற்றதால் 
நவாப் சென்னை முற்றுகையைக் கைவிட்டார் . " போரிடு 
தலில் முகம்மதியரே மிகவும் சிறந்தவர் என்று பலர் 
கொண்டிருந்த எண்ணம் அப்போரினால் அழிந்தது , அப் 
போர் , ஐரோப்பியருக்கும் உள் நாட்டினருக்கும் , " பாஸ் 
தில் வீழ்ச்சியைப் போன்ற " சிறப்பு வாய்ந்தது . ஆனால் 
அறிஞர் பெர்னியர் இந்தியப் படைகளின் ஆற்றலின் 
மையை 17 - ம் நூற்றாண்டிலேயே உணர்ந்திருந்தார் என் 
பதும் ஈண்டு நினைவு கூரத்தகும் . 18 - ஆம் நூற்றாண்டின் 
தொடக்கத்தில் ஆங்கிலேயர் செயிண்ட் டேவிட் கோட்டை 

முகலாயரை முறியடித்ததையும் , 1746 - க்கு முன்னரே 
பரடிஸ் இந்தியப் படையைத் தோற்கடித்ததையும் நாம் 
மறப்பதற்கில்லை . செயிண்ட்தோம் போர் , அடையாற்றுச் 
சண்டை என்னும் வழங்கப்பெறும் . " முற்பட்ட 80 ஆண்டுக் 
காலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த போர்க்கருவி முன் 
னேற்றத்தின் சிறப்பையும் போர்த் தந்திரங்களின் மதிப் 
பையும் அப்போர் உறுதியாகத் தெளிவாக்கிறது . "2 


யில் 


புதுச்சேரி முற்றுகை : சென்னையைக் கைப்பற்றிய 
பிறகு தியூப்ளே , செயிண்ட் டேவிட் கோட்டையைத் தம் 
மடிப்படுத்த மும்முறை முயன் ஆனால் அவை பய 
னளிக்கவில்லை . ஆனால் அவர் கைக்கூலி கொடுத்தும் , 
புகழ்ந்தும் , அச்சுறுத்தியும் , நவாப்பை அடக்கி ஒடுக்கி 
வைத்திருந்தார் . 1748 - ல் பாஸ்கவென் என்ற ஆங்கிலக் 


* Malleson , Dupleix (1890 ) , 

( மால்லிசன் - தியூப்ளே பக் . 27 . 


26 , பக் . 20 . 


124 


கடற்படைத் தலைவர் புதுச்சேரியை முற்றுகையிட்டார் . 
ஆனால் பிரெஞ்சியர் வன்மையுடன் அந்நகரைக் காப் 
பாற்றிக் கொண்டனர் . அவ்வமயம் தியூப்ளேக்கு உதவி 
யாயிருந்த அவர் மனைவியின் ஆற்றலும் வீரமும் சிறப் 
பாகக் கருதத்தக்கன . அவ்வம்மையாரின் விடா முயற்சி 
இறுதியில் வெற்றியைத் தந்தது . இரண்டு மாதங்கட்குப் 
பின் 

ஆங்கிலேயர் முற்றுகையைக் கைவிட்டனர் . இது 
தியூப்ளேயின் முக்கியமானதோர் வெற்றியையும் ஆங்கி 
லேயரின் தோல்வியையும் குறிக்கிறது . பாஸ்கவென் , 
ஸெயிண்ட் டேவிட் கோட்டைக்குப் பின்வாங்கி , மீண்டும் 
முற்றுகையிடுவதைப் பற்றி ஆலோசித்துக் கொண்டிருந் 
தார் . ஆனால் அதற்கிடையில் ஐரோப்பாவில் ஆஸ்திரிய 
வாரிசு உரிமைப் போர் முடிவடைந்தது . 

ஐய்லா ஷாப்பெல் உடன்படிக்கையின்படி ( Aix- la 
chapelle ) இருசாரரும் அவரவர்கள் கைப்பற்றிய கைதி 
களையும் இடங்களையும் திருப்பிக் கொடுத்துவிட வேண்டு 
மென 

முடிவு செய்தனர் . ஆதலால் சென்னையை 
ஆங்கிலேயர் மீண்டும் பெற்றனர் (1749) பாஸ்கவென் 
ஐரோப்பாவுக்குத் திரும்பினார் . தியூப்ளே , ஓரளவு தோல்வி 
யடைந்த போதிலும் அவருடைய புகழ் குறையவில்லை . 
பிரெஞ்சுக்காரரின் படை வலிமையை இந்தியர் புகழ 
லாயினர் . நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஆர்க்காட்டு நவாபின் 
ஆற்றலின்மையை வெளிக்காட்டின . கடற்படையின் 
சிறப்பை யாவரும் உணரத் தொடங்கினர் . அத்துடன் 
ஆங்கில - பிரெஞ்சுப் போட்டியின் முதல் நிலை முடி 
வுற்றது . 
வாரிசு 

உரிமைப் போட்டி : ஆங்கிலேயருக்கும் 
பிரெஞ்சுக்காரருக்கு மிடையே நிலைத்த அமைதி நிலவாத 
வாறு செய்ய சில மாறுதல்கள் இந்நாட்டில் ஏற்பட்டன . 
ஐரோப்பாவில் அவ்விருவருக்கும் மிடையே அமைதி 
நிலவிய போதிலும் இந்தியாவில் அவர்கள் பகைமை 
கொள்ள நேர்ந்தது . 1749 - ல் தஞ்சாவூரில் அரசினின்று 
விலக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் பட்டம் பெறுவதற்கு 


125 


ஆங்கிலேயரின் உதவியை நாடினார் . அதற்காகத் தேவிக் 
கோட்டைத் துறைமுகத்தை ( கொள்ளிட ஆற்றின் முகத் 
துவாரத்திலுள்ளது ) ஆங்கிலேயர் பரிசாகப் பெறுவதென் 
றும் ஏற்பாடு செய்யப்பட்டது . ஆயினும் தஞ்சை அரசரா 
யிருந்த பிரதாப சிங்கை நீக்க ஆங்கிலேயரால் இயல 
வில்லை . ஆனால் அவர் தேவிக்கோட்டையைக் கைப்பற்றிக் 
கொண்டனர் . பிரதாபசிங்கும் ஆங்கிலேயரும் செய்து 
கொண்ட உடன்படிக்கைப்படி தேவிக்கோட்டையை 
ஆங்கிலேயர் வைத்துக் கொள்வதென்றும் அவர்கள் 

, 
தஞ்சை அரசருக்கு இடையூறு செய்யக்கூடாதென்றும் 
முடிவாயிற்று . தம் உதவியை முதலில் நாடியவருக்கு 
ஆங்கிலேயர் ஓய்வுக்கால ஊதியம் வாங்கிக் கொடுத்தனர் . 


ஐதராபாத்தில் ஆஸப் ஜா ( நிஸாம் ) இறந்தவுடன் 
குழப்பமேற்பட்டது . அவருக்குப் பல மக்கள் இருந்த 
மையே அதற்குக் காரணமாகும் . 

அவருடைய இரண்டா 
வது மகனான நாசிர்ஜங் 1748 - ல் தக்கணத்தின் அதிப 
ரானார் . அவருடைய மூத்த மகனான காஸியுத்தீன் தில்லி 
யிலேயே 

இருந்து வந்தாரென்பதை நாமறிவோம் . 
நிஸாமின் பெயரனான முஸபர் ஜங் , ஐதராபாத் பட்டத் 
தைப் பெற விரும்பினார் . அவ்வாறிருக்க மராட்டியரால் 
கைதியாக்கப்பட்டிருந்த சந்தா சாகிப் விடுதலை பெற்றுத் 
திரும்பி வந்து கருநாடக நவாப் பதவியைக் கைக்கொள்ள 
முயன்று வந்தார் . முஸபர் ஜங்கும் சாந்தா சாகிப்பும் 
தத்தம் குறிக்கோள்களை நிறைவேற்றிக்கொள்ள ஒரு 
கூட்டுறவு அமைத்துக் கொண்டனர் . சந்தா சாகிப் 
தியூப்ளேயின் உதவியை நாடினார் . 

பின்னவர் கருநாடக 
நவாப் அன்வாருத்தீன் மீது சினங் கொண்டிருந்தார் 
என்பதும் ஈண்டுக் கருதத்தக்கது . நவாப் ஆங்கிலேய 
ருக்கு உதவி செய்தமையே ( புதுச்சேரி முற்றுகைக் காலத் 
தில் ) அச்சினத்துக்குக் காரணமாகும் . 

சந்தா சாகிப் 
சதாராவிலிருந்து விடுதலை பெறுவதற்காகப் புதுச்சேரிக் 
கவர்னர் , மராட்டியா சத்ரபதிக்கு 7 லட்ச ரூபாய் கொடுத்த 
தாகவும் அறிகிறோம் . சந்தா சாகிப்பின் மகனான இராசா 


126 


ஆங்கி 


சாகிப் பிரெஞ்சுப் படையின் உதவி கொண்டு முஸபர்ஜங் 
குடனும் தம் தந்தையுடனும் சேர்ந்து கொண்டார் . அக் 
கூட்டுப் படை அன்வாருத்தீனை எதிர்த்து வந்தது ( 1749 ) . 

வடஆர்க்காடு மாவட்டத்திலுள்ள ஆம்பூர் என்னு 
மிடத்தில் போர் நடந்தது ( 1749 ) . அன்வாருத்தின் 
போரில் இறந்தார் . வெற்றிபெற்ற முஸபர் ஜங்கும் 
சாந்தா சாகிப்பும் முறையே தம்மைத் தக்கணச் சுபேதார் 
என்றும் கருநாடக நவாப் என்றும் அறிவித்தனர் ; தியூப் 
ளேயின் உதவிக்காக அவருக்குப் பல நிலப் பகுதிகளைப் 
பரிசாக அளித்தனர் . அதற்கிடையில் அன்வாருத்தீனின் 
இரண்டாவது மகனாகிய முகம்மது அலி , தாம் கவர்னராய் 
ஆண்டுவந்த திருச்சிராப்பள்ளிக்கு ஓடிவிட்டார் . 
லேயரின் உதவியை அவர் நாடினார் . பிரெஞ்சியர் உள் 
நாட்டு அரசியற் போர்களில் பங்கு கொண்டு செல்வாக் 
கைப் பெறுவதைக்கண்ட ஆங்லேயர் தாமும் அவ்வாறே 
செயலாற்ற விரும்பினர் . ஆகவே அவர் ஸான்தோமைக் 
கைப்பற்றி அது முகம்மது அலிக்கே உரியதென்று 
வாதாடினர் . ஆனால் தியூப்ளே அப்பகுதி சந்தா சாஹிப் 
புக்கு உரியதென்று அறிவித்தார் . முகம்மது அலியை 
ஒழித்துவிட வேண்டுமென்பது தியூப்ளேயின் அவா . 
ஆகவே திருச்சிராப்பள்ளியை நோக்கி 

நோக்கி அவர் ஒரு 
படையை அனுப்பினார் . ஆங்கிலேயர் முகம்மது அலிக்கு 
உதவி செய்யத் தொடங்கினர் . திருச்சிராப்பள்ளிக் 
கோட்டையின் காவல் ஆங்கிலேயப் 

முகவர் 
( காப்டன் ) ஹோப் என்பாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது . 
அதை நோக்கி வந்த பிரெஞ்சுப் படை தஞ்சாவூரை 
முற்றுகையிட்டது . தஞ்சை அரசருக்கு ஆங்கிலேயர் 
ஊக்கமளித்தனர் . ஆகவே தஞ்சை அரசர் பிரெஞ்சுப் 
படையை மூன்று 

மூன்று மாதங்கள் வரை செயலற்றிருக்கச் 
செய்தார் . அதற்கிடையில் நாசிர் ஜங் புறப்பட்டு வந்த 
தால் , தஞ்சாவூர் முற்றுகை கைவிடப்பட்டது . 

கருநாடகத்தில் நாசிர் ஜங் ( 1750 ) : கருநாடக 
நிகழ்ச்சிகளைக் கண்ணுற்ற நாசிர் ஜங் தம் படையுடன் 


படை 


127 


மீண்டது . 


புதுச்சேரிக்கு அருகிலுள்ள வழுதாவூருக்குச் சென்றார் . 
ஆங்கிலேயரின் உதவியும் அவருக்குக் கிடைத்தது . 
பிரெஞ்சுக்காரரும் சந்தா சாகிப்பும் தஞ்சாவூர் முற்று 
கையை விடுத்துப் புதுச்சேரி புக்கனர் . பிரஞ்சுப் படை 
அவ்வமயம் போர் செய்ய விரும்பாமல் புதுச்சேரிக்கு 

அதற்கிடையில் முஸபர் ஜங் , பிரெஞ்சியர் 
தம்மை விட்டுச் சென்றது கண்டு அஞ்சி நாசிர் ஜங்கிடம் 
அடைக்கலம் புகுந்தார் . அவரோ முஸபரைக் கைதி 
யாக்கினார் . பிரெஞ்சுக்காரருடன் போர் மூளுவதைத் 
தடுக்க விரும்பிய நாசிர் ஜங் ஆர்க்காட்டிலேயே தங்கி 
யிருந்தார் . அதற்கிடையில் பிரெஞ்சு வீரரான புஸ்ஸி , 
செஞ்சிக் கோட்டையைத் தம் வசப்படுத்திக் கொண்டார் . 
அச் செயல் , பிரெஞ்சியரின் புகழ் மேலோங்குமாறு செய் 
தது . அதை மீட்க முயன்ற நாசிர் ஜங் போரில் கொல் 
லுண்டார் . கைதியாயிருந்த முஸபர் , பிரெஞ்சு ஆதரவி 
னால் , தாம் இழந்த அரியணையை மீண்டும் பெற்றார் . அவர் 
புதுச்சேரிக்குச் சென்று தியூப்ளேயின் அன்பான வரவேற் 
பைப் பெற்றார் ; கிருஷ்ணா ஆற்றின் தெற்கே உள்ள நாடு 
களுக்கெல்லாம் தியூப்ளேயை நிஸாமின் பிரதிநிதியாக 
அமர்த்தினார் . புதுச்சேரி கவர்னரின் ஆளுகைக் குட்பட்ட 
நிலப்பகுதியையும் விரிவுறச் செய்தார் . 1751 - ல் புஸ்ஸி 
யையும் துணைக்கு அழைத்துக்கொண்டு முஸபர் ஜங் 
ஐதராபாத்துக்குச் சென்றார் . தம் வெற்றிக்கு அறிகுறி 
யாக தியூப்ளே , நாசிர் ஜங் இறந்த இடத்தில் ஒரு ஊரை 
அமைத்து அதற்குத் தம் பெயரை வைத்தார் . ஆனால் 
அவ்விடம் பின்னர் , 1752 - ல் கிளைவினால் அழிவுற்றது . 

திருச்சிராப்பள்ளி முற்றுகை ( 1751-4 ) : ஆங்கிலே 
யர் முகம்மது அலியைக் கைவிடாமல் அவருக்கு உதவி 
செய்து வந்தனர் . பிரெஞ்சியர் ஆற்றிய செயல்களை 
அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை . செயிண்ட் டேவிட் 
கோட்டையின் புதிய ஆங்கிலேய கவர்னரான தாமஸ் 
சாண்டர்ஸ் , உள் நாட்டுத் தலைவர்களுக்கு உதவி செய்வ 
தன் மூலம் பிரெஞ்சுக்காரரின் வெற்றியைப் பாழ்படுத்தும் 
முயற்சியை மேற்கொண்டார் . ஆனால் பல நாட்கள் வரை 


128 


இருசாராரும் முனைந்து போரிடவில்லை . ஜாக்ஸ் லா 
என்ற பிரெஞ்சுத் தலைவர் திருச்சிராப்பள்ளியை முற்றுகை 
யிடத் தொடங்கினார் . ஆனால் அவ்வமயம் ராபர்ட் கிளைவ் 
நன்கு பாதுகாக்கப்படாதிருந்த ஆர்க்காட்டைக் கைப்பற்றி 
யதால் ( 1751 ) பிரெஞ்சியர் திருச்சிராப்பள்ளி முற்றுகை 
யைக் கைவிட்டனர் . அதனால் அவர்களுடைய புகழ் 
குன்றியது . மைசூர் , தஞ்சாவூர் அரசர்களும் முகம்மது 
அலிக்கு உதவினர் . முராரிராவ் கோர்படே அவர் பணியில் 
அமர்ந்திருந்தார் . கிளைவின் ஆர்க்காட்டு வெற்றி 
ஆங்கிலேயரின் கீழ்த்திசை நடவடிக்கைகளில் ஒரு திரும்பு 
கட்டத்தைக் ( Turning point ) குறிக்கும் . கிளைவ் , ச 

சந்தா 
சாகிப்பின் படையையும் பிரெஞ்சியரையும் ஆர்க்காட்டுக் 
கருகிலுள்ள காவேரிப்பாக்கத்தில் தோற்கடித்து சென் 
னைக்கு ஏற்பட்டிருந்த இடையூறைப் போக்கினார் ( 1752 ) . 
அவர் அறிவுரையின்படி பிரெஞ்சுத் தலைவர் லா முற்றுகைக் 
குள்ளானார் . ஸ்ரீரங்கத்தில் அவர் நிலைமை வருந்தத் 
தக்கதாகியது . அவருக்கு உதவி செய்யச் சென்ற தியூப் 
ளேயின் படையும் வழியில் தோல்வியுற்றது . லா கைதி 
ஆனார் . முகம்மது அலியின் ஆணைப்படி சந்தா சாகிப் 
கொலையுண்டார் . அத்தோல்வி , தியூப்ளேயின் ஊக்கத் 
தையும் நம்பிக்கையையும் குறைக்கவில்லை . அவர் 
முகம்மது அலியை அவரது நண்பர்களிடமிருந்து வேறு 
படுத்தும் முயற்சியைத் தந்திரமாகக் கையாண்டுவந்தார் . 
ஆங்கிலேயர் அவ்வமயம் செஞ்சியைக் கைப்பற்ற முயன்று 
தோல்வியுற்றனர் . ஆனால் கிளைவ் , பிரெஞ்சியரிடமிருந்த 
கோவளத்தையும் செங்கற்பட்டையும் தம்வசப் படுத்திக் 
கொண்டார் . உறுதி குலையாத தியூப்ளே திருச்சிராப் 
பள்ளியை மறுபடியும் முற்றுகையிடத் தீர்மானித்தார் . 
முராரிராவையும் மைசூர் அரசரையும் தம் கட்சியில் சேர்த் 
துக் கொண்டு , 1753 - ல் முற்றுகையைத் தொடங்கினார் . 
மெயின் வில்லி என்ற படைத் தலைவரிடம் அப் பொறுப்பு 
ஒப்படைக்கப்பட்டிருந்தது . அந்நிலையில் தாய் நாட்டி 
னரின் ஆணைப்படி தியூப்ளே ஆங்கிலேயருடன் அமைதி 
உடன்பாட்டுக்கு இணங்கினார் . பாலாற்றின் முகத்துவா 


1291 


கோதயூ 


ரத்தினருகிலுள்ள சதுரங்கப் பட்டினம் என்னுமிடத்தில் 
அமைதிக்கான மாநாடு கூட்டப்பெற்றது ( 1754 ) . ஆனால் 
அது தோல்வியில் முடிந்தது . மெயின் வில்லிக்குப் பல 
இடையூறுகள் ஏற்பட்டு வந்தன . அவருடைய கூட்டாளி 
கள் நம்பத்தக்கவராக இல்லை . ஆயினும் விடா முயற்சி 
யுடன் அவர் செயலாற்றி வந்தார் . 

தியூப்ளே பிரான்சுக்குத் திரும்ப அழைக்கப்படுதல் : 
தியூப்ளேயின் பதவியில் 

அமருவதற்காக 
( Godeheu ) புதுச்சேரியில் வந்திறங்கியவுடன் நிலைமை 
அடியோடு மாறியது . தியூப்ளே தம் நாடு திரும்பினார் . 
1755 - ல் ஒரு தற்காலிக உடன்பாடு செய்துகொள்ளப் 
பெற்றது . தியூப்ளேயின் கொள்கையைப் பிரெஞ்சு அரசிய 
லார் கைவிட்டனர் . அவ்வீரர் தம் நாட்டில் மிகவும் துய 
ருற்றார் . 1763 - ல் அவர் இறந்தார் . இறப்பதற்கு மூன்று 
நாட்கள் முன்பு அவர் தமது வாழ்க்கைக் குறிப்பில் 
எழுதியுள்ளதாவது : 

" என்னுடைய நாட்டினர் ஆசியாவில் வன்மை பெறு 
வதற்காக நான் , என்னுடைய இளமை , வாய்ப்புக்கள் , 
ஏன் - வாழ்க்கை முழுவதையுமே தியாகம் செய்தேன் . 

என் பணிகள் யாவற்றையும் கட்டுக்கதைகளாக்கி 
விட்டனர் . எனது கோரிக்கைகளை இகழ்ந்து பேசுகின்றனர் 
மானிட சமூகத்தில் நான் மிகவும் இழிந்தவனாக மதிக்கப் 
படுகிறேன் . வருந்தத்தக்க வறுமை நிலையில் நான் வாடி 
வதைகிறேன் . என்னிடமிருந்த சிறிதளவான சொத்தையும் 
கைப்பற்றிக் கொண்டனர் . ” * இந்திய அரசியலில் இணை 
யற்ற வீரத்துடன் அருஞ்செயல் ஆற்றிப் புகழ் பெற்றுத் 
தமக்கும் தம் நாட்டுக்கும் சிறப்பைத் தேடித்தந்த தியூப்ளே 
யின் முடிவு அத்தகையதாயிற்று . தம் பகைவருக்கு 
அச்சந்தருவதில் அவரை ஹன்னிபாலுக்கு ஒப்பிடலாம் . 

தியூப்ளேயின் கொள்கையும் முறைகளும் : தென் 
இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை நிலை நிறுத்த வேண்டு 


* 26 , பக் . 104 . 


9 


130 


மென்ற தியூப்ளேயின் கொள்கை சிறிது சிறிதாக வளர்ச்சி 
யுற்றது . நீண்டகாலம் அவர் , வாணிகத்தில் முன்னேறு 
வதையே தம் குறிக்கோளாகக் கொண்டிருந்தார் . புதுச் 
சேரியின் கவர்னரானபிறகும் சிறிது காலம் அவர் அக் 
குறிக்கோளையே கொண்டிருந்தார் . 1746 - ல் சென்னை 
யைக் கைப்பற்றியவுடன் அதன் வாணிகத்தைப் புதுச் 
சேரிக்கு மாற்றவே அவர் முயன்று அதில் தோல்வியுற்றார் . 
சந்தா சாகிப் ஆர்க்காட்டு நவாப்பானால் பிரெஞ்சியரின் 
வாணிக முன்னேற்றத்துக்கு அவர் உதவி செய்வாரென்ற 
கருத்துடன் தான் அவருக்கு உதவி அளித்தார் . தஞ்சாவூர் 
அரசரிடமிருந்து தேவிக்கோட்டையை ஆங்கிலேயர் கைப் 
பற்றிக்கொண்ட பொழுது தியூப்ளே யாதும் செய்யவில்லை 
என்பதையும் நோக்க வேண்டும் . ஆதலால் அவர்கள் 
சாந்தா சாகிப்புக்குப் பகையாக முகம்மது அலிக்கு உதவி 
புரிந்தபொழுது அவர் வியப்புற்றார் . ஆம்பூர் சண்டைக்குப் 
பிறகு அவர் , முஸபர் ஜங் ஒரு அட்டை ( ஒட்டிக்கொள்ளும் 
ஒருவகைப் புழு ) யை ஒத்தவர் என்றும் இயன்ற அளவு 
விரைவில் அவர் உறவை அகற்றிக்கொள்வதையே தாம் 
விரும்புவதாகவும் கூறியிருப்பதும் ஈண்டு சிந்திக்கத் 
தக்கது . 1750 - ல் நாசிப் ஜங் இறந்தமையும் முஸபர் ஜங் 
பட்டத்துக்கு வந்தமையும் தியூப்ளேயின் கொள்கையை 
மாற்றின . தக்கணத்தில் புதிய சுபேதாரையும் ஆர்க்காட் 
டில் புதிய நவாபையும் தாமே அமர்த்தியதால் , அச் சூழ் 
நிலை , தென் இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு வழி 
வகுக்குமென்று அவர் கருதினார் . உள் நாட்டு அரசுரி 
மைப் போட்டிகளில் தலையிடுவதன் மூலமும் இந்தியருக்கு 
மேனாட்டு முறையில் படைப்பயிற்சி அளிப்பதன் மூலமும் 
தமது அதிகாரத்தைப் பெருக்கிக்கொள்ள அவர் முயன்றார் . 
ஆங்கிலேயரின் அதிகாரத்தை இந்நாட்டில் அழிக்க 
வேண்டுமென்ற பேரவாவும் அவருக்கு உண்டாயிற்று . 
அவர்கள் ஆதரவைப் பெற்றுவந்த முகம்மது அலியை 
அழிக்க வேண்டுமென்பதும் அவர் திட்டமாகும் . புஸ்ஸியை 
ஐதராபாத்திலேயே இருக்கச் செய்தார் . 

புதுச்சேரி 
அரசாங்கத்துக்குரிய வரிகளை வசூலிப்பதில் அவர் கருத்துச் 


131 


செலுத்தினார் . ஆனால் அவர் கிருஷ்ணா ஆற்றின் தென் 
பகுதி முழுவதற்கும் சுபேதாரின் பிரதிநிதியாக அமர்த்தப் 
பட்டிருந்தபோதிலும் கருநாடகத்தின் ஆட்சிமுறையை 
ஏற்றுக்கொள்ளவில்லை . தமது ஆதிக்கத்திற்குத் திருச்சி 
ராப்பள்ளி தம்வசம் இருக்கவேண்டுமென்பதை அவர் 
உணர்ந்திருந்தார் ஆனால் ஆங்கிலேயரின் எதிர்ப்பு 
காரணமாக அவ்விடத்தைக் கைப்பற்றிக்கொள்ள தியூப்ளே 
யால் இயலாமற் போயிற்று . 

தனிப்பெருந்திறமை : இந்தியர்களைக்கொண்டே இந் 
தியாவை வெல்லும் நயத்தைத் தொடங்கியவர் தியூப்ளே 
என்பது அறிஞர் மெக்காலேயின் கருத்து . ஆனால் 
16 - ம் நூற்றாண்டில் அல்புகர்க்கும் போர்ச்சுகீசியரும் பொது 
வாக அக் கொள்கையைப் பின்பற்றினர் என்று அறிஞர் 
W. W. ஹண்ட்டர் கூறுவர் . ஆசியாவின் அரசியலிலும் 
போர் முறையிலும் தியூப்ளே கற்பனைத் திறங்கொண்டு 
புதியதாக எதையும் கண்டுபிடித்தாரென்று கூறுவதற் 
கில்லை . சூழ் நிலையையும் நாம் சிந்தனைக்கு கொண்டுவர 
வேண்டும் . சில முறைகளைப் புதிதாக அவர் கண்டு 
பிடித்தார் என்று கூறுவதைவிட அவற்றை அவர் வளர்ச்சி 
யடையச் செய்தார் என்று கூறுவது பொருந்தும் ” 2 
போர்ச்சுகீயர் மேலைக் கடலோரத்தில் இருந்த நிலைமைக் 
கேற்ப பின்பற்றிய கொள்கையை , மார்த்தினும் ( புதுச்சேரி 
யைத் தாபித்தவர் ) கைக்கொண்டார் . தியூப்ளே அதனை 
விரிவுறச் செய்தார் . அவர் திட்டங்களைக் கேட்ட புஸ்ஸி 
யும் திடுக்கிட்டார் . பொறுப்பில்லாமல் அதிகாரம் மட்டும் 
வகிக்கும் ஒரு முறையைத் தியூப்ளே தொடங்கினார் . கரு 
நாடகத்தில் அவர் அவ்வாறு அமைத்த இரட்டை ஆட்சி 
வங்காளத்தில் பின்னர்க் கிளைவ் அமைத்த முறையை 
ஒத்தது . இத்தகைய முறையை டச்சுக்காரர் ஜாவாத் 
தீவில் கையாண்டனர் . 


1 Macaulay , Historical Essays , ( மெக்காலே , வரலாற்றுக் 
கட்டுரைகள் ) ( The Nelson classics ) P. P. 310-11 . 

2 60. பக் . 89 . 


132 


அவர் 


தியூப்ளேயின் தோல்விக்குரிய காரணங்கள் : தியூப் 
ளேயின் தலைசிறந்த வெற்றி நிலை சில்லாண்டிற் சிதைந் 
தது . 1751 - ம் ஆண்டில் அவர் புகழின் உச்ச நிலையில் 
இருந்தார் . இறுதியில் அவர் அடைந்த தோல்விக்கு 

கொள்கையிலும் தன்மையிலும் காணப்பட்ட 
குறைபாடுகள் 

காரணமாகும் . முதலாவதாக அவருக்கு 
இருந்த வள ஆதாரங்கள் வரையறைக்குட்பட்டிருந்தன . 
அதற்கு ஏற்ப அவர் தமது கொள்கையை அமைத்துக் 
கொள்ளவில்லை . தம் நிலையைக்கடந்த அளவுக்கு அவர் 
பேராசையைப் பெருக்கிவந்தார் . இந்தியாவிலிருந்த 
பிரெஞ்சு படைத் தலைவர்களில் புஸ்ஸி மிகவும் தலைசிறந்த 
வர் . ஆனால் அவர் ஐதராபாத்தில் இருக்க வேண்டியிருந் 
ததால் கருநாடகம் அவருடைய பணியைப் பெறவில்லை . 
லாரன்சும் கிளைவும் கருநாடகத்தில் ஆற்றலுடன் செயல் 
புரிந்து வருகையில் அப்பகுதியில் ஒரு புஸ்ஸி இருந் 
திருப்பரானால் அங்கே பிரெஞ்சியர் தோல்வியுற்றிருக்க 
முடியாது என்பதை தியூப்ளே காலங்கடந்த பிறகு 
உணர்ந்தார் . “ தியூப்ளே , கருநாடகத்திலேயே தம் 
கருத்து முழுவதையும் செலுத்தமாற் போனது குறித்துப் 
பிரெஞ்சுக்காரர் வருந்துவர் . பொறுமை யின்றி மிகமிக 
விரைவாக அவர் செயலாற்றி வந்ததால் யாவற்றையும் 
இழந்தார் . * அவர் தமது திட்டங்களைச் சிறிதும் ஒளிக் 
காமல் வெளிப்படையாகவும் பகட்டாரவராத்துடனும் அறி 
வித்து வந்ததால் அரசியலில் மிகுதியான பயிற்சி இல்லாத 
வர்கூட அதன் விளைவுகளை உணர்ந்து தற்காப்புக்கான 
முன்னேற்பாடுகளைச் செய்து கொள்ள முடியும் . ஆகவே 
ஆங்கிலேயர் தம் நிலைமையை வன்மையுறச் செய்து 
கொண்டதில் யாதும் வியப்பில்லை . மேலும் , “ தக்காணத் 
தைப்போலவே கருநாடகமும் செல்வங் குன்றிக் கிடந்தது 
கருநாடகத்துக்காக , வேறோரு ஐரோப்பிய நாட்டினருடன் 
போரிடுதல் அழிவுக்கு காரணமாயிற்று ; தியூப்ளேயின் 
நோக்கம் கைகூடுவதற்கு கரு நாடகமோ தக்காணமோ 


* 


26 , பக் . 113 . 


133 


போராதா : அதற்குச் செல்வம் மல்கிய ஒரு பகுதிதேவை " 
தியூப்ளே அடைந்த தற்காலிக வெற்றி , ஐரோப்பாவில் 
ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரருக்கு மிடையே அமைதி 
நிலவிய காலத்திலேற்பட்டது என்பதை நாம் நோக்க 
வேண்டும் . அதனாற்றான் அவர்களுடைய கப்பற்படைகள் 
இந்திய அலுவல்களில் பங்கு கொள்ளவில்லை . கடற்படை 
வலிமையைப் பொறுத்த வரை பிரெஞ்சியர் ஆங்கிலே 
யரைவிட கீழானவர் என்றும் தியூப்ளேயின் முன் 
னேற்றம் தடைபட்டதற்கு அதுவே காரணம் என்றும் 
பிரெஞ்சு வரலாற்றறிஞர் மார்த்தின் கூறுவதும் குறிப் 
பிடத்தக்கது. 
இனி , தியூப்ளேயின் குணங்களில் 

காணப்படும் 
குறைபாடுகளும் அவர் தோல்விக்குக் காரணமாகும் . 
அவரிடம் அளவு கடந்த பேரவா இருந்தது ; அவர் 
ஆற்றல் பிறரால் கட்டுப்படுத்தக் கூடியதாக இல்லை . 
அரச தந்திரமுறையை அவர் அறிந்திருந்தார் ; சிறந்த 
கற்பனைத்திறமும் அவரிடம் உண்டு ; ஆனால் மிகுந்த தற் 
பெருமையும் பகட்டாரவாரத்தில் நாட்டமும் , சூழ்ச்சி செய் 
வதில் ஆசையும் அவரிடமிருந்தன . தன்டைக்கம் அவ 
ரிடம் கிடையாது . 

கிளைவிடம் அப்பண்பு மிகுதியாக 
இருந்தது . வெற்றிப் பாதையில் செல்லும்பொழுது 
சிறிது தங்கி தம் நிலையை உறுதிப்படுத்திக்கொள்ளும் 
வழக்கம் அவரிடம் கிடையாது . அவர் புஸ்ஸியின் உதவி 
கொண்டு சலபத்ஜங்கை வங்காளச் சுபேதார் 
செய்யவும் எண்ணினார் ! ( 1751 ) . எத்தகைய சூழ் நிலையிலும் 
அவர் நம்பிக்கையை இழக்காமல் மேலும் மேலும் செய 
லாற்றினார் . முகம்மது அலி ஒரு புரட்சிக்காரர் என்ற 
காரணத்தால் ஆங்கிலேயர் அவருக்கு உதவி செய்ய 


ஆகச் 


1. Captain A. T. Mahan , The Influence of Sea power upon 
History ( 1890) , p . p.258 & 276 . 

காப்டன் ஏ . டி . மஹன் , வரலாற்றில் கடலாதிக்கத்தின் 
செல்வாக்கு , பக் . 258 & 276 . 

2. 14 , V பக் . 140 . 


13 ம் 


மாட்டார்கள் என்று அவர் எண்ணியது சிறுபிள்ளைத் தன் 
மையைத்தவிற வேறென்ன ? அப்பிரெஞ்சு வீரரிடம் 
முன்கோபம் இருந்தது . பல பகைவர்களை அவரே தேடிக் 
கொண்டார் . பிறரிடம் வேலைவாங்குவதில் அவர் திறம் 
படைத்தவர் . தாம் மேற்கொண்ட முறை நீதியானது 
என்ற பெரும் நம்பிக்கை அவரிடமிருந்ததால் அவர் 
யாவர்க்கும் இணங்காராகி இந்நாட்டிலும் ஐரோப்பா 
விலும் பகை விளைவித்துக்கொண்டார் . அவருடைய செயல் 
களுக்குக் கம்பெனியார் சிறிதும் உதவவில்லை . தியூப்ளே 
யும் தம் கொள்கைகளை அவர்களுக்கு விளக்க வில்லை ; 
தமது பொருளாதார நெருக்கடியைப் பற்றியும் தம் 
தோல்விகளைப் பற்றியும் அவர் அவர்களுக்கு அறிவிக்க 
வில்லை . ஆகவே அவர்களுடைய ஆணைகள் தியூப்ளே 
யின் கொள்கைக்கு முரணாக இருந்தன . அவர் செய்த 
போர்கள் அவரிடமிருந்த பொருளை மிகுதியாகக் குறைத்து 
விட்டன . ஆகவே கம்பெனியின் பணத்திலிருந்து 
போர்ச் செலவை நிறைவுசெய்ய வேண்டிய நிலை அவருக்கு 
ஏற்பட்டுவிட்டது . பிற்காலத்தில் தாம் வெற்றி பெற 
ஆங்கிலேயர் பின்பற்றிய கொள்கையை தியூப்ளேயும் 
( புஸ்ஸியும் ) முன்கூட்டியே உணர்ந்திருந்தார் என்பது 
உண்மை . தியூப்ளே ஒரு அரச தந்திரி என்பதும் 
ஆற்றல் வாய்ந்த ஆட்சி வினைஞர் என்பதும் ஏற்றுக் 
கொள்ளத் தக்கனவே . ஆயினும் " அருஞ் செயலாற்றிய 
பெரியார் வரிசையில் அவருக்கு இடமில்லை . அவர் 
சிறந்த அரசியல் வல்லுநருமல்லர் . தியூப்ளே தவறு 
களிழைத்த போதிலும் இறுதியில் வீழ்ச்சியுற்ற போதிலும் 
பிரிட்டிஷ் இந்தியவரலாற்றின் முன்னுரைப் பகுதியில் 
அவருக்குச் சிறப்பானதோர் இடமுண்டு என்பதில் யாதும் 
ஐயமில்லை . 


பகுதி 4 


ஆனந்தரங்கப் பிள்ளை ( 1709-1761 ) 
ஆனந்தரங்கப் 

பிள்ளை 

சென்னைக்கு அண்மையி 
லுள்ள பெரம்பூரில் 1709 - ல் பிறந்தார் . இவர் தந்தையான 
திருவேங்கடம் பிள்ளை என்பார் ஒரு பெரிய வணிகர் . 
அவர் புதுச்சேரிக்குச் சென்று தங்கினார் . அவர் 1726 - ல் 
இறந்தபின் மகனார் வாணிகத்தொழிலை மேற்கொண்டார் . 
வாணிகம் பெருகியது . அவ்வமயம் பிரெஞ்சுக் கவர்னராக 
இருந்த லெனாயர் ( Lenoir ) ஆனந்தரங்கப் பிள்ளையிடம் 
நன்மதிப்புக்கொண்டிருந்தார் . தூமாவும் அவரை ஆதரித் 
தார் . தியூப்ளேயின் ஆட்சிக்காலத்தில் பிள்ளை அவர் 
களின் பதவி உயர்ந்தது . செல்வாக்கும் பெருகியது . 
1746 - ல் அவர் தலைமை துபாஷ் பதவியை அடைந்தார் . 
( தோபாஷி இருமொழிகளை அறிந்தவர் ; மொழிபெயர்த்து 
விளக்கம் கூறுபவர் ) தியூப்ளேயின் மனைவி அவரை 
வெறுத்தபோதிலும் அப்பிரெஞ்சு கவர்னர் அவரிடம் 
அன்பு பாராட்டினார் . பிள்ளை அவர்கள் தமிழில் புலமை 
பெற்றிருந்ததுடன் பாராசீகமொழியையும் 
மொழியையும் அறிந்திருந்தார் . தியூப்ளேயின் ஆதிக்கம் 
ஏற்பட்டிருந்த காலத்தில் பிள்ளை அவருடைய ஏஜண் 
டாகப் பணியாற்றி பெரும் புகழ் பெற்றார் . புதுவையில் 
அவரே தலை சிறந்த இந்திய வணிகராக இருந்தார் . 
அரசியல் செல்வாக்கும் அவருக்கு மிகுதியாக இருந்தது . 
3000 குதிரை வீரர்களுக்குத் தலைவரான முகலாய மான் 
சப்தாரி நிலையை ஆனந்தரங்கப் பிள்ளை பெற்றிருந்தார் . 
பல சிற்றரசர்களும் உயர் வகுப்பினரும் அவருடைய 
ஆலோசனையைக் கேட்டுவந்தனர் . புதுவையில் அக் 
காலத்தில் மிகச் செல்வாக்கு வாய்ந்த இந்தியர் அவரே 
என்று கூறலாம் . தியூப்ளேயின் வீழ்ச்சி ( 1754 ) பிள்ளை 
அவர்களைத் துயரத்திலாழ்த்தியது . அவர் வீழ்ச்சிக்கு அவர் 
மனைவியே ஒரு காரணம் என்பது பிள்ளை அவர்களின் 


பிரெஞ்சு 


136 


கருத்தாகும் . லாலி, பதவிக்கு வந்தவுடன் ( 1758 ) பிள்ளை 
அவர்களின் சிறப்பு மீண்டும் ஓங்கத் தொடங்கியது . 
ஆனால் அதற்கிடையில் , 1761 - ல் அவர் இறந்துவிட்டார் . 
அவர் இறந்த பின் நான்கு நாட்களில் ஆங்கிலேயர் 
புதுச்சேரியை முற்றுகையிட்டுத் தம் வசப்படுத்திக் 
கொண்டனர் . தெலுங்குப் புலவரும் வடமொழிப் 
புலவரும் பிள்ளை அவர்களை வள்ளல் 

வள்ளல் என்றுபோற்றி 
யுள்ளனர் . இவர் 1736 முதல் 1760 வரை தமிழில் 
தினசரிக் குறிப்புகள் எழுதி வந்தார் . அக்காலத்து வர 
லாற்றை அறிய அக்குறிப்புகள் மிகவும் பயன்படுகின்றன . 
குறிப்பாகத் தியூப்ளேயைப்பற்றி நமக்குப் பல செய்திகளை 
அறிவிக்கின்றன . ஆனால் குறிப்புக்கள் முழுவதும் நமக் 
குக் கிடைக்கவில்லை . அக்குறிப்புகளை அவர் இல்லத்தில் 
முதன் முதலில் கண்டுபிடித்தவர் கலுவா மொம்பிரேன் 
( A Galloi Montburn ) என்பாராவர் . கண்டுபிடிக்கப்பட்ட 
ஆண்டு 1846 . 

இவை பிரெஞ்சிலும் ஆங்கிலத்திலும் 
மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன . பிள்ளை அவர்கள் அரசியல் 
செய்திகளை ஆழ்ந்து சிந்தித்து ஆலோசனை கூறும் ஆற் 
றல் வாய்ந்தவர் என்பதை அக்குறிப்புகள் காட்டுகின்றன . 
ஆசப்ஜாவுக்குப் பிறகு தென் இந்தியாவில் குழப்பம் ஏற் 
படும் என்று அவர் முன்கூட்டியே கூறியுள்ளார் . ஆனால் 
லாலி கருநாடகத்தில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை நிலை நிறுத்து 
வார் என்று அவர் கூறியவாறு நிகழ்ச்சிகள் ஏற்படவில்லை . 
ஆயினும் அக்காலத்து நிகழ்ச்சிகளைக் கூர்ந்து நோக்கிய 
ஒரு சிறந்த இந்தியரின் கருத்துக்களையும் உணர்ச்சி 
களையும் அந்த நாட் குறிப்பு அறிவிக்கின்றது . 


* C . S. Srinivasachari , Ananda Ranga Pillai . ( 1940 ) 
( C. S. சீனுவாசாச்சாரி , ஆனந்தரங்கப் பிள்ளை , பக். VII . ) 


பகுதி 5 


புஸ்ஸி 
வாழ்க்கை : புஸ்ஸி 1718 - ல் ஒரு பிரெஞ்சுப் பெருஞ் 
செல்வரின் மகனாகப் பிறந்தார் . மொரிஷியஸ்ஸிலிருந்த 
அவர் லாபோர்தனேயுடன் இந்தியாவுக்கு வந்து ஆம்பூர் 
சண்டையில் ( 1749 ) பங்கு கொண்டார் . அடுத்த ஆண்டில் , 
தென் இத்தியாவில் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருந்த 
செஞ்சிக் கோட்டையைக் கைப்பற்றினார் . அவருடைய 
வீரமும் படைத்திறமையும் யாவருடைய கருத்தையும் 
கவர்ந்தன . 1751 - ல் அவர் முஸபர் ஜங்கை ஐதராபாத் 
துக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்புவாய்ந்த பணியைப் 
பெற்றார் . வழியில் பின்னவர் இறந்தார் . புஸ்ஸி தமது 
படையை தொடர்ந்து சலபத்ஜங்கைத் தக்கண சுபேதா 
ராக அமர்த்தி அவரை அவுரங்காபாத்துக்கு அழைத்துச் 
சென்றார் . நிஸாமின் அவைக்களத்தில் புஸ்ஸி ஆதிக்கம் 
பெற்றிருந்தார் . பேஷ்வா பாலாஜிராவுடன் அவர்கொண்ட 
தொடர்பையும் வடசர்க்கார்ப்பகுதியை அவர் அடைந்தமை 
யும் முன்னரே கண்டோம் . தொந்தரவுகள் நிறைந்த தமது 
பணியினின்று விடுதலைபெற அவர் இரு முறைகள் 
முயன்றார் . ஆனால் அவர் நாட்டுப்பற்று கொண்டு தமது 
முயற்சிகளைக் கைவிடாது நிறைவேற்ற வேண்டியது 
இன்றியமையாதது என்று கூறி , தியூப்ளே அவரை ஊக் 
கினார் . 1758 - ல் லாலி , சென்னையைத் தாக்கக் கருதியதால் , 
புஸ்ஸி கீழ்க்கரைக்கு அழைக்கப்பட்டார் . வந்தவாசிப் 
போரில் ( 1760 )புஸ்ஸி கைதியானார் ; ஆனால் புதுச்சேரிக்குச் 
சென்றுவிட அனுமதி பெற்றார் . பிரான்சில் நீண்டகாலம் 
வாழ்ந்த பிறகு மீண்டும் அவர் 1783 - ல் இந்தியாவுக்கு வந் 
தார் . 1785 ல் புதுச்சேரியில் அவர் வாழ்க்கை முடிந்தது . 

பண்புகள் : புஸ்ஸி ஒரு சிறந்த தானைத் தலைவர் ; 
அரச தந்திரி ; மக்களை ஆளும் ஆற்றல் வாய்க்கப் பெற்ற 
வர் ; இளவரசர்களையும் அடக்கும் திறனமைந்தவர் . பகட் 


138 . 


டாரவாரத்துக்காக தமது இராணுவத் திறமையை வெளிக் 
காட்டும் தன்மை அவரிடமில்லை . வேறு முயற்சிகள் பய 
னளிக்காத பொழுது மட்டுமே அவர் தம் முழுத்திறமை 
யையும் வெளிக்காட்டினார் . செய்திகளை ஆழ்ந்து நோக்கும் 
அறிவுக் கூர்மை அவரிடமிருந்தது . ஐதராபாத்தில் 
பிரெஞ்சு ஆதிக்கம் ஏற்பட்டமைக்கு புஸ்ஸியின் ஆற்றல் 
முக்கியகாரணமாகும் . அவர் தியூப்ளேயுடன் ஒத்துழைத் 
தார் ; ஆனால் அவர் , பின்னவரின் கைக்கருவி அல்லர் . 
சூழ் நிலையும் தம் கொள்கையும் இடந்தருமாயின் தனித்தே 
நின்று போராடும் ஆற்றல் அவருக்கிருந்தது . 

கொள்கை : வடசர்க்காரின் ஆட்சி முறையைப்பற்றி 
புஸ்ஸி 1754 - ல் தியூப்ளேவுக்குப் பின்வருமாறு எழுதினார் . 
“ இம்மாகாணத்தை ஆசியாவின் பழக்கத்தை ஒட்டியே முத 
லில் ஆட்சிபுரிய வேண்டும் ; முகலாயர் ஆட்சி முறையை 
மாற்றிப் பிரெஞ்சு ஆட்சி முறையைப் புகுத்துவதைச் 
சிறிது சிறிதாகத்தான் நிறைவேற்றவேண்டும் . இது மிக 
வும் இன்றியமையாதது என்பது எனது உறுதியான கருத் 
தாகும் 

மேலும் வரம்பற்ற அதிகாரத்தை இப்பொழுதே 
நாம் நிலை நிறுத்தக்கூடாது . சிறிதுசிறிதாகத்தான் அதற்கு 
நாம் முயலவேண்டும் . மக்களுடன் நான் கொண்ட தொடர்பு 
இதனை வலியுறுத்துகிறது . ஆசியப் பழக்க வழக்கங்களைச் 
சில காலங்களில் நான் கடைபிடித்து வந்ததால்தான் 
எனக்கு இதுகாறும் வெற்றி கிடைத்துள்ளது. வங்காளத் 
தில் கிளைவின் வாழ்க்கைக்கும் தக்கணத்தில் புஸ்ஸியின் 
வாழ்க்கைக்கும் பல ஒற்றுமைப் பண்புகள் இருப்பதைக் 
காணலாம் . இருவரும் பெரும்பாலும் ஒத்த வாய்ப்புகளைப் 
பெற்றிருந்தனர் ; ஒத்த இடையூறுகளைப் பெற்றிருந்தனர் ; 
கொள்கைகளிலும் பெரும்பாலும் ஒத்திருந்தனர் . புஸ்ஸி 
யின் முறைகளை கிளைவ் கூர்ந்து கவனித்து வந்தார் . 
முன்னவருக்கு ஏற்பட்டதுபோலவே பின்னவருக்கும் 
இடர்ப்பாடுகள் தோன்றியிருந்ததால் , புஸ்ஸி வகுத்த வழி 
களைக் கிளைவ் தம் நலனுக்காகப் பின்பற்றினார் .? 


1. 14 , V , பக் . 139 , 


2. 26 , பக் . 84 . 


பகுதி 6 . 


கோதயூ , 


புதுச்சேரியின் வீழ்ச்சி 
கோதயூ , லேரித் , லாலி : தியூப்ளேயிக்குப்பின் வந்த 
கோதயூ , கருநாடகத்தில் அமைதிக் கொள்கையைப் பின் 
பற்றினார் . ஆனால் அது தக்கணத்தில் புஸ்ஸியின் நிலையை 
மாற்றவில்லை. 1755 - ல் ஆங்கிலேயரும் பிரெஞ்சியரும் ஒரு 
தற்காலிக உடன்பாடு செய்துகொண்டனர் . அதன்படி இரு 
சாராரும் இந்திய அரசியல் செய்திகளில் தலையிடுதல் தடை 
பட்டது . சில ஆண்டுகள் அவ்வுடன்பாடு நிலைபெற்றிருந் 
தது . ஆனால் அதைத் தாய் நாட்டினர் உறுதி செய்வதற்கு 
முன்னரே ஐரோப்பாவில் ஏழாண்டுப்போர் தொடங்கியது . 
( 1756 ) . 

ஏறத்தாழ 

ஆறுமாதங்கள் தான் 
இந்நாட்டில் தங்கியிருந்தார் . 1755 - ல் தி - லேரித் புதுச் 
சேரியின் புதிய கவர்னராகப் பதவிபெற்றார் . ஏழாண்டுப் 
போர் காலத்தில் இந்தியாவில் ஆங்கில - பிரெஞ்சுப் 
போராட்டத்தின் மூன்றாவது 

நிலையைக் காண்கிறோம் . 
1756 - ம் ஆண்டில் தாமஸ் ஆர்தர் கௌண்ட்- தி - லாலி 
என்பாரைப் பிரெஞ்சு அரசியலார் இந்தியாவில் மன்னரின் 
பிரதிநிதியாகச் செயலாற்றுமாறு அமர்த்தினர் . புதுச்சேரி 
யின் ஆட்சி முறையைச் சீர்திருத்துவதும் ஆங்கிலேயரை 
இந்தியாவிலிருந்து விரட்டுவதும் அவருடைய 
களாயின . ஆனால் அவர் 1758 - ம் ஆண்டில் தான் புதுவை 
வந்தடைந்தார் . அவர் வீரமும் நேர்மையும் வாய்ந்த 
தளபதி . பிறருடைய ஆலோசனையை அவர் பொருட் 
படுத்துவது இல்லை . அவர் ஒரு முன் கோபி . அவர் 
இந்நாட்டில் வந்திறங்குவதற்குள் கிளைவ் சந்திர நாகூரை 
கைப்பற்றியதுடன் பிளாசிப் போர்க்களத்தில் வெற்றியும் 
பெற்றிருந்தார் ( 1757 ) . அதன் விளைவாக வங்காளத்தில் 
ஆங்கிலேயரின் ஆதிக்கம் நிறுவப்பட்டிருந்தது . 
பிரெஞ்சியரின் தாக்குதல்கள் : லாலி 

சுறுசுறுப் 
பாகத் தம் பணியைத் தொடங்கி 1758 - ல் செயின்ட் 


கடமை 


140 


டேவிட் கோட்டையைக் கைப்பற்றினார் . அடுத்தப் 
படியாக அவர் தஞ்சாவூரின் மீது படையெடுத்தார் . 
தஞ்சை அரசர் சந்தா சாகிப்புக்குப் பெரும் பணம் கொடுப் 
பதாகப் பத்திரம் எழுதிக்கொடுத்திருந்தார் . தியூப்ளே 
அப்பத்திரத்தைப் பின்பு பெற்றார் . அத்தொகையை 
வாங்கும் நோக்கத்துடன் தான் லாலி தஞ்சைக்குச் சென் 
றார் . ஆனால் அச்செயல் அவ்வமயத்துக்கு ஏற்றதன்று . 
வழியில் அவர் நாகூரைக் கைப்பற்றிச் சூறையாடினார் . 
திருவாரூரில் 

கொள்ளையடிக்க எதுவுமில்லாததால் , 
கோயில் குருமார் அறுவரைக் கொலை செய்துவிட்டுத் தஞ் 
சைக்குச் சென்றார் . ஆனால் வெடி மருந்துகளும் உணவுப் 
பொருள்களும் குறைந்து விட்டபடியால் , அவர் தஞ்சாவூர் 
முற்றுகையை விட்டு விட நேர்ந்தது . ஆகவே காரைக்கா 
லுக்குத் திரும்பி , பின் புதுச்சேரி போய்ச் சேர்ந்தார் . பய 
னற்ற அப்படையெடுப்பு அவருடைய புகழைக் குறைத் 
தது . பிரெஞ்சுக் கப்பற் படைக்குத் தலைமை வகித்த டிஆச் 
( D Ahe ) , என்பாரும் லாலியைப் போலவே நிதான மற்ற 
வர் . இரு தலைவர்களுக்குமிடையே கருத்து ஒற்றுமை 
கிடையாது . கப்பற் படைத் தலைவர் . ஜார்ஜ் போகாக் 
தலைமையின் கீழிருந்த ஆங்கிலேயக் கடற்படையுடன் 
இருமுறை போரிட்டார் . ஆனால் இரண்டு போர்களிலும் 
வெற்றி தோல்விகளை உறுதியாகக் கூற முடியவில்லை .. 
லாலியின் விருப்பத்திற்கு மாறாக டி ஆச் , மொரீஷியசுக் 
குத் திரும்பி விட்டார் . சென்னையை முற்றுகையிடத் 
திட்டமிட்ட லாலி 

ஐதராபாத்திலிருந்த புஸ்ஸியைத் 
திரும்ப அழைத்தார் . புதுச்சேரிக்கும் சென்னைக்கு 
மிடையே பல இடங்கள் அவரால் கைப்பற்றப்பட்டன . 
14-12-1758 - ல் லாலி சென்னையை முற்றுகையிடத் 
தொடங்கினார் . சென்னை கவர்னர் ஜார்ஜ் பிகட் அந்நகரை 
முன்னெச்சரிக்கையாக நன்கு காப்பாற்றி வந்தார் . புதுச் 
சேரியிலிருந்து லாலிக்கு உதவி வரவில்லை . சேர்த்து வைக் 
கப்பட்ட உணவுப் பொருள்கள் விரைவில் குறைந்தன . 
பல போர் வீரர்களும் லாலியைக் கைவிட்டனர் . 1759 - ம் 
ஆண்டு பிப்ரவரி 

மாதம் ஆங்கிலக் கப்பல்கள் கரை 


141 


டன . 


நோக்கி வரலாயின . திருச்சிராப்பள்ளியிலிருந்தும் ஒரு 
படை பிரெஞ்சியரை எதிர்த்துச் சென்றது . லாலி , முற்று 
கையை விடுத்துப் பின் வாங்கினார் . அவருடைய பெருமை 
மேலும் குறைந்தது . 

ஆங்கிலேயர் தாக்குதல்கள் : ஆங்கிலத் தளபதி 
போர்டு ( Forde ) என்பாரின் தலைமையில் வங்காளத்தி 
லிருந்து புறப்பட்ட ஒரு படை 1758 - ல் 

பிரெஞ்சியரை 
இராசமஹேந்திரபுரத்தில் முறியடித்தது . அத்தலைவர் 
மசூலிப் பட்டினத்தைக் கைப்பற்றிக் கொண்டார் . அதன் 
விளைவாக சலபத் ஜங் , பிரெஞ்சுக்காரரிடம் வைத்த நம்பிக் 
கையை இழந்து ஆங்கிலேயருடன் அமைதி உடன்பாடு 
செய்து கொண்டார் ( மே -1759 ) . அதன்படி வட சர்க்கா 
ரில் மிகுந்துள்ள பிரெஞ்சுப் படைகள் வெளியேற்றப் பட் 

வட சர்க்கார் மாவட்டங்களான கஞ்சம் விசாகப்பட்டி 
னம் , கோதாவரி , கிருஷ்ணா, ( குண்டூர் மாவட்டம் 1788 - ம் 
ஆண்டிலேயே ஆங்கிலேயருக்கு உரிமையாயிற்று ) ஆகி 
யன ஆங்கிலேயருக்குக் கிடைத்தன . வெற்றி பெற்ற 
போர்டு , 1759 - ல் வங்காளத்துக்குத் திரும்பினார் . அதற் 
கிடையில் காஞ்சீபுரத்தில் பிரெஞ்சியர் ஆங்கிலேயரைத் 
தோற்கடித்தனர் . எனினும் பொருளாதார நெருக்கடி 
காரணமாக அவ் வெற்றியின் பயனை வெற்றி வீரர் துய்க்க 
முடியவில்லை . பிரெஞ்சுப் படையில் கலகமும் மூண்டது . 
டி ஆச் மூன்றாவது முறையாகப் போகாக்குடன் கடற் 
போர் நிகழ்த்தித் தோல்வியுற்று ( செப்டம்பர் 1759 ) சோழ 
மண்டலக் கரையை விடுத்துச் சென்று விட்டார் . அதுவே 
அவருடைய இறுதியான கடற்போர் . அதைத் தொடர்ந்து 
1760 - ம் ஆண்டு ஜனவரி மாதம் 22 - ம் நாள் அயர்கூட் , வட 
ஆர்க்காடு மாவட்டத்திலுள்ள வந்தவாசி என்னுமிடத்தில் 
லாலியைத் தோற்கடித்தார் . புஸ்ஸி கைதி ஆனார் . 
ஆகவே 1760 - ல் புதுச்சேரி, செஞ்சி , மாஹி , காரைக்கால் 
ஆகியன மட்டுமே பிரெஞ்சுக்காரர் வசமிருந்தன . 

புதுச்சேரியின் வீழ்ச்சி ( 1761 ) : லாலி , மைசூரில் 
இருந்த ஹைதர் அலியுடன் நட்பு உறவு கொண்டார் .. 


142 


ஆனால் அதனால் முன்னவருக்கு நற்பயன் எதுவும் கிட்ட 
வில்லை . கூட் , புதுச்சேரிக்கு அருகில் உள்ள வில்லிய 
நல்லூரைக் கைப்பற்றிக் கொண்டு புதுச்சேரியையும் 
முற்றுகையிட்டார் . 

பிரெஞ்சுத் 

தலைவர்களுக்கிடையே 
கருத்து வேற்றுமையும் சச்சரவும் வளர்ந்து வந்தன . 
லாலி , தி - லேரித் ஆகிய இருவருக்கு மிடையேயும் கருத்து 
ஒற்றுமை கிடையாது . பொருளாதார நெருக்கடி மிகுந் 
தது . புதுச்சேரி மக்கள் பசியால் வாடினர் . அவ்வமயம் 
அங்கே ஒரு நாயின் விலை 24 ரூபாய் வரை உயர்ந்ததாம் . 
லாலி விடா முயற்சியுடனிருந்தும் இறுதியில் 1761 - ம் 

ண்டு ஜனவரி மாதம் 16 - ம் நாள் புதுச்சேரி கீழ்ப்படிந் 
தது . அவ்வணி நகர் ஆங்கிலேயரால் அடியோடு அழி 
வுற்றது . பிறகு செஞ்சிக்கும் அக்கதியே நேர்ந்தது . மலை 
யாளக் கரையிலுள்ள மாஹியும் ஆங்கிலேயர் வசமாயிற்று . 
1761 , ஏப்ரலுக்குள் இந்தியாவில் ஒரு இடம் கூட பிரெஞ் 
சியருக்கு உரியதாக நிற்க இல்லை . லாலி கைதியாகி இங் 
கிலாந்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் . ஏழாண்டுப் 
போரை முடிவுறச் செய்த பாரிஸ் உடன்படிக்கையின்படி 
இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர் தியூப்ளேயின் ஆக்கிரமிப் 
புக்கு முன்னர் பெற்றிருந்த இடங்களை மட்டுமே பெற்ற 
னர் . அவர்களுக்கு வங்காளத்தில் 

வாணிக உரிமை 
மட்டுமே வழங்கப்பட்டது . வட சர்க்கார் மாவட்டங்கள் 
ஆங்கிலேயரைச் சேர்ந்தன . முகம்மது அலியே நவாப் 
என்பது உறுதி ஆயிற்று . பிரான்சுக்குத் திரும்பிய லாலி 
சிறைப்பட்டார் . 1766 - ல் அவர் மீது அரசத் துரோகக் 
குற்றம் சாட்டப்பட்டது . அரசியலார் அவர் தலையைக் 
கொய்தனர் . ( அவர் பெருஞ் செல்வராக இல்லாதிருந் 
திருப்பின் அவருக்குத் தூக்குத் தண்டனை கிடைத்திருக் 
கும் ) . அவர் இறந்த பின் அவர் மீது இருந்த குற்றச் 
சாட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது . லாலி தவறுகளிழைத்த 
போதிலும் அவருக்கு விதிக்கப்பட்ட கொலைத் தண்டம் 
முறையற்றதே . ஆனால் அவர் பலரும் தம்மை வெறுக்கு 
மாறு நடந்து கொண்டார் . இந்தியரின் சமய உணர்ச் 
சியை அவர் மிகவும் இழிவு படுத்தினார் என்பதும் நோக் 


143 


கத்தக்கது . அரசியல் , ஆட்சி முறை ஆகிய இருவகை 
அலுவல்களையும் அவர் ஏற்றிருந்தார் . அவற்றைச் செவ் 
வனே நிறைவேற்ற அவரால் இயலவில்லை. ஆங்கிலே 
யரை இந்தியாவில் எதிர்த்த பிரெஞ்சியரின் தோல்விக்கு 
அது ஒரு சிறந்த காரணமாகும் . 


பகுதி 7 
பிரெஞ்சுக்காரரின் தோல்விக்குரிய காரணங்கள் 

நிதி நிலைமை : ஆங்கில - பிரெஞ்சுப் போராட்டம் 
இந்தியாவில் தொடங்கிய காலத்திலேயே ( 1746 ) ஆங் 
கிலக் கம்பெனி பிரெஞ்சுக் கம்பெனியை விட நிதி நிலை 
மையில் வலிமை பெற்றிருந்தது . தொடக்கம் முதல் ஆங் 
கிலேயர் தமது வாணிகத்தில் கண்ணுங் கருத்துமாக இருந் 
தனர் . பெரும்பான்மையும் மற்ற துறைகளில் அவர்கள் 
நாட்டம் செல்லவே இல்லை. அதனால் 18 - ம் நூற்றாண் 
டில் அவர் தம் வாணிகம் தடையின்றி முன்னேறி வந்தது . 
தாய் நாட்டுக்கு அதனால் இலாபம் கிடைத்து வந்தது . 
தாய் நாடும் கம்பெனியின் முன்னேற்றத்தில் அக்கரை 
கொண்டது . பம்பாய் , சென்னை , கல்கத்தா ஆகிய மூன்று 
ஆங்கிலேயக் குடியேற்றப் பகுதிகளும் பல வகைகளில் 
இந்நாட்டுப் பிரெஞ்சுக் குடியேற்றங்களை விடச் சிறப்பா 
னவை . முன்னவற்றின் எழுச்சி பின்னவற்றை மங்கச் 
செய்தது . பிரெஞ்சுப் பகுதிகள் 1731 முதல் 1738 வரை 
வாணிகப் புகழ்பெற்று விளங்கின ; ஆனால் , ஆங்கில - 
பிரெஞ்சுப் போட்டியின் முதல் நிலை தொடங்குவதற்கு 
முன்னரே அவற்றின் வாணிகச் சிறப்பு குன்றியது . வங் 
காளத்தில் பிரெஞ்சியர் வாணிகத்தில் ஊக்கங்கொள்ளவே 
இல்லை . 1731 - இல் தியூப்ளே சந்திர நாகூரின் தலைமை 
இயக்கு நராக அமர்ந்த பிறகே அதன் வாய்ப்புக்கள் பெரு 
கின . ஆங்கிலேய வாணிகக் கூட்டுக் குழு சிறப்புறுவதற் 
கும் பிரெஞ்சுக் கம்பெனியின் சிறப்பு குன்றுவதற்கும் அவ் 
விரண்டின் ஆட்சி முறைகளே காரணமாகும் . தொடக்கம் 
முதலே பிரெஞ்சுக் கம்பெனி அரசியலாரின் மேற்பார் 
வையில் இருந்தது . ஆகவே XV- ம் லூயியின் ஆட்சியில் 
( 1715-1774 ) நாம் காணும் சோம்பேறித்தனமும் 
ஊக்கமின்மையும் கம்பெனியையும் பீடித்தன . ஐரோப் 
பாவில் இடங்களில் போர் 

வந்த 


பல 


செய்து 


145 


பிரெஞ்சு அரசியலார் இந்தியச் செய்திகளை ஒழுங்காக 
மேற்பார்வை செய்து உதவி செய்ய இயலாத நிலையி 
லிருந்தனர் . ஆங்கிலக் கம்பெனிக்குக் 

கிடைத்தது 
போலப் பிரெஞ்சுக் கம்பெனிக்கு வணிகப் பெருஞ் 
செல்வரின் உதவி கிடைக்கவில்லை . ஆகவே இந்தியா 
வில் போர் தொடங்கு முன்னாரே அக்கம்பெனியின் 
செல்வா தாரம் குன்றிவிட்டது . தியூப்ளே கரு நாடகத்தில் 
பிரெஞ்சியரின் அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதில் 
முனைந்திருந்தார் . அது அவர்களுடைய வாணிகத்தை 
அழித்தது . ஆனால் ஆங்கிலேயரோ போரிலீடுபட்டிருந்த 
காலத்திலும் தம்முடைய வாணிகத்துக்கு இடையூறு 
ஏற்படாவண்ணம் கண்ணுங் கருத்துமாய் இருந்து வந்த 
னர் . போர்க்காலத்தில் கூட இந்நாட்டிலிருந்து அவர் 
கள் ஏற்றுமதி செய்து வந்த பொருள்களின் மதிப்பு 
உயர்ந்து வந்தது . இந்தியச் சரக்குகளுடன் பிரான்சுக் 
குச் சென்ற கப்பல் சிலவே . வங்காளம் ஆங்கிலேயர் 
வசம் இருந்ததால் அவர்கள் , நிதி நிலைமையைப் பொறுத்த 
வரை பிரெஞ்சியரை விட மேலான நிலையைப் பெற்றிருந் 
தனர் . தெற்கில் ஆங்கிலேயருக்கு நெருக்கடி ஏற்பட்ட 
காலங்களில் வங்காளத்திலிருந்து அவர்களுக்கு உதவி 
கிடைத்தது . மீர்காசிமிடமிருந்து அவர்கள் பெற்ற பணம் 
புதுச்சேரி முற்றுகையில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கச் 
செய்தது . அதே சமயத்தில் லாலி போதுமான பொரு 
ளின்மையால் துயருற்றார் . ஒரு 

வாணிகக் குழு ஒரு 
பேரரசை அமைக்க விரும்பினால் முதற்கண் அடிப் 
படைக் குறிக்கோளான வாணிக முன்னேற்றத்தில் அது 
வெற்றிபெற வேண்டும் . 

கருநாடகத்தில் 
பிரெஞ்சியரோ மிக மிக விரைவில் போரில் ஈடுபட்டு 
விட்டனர் . பிரெஞ்சுக் கம்பெனியின் அழிவுக்கு அது ஒரு 
சிறப்பான காரணமாகும் . பட்டயம் பெற்ற வாணிகக் 
குழு தொடக்க காலத்திலேயே இராணுவத் துறையில் 
இறங்குவது பேரிடையூறு விளைவிக்கக் கூடிய செயலாகும் 
(ராபர்ட்ஸ் ) 


ஆனால் 


10 


146 


கப்பற்படை வலிமை : 16 , 17 - ம் நூற்றாண்டுகளில் 
போர்ச்சுகீசியரும் டச்சுக்காரரும் கீழ் நாடுகளில் ஆதிக்கம் 
பெற்ற வரலாற்றை முன்னர்க் கண்டோம் . அவ்வரலாறும் 
ஆங்கிலேயரின் பிற்கால வெற்றிகளும் கடலாதிக்கத்தின் 
சிறப்பை நமக்குத் தெளிவாக்கும் . கடலாதிக்கத்துக்கு 
வாணிகப் பெருக்கமும் கப்பற்படையும் இன்றியமையா 
தனவாகும் . 

1746 - ல் லாபோர்தனே ஒரு . கடற்போர் 
நிகழ்த்திய பிறகே சென்னையைக் கைப்பற்றினார் . ஆனால் 
அவர் திரும்பிச் சென்ற பிறகு ஆங்கிலேயரின் கப்பற்படை 
வலிமை பெற்றது . அதனாற்றான் தியூப்ளே செயின்ட் 
டேவிட் கோட்டையைக் கைப்பற்ற முடியாமற் போயிற்று . 
வங்காளத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி நிலைபெற்றமையும் 1757 
முதல் 1759 வரை பிரெஞ்சியரும் டச்சுக்காரரும் ஆங்கிலே 
யருக்கு முன் தோல்வியுற்றமையும் கடலாதிக்கத்தின் 
சிறப்பை உணர்த்தும் . அச்சிறப்பை நன்கு உணர்ந்திருந் 
தார் கிளைவ் . 1758-9 - ல் பிரெஞ்சியர் சென்னையை முற்று 
கையிட்டனர் . ஆங்கிலக் கடற்படை அங்கே சென்றவுடன் 
முற்றுகையைக் கைவிட்டனர் . அம்முற்றுகை , பிரெஞ்சுக் 
கடற்படைத் தலைவரான டி ஆச் - இன் உதவியின்றித் 
தொடங்கப்பட்டது என்பதும் நோக்கற்பாலது . அத் 
தலைவர் சோழ மண்டலக் கரையை விட்டு நீங்கிய பிறகு 
ஆங்கிலேயருக்கு உறுதியான வெற்றி கிடைத்தது . வந்த 
வாசிச் சண்டை ஒரு நிலப்போர்தான் . எனினும் ஏழாண்டுப் 
போரில் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றமைக்கு அவர் 
களுடைய கடற்படை வலிமையே காரணமாகும் . அவ் 
வெற்றியின் விளைவாகவே இந்தியாவிலும் அவர்களுடைய 
ஆதிக்கம் நிலைபெற்றது . அப்போர் , தியூப்ளேயும் புஸ்ஸி 
யும் ஆற்றிய செயல்களை அழித்தது . தியூப்ளேயின் எண் 
ணம் நிறைவேறியிருப்பினும் , பிரெஞ்சுக் கப்பற்படையின் 
மெலிவு , முடிவில் ஆங்கிலேயருக்கு எவ்விதத்திலும் 
வெற்றி அளித்திருக்கும் . 


தரைப்படை வலிமை : தரைப்படையின் அமைப்பு , 
வலிமை ஆகியவற்றைப் பொறுத்தவரை ஆங்கிலேயரும் 


147 


பிரெஞ்சியரும் ஏறத்தாழ ஒரே நிலையில்தான் இருந்தனர் . 
எனினும் படைத் தலைமையை நோக்கின் பிரெஞ்சியர் 
ஆங்கிலேயருக்குக் கீழான நிலையில் தான் இருந்தனர் . 
லாரன்ஸ் , கிளைவ் முதலிய ஆங்கிலேயத் தலைவர்களின் 
இராணுவ ஆற்றல் மிகவும் போற்றத் தக்கது . பிரெஞ்சுப் 
படைத்தலைவர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவரான 
புஸ்ஸி , உள் நாட்டு இடையூறுகளைச் சமாளித்துக்கொண்டு 
ஐதராபாத்திலேயே நீண்ட காலம் தங்கியிருந்தார் . அச் 
சமயத்தில்தான் கருநாடகத்தில் முக்கியமான போர்கள் 
நிகழ்ந்து வந்தன . அவர் அங்கிருந்து அழைக்கப்பட்ட 
பிறகும் தலைமை நிலையைப் பெறவில்லை . லாலியுடன் 
அவர் சச்சரவிட வேண்டியிருந்தது . லாலியின் குறைபாடு 
களை முன்னரே குறிப்பிட்டுள்ளோம் . ஆகவே பிரெஞ்சு 
இராணுவ வலிமை இந்தியாவில் முறைப்படி பயன்படுத்தி 
கொள்ளப்படவில்லை . பிரெஞ்சுத் தலைவர்கள் கருத்து 
ஒருமைப்பாட்டுடன் ஒத்துழைக்காததால் பல நல்வாய்ப்புக் 
களை இழந்தனர் . இதற்கு மாறாக ஆங்கிலத் தலைவர்களி 
டம் ஒன்றிய மனப்பான்மை காணப்பட்டது . லாரன்ஸை , 
கிளைவ் தந்தையெனக் கொண்டாடினார் . பின்னவரும் 
முன்னவரிடம் அன்பு பாராட்டினார் . 


ஆட்சிமுறை வேறுபாடு : பிரெஞ்சுக் கிழக்கிந்தியக் 
கம்பெனி , காலப்போக்கில் அரசியலாரின் ஒரு துறைக்கள 
மாக மாறியது . ஆகவே தனியார் நிலையத்தில் காணக் 
கூடிய ஆற்றலும் ஊக்கமும் அதில் கிடையா . இராணுவ 
நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்குக் 
கூட்டுக்குழு நிதி வசதியைப் பெற்றிருக்கவில்லை. ஆத 
லால் மேலும் மேலும் அரசாங்க உதவியை அது நாட 
வேண்டியிருந்தது . XV- ம் லூயியின் அரசாங்கம் இந்திய 
அலுவல்களை ஒழுங்காக நிர்வகிக்கவில்லை .. பிரான்சு 
நாட்டு மக்கள் , கம்பெனியைப் பற்றிச் சிறிதும் அக்கரை 
கொள்ளவில்லை . கம்பெனி முதலாளிகளும் அதே நிலையில் 
தான் இருந்தனர் . குடியேற்ற முறையை எதிர்த்த கட்சி , 
பிரான்சில் இருந்து வந்தது . 

வால்ட்டேர் அதற்குத் 


148 


தலைவராயிருந்தார் . ஆங்கிலேயக் கம்பெனியின் நிலை 
மையோ வேறு வகையானது . அமைப்பிலும் ஆட்சி 
முறையிலும் இரண்டு கம்பெனிகளும் வேறுபாடுகளைப் 
பெற்றிருந்ததால் அவற்றின் வளர்ச்சி அவற்றிற்கேற்ப 
மாறி அமைந்தது . 


பகுதி 8 


ஐரோப்பியரின் வெற்றிக்குரிய நிலைமைகள் 


போர்ச்சுகீசியர் , டச்சுக்காரர் , பிரெஞ்சியர் , ஆங்கி 
லேயர் முதலிய ஐரோப்பிய நாட்டினர் கீழ்த்திசையில் 
வாணிகப் போட்டியில் இறங்கிய வரலாற்றை நாமறி 
வோம் . அவர்களின் வெற்றிக்குரிய நிலைமைகளை இனிக் 
காண்போம் . தாம் மேற்கொண்ட முயற்சியில் முழு 
ஊக்கங்காட்டி இயன்ற அளவு தியாகம் செய்ய முன்வராத 
எந்த ஐரோப்பிய நாட்டினரும் வெற்றியின் உச்ச நிலையை 
அடைவதற்கில்லை . மேலும் அவ்வெற்றிக்கு அவர்கள் 
நாட்டினரும் அரசியலாரும் துணை புரிய வேண்டும் . 17 - ம் 
நூற்றாண்டின் தொடக்கத்தில் இங்கிலாந்தின் அரசர் 
களோ அந்நாட்டு மக்களோ ஆங்கிலக் கம்பெனிக்கு 
வேண்டிய அளவு உதவி செய்யவில்லை . ஆனால் டச்சுக் 
காரரும் ஹாலந்து அரசியலாரும் டச்சுக் கம்பெனி விரும் 
பிய உதவியை அளித்தனர் . ஆதலாற்றான் ஆங்கிலேயக் 
கம்பெனியை விட டச்சுக் கம்பெனி சிறப்புற்றிருந்தது . 
18 - ம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிரெஞ்சுக் கம்பெனிக் 
குத் தாய் நாட்டின் ஆதரவு கிடைக்கவில்லை .. 
ஆங்கிலேயக் கம்பெனிக்கோ அவ்வாய்ப்புக்கேடு ஏற்பட 
வில்லை . அடுத்தபடியாக , கீழ் நாட்டில் உயர் நிலை பெற , 
ஐரோப்பாவில் ஆதிக்கம் பெறுவதும் இன்றியமையாத 
தாயிருந்தது . ஐரோப்பாவில் ஆதிக்கமிழந்த எந்த நாடும் 
கீழ்த்திசையில் உயர் நிலை பெற முடியாது என்று கூற 
லாம் . மேற்கூறிய சிறப்புக் கூறுகளைப் பெற்றிருந்த 
இங்கிலாந்து , அவற்றைப் பெறாத போட்டி நாடுகளை 
வென்றது . மேலும் தேசீயப் பண்பாடும் குறிப்பிடத்தக்க 
மற்றொரு கூறாகும் . தன்னடக்கம் , பொறுமை , விடா 
முயற்சி , ஒத்துழைக்கும் உளப்போக்கு , அடிப்படை 
ஒற்றுமை , முதலிய பண்புகள் எந்நாட்டவரிடம் உள்ள 
னவோ அந்நாட்டவர் இறுதியில் வெற்றிபெறுவது உறுதி . 


ஆனால் 


150 


18 - ஆம் நூற்றாண்டிலிருந்து , இங்கிலாந்து மக்கள் , 
கிழக்கே சென்ற தம் நாட்டினருக்கு வாய்ப்புக்கேடுகளால் 
துன்பம் நேராமல் காப்பாற்ற வேண்டுமென்ற உறுதி 
யுடன் இருந்தனர் . இறுதியாக இந்தியாவில் ஆங்கிலேயர் 
பல நல்வாய்ப்புக்களையும் பெற்றனர் என்பதும் குறிப்பிடத் 
தக்கது . 1623 - ம் ஆண்டு அம்பாய்னாப் படுகொலையால் 
இறுதியில் ஆங்கிலேயருக்கே நன்மை கிடைத்தது . 
ஆங்கிலக் கம்பெனிக்குத் தாய் நாட்டில் இருந்த இடை 
யூறுகள் யாவும் 1708 - ல் ஒருவாறு மறைந்தன . இந்தியா 
வில் உள் நாட்டு நிலைமையும் அவர்களுக்கு அனுகூலமாக 
மாறி வந்தது .. இந்தியாவில் ஏற்பட்ட குழப்ப நிலை 
தொடக்கத்தில் கம்பெனியாருக்கு இடையூறாக இருந்த 
போதிலும் காலப் போக்கில் அவர்களுடைய ஆதிக்கத் 
திற்கே அது வழி வகுத்தது . மேலும் மூன்றாவது பானிப் 
பட்டுப் போர் மராட்டியரை மெலிவுறச் செய்து பிரிட்டிஷ் 
ஆட்சியின் வளர்ச்சிக்கு உதவியது . தவிர , வங்காளப் 
புரட்சி போன்ற சில எதிர்பாரா நிகழ்ச்சிகள் ஆங்கிலேய 
ருக்கு அனுகூலமாயின . 


பகுதி 9 


யூசுப்கான் 


போர் வீரர் : கருநாடகத்தில் நடந்த ஆங்கில - 
பிரெஞ்சுப் போரைக் கற்போர் யூசுப்கான் அல்லது 
முகம்மது யூசுப் என்பாரைப் பற்றி அறிந்துகொள்ள 
வேண்டியது இன்றியமையாததாகும் . இராமநாதபுரம் 
மாவட்டத்தில் வேளாளர் குலத்தில் உதித்த மதுர நாயகம் 
பிள்ளை என்பார் முகம்மதியரானார் . 

யூசுப்கான் எனப் 
பெயர்பெற்ற அவர் 1752 - ல் கிளைவின் படையில் ஒரு 
சிப்பாயாகச் சேர்ந்தார் . திருச்சிராப்பள்ளி முற்றுகையின் 
பொழுது ( 1752 - 4 ) அவர் போர் வீரராகப் பணியாற்றி 
னார் . அவருடைய வீரம் , அறிவுக்கூர்மை முதலிய பண்பு 
களைப் பற்றி லாரன்ஸ் மிகவும் புகழ்ந்து கூறியுள்ளார் . 
அவர் , சிப்பாய்களின் தலைவரானார் ; 1755 - ல் 

தங்கப் 
பதக்கத்தைப் பரிசாகப் பெற்றார் . 1756 முதல் 1761 வரை 
மதுரை , திருநெல்வேலி மாவட்டங்களின் 

மாவட்டங்களின் கவர்னராக 
அவர் பணியாற்றினார் . அப்பகுதிகள் ஆர்க்காட்டு நவாப் 
புக்கு உரியனவாயினும் உண்மையில் சென்னை அரசிய 
லாரின் ஆட்சிக்கே உட்பட்டிருந்தன . சோழவந்தானைக் 
கைப்பற்றிய ஐதர் அலியை 1757 - ல் யூசுப் முறியடித்தார் . 
நத்தம் கணவாயில் அப்போர் நடந்தது . 

ஐதர் ஸ்ரீரங்கப் 
பட்டணத்துக்குத் திரும்பினார் . லாலி 

சென்னையை 
முற்றுகையிட்ட பொழுது ( 1758-59 ) ஆங்கிலேயருக்கு 
யூசுப் அரிய உதவியைப் புரிந்தார் . அதற்காக அவர் , 
விலை உயர்ந்த வைரங்கள் பதிக்கப்பெற்ற மோதிரத்தைப் 
பரிசாகப்பெற்றார் . 

ஆட்சியாளர் : யூசுப்கானின் ஆட்சி முறை உழவர் 
களுக்கு நன்மை பயந்தது . அவர் மதுரையில் நெசவுத் 
தொழிலை ஆதரித்தார் ; வெடி மருந்து , துப்பாக்கி , பீரங்கி 
முதலியன உற்பத்தி செய்வதிலும் கருத்துச் செலுத்தினார் ; 


152 


வாணிகத்தைப் பெருக்கினார் ; மதுரைக் கோயில்களில் 
குருக்கள்கள் பெற்றிருந்த நிலங்களையெல்லாம் வாங்கிக் 
கொண்டு , அவர்களுக்கு ஊதியத்தை நிர்ணயித்து வழங் 
கினார் . 


கலகக்காரர் : ஆங்கிலேயர் தமது கொள்கையை 
மாற்றிக்கொண்டு , யூசுப்கானைத் தமது பணியில் வைத்துக் 
கொள்ளாமல் ஆர்க்காட்டு நவாப்பின் பணியில் இருக்கச் 
செய்தனர் . இதனால் அவ்வீரருக்குச் சினம் மூண்டது . 
பிரெஞ்சியரின் உதவியையும் அவர் பெற்றார் ; நவாப்புக்கு 
எதிராகக் கலகம் செய்தார் . ஆங்கிலேயர் மதுரையை 
முற்றுகையிட்டனர் . 1764 - ல் நவாப்பின் ஆணைப்படி யூசுப் 
கொல்லுண்டார் . நேர்மையும் ஆற்றலும் நிறைந்த அவர் 
வீரப்போர் புரிந்து மாண்டார் . 

அவருடைய படையினரே 
நம்பிக்கைக் கேடான முறையில் அவருக்குத் துரோகம் 
செய்ததாற்றான் அவர் பிடிபட்டார் . ஆங்கிலேயரை 
இரண்டு ஆண்டுகள் எதிர்த்து நின்ற அவருடைய வீரம் 
போற்றத்தக்கது . ஐதர் அலி , அவரிடமிருந்து சிறந்த 
படிப்பினையைப் பெற்றார் . 


பகுதி 10 
ஐதர் அலியும் முதல் மைசூர்ப் போரும் 


மைசூர் அரசர்கள் ( 18 - ஆம் நூற்றாண்டு ) : சிக்க 
தேவராயருக்குப் ( 1672-1704 ) பின் , 11 - ம் கண்டீரவ நரசர் 
( 1704-13 ) மைசூர் மன்னரானார் . அவருக்குக் காதும் 
செவிடு , வாயும் ஊமை . பின் போந்த தொட்ட கிருஷ்ண 
ராஜா ( 1713-31 ) ஆற்றலற்றவர் . ஆகவே அமைச்சரின் 
ஆதிக்கம் ஏற்பட்டது . அவ்வமயம் மைசூரை எதிர்த்த 
சாததுல்லாகானுக்கு அரசியலார் ஒரு கோடி ரூபாய் 
கொடுத்து அமைதி ஏற்படுத்தினர் . VII- ம் சாமராசர் 
( 1731 - 34 ) ஆட்சிக்காலத்தில் தேவராசர் என்பார் - 
தளவாயாக ( படைத்தலைவர் ) இருந்தார் ; அவர் உறவினர் 
நஞ்சராசர் சர்வாதிகாரி ( நிதி அமைச்சர் ) ஆனார் . அவரே 
பிரதானி ( பிரிவி கௌன்ஸிலர் ) ஆகவும் பணியாற்றினார் . 
இவர்கள் அரசரின் அதிகாரத்தைத் தாமே கைக்கொண்டு 
அரசரைச் சிறைப்படுத்தினர் . மன்னரும் மாண்டார் . ஐந்து 
வயதுக் குழந்தை , சிக்க கிருஷ்ண ராசர் ( 1734-66 ) மன்ன 
ரானார் . தேவராசரும் நஞ்சராசரும் முன்புபோலவே ஆட் 
சியை நடத்தி வந்தனர் . பின்னவர் இறந்தபின் முன்ன 
வரின் இளவல் அவர் பதவியைப் பெற்றார் . இவ்வாறு 
அமைச்சராட்சி நிலவியகாலத்திற்றான் மைசூரில் ஐதர் அலி 
முன்னணிக்கு வந்ததைக் காண்கிறோம் . 1757 க்கும் 1759 க்கு 
மிடைப்பட்ட காலத்தில் தேவராசர் இறந்தார் . அவருடைய 
இளவல் ( இவர் பெயரும் நஞ்சராசர் ) 1759 - ல் ஐதர் 
அலியால் விரட்டப்பட்டார் . இந்த நஞ்சராசர் , ஏறத்தாழ 
20 ஆண்டுகள் மைசூரில் ஆட்சி நடத்தியவர் . * சிக்க 
கிருஷ்ணராசர் இறந்தவுடன் அவர் மகன் நஞ்சராசர் 
( அமைச்சர் நஞ்சராசரல்ல ) அரியணை ஏறினார் . அவராட்சிக் 


C. Hayavadana Rao , Mysore Gazetteer II , Pt . IV 
( 1930 ) , பக் . 2417 . 

சி . ஹயவதன ராவ் , மைசூரைப் பற்றிய தகவல் தொகுதி , 


154 


காலத்தில் ஐதர் அமைச்சரைச் சிறைப்படுத்தினார் ; 
1770 - ல் ஐதர் அரசரைக் கொன்றுவிட்டு மன்னரின் 
உடன் பிறந்தாரான VIII- ம் சாமராசருக்குப் பட்டம் சூட்டி 
னார் ; அவரிறந்தபின் IX- ம் சாமராசருக்கு ( 1776-96 ) 
அரியணையைத் தந்தார் . அவருக்குப் பிறகு திப்பு சுல்தான் 
அரசராக யாரையும் அமர்த்தவில்லை. 1799 - ல் III- ம் 
கிருஷ்ணராசர் ( 5 வயதுக் குழந்தை ) என்பாரை ஆங்கி 
லேயர் மைசூரில் அரசராக்கினர் . 1610 - ம் ஆண்டு முதல் 
மைசூர் மன்னர்களும் , பின்னர் ஐதர் அலி , திப்புசுல்தான் 
ஆகியோரும் சீரங்கப்பட்டணத்தையே தலை நகராகக் 
கொண்டிருந்தனர் . 1799 - ல் ஆங்கிலேயர் , 

அரசரை 
மைசூரில் அமர்த்தினர் . 


ஐதர் அலி வாழ்க்கையின் முற்பகுதி : ஐதர் , முகம் 
மது நபி உதித்த குலத்தில் பிறந்ததாகக் கூறப்படுகிறது . 
கோலார் மாவட்டத்தில் ( மைசூர் ) உள்ள புதிக்கோட்டை 
என்னுமிடத்தில் 1722 - ல் அவர் பிறந்தார் . அவர் தந்தை 
பதே முகம்மது என்பார் கோலாரில் பௌஜ்தாராக இருந் 
தவர் . 1749 - ம் ஆண்டிலேயே ஐதரின் போர்த்திறமை 
வெளியாயிற்று . அமைச்சர் நஞ்சராசரின் நன்மதிப்பை 
ஐதர் பெற்றார் ; படையின் ஒரு பகுதிக்குத் தலைவராகவும் 
அமர்த்தப்பெற்றார் . 1750 - ல் நாசிர் ஜங்குக்கு உதவியாகக் 
கரு நாடகத்தில் புகுந்த மைசூர்ப்படையில் ஐதரும் இருந் 
தார் . நாசிர் ஜங் இறந்தவுடன் ஐதர் , மிகுதியாகக் 
கொள்ளைப் பொருள்களையும் குதிரைகளையும் துப்பாக்கி 
களையும் சேர்த்துக்கொண்டு திரும்பினார் . 1751-4 - ல் 
திருச்சிராப்பள்ளிக்குச் சென்ற மைசூர்ப் படையில் , ஐதர் 
குதிரைப்படைத் தலைவராகப் பணியாற்றினார் . அவ்வமயம் 
கொள்ளைகள் மூலம் அவர் தமது நிலையை வலிமைப் 
படுத்திக் கொண்டார் . 

1755 - ல் அமைச்சர் அவரைத் 
திண்டுக்கல்லுக்குப் பௌஜ்தாராக அமர்த்தினார் . 1754 
முதல் 1757 வரை உள்ள காலத்தில் , நிஸாம் புஸ்ஸியை 
யும் பாலாஜிராவையும் துணைகொண்டு மைசூரில் படை 
யெடுத்தார் . திண்டுக்கல்லில் ஐதர் தம் நிலையை வலிமைப் 


155 


படுத்திக் கொண்டார் ; படைக் கலச்சாலையையும் ஆய்வுக் 
கூடத்தையும் அமைத்தார் ; பீரங்கிப் படையைப் பெருக்கிக் 
கொண்டார் . கொள்ளை முதலிய பல வழிகளால் அவருக் 
குப் பொருள் கிடைத்தது . 1757 - ல் அவர் யூசுப்கானுடன் 
போரிட்டுத் தோற்றார் . சீரங்கப்பட்டணத்தில் ஒரு படைக் 
கலகம் தோன்றியது . அதை அடக்க , நஞ்சராசரின் வேண்டு 
கோளின்படி ஐதர் , 1758 - ல் அங்குச் சென்றார் . தமக்குப் 
போட்டியாயிருந்த ஹரிசிங் என்ற படை வீரரைக் கொன் 
றார் . 1759 - ல் கோபால் ராவ் பட்டவர்தன் என்பார் தலைமை 
யில் , மராட்டியப்படை மைசூரைத் தாக்கியது . பங்களூர் 
முற்றுகையை மராட்டியர் கைவிட்டதற்கு ஐதரே காரண 
மாவர் . பின்னர் இருசாராருக்கும் அமைதி உடன்பாடு 
ஏற்பட்டது . கோபால் ராவுக்குப் பேஷ்வா பாலாஜி ராவ் 
பின்வருமாறு எழுதினார் : " ஐதர் உமது புகழை அழித்து 
விட்டார் . ஐதருக்கு பதே ஐதர் பஹதூர் " ( தைரியம் 
கொண்ட வெற்றிச் சிங்கம் ) என்ற பட்டம் கிடைத்தது . 


, 


ஆட்சியைக் கைப்பற்றல் ( 1761 ) : 1759 - ல் ஐதர் , 
அரசரின் உதவிகொண்டு போர் வீரர்களின் ஊதிய 
நிலுவைத் தொகையைத் தாமே கொடுத்துக் கணக்கு 
முடித்தார் . அதன் காரணமாக அவருக்கு மைசூர் நாட் 
டின் பெரும்பகுதி உரிமையாயிற்று . நஞ்சராசர் ( அமைச் 
சர் ) சீரங்கப்பட்டணத்தினின்று வெளியேறுமாறு கட்டா 
யப் படுத்தப் பெற்றார் . மராட்டிய அந்தணரான கண்டே 
ராவ் , " பிரதானி " ஆனார் . 1760 - ல் ஐதர் , புதுச்சேரியில் 
இருந்த பிரெஞ்சியருடன் கூட்டுறவு அமைத்துக்கொண்டு 
ஆங்கிலேயரை எதிர்த்தார் . ஆனால் அதற்கிடையில் 
அவருக்குப் பகையாக மராட்டியரின் உதவிபெற்ற கண்டே 
ராவ் சூழ்ச்சி செய்து வந்தார் . நஞ்சன்கூடு என்னுமிடத் 
தில் ( மைசூர் மாவட்டம் ) ஐதருக்குத் தோல்வி நேரிட்டது . 
அவர் , மனத்தளர்ச்சி அடையாமல் தந்திரமான முறை 
களைக் கையாளத் தொடங்கினார் . நஞ்சராசரும் கண்டே 
ராவும் ஐதரின் சூழ்ச்சித் திட்டங்களால் ஏமாந்தனர் . ஐதர் 
பின்னவரின் படையை முறியடித்துவிட்டுத் தலை நகரில் 


156 ) 


புகுந்து சிக்ககிருஷ்ணராசரைத் தம் கைப்பாவையாக 
ஆக்கிக்கொண்டார் ; கண்டேராவை ஒரு இருப்புக் கூண் 
டில் அடைத்து அவருக்கு ஓராண்டுக் காலம் உணவு 
மட்டும் தந்து வந்தார் . 1761 - ல் மைசூரின் ஆட்சி ஐதரின் 
கைக்கு வந்துவிட்டது . அவரே அந்நாட்டின் சர்வாதிகாரி 


ஆனார் . 


ஐதரின் வெற்றிகள் ( 1761-7 ) : ஐதர் , பஸலத் ஜங் 
குக்கு மிகுதியான பொருள் கொடுத்துத் தம்மை சீரா ( தும் 
கூர் மாவட்டம் ) வின் நவாப்பாக்கிக் கொண்டார் ; ஐதர் 
அலி கான் பஹதூர் என்ற பட்டமும் பெற்றார் ; அடுத்த 
படியாக அவர் சீராக்கோட்டையையும் சிதால் துர்க்கம் 
முதலிய இடங்களையும் தம்வசப்படுத்தினார் . ஷிமோகா 
மாவட்டத்திலுள்ள பெட்னூரை அவர் கைப்பற்றிக்கொண் 
டதும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி யாகும் . கேலடி , இக் 
கேரி , பெட்னூர் என்ற தலை நகரங்களைக்கொண்ட நாயக்கர் 
அரசு , ஐதரின் வெற்றிகளால் முடிவுற்றது ( 1763 ) . பெட் 
னூரின் மீது படையெடுக்காமல் இருப்பதற்காக அவருக் 
குக் கைக்கூலி அளிப்பதாகக் கூறியதை ஐதர் ஏற்க 
மறுத்துவிட்டார் . பெட்னூர் அரசி வீரம்மாஜி ( 1756-63 ) 
அவருடைய கள்ளக் காதலருடன் - அப்பெண்மணி இழி 
வான வாழ்க்கை நடத்தி வந்தவர் - ஐதரின் படையைக் 
கண்டதுமே ஓட்டமெடுத்தார் . 

ஐதருக்கு 120 லட்சம் 
பொற்காசுகள் ( கொள்ளைப் பொருள் ) கிடைத்தன . அரசி 
யாரைக் கைப்பற்றிய வெற்றி வீரர்கள் , 1767 வரை அவரை 
மத்தகிரியில் ( தும்கூர் மாவட்டம் ) சிறைப்படுத்தி இருந் 

பின்னர் , பேஷ்வா மாதவராவ் அந்த இடத்தைக் 
கைக்கொண்டபொழுது , அவ்வம்மையார் பூனாவுக்கு அழைத் 
துச் செல்லப்பட்டார் . ஆனால் வழியிலேயே அவர் வாழ்க்கை 
முடிவடைந்தது . ஐதர் , பெட்னூருக்கு ஐதர் நகர் என்று 
பெயரிட்டார் . அங்கே பல புதிய கட்டடங்கள் தோன்றின . 
விரைவில் நாற்றிசையிலுள்ள பல இடங்கள் ஐதரின் 
ஆட்சிக்கு உட்பட்டன . ஆனால் 1764 முதல் 1765 வரை 
மராட்டியரால் அவருக்குப் பல இடையூறுகள் விளைந்தன . 


தனர் . 


157 


1766-7 - ல் ஐதர் மலபாரை வென்றார் . அவர் தம் வலிமை 
யால் வெல்ல முடியாத இடங்களைச் சூழ்ச்சியால் வென்றார் . 
1767 - ல் சீரங்கப்பட்டணத்தில் நுழைந்து அங்கே கொள்ளை 
யிட்டார் . மாதர் தம் உடல் மேலிருந்த அணிகலன்கள் 
மட்டுமே கொள்ளையிடப்படவில்லை . 

அதே ஆண்டில் 
மைசூரில் படையெடுத்த மாதவ ராவுக்கு ஐதர் , தற்காலிக 
மாக அடங்கினார் . நஞ்சராசர் , மராட்டியருடனும் 
நிஸாமுடனும் சேர்ந்து சூழ்ச்சி செய்வதாக , ஐதர் ; அவர் 
மீது குற்றஞ் சாட்டி அவரைச் சிறைப்படுத்தினார் . நஞ்ச 
ராசர் , ஒரு அறிஞர் ; கன்னடத்திலும் வடமொழியிலும் 
அவர் நூல்களியற்றியுள்ளார் . சிவபெருமானிடம் அவ 
ருக்கு அன்பு உண்டு . அறஞ்செய்வதில் அவருக்கு மிகுந்த 
ஆர்வ மிருந்தது . 1759 - வரை அவர் மைசூரின் ஆட்சியை 
நடத்தி வந்தார் . 


முதல் மைசூர்ப் போர் ( 1767-9 ) : காரணங்கள் . 
1759 - ல் வட சர்க்கார் மாவட்டங்களை ஆங்கிலேயர் பெற்ற 
னர் என்பதை முன்பு கண்டோம் . 1766 - ல் முகலாயப் 
பேரரசரும் , அதை அலகாபாத் உடன்படிக்கையின்படி 
உறுதி செய்தார் . நிஸாம் அலி ( 1762-1802 ) 1765 - ல் ஆங் 
கிலேயருடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் . 
அதன்படி நிஸாம் அரசாங்கத்துக்குத் தக்க காலத்தில் 
தக்க உதவி புரிவதற்காக ஒரு ஆங்கிலேயப் படை நிறு 
வப்பட வேண்டுமென்று முடிவு ஆயிற்று . இதில் பிற்கா 
லத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு முறை உடன்படிக்கை 
( Subsidiary Alliance ) யின் தன்மையை ஓரளவு காண 
லாம் . சுருங்கக் கூறின் , ஐதருக்குப் பகையாக நிஸா 
முக்கு உதவி செய்ய ஆங்கிலேயர் முன் வந்தனர் . மேலும் 
மராட்டியரும் , ஐதருக்கு எதிராக நிஸாமுடன் சேர்ந்து 
கொள்வர் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர் . ஆனால் 
அவ்வாறு நிகழவில்லை . 1767 - ல் நிஸாம் அலி ஐதருடன் 
ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார் . அவ் வொப்பந்தம் 
ஐதரின் சூழ்ச்சித் திறத்தைக் காட்டுகிறது . அதுவே 
முதல் மைசூர்ப் போரின் காரணமாகும் . 


158 


போர் நடவடிக்கைகள் : ஐதர் , நிஸாம் அலி , ஆகி 
யோரின் படைகளை , 1767 - ல் கர்னல் ஜோஸப் ஸ்மித் 
என்ற ஆங்கிலேயர் வட ஆர்க்காடு மாவட்டத்தில் தோற் 
கடித்தார் . திருவண்ணாமலையில் கர்னல் உட் என்பாரும் 
ஸ்மித்தும் பெற்ற வெற்றி குறிப்பிடத்தக்கது . ஐதரின் 
மகனாரான திப்பு அவ்வமயம் சென்னையை நோக்கித் தமது 
குதிரைப் படையுடன் முன்னேறிக் கொண்டிருந்தார் . 
திருவண்ணாமலையில் ஐதருக்கு ஏற்பட்ட தோல்வி காரண 
மாகத் திப்பு திரும்பி வரலானார் . ஐதர் சில இடங்களைக் 
கைப்பற்றிய போதிலும் ஆம்பூரில் மீண்டும் அவருக்குத் 
தோல்வி கிடைத்தது . நிஸாம் இராச்சியத்தில் ஆங்கிலே 
யர் படையெடுத்தனர் , அதனால் நடுக்கமுற்ற நிஸாம் , 
ஐதரிடமிருந்து பிரிந்து ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை 
செய்து கொண்டார் ( 1768 ) . ஆயினும் போர் முடியவில்லை . 
பங்களூரைக் கைப்பற்ற ஆங்கிலேயர் செய்த முயற்சிகள் 
வீணாயின . ஐதர் பாரமஹாலில் ( சேலம் மாவட்டத்தின் 
வட கிழக்குப் பகுதி ) படை யெடுத்துப் பல இடங்களைக் 
கைப்பற்றிக் கொண்டார் . ஈரோடுக்குச் செல்லும் வழியில் 
தளபதி நிக்ஸனை முறியடித்து அவ்விடத்தை ஐதர் கைக் 
கொண்டார் . 1769 - ல் கருநாடகத்திலும் அவர் படை 
யெடுத்துப் பல அழிவு பாடுகளை விளைத்தார் . அவருடைய 
தானைத் தலைவர் பஸலுல்லா கான் , மதுரையையும் திரு 
நெல்வேலியையும் எதிர்த்துச் சென்றார் . ஐதரின் படை 
தஞ்சாவூரைக் கடந்து கூடலூருக்கும் சென்றது . காப் 
டன் ப்ரூக் என்பார் மூலம் அமைதிக்கான ஏற்பாட்டைச் 
செய்ய முயற்சிகள் செய்யப்பட்டன . ஆனால் ஐதர் 
அவற்றை ஏற்றுக் கொள்ளவில்லை . அதற்கிடையில் மராட் 
டியர் மைசூரின் மீது படை யெடுக்க முயற்சித்தனர் . 
அதைக் கேள்வியுற்ற ஐதர் தம் படையின் ஒரு பகுதியைத் 
திரும்ப அனுப்பி விட்டுத் தாம் சென்னையை நோக்கி முன் 
னேறினார் . 3 ) நாட்களில் 130 மைல்கள் , அவர் தமது 
6000 குதிரைகளுடன் பயணம் செய்தார் . சென்னைக் கவர் 
னருக்கும் அவருடைய ஆலோசனைக் குழுவினருக்கும் 
அவர் அறிவித்த நிபந்தனைகள் ஐதரின் பேராசையின் 


159 


மையைக் காட்டுகின்றன . இரு சாராரும் அவரவர் கைப் 
பற்றியிருந்த இடங்களைத் திரும்ப அளிக்க உடன்பட்ட 
னர் . ஆனால் கரூர் மட்டும் ஐதர் வசமே - இருந்தது . 
மேலும் ஆங்கிலேயரும் ஐதரும் , தற்காப்புக்காக ஒருவருக் 
கொருவர் உதவி செய்ய வேண்டுமெனவும் முடிவு செய்த 
னர் . இவ்வாறு மராட்டியருக்கு எதிராக ஆங்கிலேயரின் 
உதவி தமக்குக் கிடைக்குமாறு ஐதர் ஏற்பாடு செய்தார் . 

இப்போரில் ஐதர் வெற்றி பெற்றமைக்கு , ஆங்கிலேய 
ரிடம் போதுமான குதிரைப் படை இல்லாமையே முக்கிய 
காரணமாகும் . ஐதரிடமோ மிகுதியான குதிரைகளும் 
கரு நாடகத்தை அழிக்கத் த 

தக்க வசதிகளுமிருந்தன . 
மேலும் தளபதிகள் ஸ்மித் , உட் ஆகிய இருவருக்கு 
மிடையே ஒற்றுமை கிடையாது ; பொறாமை நிலவியது . 
சென்னையிலிருந்த ஆலோசனைக் குழுவினரின் படைத் 
துறை உதவியாளர் அத் தலைவர்களின் உரிமையான நட 
வடிக்கைகளைக் கட்டுப்படுத்தி வந்தனர் . உடன்பாட்டின் 
படி ஆங்கிலேயர் ஐதருக்கு உதவி செய்யும் கடப்பாட் 
டைப் பெற்றனர் ஆனால் மராட்டியர் , ஐதரைத் தாக்கிய 
பொழுது அவர்கள் வாளா விருந்தனர் . இதனால் ஐதர் 
அவர்களுடைய கொடிய பகைவரானார் . இப்போர் ஐத 
ரின் , போர்த் தந்திர முறைகளையும் , வீரத்தையும் காட்டா 
நிற்கும் . அதே சமயத்தில் சென்னை அரசியலார் செய்த 
தவறுகளையும் நாம் உணர்கிறோம் . அவர்கள் , முகம்மது 
அலியிடம் நம்பிக்கை கொண்டிருந்தது பெருந்தவறாகும் . 
ஐதர் அம் முகம்மது அலியை மதிக்கவே இல்லை . 


மராட்டியரின் மைசூர்ப் படையெழுச்சி : ( 1770 - 2 ) . 
மாதவராவ் மைசூரில் படை யெடுத்த செய்தியை முன் 
னரே குறிப்பிட்டுள்ளோம் . அவர் , உடல் நலக் குறைவு 
காரணமாகத் தம் நாடு திரும்ப நேர்ந்ததால் , அப்படை 
யெடுப்பைத் திரும்பாக் ராவ் தொடர்ந்து நடத்தினார் . 
அவர் 1772 - ல் ஐதரை 

ஒரு இழிந்த ஒப்பந்தத்துக்கு 
இணங்குமாறு செய்து வெற்றி பெற்றார் . ஐதர் , ஆங்கி 
லேயரிடம் உதவிக்காக முறையிட்டார் . ஆனால் அது பய 


160 


னற்றதாயிற்று . மைசூர் வீரரின் 

வெகுளி அளவு 
கடந்ததாயிற்று . அதற்கு இரண்டு ஆண்டுகள் முன்பே 
ஐதர் , மைசூர் அரசரைக் கொன்று விட்டார் . மராட்டிய 
ருடன் அவ்வரசர் மறைமுகமாகச் சேர்ந்து சதிசெய்யத் 
திட்டமிட்டார் என்பதே மன்னர் மீது சாட்டப்பட்ட குற்ற 
மாகும் . படை யெடுப்பாளர் அகன்றவுடன் ஐதர் , மக்களைக் 
கொடுமைப்படுத்திப் பொருள் சேர்த்துக் கொண்டார் . 


பகுதி 11 
கருநாடகத்தில் ராபர்ட் கிளைவ் 


தம் 


வாழ்க்கையின் முற்பகுதி : ராபர்ட் 

கிளைவ் , 
தொழிலில் வெற்றி பெறாத வழக்குரைஞரான ரிச்சர்டு 
கிளைவ் என்பாரின் மகனாராவார் . இவர் 1725 - ல் இங்கி 
லாந்தில் ஷ்ராப்ஷைர் என்ற பகுதியில் உள்ள மார்க்கெட் 
ரேடன் என்னுமிடத்தில் பிறந்தார் . ராபர்ட் கிளைவ் , அவர் 
தாய்க்கு மிகவும் கடப்பாடு உடையவர் . அவர் குழவிப் 
பருவத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்த போதிலும் ஆற்றலி 
லும் மனத் தைரியத்திலும் (ஊக்கத்திலும் ) மிக்கோராக 
இருந்தார் . போரை அவர் மனம் நாடியது . இளமைப் 
பருவத்திலேயே அவருடைய ஆசிரியர் ஒருவர் கூறியதா 
வது : - " இவர் பிற்காலத்தில் , தம் ஆற்றலுக்கேற்ற 
வாய்ப்புக்களைப் பெற்றால் இணையற்ற புகழைப் பெற்று 
விளங்குவார் கிளைவ் , கல்வியில் அதிக கருத்தைச் 
செலுத்தவில்லை ; விளையாட்டில் மனதை மிகுதியாகச் 
செலுத்திவந்தார் . கிளைவின் குறும்புச்செயல்களை விளக்கும் 
கதைகள் பல உள . சாலையிலுள்ள ஒரு கழிவு நீர்ப்பாதை 
யில் , ஒரு சமயம் அவர் தம் உடம்பை அணைபோல் அமைத் 
துப் படுத்துக்கொண்டாராம் . அக்கழிவு நீர் அருகிலிருந்த 
கடைக்குள் புகவேண்டுமென்ற குறும்பத்தனமான விருப் 
பமே அதற்குக்காரணமாம் . 1737 முதல் 1739 வரை 
அவர் லண்டன் மா நகர்ப்பள்ளியில் பயின்றார் , பிந்திய 
ஆண்டில் அப்பள்ளியை விட்டு நீங்கி , வேறோர் பள்ளியில் 
வாணிகக் கணக்குமுறையைக் கற்றுக்கொண்டார் . கிழக் 
கிந்தியக் கூட்டுக்குழுவில் ஒரு எழுத்தாளர் ( Clerk ) 
பதவியைப் பெற வேண்டுமென்று அவர் நோக்கமாயிருந் 
தது . அவ்வாறே 1742 - ம் ஆண்டின் முடிவில் செயின்ட் 
ஜார்ஜ் கோட்டையில் ஒரு எழுத்தாளர் பதவியைப் 
பெற்றார் . இலவச உணவுடன் ஆண்டுக்கு ஆங்கில 
நாட்டுப் பொற்காசுகள் ஐந்து ஊதியமாக அவருக்குக் 


11 


162 


கிடைத்தது ( அப்போது கவர்னரின் ஆண்டு ஊதியம் 
300 பொற்காசுகள் ; ஆலோசனைக் குழுவினரின் ஊதியம் 
40 முதல் 100 பொற்காசுகள் வரை ). ஏறத்தாழ 15 
மாதங்கள் பிரயாணம் செய்தபின் கிளைவ் 1744 - ல் சென்னை 
வந்து சேர்ந்தார் . 1746 - ல் அந்நகரைப் பிரெஞ்சியர் 
கைப்பற்றியபொழுது அவர் மாறுவேடம் பூண்டு செயின்ட் 
டேவிட் கோட்டைக்குத் தப்பி ஓடினார் . 1747 - ல் தியூப்ளே 
சென்னையை முற்றுகையிட்டபொழுது கிளைவ் படையின் 
கொடியைத் தாங்கும் வீரராக இராணுவப்பணி புரிந்தார் . 
1748 - ல் ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்ட 
காலத்தில் அவ்வீரரின் போர்த்திறமை நன்கு வெளியா 
யிற்று . அவர் படையில் துணைத்தலைவரானார் . தேவிக் 
கோட்டையில் அவர் மீண்டும் தம் திறமையைக் காட்டினார் . 
அவருடைய வீரத்தையும் அறிவுக் கூர்மையையும் 
லாரன்ஸ் புகழ்ந்து போற்றினார் . சிறிது காலம் போர்த் 
துறையிலிருந்து விலகியிருந்தபிறகு கிளைவ் 1751 - ல் 
படைத்தலைவராக அமர்ந்து திருச்சிராப்பள்ளியை 
நோக்கிச் சென்றார் . 


அக் 


ஆர்க்காட்டைக் கைப்பற்றல் ( 1751 ) : சந்தா 
சாகிப்பும் பிரெஞ்சியரும் திருச்சிராப்பள்ளியை முற்றுகை 
யிட்டிருந்த செய்தியை முன்னர்ப் பார்த்தோம் . அவ் . 
வமயம் ஆர்க்காடு போதுமான காவலற்று இருந்தது . 
முகம்மது அலி ஆர்க்காட்டின்மீது படையெடுப்பது 
நன்மை தரும் என்று ஆலோசனை கூறினார் . 
கடமையை கிளைவ் ஏற்றார் . 200 ஐரோப்பிய வீரரும் 
600 சிப்பாய்களும் அவருடன் சென்றனர் . எளிதில் 
அவர் ஆர்க்காட்டைக் கைப்பற்றினார் . இராசா சாகிப்பும் 
முர்த்தாஸா அலியும் தம்மைத் தாக்கியபொழுது கிளைவ் 
ஆர்க்காட்டை வீரத்துடன் காப்பாற்றித் தம் நிலைமையை 
வலிமைப்படுத்திக்கொண்டார் . அவருடைய விடாமுயற்சி 
யின் விளைவாக முற்றுகையைப் பகைவர்கள் கைவிட்டனர் . 
ஆர்க்காட்டைக் கைப்பற்றியதைவிட அதைப் பகைவர் 
வசப்படாமல் காப்பாற்றிக்கொண்டிருந்த அருஞ்செயல் 


163 


கிளைவின் புகழைப் பெருக்கியது . அச்செயல் திருச்சிராப் 
பள்ளியிலிருந்த நிலைமையை மாற்றித் தியூப்ளேயின் 
புகழைக் குன்றச்செய்தது . 

பின்னர்க் கிளைவ் தாம் 
நடத்திய 

முதற்போரில் , ஆரணிக்கு அண்மையில் 
( ஆர்க்காட்டுக்குத் தெற்கில் ) இராசா சாகிப்பைத் தோற் 
கடித்தார் . வெற்றி முழக்கத்துடன் அவர் செயின்ட் 
டேவிட் கோட்டைக்குத் திரும்பினார் . 


வென்று 


1752 முதல் 1756 வரை கிளைவின் செயல்கள் : 
தியூப்ளே , கிளைவின் வெற்றியைப் பாழாக்கும் நோக்கத் 
துடன் , இராசா சாகிபைச் சென்னையைத் தாக்குமாறு 
செய்தார் . அதைக் கேள்வியுற்ற கிளைவ் 

உடனே 
சென்னைக்குச் சென்று 1752 - ல் காவேரிப்பாக்கத்தில் 
பகைவரை 

வெற்றி பெற்றார் . அப்போர் 
ஆங்கிலேயரின் இராணுவச் சிறப்பைப் பெருக்கியது . 
அதன்பின் அவர் திருச்சிராப்பள்ளியில் லாரன்ஸுடன் 
ஒத்துழைத்து முடிவில் ஆங்கிலேயர் வெற்றிபெற வழி 
வகுத்தார் . 1752 - ல் கோவளம் , செங்கற்பட்டு ஆகிய 
இடங்கள் கிளைவ் வசப்பட்டன . 1753 - ல் அவர் மாஸ்கெ 
லைன் என்ற பெண்மணியை மணந்தார் . உடனே அவர் 
தம் உடல் நலக்குறைவு காரணமாக இங்கிலாந்துக்குச் 
சென்றார் . 

கூட்டுக்குழுவுக்குக் கிளைவ் ஆற்றிய தொண்டுகளைப் 
பாராட்டித் தாய் நாட்டினர் அவருக்குப் பரிசு வழங்கினர் . 
மீண்டும் அவர் 1755 - ல் இந்தியா வந்துசேர்ந்தார் . 
செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஆலோசனைக் 

குழுவில் 
அவருக்கு ஒரு இடம் கிடைத்தது . மேலும் தக்கணத்தில் 
புஸ்ஸியை எதிர்ப்பதற்காக ஒரு படைப்பகுதியின் 
தலைமையையும் அவர் பெற்றார் . கிளைவும் வாட்சனும் 
துலாஜி ஆங்கிரேயை எதிர்த்துப் பேஷ்வாவுக்கு உதவும் 
நோக்குடன் கெரியாவைக் கைப்பற்றினர் . ( 1756 ) அதே 
ஆண்டில் ஆலோசனைக்குழுவில் உதவித்தலைவர் பதவி 
அவருக்குக் கிடைத்தது . விரைவில் அவர் செயின்ட் 
டேவிட் கோட்டையின் உதவி கவர்னரானார் . அவ்வமயம் 


164 


வங்காளத்தில் ஆங்கிலேயரின் அதிகாரத்துக்குப் பல 
இடையூறுகள் விளைந்துவந்தன . அங்கே நிலையை 
ஒழுங்குசெய்யக் கிளைவ் , சிறப்பான அதிகாரங்களுடன் 
வங்காளத்துக்கு அனுப்பப்பெற்றார் . அவரும் வாட்சனும் 
1756 - ம் ஆண்டின் முடிவில் அங்கே போய்ச்சேர்ந்தனர் . 
இனி , 1756 - ம் ஆண்டில் வங்காளத்தின் நிலைமை எவ்வா 
றிருந்ததென்று பார்ப்போம் .. 


என 


சிராஜ் 


பகுதி 12 
சிராஜ் -உத் - தௌலாவும் கல்கத்தா இருட்டறைத் 

துயரநிகழ்ச்சியும் 
சிராஜ் -உத்- தெளலா : அலிவர் திகான் என்பார் , 
வங்காளம் , பீஹார் நாடுகட்கும் ஒரிஸ்ஸாவின் ஒரு 
பகுதிக்கும் 1751 முதல் அரசப்பிரதிநிதியாக இருந்தார் . 
1756 - ல் அவர் இறந்தபின் அவருடைய பெயரர் ( மகள் 
வயிற்றுப் பிள்ளை ) மிர்ஸா முகம்மது அல்லது சிராஜ்-உத் 
தௌலா பட்டமேற்றார் . இவர் சிற்றின்பத்தில் மிகுந்த 
நாட்டம் செலுத்திவந்தார் . ஆங்கிலேயரிடம் இவருக்கு 
நம்பிக்கை இல்லாததால் அவர்களைப் பகைத்துக் 
கொண்டார் . ஆங்கிலேயர் 

கல்கத்தாவில் பெருத்த 
செல்வத்துடன் உள்ளனர் 

நவாப் 
உத்தௌலா எண்ணினார் . ஆங்கிலேயரை வெறுத்த 
அமீன்சந்த் ( ஓமிச்சந்த் ) என்ற சீக்கிய ( ? ) லேவாதேவிக் 
காரர் , அவர்களைத் தாக்குமாறு நவாப்பைத் தூண்டி 
வந்தார் . சினத்திற்குத் தப்பிய 

சிலர் 
ஆங்கிலேயரிடம் சரண் புகுந்தனர் . இதன்பொருட்டும் 
ஆவ்வயலாரைப் பழிவாங்க நவாப் கருதினார் . 

அவர் 
கல்கத்தாவை ஆங்கிலேயர் வலிமைப்படுத்துவதாகவும் , 
கேள்விப்பட்டார் . வில்லியம் கோட்டைச் சுவர்களை 
வலிமைப்படுத்தக் கூடாதென்று 

கவர்னர் டிரேக்குக் 
கட்டளையிட்டார் . ஆனால் அவர் , பிரெஞ்சியரின் தாக்குதல் 
ஏற்படக்கூடுமாதலின் ஆங்கிலேயர் , தம்மைக் காப்பாற்றிக் 
கொள்ள வேண்டியது இன்றியமையாதது 

மறு 
மொழி கூறினார் . இதனாலும் நவாப் ஆங்கிலேய அதிகார 
வளர்ச்சியைக் 

அஞ்சினார் . 

கருநாடகத்தில் 
ஐரோப்பியர் செய்ததுபோலவே வங்காளத்திலும் செய்து 
விடுவர் என்ற எண்ணம் அவருக்கு உண்டாயிற்று . 

தமது வாணிக உரிமைகளை 

மீறிச் 
செயலாற்றிவந்ததாகவே நவாபு கருதினார் . சுருங்கக் 


நவாப்பின் 


என 


கண்டு 


ஆங்கிலேயர் 


166 


கூறின் வங்காளத்தின் அரசியல் பொருளாதார நிலைமை 
நவாபுக்கும் ஆங்கிலேயருக்குமிடையே போர் தோன்றக் 
காரணமாயின . 


கல்கத்தாவைக் கைப்பற்றுதல் ( 1756 ) : சிராஜ் - 
உத் - தௌலா தம் தலை நகராகிய முர்ஷிதாபாத்துக்கு 
அருகிலுள்ள காஸிம்பஸாரிலிருந்த ஆங்கிலப் பண்டக 
சாலையைக் கைக்கொண்டார் . அதன் பின்னர் , கல்கத்தா 
வின் மேற்சென்று அது காவலின்றி இருந்ததால் அதை 
யும் கைப்பற்றினார் . கவர்னர் டிரேக்கும் ஆலோசனைக் 
குழு உறுப்பினர் பலரும் ஆற்றிலிருந்த கப்பல்களில் புக்க 
னர் . ஹால்வெல் என்பார் மட்டும் ( குழு உறுப்பினர் ) 
ஓரிரண்டு நாட்கள் பகைவரை எதிர்த்து நின்றார் . அவரும் 
அவரைப் பின்பற்றியோரும் சிறைப்பட்டனர் . 


இருட்டறைத் துயர நிகழ்ச்சி : சிறைப்பட்ட 146 
கைதிகளை கல்கத்தா கோட்டையில் ஓர் இருட்டறையில் 
அற்றை இரவு அடைத்து வைக்குமாறு நவாபு கட்டளை 
யிட்டதாகக் கூறப்படுகிறது . அவ்வறை 18 சதுர அடிப் 
பரப்புக்கு உட்பட்டதெனவும் கூறுவர் . மறு நாட் காலை 
யில் அவர்களில் ஹால்வெல் உட்பட 22 பேர்கள் தான் 
உயிருடன் வெளிவந்ததாகவும் கூறப்படுகிறது . அத்த 
கைய கொடுமை நடைபெறவே இல்லை என்று சில ஆசிரி 
யர்கள் கூறுகின்றனர் . அக்காலத்து முகம்மதிய வரலாறு 
களிலாவது இந்தியக் குறிப்புகளிலாவது அதைப் பற்றிய 
செய்தி ஒன்றையும் நாம் காண்பதற்கில்லை . 1757 - ம் 
ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஹால்வெல் எழுதிய விளக்க 
மான செய்திகளே அந் நிகழ்ச்சிக்குச் சான்றாகும் . அவர் 
தம் தாய் நாட்டுக்குத் திரும்புகையில் அவற்றை எழுதி 
னார் . அவை உண்மை அல்ல என்பதற்குப் பல காரணங் 
கள் கூறப்படுகின்றன . முதலாவதாக அத்தகைய சிறிய 
அறையில் 146 பேர் அடைக்கப்படுவது என்பது நம்பக் 
கூடியதாக இல்லை . ஹால்வெல் , பொய் கூறுவதற்கு அஞ் 
சாத ஒருவர் . மேலும் அக்காலத்திய வேறு எந்த ஆங் 
கிலக் குறிப்பும் அந் நிகழ்ச்சியைப் பற்றிக் கூறவில்லை. 


167 


சிராஜ் - உத் - தௌலாவைப் பதவியினின்று நீக்கிய விவ 
ரங்களைப்பற்றிக் கிளைவ் , இயக்கு நர்கட்கு ( Directors ) எழு 
திய முடங்கலில் கூட மேற்கூறிய நிகழ்ச்சியைக் குறிக்க 
வில்லை . தவிர , உயிரிழந்தோரின் உறவினருக்காக எவ் 
வித நட்ட ஈட்டையும் ஆங்கிலேயர் நவாப்பிடம் கோர 
வில்லை என்பதும் நோக்கத் தக்கது . மேலும் இருட்டறை 
என்பது பொது வழக்கில் வில்லியம் கோட்டையையே 
தான் குறிக்கக் கூடும் என்ற கருத்தும் சிந்திக்கத் தக்கது . 
இறந்ததாகக் கூறப்பட்ட 123 பேர்களில் 56 பெயர்கள் 
தான் கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன . இக் காரணங்களால் 
முற் கூறிய இருட்டறைக் கொடுமை என்பது ஐரோப்பி 
யரால் தம் நலனுக்காகப் புனைந்து வரையப்பட்ட ஒன்று 
என்று கருதப்படுகிறது . ஐம்பத்து ஆறு பேர்கள் நோயி 
னாலும் காயம் பட்டும் இறந்திருக்கக் கூடும் . தப்பித்துக் 
கொள்ள முடியாதவர்கள் மட்டுமே கப்பல்களில் புகாமல் 
கோட்டையில் விடப்பட்டனர் என்பதும் சிந்திக்கப் 
பாலது * ஆனால் இறந்தவர் எண்ணிக்கை எவ்வாறிருந்த 
போதிலும் அத்துயர நிகழ்ச்சியே ஏற்படவில்லை என்று 
கூறுவது பொருந்தாதது என்பாரும் உளர் . ஹால்வெல் 
முழுப் பொய்யைக் கூறுகிறார் என்பதைச் சிலர் ஏற்றுக் 
கொள்ளவில்லை . அவர்கள் , சில முடங்கல்களில் கிளைவ் 
அந்நிகழ்ச்சியைக் குறிப்பிடுகிறார் என்றும் சுட்டிக் காட்டு 
கின்றனர் . அக்காலத்திய - வரலாறுகளில் குறிக்கப்பெற 
வில்லை என்ற காரணத்துக்காக அந்நிகழ்ச்சி ஏற்படவே 
இல்லை என்ற முடிவுக்கு வர அவர்கள் இணங்கவில்லை . 
தவிர டச்சுக்காரர் அந்நிகழ்ச்சி பற்றிச் சான்று பகர்கின்ற 
னர் . ஆயினும் சிராஜ் - உத் - தௌலா அக் கொடுமைக்குக் 
காரணமல்லர் என்றும் நம்பப்படுகிறது . ஆனால் இது சம் 
பந்தமான குற்றவாளிகளை அவர் தக்கபடி தண்டிக்க 
வில்லை . 


* 6 , பக் . 62 


பகுதி 13 


வங்காளத்தில் கிளைவ் 
பிளாசி , பிதேரா போர்கள் 


நவாப்புடன் உடன்படிக்கை : கல்கத்தாவை ஆங்கி 
லேயர் இழந்த செய்தி சென்னையை எட்டியவுடன் அங் 
கிருந்து கிளைவும் வாட்சனும் வங்காளத்துக்குப் புறப்பட் 
டனர் . 1756 - ம் ஆண்டின் முடிவில் அவர்கள் வங்காளம் 
வந்து சேர்ந்தனர் . கிளைவின் படை கல்கத்தாவுக்குப் 
போகும்போழுது வழியிடை மறித்த நவாப்பின் துருப்புக் 
களை எளிதில் தோற்கடித்துக் கல்கத்தாவை மீட்டு 
( 2-1-1757 ) ஹூக்ளி நகரைக் கொள்ளையிட்டது . நவாப் , 
உடன்படிக்கையை நாடினார் . அதன்படி ஆங்கிலேயர் 
முதலில் பெற்றிருந்த உரிமைகளை உறுதி செய்தார் ; தாம் 
ஆங்கிலேயரிடமிருந்து கொள்ளை அடித்த அனைத்தையும் 
திரும்பி அளிக்க இணங்கினார் ; ஆங்கிலேயர் தம் விருப்பம் 
போல் கல்கத்தாவைக் காவற்படுத்திக் கொள்ளலாம் ; 
வங்காளம் முற்றிலும் வழங்கும்படி அவர்கள் ரூபாய் 
நாணயங்களும் அடிக்கலாம் . இருட்டறை நிகழ்ச்சியுடன் 
சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளைத் தண்டிப்பது பற்றி அவ் 
வுடன்படிக்கையில் எதுவும் இல்லாதிருப்பது நோக்கத் 
தக்கது . அப்பொழுது கிளைவின் நிலைமை பெரும் இடை 
யூறு கட்கு உட்பட்டிருந்தது என்பதை அது காட்டுகின் 

அவ்வமயம் ஏழாண்டுப்போர் , ஐரோப்பாவில் 
தொடங்கியிருந்தபடியால் நவாப் , பிரெஞ்சுக்காரருடன் 
சேர்ந்துகொள்ளாமலிருக்க வேண்டுமென்பதை கிளைவ் 
விரும்பியதாகவும் கூறப்படுகிறது . 


றது. * 


சந்திரநாகூரைக் கைப்பற்றுதல் ( 1757 ) : கிளைவும் 
வாட்சனும் நவாப்பின் உத்தரவு பெற்றுச் சந்திர நாகூ 


* 81 , பக் . 135 


169 


மாறு 


ரைத் தாக்கிக் கைப்பற்றினர் . பிரெஞ்சியருக்கு அதனால் 
பல இடையூறுகள் ஏற்பட்டன .. அவர்கள் ஒடுக்கப்பட்ட 
தால் நவாப் தமக்கும் பெரிய இடையூறு ஏற்படும் என்ப 
தைக் காலங்கடந்தபின் உணர்ந்தார் . பின்னர் பிரெஞ் 
சியரின் நட்பை நாடித் தக்கணத்திலிருந்த புஸ்ஸியை 
உதவிக்கு அழைத்தார் . ஆங்கிலேயர் , தம்மைத் திடீரெனத் 
தாக்குவர் என்ற அச்சம் அவருக்கு இருந்தது . 

ஒமிச்சந்து ஏமாறுதல் : அலிவர் திகான் , அவர் காலத் 
தில் இந்துக்களுடன் ஓரளவு அன்புடன் நடந்துகொண் 
டார் . ஆனால் , சிராஜ் -உத் - தௌலா அக்கொள்கையைப் 
பின்பற்றவில்லை . மேலும் அவர் தம்மைப் பலர் வெறுக்கு 

நடந்துகொண்டார் ; அலிவர் தியின் மைத்துன 
ரான மீர்ஜாபரை அவர் வகித்துவந்த பக்க்ஷி பதவியி 
னின்று நீக்கிவிட்டார் . 1756 - ல் அவர் தமக்குப் போட்டி 
யாக இருக்கக்கூடிய தமது உறவினரான ஷௌக்கத் ஜங் 
என்பாரைக் கொலை செய்தார் . அதற்குப்பின் நவாப்பின் 
தன்மையிலே ஒரு இழிவான மாறுதலைக் காண்கிறோம் . 
முர்ஷிதாபாத் பெருஞ்செல்வர் பலர் அவரை வெறுத்தனர் ; 
அவரை நீக்கிவிட்டு , மீர்ஜாபரை நவாப்பாக்கச் சதி செய் 
தனர் . கிளைவின் உதவியைச் சதி செய்வோர் நாடினர் . 
இவ்வாறு ஆங்கிலேயர் தமது நண்பராயிருந்த நவாப்புக்கு 
எதிராக , சதி செய்வோருக்கு உதவவேண்டியதாயிற்று . 
நெறிதவறின வழியில் முதன் முதல் அடியிடவே பின்பு 
பல தவறுகளையும் ஆங்கிலேயர் இழைக்க நேரிட்டது . - மீர் 
ஜாபருக்கும் ஆங்கிலேயருக்கும் உடன்படிக்கை ஏற்பட் 
டது . அதன்படி ஆங்கிலேயரின் பழைய உரிமைகள் 
யாவற்றையும் மீர்ஜாபர் உறுதி செய்தார் . 

சில புதிய 
உரிமைகளையும் வழங்கினார் . ஆங்கிலேயர் இழந்தவற்றை 
அவர்களுக்கே திருப்பிக்கொடுக்க உடன்பட்டார் . கல்கத்தா 
வில் அவர்கள் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டார் ; டாக்கா 
விலும் காஸிம்பஸாரிலுமிருந்த பண்டகசாலைகளைக் காவற் 
படுத்தும் உரிமையையும் அளித்தார் . ஓடிப்போன பிரெஞ் 


ஷ பக் . 138 


170 


சியரின் பண்டகசாலைகளை ஆங்கிலேயரிடம் ஒப்புவிக்கவும் 
இணங்கினார் . ஆங்கிலேயர் படையை அமைப்பதற்காகச் 
சில நிலப்பகுதிகளையும் பெற்றனர் . வங்காளத் தலை நகரில் 
ஒரு ஆங்கிலேய “ ரெஸிடென்ட் ” இருப்பதற்கு மீர்ஜாபர் 
உடன்பட்டார் . 

பிரெஞ்சுக்காரரை அம்மாகாணத்தில் 
தங்க விடுவதில்லை எனவும் வாக்குறுதி அளித்தார் . 
ஆலோசனைக்குழு உறுப்பினரும் பிறரும் சிறந்த பரிசு 
களைப் பெற்றனர் . ஆங்கிலேயருக்கும் சதிகாரருக்கு 
மிடையே மத்தியஸ்தராக அமீன்சந்த் ( அல்லது ஒமிச் 
சந்து ) செயலாற்றினார் . சதி ஆலோசனையினின்று 
அவரை விலக்க முயற்சி நடந்தது . அதை அறிந்த 
அவர் சூழ்ச்சியைப்பற்றி சிராஜ் -உத்- தௌலாவுக்கு அறி 
வித்துவிடுவதாகவும் அங்ஙனம் செய்யாமலிருக்கப் பெரும் 
பணம் கைக்கூலியாகக் கொடுக்கப்படவேண்டு மென்றும் 
கூறினார் . செயல் நிறைவேறும் வரை ஒமிச்சந்தை 
அடக்கிவைத்திருக்க 

வேண்டியது 

இன்றியமையாத 
தாயிற்று . ஒமிச்சந்த் , நவாப்பின் கருவூலப்பொருளில் 
5 சதவீதம் தமக்குக் கைக்கூலியாக வேண்டுமென்று 
கேட்டார் . கிளைவ் இருதலைப்பட்ட உடன்படிக்கை 
முறையை மேற்கொண்டு வஞ்சகமாக ஒமிச்சந்தை 
ஏமாற்றத் திட்டமிட்டார் . அதன்படி நகல் பத்திரத்தில் 
ஒமிச்சந்தின் தொகையைப்பற்றி எழுதியிருக்க , மூலபத் 
திரத்தில் அத்தகைய நிபந்தனை குறிக்கப்படவில்லை . 
வாட்சன் நகலில் கையொப்பமிட மறுத்துவிட்டார் . 
ஆதலால் அவர் கையெழுத்தைப் போல வேறொருவர் 
கையொப்பமிட்டார் . இந்த மோசம் கிளைவினால் செய்யப் 
பட்டதென்பர் . கிளைவின் மீது சாற்றப்பட்ட குற்றங்களில் 
இது முக்கியமான ஒன்றாம் . தற்காப்பை எண்ணி கிளைவ் 
அவ்வாறு செய்தது மன்னிக்கத்தக்க குற்றமே என்று 
சிலர் கூறுவர் . இங்கிலாந்தில் நடந்த விசாரணையின் 
போது கிளைவ் , தம் செயல் முறையானதே என்பதை 
வற்புறுத்தினார் . சூழ்நிலையை ஒட்டித் தாம் தக்கவாறு 
நடந்துகொண்டதாக அவர் , தம் செயலுக்கு நீதி 
காட்டினார் . ஒமிச்சந்தைப் போன்ற போக்கிரியை நூறு 


171 


முறைகள் ஏமாற்றினாலும் அதில் தவறில்லை என்பது 
கிளைவின் கருத்து . ஆனால் அவர் செயல் நேர்மைக்கு 
முரணானதென்பதில் ஐயமில்லை . 18 - ம் நூற்றாண்டில் 
ஆங்கிலேயச் சட்டப்படி , கள்ளக் கையொப்பமிடுதல் ஒரு 
பெருங்குற்ற மாகுமென்றும் ஈண்டுக் குறிப்பிடத் தக்கது . 

பிளாசிப்போர் ( 23-7-1757 ) : ஆங்கிலேயர், மீர்ஜா 
பருடன் செய்துகொண்ட உடன்படிக்கைப்படி சிராஜ் 
உத் - தௌலாவைத் தாக்க முற்பட்டனர் . கிளைவ் , 3200 
போர் வீரர்களுடன் முர்ஷிதாபாத்தை நோக்கிச் சென்றார் 
அவர்களில் 800 பேர் ஐரோப்பியர் ; பாகீரதி ஆற்றைக் 
கடந்த கிளைவின் படை முர்ஷிதாபாத்துக்கு அருகில் 
உள்ள பிளாசி என்னுமிடத்துக்கு சென்றது . ஏறத்தாழ 
50,000 வீரர்களைக்கொண்ட நவாப்பின் படை , பகைவரை 
எதிர்த்தது ; ஆங்கிலேயர்மேல் வெடிகுண்டுகளை பொழிந் 
தது . கிளைவுக்குத் தொடக்கத்தில் வெற்றியைப் பற்றி 
மிக்க நம்பிக்கை இல்லை . ஆனால் விரைவில் நவாப் 
பின் படையில் குழப்பத்தை விளைத்தனர் ஆங்கிலேயர் . 
நவாப் தலை நகருக்கு விரைந்து ஓடினார் . அவரது படை 
சிதறுண்டது . நவாப் படையின் பெரும்பகுதிக்குத் தலை 
வராயிருந்த மீர்ஜாபர் , தம் தலைவருக்குத் துரோகம் செய்த 
தால் ஆங்கிலேயர் அதிக நட்டமெதுவு மின்றி எளிதில் 
வெற்றி பெற்றனர் . மீர்ஜாபரை கிளைவ் வங்காள நவாப் 
ஆக்கினார் . 

போரின் விளைவுகள் : நவாப் மீர்ஜாபரின் . மகனான 
மீரான் , சிராஜ்-உத் - தௌலாவைக் 

கொலை செய்தார் . 
இராணுவ சம்பந்தமான வகையில் பிளாசிப் போர் பெருஞ் 
சிறப்பு வாய்ந்ததன்று . ஆனால் அதன் அரசியல் விளைவு 
கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை . புதிய நவாப் ஆணை 
செலுத்தத் தொடங்கிய போதிலும் அவரும் அவர் பின் 
வந்தோரும் ஆங்கிலேயருக்கு அடங்கிய 

கைப்பாவை 
களாகவே இருந்தனர் . வங்காளத்தில் கிளைவின் அதி 
காரம் மேலோங்கத் தொடங்கியது . அம்மாகாணத்தில் 
ஆங்கிலேயரின் அரசியல் அதிகாரம் பிளாசிப் போரி 


172 


லிருந்து ஏற்பட்டதென்று கூறலாம் . இருபத்து நான்கு 
பர்காணங்கள் என்ற பகுதியில் சமீந்தார் உரிமைகளை , 
மீர்ஜாபர் ஆங்கிலேயருக்கு வழங்கினார் . இரண்டு ஆண்டு 
கட்குப் பின் அப்பகுதி “ கிளைவின் ஜாகீர் ஆயிற்று . 
அதனால் ஆண்டுக்கு 30,000 பொற்காசுகளை ( பவுன் 
கள் ) நிலவரியாக ஆங்கிலேயர் பெற்றனர் . பிறகு 
அப்பகுதி , கம்பெனியின் நேராட்சிக்கு உட்பட்டது 
முகலாயப் பேரரசரும் அதை உறுதி செய்தார் . 1785 
வரை , கிளைவின் பிரதிநிதிகள் ஜாகீரின் வருமானத்தைப் 
பெற்றுவந்தனர் . முர்ஷிதாபாத் கருவூலத்தில் , எண்ணிய 
வாறு அவ்வளவு பணமில்லை . நான்கு கோடி பொற் 
காசுகளை ( பவுன்கள் ) மீர்ஜாபர் எதிர்பார்த்திருந்தார் . 
ஆனால் அதில் 15 லட்சம் காசுகள் மட்டுமே இருந்தன . 
அவர் ஆங்கிலேயருக்குப் பல 

பல வகைகளில் கொடுக்க 
வேண்டிய தொகையே 27 லட்சத்துக்கு மேலாகும் . 
ஆகவே சிறிது சிறிதாக ஆங்கிலேயருக்கு அவர் பொருள் 
கொடுக்கவேண்டிய நிலை ஏற்பட்டது . கிளைவுக்கு மட்டும் 
234,000 பொற்காசுகள் கிடைத்தன . 
குழுவின் உறுப்பினர் ஒவ்வொருவரும் 50,000 பவுன்கள் 
முதல் 80,000 பவுன்கள்வரைப் பெற்றனர் . 


ஆலோசனைக் 


கிளைவ் , கவர்னராகப் பணி புரிதல் : மீர்ஜாபரின் 
ஆட்சி வலிமையற்றதாகும் . அவருடைய அறிவற்ற சில 
செயல்களுக்காக முகம்மதியப் பெருஞ்செல்வர் அவரை 
இகழ்ந்தனர் . அவருக்குக் கிளைவின் உதவி இன்றி 
யமையாததா யிருந்தது . நவாப்புக்கும் அவருடைய 
தலைமை அலுவலாளருக்குமிடையே விளைந்த சச்சரவு 
களில் கிளைவ் தலையிட்டுவந்தார் . 1757 - ம் ஆண்டு 
வங்காளப் புரட்சியில் தம்முடன் ஒத்துழைத்த இந்துக் 
களை அவர் ஆதரித்தார் . 1758 - ல் அவர் வில்லியம் 
கோட்டையின் கவர்னரானார் . அவ்வமயம் அலிகவுஹர் 
என்ற முகலாய இளவரசர் , ( இவரே பின்னர் II- ம் ஷா 
ஆலம் 1759-1806 எனப் பட்டம் பெற்றவர் ) பீஹாரில் 
படையெடுத்துப் பாட்னாவை முற்றுகையிட்டார் . ஆனால் 


173 


முகலாய 


கிளைவ் அவரை முறியடித்து விரட்டினார் . தில்லியில் 
முதலமைச்சராக இருந்த 11 - ம் காஸிஉத்தீன் அச் 
செயலுக்காகக் கிளைவைப் பாராட்டினார் . 
இளவரசரை அவர் வெறுத்தமையே அதற்குக் காரண 
மாம் . பிளாசிப் போருக்குப் பிறகு கிளைவ் , 6000 குதிரை 
வீரர்களுக்குத் தலைவரான மான்சப்தார் ஆனார் . 1759 - ல் 
அவருக்கு ஒரு ஜாகீர் கிடைத்தது . தில்லி அரசியலார் 
அவரைத் திவான் ஆக அமர்த்த விழைந்தனர் . ஆனால் 
அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள கிளைவ் 

அவமயம் 
இணங்கவில்லை . அச்செயல் அவருடைய அரச தந்திர 
ஆற்றலைக்காட்டுகிறது . 


பிதேரா 


ஊரில் 


பிதேராப் போர் ( 25-11-1759 ) : வங்காளத்தி 
லிருந்த டச்சுக்காரர் , கிளைவின் 

கிளைவின் அதிகாரவளர்ச்சியைக் 
கண்டு பொறாமை கொண்டனர் . ஆகவே , மீர்ஜாபருடன் 
சேர்ந்து ஆங்கிலேயரை அழிக்க அவர்கள் சூழ்ச்சி செய்ய 
லாயினர் . படேவியாவிலிருந்து அவர்களுக்கு உதவி 
கிடைத்தது . சில ஆங்கிலக் கப்பல்களை டச்சுக்காரர் கைக் 
கொண்டனர் . கிளைவ் , காலந்தாழ்த்தாமல் போர் தொடங் 
கினார் . படைத்தலைவர் வில்சனும் கர்னல் போர்டும் 
( Forde ) டச்சுக்காரரை முறியடித்து சின்சுராவுக்கு 
அருகிலுள்ள 

என்ற 

உறுதியான 
வெற்றியைப் பெற்றனர் . இந்தியாவில் நடந்த சிறப்பு 
மிக்க போர்களில் இதுவும் ஒன்றாம் . தோல்வியுற்ற 
டச்சுக்காரர் நட்ட ஈடு தந்தனர் ; அரசியலில் ஆங்கிலே 
யருக்கு இடையூறு செய்வதில்லை என்றும் முடிவு செய் 
தனர் . அவ்வெற்றிக்குப்பின் மூன்று மாதங்கள் கழிந்த 
வுடன் கிளைவ் இங்கிலாந்துக்குப் பயணமானார் ( 1760 ) . 

கடலாதிக்கத்தின் சிறப்பு : வங்காளத்தில் ஆங்கிலே 
யரின் ஆட்சி வேரூன்றுவதற்குக் கிளைவின் முயற்சிகள் 
காரணமாகும் என்பது உண்மையே . எனினும் ஆங்கி 
லேயர் கடல் ஆதிக்கம் பெற்றிராவிடின் அவ்வெற்றி 
அவர்களுக்குக் கிடைத்திருக்க முடியாதென்றே கூறலாம் . 
( பிளாசிப் போருக்குப் பிறகு உயிர் நீத்த ) வாட்சன் 


174 


நிகழ்த்திய கடற்போர்கள் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந் 
தன ஆகும் . கல்கத்தாவை மீட்பதிலும் சந்திர நாகூரைக் 
கைப்பற்றுவதிலும் அவர் தம் திறமையைக் காட்டினார் . 
அவர் , நீண்டகாலம் கடற்படை அலுவலாளராகப் பணி 
யாற்றியவர் ; நற்பண்பு வாய்ந்தவர் . இறுதியில் டச்சுக் 
காரர் இந்நாட்டில் வீழ்ச்சியடைய ஆங்கிலக் கப்பற் 
படையே சிறந்த காரணமாயிற்று . அதே காலத்தில் 
ஐரோப்பாவில் நடைபெற்ற ஏழாண்டுப்போரில் ஆங் 
கிலேயர் வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய கப்பற் 
படை வலிமை முக்கிய காரணமாகும் என்பதும் ஈண்டு 
குறிக்கத்தக்கது . 


கிளைவ் தாய் நாடு சேரல் : இராணுவத்துறையிலும் 
அரசியலிலும் சிறப்பான சில செயல்களைப் புரிந்தபின் , 
1760 - ம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கிளைவ் இங்கிலாந் 
திற்குச் சென்றார் . அவ்வமயம் அவரிடம் மிகுந்த செல்வ 
மிருந்தது . ஆண்டுக்கு 40,000 பொற்காசுகளுக்கு மேல் 
அவருக்கு வருமானம் கிடைத்துவந்தது . அரசரும் கம் 
பெனியாரும் அவருக்குச் சிறப்பான வரவேற்பளித்தனர் . 
1761 - ல் அவர் பார்லிமென்ட்டின் உறுப்பினரானார் . வங் 
காளத்தில் ஆட்சிமுறைச் சீர்கேடு தோன்றியதாக 
மீண்டும் , அவர் , வில்லியம் கோட்டையின் கவர்னராகப் 
பதவிபெற்றார் . 1764 - ம் ஆண்டில் இங்கிலாந்தினின்று 
புறப்பட்ட அவர் அடுத்த ஆண்டில் கல்கத்தா வந்து 
சேர்ந்தார் . இனி , கிளைவ் இல்லாத காலத்தில் வங்காளத் 
தின் நிலையைக் கவனிப்போம் . 


பகுதி 14 


மீர்ஜாபர் ; மீர்காசிம் ; பக்ஸார் போர் 


மீர்ஜாபரின் வீழ்ச்சி ( 1760 ) : கிளைவ் , 1760 - ல் 
வங்காளத்தை விட்டுச்சென்ற பிறகு அவர் பின்பற்றிய 
பணம் பறிக்கும் கொள்கையை ஆங்கிலேயர் பின்பற்றினர் . 
ஆனால் அதைச்சீராக அமைக்கத்தக்க ஆற்றல் வாய்ந்த 
கிளைவ் அங்கு இல்லாததால் பல இடையூறுகள் ஏற் 
பட்டன . II -ம் ஷா ஆலம் பீஹாரிலும் வங்காளத்திலும் 
புதிய படையெடுப்புகளை நிகழ்த்தினார் . ஆனால் ஆங் 
கிலேயர் அவர் வெற்றி பெறாமல் தடுத்துவிட்டனர் . 
மீரான் இறந்துவிட்டபடியால் மீர்ஜாபருக்குப் பிறகு யார் 
நவாப் ஆவது என்ற கேள்வி பிறந்தது . இடைக்கால 
கவர்னராகப் பதவி வகித்த ஹால்வெல் , மீர்ஜாபரை 
வெறுத்தார் . நவாப் , டச்சுக்காரருக்கும் ஷா ஆலத்துக் 
கும் ஆதரவு காட்டியதால் அவர்மீது ஆங்கிலேயர் சினங் 
கொண்டனர் . அவர் தொடர்ந்து பதவி வகிப்பதையே ஹால் 
வெல் விரும்பவில்லை. பின்போந்த கவர்னர் வான்ஸிட் 
டார்ட் ( Vansittart ) தம் முன்னவரின் கொள்கையையே 
பின்பற்றி , 

நவாப்பின் மருமகனாகிய மீர்காசிம் என் 
பாருடன் ஓர் உடன்பாடு செய்துகொண்டார் . அதன்படி 
மீர்ஜாபர் தமது பதவியை இழக்கநேர்ந்தது . மீர்காசிம் 
ஆனார் 

( 1760 ) . கல்கத்தாவில் தங்கியிருந்த 
மீர்ஜாபர் ஆங்கிலேயரின் பாதுகாப்பைப் பெற்றார் . 
அவரைப் பதவியினின்று விலக்கியது நேர்மையற்ற 
செயல் என்று சில ஆங்கிலேய 

அலுவலாளர்களே 
கருதினர் . 


நவாப் 


நவாப் மீர்காசிம் ( 1760 - 3 ) : பாரசீகத்தில் தோன் 
றிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மீர்காசிமின் தந்தை 
வங்காளத்தில் ஒரு ஜாகீர்தாராக இருந்தார் . மீர்ஜாபர் 
பட்டத்துக்கு வந்தபின் அவருடைய மருமகனான மீர்காசி 


176 


மின் செல்வாக்குப் பெருகியது . காசிம் , கல்வியறிவு 
வாய்ந்தவர் . கணிதத்திலும் சோதிடத்திலும் அவருக்குச் 
சிறந்த பயிற்சி இருந்தது . இவரே , பிளாசிப் போருக்குப் 
பிறகு சிராஜ் உத் தௌலாவைத் துரத்திச் சென்று 
அவரைச் சிறைப்படுத்தினார் . அப்பழைய நவாப்பைச் 
சேர்ந்த பெண்டிரின் அணிகலன்களை எல்லாம் கைப் 
பற்றிக் கொண்டார் . அவர் சில காலம் ரங்கபுரி ( வங்காளம் ) 
யின் பௌஜ்தாராகப் பணியாற்றினார் . 

மீர்ஜாபரின் 
வீழ்ச்சி நிலையைக் கண்ட மீர்காசிம் தாம் அதனால் நற் 
பயனடைய முயன்றார் . ஆங்கிலேயரின் உதவியையும் 
நாடினார் . தாம் பதவி பெறுவதற்காகத் தமது மாமனாரைக் 
கொலை புரியவும் அவர் தயாராக இருந்தார் . 

1760 - ம் 
ஆண்டு அக்டோபர் மாதப் புரட்சியின் விளைவாக மீர்காசிம் 
நவாப் ஆனார் . உடன்படிக்கையின்படி அவர் ஆங்கிலேய 
ருக்குக் கொடுக்கவேண்டிய கடன்களைக் கொடுத்ததுடன் 
பல பரிசுகளையும் வழங்கினார் . 2 லட்சம் பொற்காசுகள் 
வரை , ஆங்கில ஆலோசனைக் குழுவினர் பரிசாகப் பெற் 
றனர் . ஆங்கிலப் படையின் பராமரிப்புக்காக நவாப்பை 
எதிர்பார்க்காமல் இருக்க ஆங்கிலேயருக்கு , வர்த்தமான 
புரம் ( BURDWAN ) , சிட்டகாங் , மிதுனபுரி என்ற மூன்று 
மாவட்டங்களையும் புதிய நவாபு அளித்தார் . இவ்வேற் 
பாடு பிற்காலத்திய வெல்ஸ்லியின் பாதுகாப்பு முறை 
உடன்படிக்கையை ஓரளவு ஒத்துள்ளது . தொடக்கத்தில் 
மீர்காசிமின் ஆட்சி முறை சிறப்புற்றிருந்தது . 
நிலைமையை ஒழுங்கு செய்யப் பல சீர்திருத்தங்களை 
களை அவர் நிறைவேற்றினார் . செலவுகளைக் குறைக்கப் 
பல முறைகளைக் கையாண்டார் . தமது சொந்தச் செலவு 
களையும் குறைத்துக்கொண்டார் , மிகுந்த செலவுக்கு ஒரு 
காரணமாயிருந்த விலங்குக் காட்சி சாலையைக் கலைத்தார் . 
சில சமீந்தார்களின் நடவடிக்கைகளை வரம்புக்குட்படுத் 
தினார் . ஆங்கிலேயரின் உதவி கொண்டு பாட்னாவிலும் 
பீஹாரிலும் தமது அதிகாரத்தை நிறுவினார் . 

ஆங்கிலேயருடன் போராட்டம் ( 1762-3 ) : மீர்காசிம் 
தமது சீர்திருத்தங்களை நிறைவேற்றி வருகையில் 


177 


நவாப் 


கம்பெனி ஊழியர்களால் அவருக்கு இடையூறுகள் விளைந் 
தன . உப்பு , வெற்றிலை , புகையிலை முதலிய பொருள் 
களில் உண்ணாட்டு வாணிகம் புரிந்து வந்த ஆங்கிலேயர் 
தாம் செலுத்த வேண்டிய வரிகளை நவாப்புக்குக் கொடுக்க 
வில்லை . தமக்கு அந்த உரிமை இருப்பதாக அவர்கள் 
முறையற்ற வகையில் வாதாடினர் . நவாப் , முதலில் , ஷா 
ஆலமும் ஆங்கிலேயரும் ஒன்று சேர்வதைத் தடுப்பதில் 
தம் கருத்தைச் செலுத்தினார் . பிறகு , கம்பெனி ஊழியர் 
கள் தனித்த முறையில் வாணிகஞ் செய்வதைத் தடுக்க 
வேண்டுமென்பது அவருடைய திட்டம் . 1761 - ம் ஆண் 
டின் முடிவில் , பாட்னாவின் ஆங்கிலப் பண்டகசாலையின் 
தலைவராக எல்லிஸ் என்பார் அமர்ந்தபின் 
புக்கும் ஆங்கிலேயருக்கு மிடையே 

நிலவிய உறவு 
மிகுதியாகக் கேடுற்றது . அடுத்த ஆண்டில் நவாப் , 
தம் தலை நகரை முர்ஷிதாபாத்திலிருந்து மங்கீர் என்னு 
மிடத்துக்கு மாற்றி அதை நன்கு காவல் செய்ய 
முற்பட்டார் . முகலாயப் பேரரசர் , மீர்காசிமுக்கு “ நவாப் 
அலி ஜா என்ற பட்டத்தை வழங்கினார் . வான்ஸிட்டார்ட் 
டும் வாரன் ஹேஸ்டிங்ஸும் ( பின்னவர் , 1761 - ல் ஆலோ 
சனைக் குழுவின் உறுப்பினராயிருந்தார் ) 17-62 - ம் ஆண் 
டின் முடிவில் மீர்காசிமிடம் சென்று ஒரு உடன்பாடு 
செய்துகொண்டனர் . அதன்படி ஆங்கிலேயர் 9 சதவீதம் 
உள் நாட்டு வாணிக வரியைச் செலுத்தவேண்டுமென்றும் 
( இந்தியர் 40 சதவீதம் உப்பு வரி செலுத்தினர் ) சச்சரவு 
களைத் தீர்த்து வைக்கும் உரிமை நவாப்புக்கு உண்டு என் 
றும் முடிவாயிற்று . ஆனால் கல்கத்தாவிலிருந்த ஆலோ 
சனைக் குழுவினர் அவ்வுடன்பாட்டை ஏற்க மறுத்தனர் . 
அவர்கள் மனம் போரையே நாடியது . கவர்னர் கைக்கூலி 
பெற்றுக்கொண்டு ஆங்கிலேயரின் உரிமைகளை அழிப்ப 
தாக அவர்கள் கூறினர் . நவாப்பின் 
நேபாளத்தின் மீது படையெடுக்க அவரைத் தூண்டியது . 
ஆனால் அப்பேராசை பெரு நட்டத்தில் முடிந்தது ( 1763 ) . 
பின்னர் நவாப் , உள் நாட்டுப் பொருள்கள் மீது இருந்த 
வரிகளை இரண்டு ஆண்டுக் காலத்துக்கு நீக்கினார் . ஆங்கி 


பொன்னாசை 


12 


178 


லேயர் அதனால் அடங்கிவிடுவர் என்று அவர் கருதினார் . 
ஆனால் முடிவில் , சிக்கல்களைத் தீர்க்க போரைத் தவிர 
வேறு வழி இல்லாமற் போயிற்று . எல்லிஸ் பாட்னாவைக் 
கைப்பற்றினார் . நவாப் , கட்டுப்பாடுகளற்று உரிமையுடன் . 
இருக்கவே வேண்டினார் . ஆங்கிலேயரோ அப்பேரவா 
வைக் குலைக்கும் வகையில் பல வாணிக உரிமைகளைக் 
கோரிவந்தனர் . ஆகவே இருசாரார்க்கும் போர் மூண்டது . 

மீர்ஜாபர், மீண்டும் நவாப் ஆதல் ( 1763 ) : போரில் 
நவாப்பின் படையைப் பல இடங்களில் ஆங்கிலேயர் 
முறியடித்தனர் . அதன் விளைவாக , மீர்ஜாபரை மீண்டும் 
நவாப் ஆக்கினர் . அவரிடமிருந்துத் தாம் விரும்பிய 
உரிமைகளைப் பெற்று மகிழ்ந்தனர் . அவருடைய சபையில் 
நிலையாக ஒரு ஆங்கிலேய " ரெஸிடென்ட் " இருக்க 
வேண்டுமென்றும் முடிவு செய்தனர் . நந்தகுமார் என்பார் 
தலைமை அமைச்சரானார் . நவாப்பிடமிருந்து பொருள் 
பறிப்பதில் வாரன் ஹேஸ்டிங்ஸும் பங்கு கொண்டார் . 
மீர்காசிம் பாட்னாவுக்கு ஓடினார் . மங்கீர் பகைவர் வசப்பட்ட 
தென்பதை அறிந்தவுடன் அவர் , தாம் சிறைப்படுத்தி 
யிருந்த ஐரோப்பியர்களைக் - எல்லிஸ் உட்பட ஏறத்தாழ 
200 பேர் கொலை செய்து விடுமாறு ஆணையிட்டார் . 
அவரைத் துரத்தி வந்த ஆங்கிலேயர் பாட்னாவைக் கைப் 
பற்றினர் . மீர்காசிம் அயோத்திக்குச் சென்றுத் தம்மைக் 
காப்பாற்றிக்கொண்டார் . 

மீர்காசிமின் இயல்பு : நவாப் மீர்காசிம் , தன்மையில் 
மீர்ஜாபரைப் போன்றவரல்லர் . அவரிடம் ஆற்றலும் 
இருந்தது ; பேரவாவும் இருந்தது . ஆங்கிலேயருக்குக் 
கட்டுப்பட்டிருப்பதை அவர் விரும்பினாரில்லை . ஆட்சி 
முறையில் அவருடைய திறமை பாராட்டத்தக்கது . சீர் 
கேடுகளை நீக்கி அரசியலை நடத்தக்கூடிய ஆற்றல் 
அவருக்கு உண்டு . அவர் நிதி நிலைமையைச் சீர்படுத்தி 
னார் ; வருவாய் , முறைவழங்கல் முதலிய செய்திகள் 
தொடர்பான துறைக்களங்களை அவர் சிறந்த முறையில் 
மாற்றி அமைத்தார் ; பிரபுக்களின் அதிகாரங்களை ஒடுக் 


179 / 


கினார் . இவை யாவும் எளிய செயல்கள் அல்ல . * பொதுப் 
பணிகள் ஆற்றும் ஆர்வம் அவரிடமிருந்தது . பிறரைப் 
பற்றி உணர்ந்து கொள்ளும் அறிவுக் கூர்மையும் பிற 
ருடைய குறைபாடுகளைத் தம் நலனுக்குப் பயன்படுத்திக் 
கொள்ளும் தந்திர முறையும் அவர்பால் விளங்கின . அவர் , 
கம்பெனிப் படையினின்று விலகியோரைத் தம்கீழ் வேலையி 
லமர்த்தித் தம் படையினருக்கு ஐரோப்பிய முறைப்படி 
போர்ப் பயிற்சி அளித்தார் ; வெடிமருந்து , துப்பாக்கிகள் 
முதலியன செய்வதற்கு 

செய்வதற்கு போர்க்கருவிச்சாலைகளை ஏற் 
படுத்தினார் , மங்கீரில் அவர் உற்பத்தி செய்த போர்க் 
கருவிகள் , இறக்குமதி செய்யப்பட்ட ஆயுதங்களைவிட 
மதிப்பில் குறைந்தவை அல்ல. போர்முறையைப் பொறுத்த 
வரை , மீர்காசிம் , 18 - ம் நூற்றாண்டின் இந்தியச் சிற்றரசர் 
களுக்கு ஒரு முன்னோடியாக விளங்கினார் . அறிவாற்றல் 
பண்பாடு ஆகியவற்றின் வளர்ச்சிக்காகவும் அவர் எடுத் 
துக்கொண்ட முயற்சிகள் குறிப்பிடத் தக்கன . ஆனால் மீர் 
காசிம் , தைரியம் வாய்ந்த ஒரு சிறந்த போர் வீரர் அல் 
லர் . தனித் தலைமை பூண்டு நிலைமைகளைச் சமாளிக்கும் 
திட்பம் அவரிடமில்லை . கொடுந்தன்மை பிறரை ஐயுறும் 
சஞ்சல மனப்பான்மையும் அவர்பால் மிளிர்ந்தன . பாட்னா 
வில் அவர் நிகழ்த்திய கொலை மறக்கற்பாலதன்று , சில 
சமயங்களில் பேய் போல் கொடுமை இயற்றவும் அவர் 
தயங்கியதில்லை . அவர் தம்மிடமிருந்த இந்தியக் கைதி 
களை , மணல் மூட்டைகளுடன் பிணைத்து கங்கை ஆற்றில் 
தள்ளிக் கொன்றார் . முர்ஷிதாபாத் மகுடத்திற்காகத் தம் 
மாமனாரையும் கொலை செய்ய அவர் முன் வந்ததை முன் 
னரே குறிப்பிட்டோம் . முறைப்படியும் நேர்மையற்ற 
வழிகளாலும் அவர் தமது பொருள் வளத்தைப் பெருக்கி 
னார் . சமீந்தார்களைக் கசக்கிப் பிழிந்தார் . அவர்களோ 
குடியானவர்களைத் துன்புறுத்தினர் . சிற்றின்பத் துறை 
யில் எளியராயிருந்ததால் அவர் உடல் வலிமை கேடுற் 
றது . திறமைக் கூறுகள் பலவற்றைப் பெற்றிருந்த 


* 16 , பக் . 309-10 , 


1801 


காரண 


போதிலும் அவரை அக்காலத்தவர் பெரும்பான்மையும் 
வெறுத்தனர் . ஆயினும் , அவர் தோல்விக்கு , கல்கத்தா 
வின் ஆங்கிலேய ஆலோசனையாளரில் பெரும்பான்மை 
யினரின் பேராசையும் இரக்கமற்ற தன்மையும் 
மாகும் என்பதை மறுப்பதற்கில்லை. பக்ஸார் போர்க்களத் 
திலிருந்து தப்பியோடிய பிறகு மீர்காசிம், நீண்ட காலம் 
நாடு கடந்து அலைந்து திரிந்தார் . அச்சமயத்திலும் அவர் , 
சோதிடத்தில் தமக்கு இருந்த நம்பிக்கை காரணமாக ஓர 
ளவு மன அமைதி பெற்றார் . 


பக்ஸார் போர் ( 1764 ) : அயோத்திக்கு ஓடிய மீர் 
காசிமும் , அந்நாட்டு நவாப் ஷூஜா உத்தௌலாவும் , 
( 1754 - 1775 ) முகலாயப் பேரரசர் II- ம் ஷா ஆலமும் 
( 1759 - 1806 ) ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர் வசமிருந்த 
பாட்னாவின் மேல் படை யெடுத்தனர் . ஆனால் அதை 
அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை . ஆகவே அவர் தம் 
படைகள் பீஹாரிலுள்ள பக்ஸாருக்குப் ( பாட்னாவுக்கும் 
வாரணாசிக்கு மிடையில் ) பின் வாங்கின . ஆங்கிலப் 
படைத் தலைவர் மேஜர் மன்றோ, அப்படைகளை , 1764 - ம் 
ஆண்டு அக்டோபர் மாதம் , பக்ஸாரில் அறவே தோற்கடித் 
தார் . அயோத்தியை ஆங்கிலேயர் பாழாக்கினர் . ஷூஜா 
உத்தௌலா ரோஹில்கண்டுக்கு ஓடிவிட்டார் . மீர் 
காசிம் அனைவற்றையுமிழந்து வடமேற்கு இந்தியாவுக்கு 
ஓட்டமெடுத்தார் . ஆங்கிலேயர் 

அலஹாபாத்தையும் 
சுனார் கோட்டையையும் கைப்பற்றினர் . ஷா ஆலம் அவர் 
கள் பக்கம் சேர்ந்து அமைதி வேண்டினார் . அயோத்தி 
மாகாணத்தில் ஆங்கிலேயர் ஆதிக்கம் நிலவியது . பக் 
ஸார் போரின் அரசியல் சிறப்பும் இராணுவச் சிறப்பும் 
குறிப்பிடத் தக்கன . படைத் துறையில் ஆங்கிலேயரே 
உயர்ந்தவர் என்பதை யாவரும் உணர்ந்தனர் . இந்தியா 
வில் ஆங்கில ஆட்சிக்குக் கால்கோல் நாட்டிய இரு போர் 
களில் ( பிளாசி ; பக்ஸார் ) பிளாசிப் போரை விட பக்ஸார் 
போரே மேலான சிறப்புடையது என்பது சில அறிஞர் 
களின் கருத்தாகும் . பக்ஸார் போரின் விளைவுகளைக் 


181 


அப்போர் 


-து 


கிளைவ் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டார் என்பதைப் 
பிறகு பார்க்கலாம் . அயோத்தி நவாப் , மீர்காசிமை வங் 
காளச் சுல்தானாக்க முயன்றதால் பக்ஸார் போர் விளைந் 
தது என்று கூறுவது தவறு என்றும் முன்னவரின் தன் 
னலப் போக்கும் பேராசையுமே அப் போருக்குக் காரண 
மென்று அணிமையில் கருத்துக்கள் வெளியாகி உள்ளன . 
ஷ " ஜா உத்தௌலாவின் பேரவாவை 
சிதறடித்தது . 

மீர் ஜாபரின் சாவு : மீர் ஜாபர் , தாம் மீண்டும் முடி 
சூட்டுக் கொண்ட 

தவறு என்பதை உணர்ந்த பின் 
1765 - ம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாண்டார் . கல்கத்தா 
ஆங்கிலேயர் அவரை , இறுதிக் காலத்தில் கருணையின்றி 
நடத்தி வந்தனர் . அவருக்குப் பின் அவர் மகன் நிஸாம் 
உத்தௌலா பட்ட மேற்றார் . அவர் ஆங்கிலேயருக்குக் 
கட்டுப்பட்ட நிலையில் இருந்துவந்தார் . பெயரளவுக்கு 
நவாபை அதிகாரம் வகிக்குமாறு செய்து ஆங்கிலேயர் 
மேலும் மேலும் பணம் பறிக்கும் முறையை மேற்கொண் 
டிருந்தனர் . தாய் நாட்டு அதிகாரிகள் கூட அம்முறையை 
வெறுத்தனர் . அதைப் பின்பற்றலாகாது என ஆணைக 
ளும் விடுத்தனர் ( 8-2-1764 ) , ஆனால் பொருளாசையை 
விட்டுக் கொடுத்தல் அக்காலத்திய ஆங்கிலேயருக்கு எளி 
தான ஒரு செயலாக இல்லை . வாய்ப்பு இருக்கும்பொழுது 
வாளா விருப்பரோ ? 


பகுதி 15 . 


கிளைவின் இரண்டாம் முறை ஆட்சி ; 

வெளித்துறைக் கொள்கை . 
அலஹாபாத் உடன்படிக்கைகள் ( 1765 ) : கிளைவ் 
1765 - ல் கல்கத்தாவுக்குத் திரும்பியபின் 3-5-1765 முதல் 
29-1-1767 வரை 

இரண்டாம் முறையாக வங்காள 
கவர்னராயிருந்தார் . அவருக்கு முன்பிருந்த வான்ஸி 
ட்டார்ட் முகலாயப் பேரரசருக்கு அயோத்தியைக் கொடுப் 
பதாக வாக்களித்திருந்ததைக் கிளைவ் அறிந்தார் . அது 
முட்டாள் தனமான செயல் என்று அவருக்குத் தோன்றி 
யது . ஆகவே அதை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் புதிய 
ஏற்பாடு ஒன்றை அமைக்க முற்பட்டார் . அதன் பொருட்டு 
ஷூஜா உத்தௌலாவுடனும் சொல்லாடினார் ; அலஹா 
பாத்துக்குச்சென்று அயோத்தி நவாப்புடனும் முகலாயப் 
பேரரசருடனும் இரண்டு ஒப்பந்தங்கள் செய்துகொண்டார் 
அவற்றின் விளைவாக , பேரரசர் ஷா ஆலம் ஆங்கிலக் 
கம்பெனிக்கு வங்காளம் , பீஹார் , ஒரிஸ்ஸா என்னும் 
மாகாணங்களின் திவானி ( வரி வசூல் செய்யும் உரிமை ) 
யைக் கொடுத்தார் ( ஒரிஸ்ஸாவில் மராட்டியருக்கு உரிய 
ஒரு பகுதி நீங்கலாக மற்ற இடங்களில் தான் ஆக 

ங்கிலே 
யருக்குத் திவானி உரிமை உண்டு ). வட சர்க்கார் மாவட் 
டங்கள் கம்பெனியாருக்கு உரியன என்பதை உறுதி 
செய்தார் ; ஆர்க்காட்டு நவாப்பின் உரிமை நிலையை 
ஏற்றுக்கொண்டார் . ஆர்க்காட்டு நவாப் , தக்கண சு 
தாருக்குக் கட்டுப்பட்டு அடங்கியிருக்க வேண்டியதில்லை 
என்றும் முடிவு செய்தனர் . முகலாயப் பேரரசர் அலஹா 
பாத் , கோரா என்ற இரண்டு மாவட்டங்களையும் , ஆர் 

ங்கி 
லேயரிடமிருந்து ஆண்டுதோறும் 26 லட்சரூபாயும் பெற் 
றார் . மேற்கண்ட தொகை . வங்காளம் , பீஹார் , ஒரிஸ்ஸா 
மாகாணங்களில் கிடைக்கும் வருமானத்திலிருந்து கொடுக் 


பே 


183 


கப்படவேண்டியது . ஷூஜா உத்தௌலா , அலஹாபாத், 
கோரா நீங்கலாக உள்ள அயோத்தி மாகாணத்தைத் 
திரும்பப் பெற்றார் . இதற்குப் பதிலாக அவர் கம்பெனிக்கு 
50 லட்சம் ரூபாய் கொடுப்பதுமன்றி ஆங்கிலேயருடன் 
தற்காப்பு உடன்படிக்கை செய்து கொள்ளவும் நேர்ந்தது . 
வங்காளம் , பீஹார் , ஒரிஸ்ஸா மாகாணங்களின் ஆட்சிப் 
பொறுப்பு வங்காள நவாப்பிடமிருந்தது . ஆனால் அப் 
பகுதிகளிலுள்ள ஆங்கிலேயரின் இடங்களில் நவாப் அதி 
காரம் செலுத்தமுடியாது . மேலும் மேற்கூறிய மாகாணங் 
களில் கம்பெனியார் வரி வசூல் செய்வர் ; நவாபின் அரசி 
யல் செலவை ஏற்றுக்கொள்வதுடன் ஆண்டுதோறும் 
அவருக்கு ஆங்கிலேயர் 53 லட்ச ரூபாய் அளிக்கவேண்டும் 
( அத்தொகை 1766 ல் 41 லட்சம் , 1769 ல் 32 லட்சம் ) 
என்று குறைந்தது . உடன்படிக்கை சமயத்தில் அயர்கூட் , 
கம்பெனியாரின் இராணுவ உதவியுடன் பேரரசரைத் 
தில்லியில் அமரச் செய்ய வேண்டுமென்று கூறிய யோசனை 
யைக் கிளைவ் ஏற்க மறுத்துவிட்டார் . மேலும் , கம்பெனி 
யின் ஆட்சிப் பகுதிகளைக் காப்பாற்றுவதற்கும் உடன் 
படிக்கைகளின்படி ஆற்றவேண்டிய கடமைகளுக்கு 
மட்டுமே போர்செய்வதை அவர் விரும்பினார் . ஒரு 
பொதுவான போர்முறைக் கொள்கையை அவர் ஏற்றுக் 
கொள்ளவில்லை . 


ஆட்சிப் 


வெளித்துறைக்கொள்கை விளக்கம் : கிளைவ் முதன் 
முறை வங்காள கவர்னராக இருந்தபொழுது கம்பெனி 
யின் 

பகுதிகளைப் பரப்பவேண்டுமென்ற 
கருத்தைக் கொண்டிருக்கவில்லை . மீர்ஜாபர் அளித்த 
24 பர்காணங்களுடன் அமைதிபெறவே அவர்விரும்பி 
னார் . வங்காளம் , பீஹார் , ஒரிஸ்ஸா மாகாணங்களின் 
திவானியை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் . 
அவர் இங்கிலாந்துக்குச் சென்றபிறகு கம்பெனிக்குச் சில 
புதிய இடங்கள் கிடைத்தன . 1765 - ல் அவர் மீண்டும் 
இந்தியா வந்தபொழுது , அயோத்தி , வங்காள நவாப்பு 
களும் முகலாயப் பேரரசரும் ஆங்கிலேயருக்கு அடங்கி 


184 


யிருந்த நிலையைக் கண்டார் . அந்நிலையில் தமது பழைய 
கொள்கையைப் பின்பற்ற இயலாதென்பதை உணர்ந்து 
கொண்டார் . எனினும் பெரிய இராணுவ முயற்சிகளை 
மேற்கொண்டு நாடு கவரும் கொள்கையை அவர் அறவே 
புறக்கணித்துவிட்டார் . தியூப்ளேக்கு மகிழ்ச்சி அளித் 
திருக்கக்கூடிய கொள்கை கிளைவுக்குச் சிறந்ததாகத் 
தோன்றவில்லை . பின்னரும் ஆங்கிலேயர் தமது ஆட் 
சியை வங்காளம் , பீஹார் , ஒரிஸ்ஸா ஆகிய பகுதிகளைக் 
கடந்து பரவச்செய்வது தீமை தருவதாகும் என்ற நம் 
பிக்கை 

அவரிடமிருந்தது . அவ்வாறு பரவவேண்டு 
மானால் கம்பெனியின் நிலை மாறவேண்டியது இன்றியமை 
யாததாகும் என்பது அவர் கருத்தாகும் . கிளைவ் , சூழ் 
நிலைக்கேற்ப தன்னடக்கத்துடனும் கூர்ந்த அரசியல் 
அறிவுடனும் நடந்து கொண்டமை , பாராட்டத்தக்கது . 
அவர் , பேரரசரைச் சமாதானப்படுத்தியதும் , அயோத்தி 
மாகாணத்தை நட்பு வாய்ந்த இடைப்படு ( Buffer ) நாடாக 
அமைத்ததும் , தமது பேராசையைக் குறைத்துக்கொண் 
டதும் போற்றற்குரிய செயலாகும் . கிளைவ் , பேராசை 
கொண்டு , ஆதிக்கப்பரப்ப முயற்சியை வரம்பின்றி மேற் 
கொண்டிருந்திருப்பாரே ஆயின் அதனால் இந்தியாவிலும் 
இங்கிலாந்திலும் பொதுவாக ஐரோப்பிய நாடுகளிலும் 
அவருக்கு மிகுந்த எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும் . தவிரக் 
கம்பெனியின் நிதி நிலைமைக்கும் பெரிய இடையூறுகள் 
ஏற்பட்டிருக்கும் . ஆனால் பிற்காலத்தில் சூழ்நிலை மாறிய 
தால் கிளைவின் பழைய கொள்கை புதிய நிலைமைக்கு 
ஏற்றதாக இல்லை . கிளைவின் 

கொள்கை 

எத்துணை 
அளவுக்குச் சிறப்புடையது என்பது பற்றிக் கருத்து வேறு 
பாடு உண்டு * . எனினும் அவர் சூழ் நிலைக் கேற்பத் 
தமது கொள்கையை வரையறைப்படுத்திக் கொண்ட 
செயல் போற்றத் தக்கது . அலஹாபாத் உடன்படிக்கை 
களால் அவர் , செயல்முறையில் வங்காளம் பீஹார் , 
ஒரிஸ்ஸா மாகாணங்களில் ஆங்கிலேயரின் அதிகாரத்தை 


* 30, முன்னுரை. பக் . 11 & 119 , பக் . 204 . 


185 


என்ற 


இவ் 


அமைத்தார் . மேலும் அவ்வாட்சி நிலைபெற்றிருப்பதற் 
காகத் “ தலையிடாக்கொள்கை ( Non Intervention 
policy ) யைப் பின்பற்றினார் . 

இவைகாரணமாகவே 
“இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியைத் தாபித்தவர் 

பெருமை கிளைவுக்கு உரியதாகிறது . 
விரட்டைக் கொள்கை அரசியலில் கிளைவின் நுண்மாண் 
நுழை புலத்தைக் காட்டா நிற்கும் . திவானியைப் பெற்ற 
தால் இந்தியாவில் கம்பெனியாரின் நிலையும் செயல்களும் 
ஒழுங்குற்றன . ஆங்கிலேயர் , இந்நாட்டின் அமைதியை 
அழிக்கும் பொறுப்பற்ற அயலவர் என்ற கருத்து நிலைக்க 
வில்லை . திவானியைப் பெற்றதின் சட்ட 

முறைச் 
சிறப்பைப்பற்றி அறிஞர் பர்க் ( BURKE ) வியந்து பேசு 
கிறார் . ஆகவே , 1765 - ம் ஆண்டு , ஆங்கில - இந்திய 
வரலாற்றில் ஒரு திரும்பு கட்டம் என்று கருதப்படுகிறது . * 


* 46, பக் . 37 . 


பகுதி 16 


பிரிட்டிஷ் ஆட்சியின் எழுச்சி 


எழுச்சிக்குரிய காரணக் கூறுகள் : பிரிட்டிஷ் ஆட் 
சியை இந்தியாவில் வேரூன்றச் செய்யும் நோக்குடன் 
தொடக்க காலத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட கொள்கையை 
யும் ஆங்கிலேயர் பின்பற்ற வில்லை என்றும் அதன் எழுச் 
சிக்கு எதிர்பாராத நிகழ்ச்சிகளே காரணமாகு மென்றும் 
கூறுவர் . இக்கருத்தை விளக்கும் வகையில் பிளாசிப் 
போருக்குப் பிந்திய பத்து ஆண்டுக் காலத்தில் வங்காளத் 
தின் நிலைமை சான்றாகும் எனவும் கூறப்படுகிறது . அப் 
போருக்கு முன்பு ஆங்கிலேயர் வாணிகம் ஒன்றிலேயே 
கருத்தைச் செலுத்தி வந்தனர் . 1757 முதல் ஏற்பட்ட 
வங்காளப் புரட்சிகளை எதிர்பாரா நிகழ்ச்சிகளாகவே நாம் 
கொள்ள வேண்டும் . பொதுவாக அப்பத்து ஆண்டுக் 
காலத்தில் இந்தியாவின் நிலைமை ஆங்கிலேயருக்கு 
அனுகூலமாயிருந்தது . 1756 - ல் மிகவும் வலிமை பெற்று 
விளங்கிய பேஷ்வா பாலாஜிராவ் பிரிட்டிஷாருடன் நேச 
உறவு பூண்டிருந்தது ஈண்டு நினைவு கூரத்தகும் . அவர் 
புஸ்ஸியுடனும் துலாஜி ஆங்கிரேயுடனும் போரிட்டு 
வந்தார் . வங்காளத்தில் கிளைவ் தமது விருப்பம் போல் 
செயலாற்றப் பேஷ்வாவின் இயல்முறை துணை செய் 
தது . அடுத்தபடியாக , 1749 முதல் 1757 வரை நிகழ்ந்த 
அஹமது அப்தலியின் இந்தியப் படையெடுப்புக்கள் 
முகலாயப் பேரரசை மெலிவுறச் செய்தன . அவருடைய 
ஐந்தாவது படையெழுச்சி ( 1759-61 ) அப்பேரரசைப் 
பெரும்பாலும் முடிவுறச் செய்தது என்றே கூறவேண்டும் . 
மேலும் மராட்டியரின் முன்னேற்றமும் அதனால் தடை 
யுற்றது . மூன்றாவது பானிப்பட்டுப்போர் ( 1761 ) பிரிட்டிஷ் 
ஆட்சியின் எழுச்சிக்கு வழி வகுத்தது . அத்துயர நிகழ்ச்சி 


119 , பக் . 203 . 


187 


அவ்வாட்சிக்கு வித்து ஊன்றியதென்றும் , நல்வாய்ப்பின் 
விளைவாக அவ்வாட்சி வளர்ந்ததென்றும் இன்றியமையாக் 
காரணங்களால் அது பண்பட்டு உருவாகியதென்றும் 
வாரன் ஹேஸ்டிங்ஸ் சிறப்பிக்கின்றார் . * 

கிளைவ் அவ் 
வாட்சியைத் தாபித்தார் . அதன் பின் அதற்கு இரு 
பெரும் இடையூறுகள் விளைந்தன அவற்றை நீக்கிய 
வாரன் ஹேஸ்டிங்ஸும் வெல்ஸ்லியும் ஆங்கில ஆட்சியின் 
" மறுதாபகர்கள் " அல்லது முறையே “ இரண்டாம் தாபகர் " 
மூன்றாம் தாபகர் என்று சிறப்புப் பெறுகின்றனர் . ஆங்கில 
ஆட்சியின் எழுச்சிக்கு எதிர்பாரா நிகழ்ச்சிகள் காரண 
மாயின என்பது உண்மையே . ஆயினும் அவ்வெழுச் 
சிக்கு ஏற்ற கொள்கையை அவர்கள் பின்பற்றவில்லை 
எனக்கூற முடியாது . குறிப்பாக , கிளைவின் கொள்கை 
நோக்கற்பாலது . அவர் , தாம் இரண்டாம் முறையாக 
வங்காள கவர்னராயிருந்த பொழுது ( 1765-7 ) . 
மாகத் தீட்டப்பட்ட ஒரு கொள்கையை அமைத்தார் . 
அதற்குச் " சுற்றரண் காப்புக்கொள்கை ( Ring - Fence 
Policy ) அல்லது தலையிடாக் கொள்கை 1 

( Non 
Intervention Policy ) என்று பெயர் . 


கவன 


11 


ஆட்சிப் 


சுற்றரண் காப்புக்கொள்கை ( Ring - Fence Policy ) 
கிளைவும் சர் ஜான் ஷோர் வரை அவருக்குப் பின் வந் 
தோரும் பின்பற்றிய வெளித்துறைக்கொள்கை , சுற்றரண் 
காப்புக் கொள்கை அல்லது தலையிடாக்கொள்கை , அல்லது 
வரம்புக்குட்பட்ட பொறுப்புக்கொள்கை எனப் பெயர் 
பெறும் . அதன்படி , 

கம்பேனியார் 

தமது 
பொறுப்பை வரையறைப்படுத்தினர் . அவ்வரையறையைக் 
கடந்து பிற நாடுகளின் அலுவல்களில் அவர்கள் தலையிட 
வில்லை . பேராசைக்கொண்டு முடிவிலாப் போரிலிறங் 
கினால் , தொடக்க நிலையிலுள்ள பிரிட்டிஷ் ஆட்சி இடை 
யூறுகளைப்பெறும் என்ற அச்சமே அக்கொள்கைக்குக் 
காரணமாம் . ஆட்சிப்பகுதிகள் பெருகிக்கொண்டு போனால் 
நிலைமையைச் சமாளிக்க முடியாது என்று அவர்கள் 


59 , பக் . 181 . 


188 


ஆங்கிலேயர் 


அஞ்சினர் . கம்பெனி, பிற இந்திய நாடுகளுடன் செய்து 
கொண்ட உடன்படிக்கைகளில் , " ஒருவருக்கொருவர் 
உதவி “ நேசமனப்பான்மை முதலிய சொற்றொடர்கள் 
சிறப்புற்றிருக்கக் காணலாம் ; “ ஒத்தவர்களில் முதல்வராக 
( First among equals ) இருப்பதையே 
விரும்பினர் . அவர்களுடைய ஆதிக்க வெறியைப்பற்றிய 
குறிப்பு உடன்படிக்கைகளில் இல்லை . தற்காப்புக்கு வலி 
யப் போர்தொடுக்காமலிருப்பது இன்றியமையாததென்ற 
கொள்கையை 1784 - ம் ஆண்டு ஆங்கிலேயப் பார்லி 
மெண்டும் ஏற்றுக்கொண்டது . ( பிட் இந்தியச் சட்டம் 
குறிப்பிடுவதாவது : - “ இந்தியாவில் நாடுகளைக் கவர்ந்து 
இராச்சியத்தைப் பெருக்கிக் கொள்ளும் திட்டம் , ஆங்கி 
லேயரின் , விருப்பத்திற்கு மாறானது ; கொள்கைக்கு முர 
ணானது ; பெருமைக்கு இழுக்கானது . அக்கொள்கையை 
வெல்ஸ்லி கைவிட்டார் ; பின்னர் ஹேஸ்டிங்ஸ் பிரபு 
முடிவாகக் கைவிட்டார் . ஆங்கிலேய ஆட்சியின் வளர்ச் 
சிக்கு அக்கொள்கை உதவியதென்ற செய்தி புறக்கணிக் 
கத் தக்கதன்று . ஒரு தலைமுறைக்கு மேலாக கம்பெனி 
யார் இந்தியாவில் பின்பற்றிய வெளித்துறை கொள் 
கையைத் தீர்மானித்த பெருமை கிளைவுக்கு உரியது . 
செரிமானம் ஆகக் கூடிய அளவுக்கே உணவை உட் 
கொள்ள வேண்டுமென்பதற்கு ஒப்ப கிளைவ் 

கிளைவ் தமது 
வெளித்துறைக்கொள்கையை அமைத்திருந்தது குறிக்கப் 
பாலது . சீர்தூக்கி அமையப்பெற்ற அவர் கொள்கை 
இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசியல் அதிகாரத்துக்குக் கால் 
கோல் நாட்டியது . 


பகுதி 17 


ஆகவே 


ஆட்சி முறை ; இரட்டை ஆட்சி 
இரட்டை அரசியல் : முகலாயப் பேரரசர் , கிளைவுக்கு 
“ திவானி " 

உரிமையை வழங்குவதற்கு முன்னரே மீர் 
ஜாபர் இறந்தபின் பட்டமேற்ற வங்காள நவாப் கம்பெனி 
யாருக்கு " நிஸாமத் " எனப்பெறும் இராச்சியதிகாரத் 
தைச் செயல்முறையில் கொடுத்திருந்தார் . 
திவானியைப் பெற்ற பிறகு ஆங்கிலேயர் , திவான் என்ற 
முறையிலும் நாஸிம் என்ற முறையிலும் இருவகையான 
அலுவல்களை ஆற்ற வேண்டியவர்களாயினர் . திவான் 
என்ற முறையில் அவர்கள் மாகாணங்களின் வருமா 
னத்தை வாங்குவதற்கும் செலவுகள் செய்தற்கும் , சிவில் 
நீதி வழங்குவதற்கும் கடப்பாடுடையர் ; நாஸிம் என்ற 
முறையில் குற்றத்துறை , இராணுவம் ஆகிய அலுவல் 
களைச் செயலாற்ற வேண்டும் . ஆனால் 

கம்பெனியார் 
எல்லாக் கடமைகளையும் தாமே நேர் முறையில் ஏற்றுக் 
கொள்ளத் தயங்கினர் . வெளித்துறைக் கொள்கையையும் 
வெளிநாட்டு வாணிகத்தையும் தாம் மேற்கொண்டனர் . 
ஆனால் வரி வசூல் அதிகாரத்தையும் வங்காளம் , பீஹார் , 
ஒரிஸ்ஸா ஆகியவற்றின் நீதி முறையையும் தாமே நிர் 
வகிக்க விரும்பவில்லை . அத்தகைய செய்திகளை இந்திய 
அலுவலாளர்களிடம் ஒப்படைப்பதே சாலச் சிறந்தது 
என்பது அவர்கள் கருத்து . தாம் வசூலித்த பணத்தில் 
இராச்சிய நிர்வாகச் செலவுகளும் , பேரரசருக்கும் வங்காள 
நவாப்புக்கும் கொடுக்க வேண்டிய தொகையும் போக எஞ் 
சியதைத் தமது கருவூலத்தில் சேர்த்துக் கொண்டனர் . 
வங்காளம் , பீஹார் , மாகாணங்களில் உதவி நவாப்புகள் 
அமர்த்தப் பெற்றனர் . இவர்களை , கம்பெனியாரின் ஒப்பு 
தல் பெற்று நவாப் நியமித்து வந்தார் . இவர்களை நீக்கு 
வதற்கும் கம்பெனியின் உடன்பாடு தேவையாயிருந்தது 
மேலும் முர்ஷிதாபாத்திலிருந்த பிரிட்டிஷ் ரெஸிடெண்டும் 


190 


பாட்னாவிலிருந்த தலைமை முகவரும் ( Agent ) உதவி 
நவாப்புகளின் செயல்களை மேற்பார்வை செய்ய வேண்டி 
யவர்களாயினர் . ஆனால் அம் மேற்பார்வையால் சிறந்த 
பயன் எதுவும் விளையவில்லை . ஆகவே கம்பெனியாரின் 
வருமானம் குறைந்து வந்தது . சமீந்தார்கள் குடியான 
வர்களைத் துன்புறுத்தி வந்தனர் . இவ்வாறு கம்பெனியா 
ரும் நவாப்பின் பணியாளரும் நடத்தி வந்த அரசியலுக்கு 
இரட்டை ஆட்சி முறை அல்லது இருதலைப்பட்ட அரசிய 
லமைப்பு என்று பெயர் . 


அதன் நன்மை , தீமைகள் : கிளைவ் , வங்காளம் 
பீஹார் , ஒரிஸ்ஸா ஆகிய மாகாணங்களில் முழு ஆட்சி 
முறையையும் ஏற்றுக்கொள்ளாமல் 

இராணுவ , நிதிச் 
செய்திகளில் மட்டும் பொறுப்பேற்றுக் கொண்டதற்காக 
அவருடைய இவ்வாட்சி முறை குறைபாடு உடையதாகக் 
கருதப்படுகிறது . திவானியைப் பெற்ற பிறகு வரி வசூலை 
இந்திய அலுவலாளரிடம் விட்டமை குறித்தும் அம்முறை 
இகழப்படுகிறது . கம்பெனியார் 

தமது நிலையை வலி 
மைப்படுத்திக் கொள்வதில் மட்டும் கருத்தாயிருந்தனரே 
அன்றி மக்களின் நலத்தில் அக்கரை கொள்ளவில்லை . 
அலுவலாளர்களின் 

தொந்தரவுகளிலிருந்து பொதுமக் 
களைக் காப்பாற்றுவது பற்றியும் ஆங்கிலேயர் பொறுப் 
பேற்கவில்லை. ஆகவே , வங்காளத்தில் ஆங்கிலேயர் 
கடமைகளையும் பொறுப்புக்களையும் ஏற்காது பணத்தை 
மட்டும் பெற்றுக் கொண்டனர் என்று சில ஆசிரியர்கள் 
அவர்கள் மீது குற்றஞ் சாட்டுவர் . ஆனால் முழு ஆட்சி 
முறையையும் அவர்கள் ஏற்றுக் கொள்வதென்பது அக் 
காலச் சூழ் நிலையில் எளிய செயலன்று என்பதையும் சிந் 
தித்தல் இன்றியமையாததாகும் . கம்பெனி அலுவலாளர் 
வாணிகத் தொழிலுக்காகவே அமர்த்தப்பட்டவர் என்ப 
தும் நோக்கத் தக்கது . அவர்களுக்கு ஆட்சிமுறை அறிவு 
சிறிதளவுகூடக் கிடையாது . அவர் தம் உளப்போக்கில் 
ஓர் அடிப்படை மாறுதலைப் புகுத்திய பிறகே அரசியலில் 
அவர்களை அமர்த்துதல் நலம் படைப்பதாகும் . கம்பெனி 


191 


பல 


யின் இயக்கு நர் , வங்காளத்திலிருந்த ஆங்கிலேயப் பணி 
யாளரின் இயற்கைக் குறைபாடுகளை உணர்ந்திருந்தனர் . 
வர்த்தமானபுரத்தில் ஆங்கிலேயர் வரி வசூல் செய்யும் 
பணியை மேற்கொண்டிருந்த காலத்தில் அவர்களுக்குச் 
சிறந்ததோர் உண்மை அனுபவ முறையில் புலப்பட்டது . 
அதாவது உள் நாட்டு மக்களிடம் வரிகளைச் சிறந்த 
முறையில் வாங்குவதற்கு உள் நாட்டு அலுவலாளரே 
தகுதி உடையவர்கள் என்பதாம் . வரி செலுத்துவதில் 
ஏமாற்று முறைகளை 

அம் 

மாகாணத்தினர் 
கையாண்டு வந்தனர் . அவற்றைக் கண்டு பிடிக்க 
அயல் நாட்டினரான ஆங்கிலேயரால் இயலவில்லை . 
இந்த அனுபவத்தை யொட்டியே இரட்டை ஆட்சிமுறை 
சிறந்ததென முடிவு செய்யப்பட்டது . ஆயினும் அவ்வாட்சி 
முறையில் சில இயற்கைக் குறைபாடுகள் காணப்பெற்றன . 
அதிகாரமும் பொறுப்பும் தனித்தனியாகப் பிரிக்கப்பட் 
டிருந்ததால் வங்காளத்தில் கொடிய ஆட்சிமுறைச் சீர் 
கேடுகள் பெருகின . எனினும் உள் நாட்டு ஆட்சிக்கும் 
ஆங்கில ஆட்சிக்கும் இடைப்பட்ட காலத்தைச் சேர்க்கும் 
ஒரு பாலம்போல் அம்முறை பயன் விளைத்தது . கிளைவின் 
செயல் மிகவும் சிறப்புடையது என்று யாரும் கூறமுடியாது . 
ஆனால் பிற்காலத்தில் ஹேஸ்டிங்ஸ் , காரன்வாலிஸ் முத 
லிய தலைவர்களின் சீர்திருத்தங்களைக் கிளைவ் புகுத்தவில்லை 
என்ற குற்றத்தை நாம் அவர்மீது சுமத்துவதும் அறி 
வுடைமை ஆகாது . இரட்டை ஆட்சி முறை வருந்தத்தக்க 
விளைவுகளுடன் தோல்வியடைந்தது . சிறப்பாக 1767 முதல் 
1772 வரை உள்ள காலத்தில் அதன் தோல்வியைக் காண் 
கிறோம் . ஆகவே பிந்திய ஆண்டில் அம்முறையை ஆங்கி 
லேயர் நீக்கிவிட்டனர் . ஆனால் சென்னை மாகாணத்தில் அம் 
முறை வெல்ஸ்லி காலம் வரை நீடித்து இன்னல் அளித்து 
வந்தது . ஆங்கிலேயர், 

ஆற்காட்டு நவாப் , மக்கள் , 
யாவருமே பொறுப்பற்று இருந்தனர் . அதனால் ஆட்சி 
முறைச் சீர்கேடுகள் காணப்பெற்றன . 

ஆயினும் 
கருநாடகத்தில் , ஆங்கில - பிரெஞ்சுப் போராட்டத்துக்குப் 
பிறகு கம்பெனியின் ஆட்சி வன்மையாக ஏற்பட்டுவிட்ட 


192 


தால் ஆட்சி முறைச் சீர்கேட்டினால் ஆங்கிலேயருக்குத் 
துன்பமேற்படவில்லை . தமது அதிகாரத்துக்கு இடையூறு 
ஏற்படாதவரையில் நிலையை மாற்றி அமைக்க ஆங்கிலே 
யர் விரும்பவில்லை. “ இரட்டை ஆட்சி முறை , சென்னையில் , 
சகித்துக்கொள்ளக்கூடியது . 

வங்காளத்தில் 
அவ்வாறன்று ". * 


ஆனால் 


* 


26 , பக் . 271 & 237 


பகுதி 18 
கிளைவின் சீர்திருத்தங்களும் 
இரண்டாம் முறை வங்காள ஆட்சித்தலைமையும் 

சிவில்பணி : கிளைவ் மூன்றாம் முறை இந்தியாவுக்கு 
வரும்பொழுது கம்பெனியின் சிவில் , இராணுவ அலுவல் 
களைச் சீர்திருத்த வேண்டுமென்ற உறுதியான திட்டத்தை 
மனத்திற் கொண்டிருந்தார் . ஊழல்களை ஒழித்து ஆட்சி 
முறையைத் தூய்மைப்படுத்த அவர் ஆர்வம் கொண்டிருந் 
தார் . அதன்பொருட்டு அவருக்கும் நியமனம் பெற்ற 
நால்வர் அடங்கிய ஒரு பொறுக்குக் குழு ( Select Commit 
tee ) வுக்கும் அதிகாரம் வழங்கப்பெற்றிருந்தது . கிளைவ் 
கல்கத்தா வந்து சேருவதற்கு முன்னரே தாய் நாட்டி 
லிருந்து கம்பெனி ஆலோசனைக் குழுவுக்குச் சில ஆணை 
கள் வந்திருந்தன . கம்பெனி ஊழியர் பரிசுகள் பெறுவதை 
யும் உள் நாட்டு வாணிகத்தில் கலந்துகொள்வதையும் 
அவை தடை செய்தன . ஆனால் அவை நிறைவேற்றப் 
படவில்லை . ஆகவே , கிளைவ் பதவிக்கு வந்தவுடன் சிவில் , 
இராணுவ அலுவலாளர்கள் , " பரிசுகள் " வாங்குவதில்லை 
என்ற ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
வற்புறுத்தினார் . ஆகவே அவர்கள் " ஒப்பந்த சிவில் பணி 
யாளர் எனப் பெறுவர் . கிளைவ் , ஆலோசனை சபையில் 
ஏற்பட்ட காலியிடங்கட்கு வங்காள 

அலுவலாளரின் 
உரிமைகளைப் புறக்கணித்துச் சென்னையிலிருந்து அலுவ 
லரைக் கொணர்ந்து பணியிலமர்த்தினார் . 

இதனால் 
வங்காளத்தில் பணியாளர் கலகம் ஏற்பட்டது . ஆனால் 
அவர் அதைத் திடமுடன் ஒடுக்கினார் . பணியாளரின் 
ஊதியத்தை உயர்த்தும் செய்தியில் இயக்குநர்கள் 
கிளைவுடன் ஒத்துழைக்கவில்லை . ஆகவே அதற்கு மாற் 
றாக , கம்பெனியின் மேல் நிலை அலுவலர் , ஒழுங்குபடுத்திய 
பங்குகள் மூலம் உப்பு வாணிகத்தில் தனியுரிமை பெறு 
கிளைவ் செய்தார் . 

ஆனால் அவ்வேற்பாட்டின் 


மாறு 


13 


194 


அவர் 


உண்மைத் தத்துவத்தை உணராத இயக்குநர் அதற்கு 
உடன்படாமல் 1768 - ல் கிளைவின் அத் திட்டத்தை நீக்கி 
னர் . அதற்குப் பதிலாக , அலுவலரின் ஊதியத்துக்குத் 
தக்கவாறு அவர்களுக்கு மாகாண வரித்தொகையினின்று 
குறிப்பிட்ட அளவு தரகு கொடுக்கும் வழக்கத்தை ஏற் 
படுத்தினர் . கிளைவ் , பரிசுக்களையும் மேல்வரவுகளையும் 
அலுவலர் வாங்கக்கூடாது என்ற பிரசாரம் செய்து வந்த 
போதிலும் அவரே தொடக்கத்தில் கையாண்ட முறைகளைக் 
கம்பெனியார் எளிதில் மறந்துவிடுவதற்கில்லை . ஆனால் 
மாறிவரும் சூழ் நிலைக்கேற்பவும் இயக்குநரின் ஆணைகளை 
யொட்டியும் அவர் தம் கொள்கையை அமைத்துக் கொண் 
டார் . அவர் இரண்டாம் முறை கவர்னராக இருந்த 
காலத்தில் , வேறு சில பண்புகளிலும் தம் வாழ்க்கை 
நெறியில் புதிய இயலை அமைத்துக்கொண்டதைக் காண் 
கிறோம் . அக்காலத்திய அவர் செயல்கள் 

அவருடைய 
சிறந்த அரசியல் வல்லமையைக் காட்டுகின்றன . 
புதிய சட்டங்களை நிறைவேற்றியதால் பலர் அவரை 
வெறுத்துக் குற்றஞ்சாட்டினர் . ஆனால் அவற்றை அவர் 
பொருட்படுத்தவில்லை . தாம் எண்ணியவற்றை எண்ணி 
யாங்கே முடிப்பதில் அவர் தமது கருத்தைச் செலுத்தி 
வந்தார் . 

இராணுவப் புனரமைப்பு : கிளைவின் இராணுவச் 
சீர்திருத்தங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை . அவை 
அவருடைய உயர்ந்த இராணுவத் திறமையைக் காட்டா 
நிற்கும் . அவர் அமைத்த வங்காளப் படைப் பகுதி ஒவ் 
வொன்றிலும் 3000 ஐரோப்பியரும் குறிப்பிட்ட அளவு 
இந்தியச் சிப்பாய்களும் காணப்பெற்றனர் . மங்கீர் , 
அலஹாபாத், பங்கிபுரம் ( பாட்னா மாவட்டம் ) ஆகிய மூன்று 
இடங்களிலும் மூன்று படைப் பிரிவுகள் இயங்கி வந்தன . 
மீர்ஜாபர் தமக்கு உதவியாய்ப் போர்க்களத்தில் ஆங்கிலப் 
போர் வீரர்கள் சண்டையிட்டு வந்த வரையில் இரட்டைப் 
படி 

( Double batta ) வழங்கி வந்தார் . மீர்காசிமும் 
அதைப் பின்பற்றினார் . இயக்கு நர்களின் ஆணைப்படி 
கிளைவ் இரட்டைப்படி கொடுப்பதை நிறுத்தினார் . அதனால் 


195 


பலர் பதவியினின்று விலகியதை அவர் பொருட்படுத்த 
வில்லை . அதனால் விளைந்த கலகத்தை அடக்கி வெற்றி 
பெற்றார் . பணியின் தன்மைக்குத் தக்கவாறு புதிய முறை 
யில் படி விகிதத்தை மாற்றி அமைத்தார் . கீழ்ப்படியாமை 
இயக்கத்தைக் கடுமையாக ஒடுக்கி , கிளைவ் , கம்பெனி 
யாருக்குச் சிறந்ததோர் பாடம் கற்பித்தார் . போரில் 
காயமடைந்தோருக்கும் போரில் இறந்தோரின் மனைவியர் 
கட்கும் உதவி நிதி ஒன்றையும் அவர் அமைத்தார் . 

கிளைவின் இரண்டாம் முறை ஆட்சித் தலைமை 
( 1765-7 ) : கிளைவின் வாழ்க்கையில் அவர் இரண்டாம் 
முறையாக வங்காள கவர்னர் பதவியைப் பெற்றிருந்த 
காலம் பலவகைகளில் மிகப் பயனுடையதாகும் . அதன் 
விளைவாக 

அவருடைய அரசியல் வல்லமை நமக்குத் 
தெளிவாகப் புலனாகிறது . அக்காலப் பகுதியில் அவர் 
இந்நாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சி நிலைபெற வேண்டுமெ 

மென் 
பதில் மிகுந்த கருத்தைச் செலுத்தினார் . அவர் முதன் 
முறை கவர்னராக இருந்த காலப்பகுதிக்கும் , இரண்டாம் 
முறை அப்பதவியை வகித்த காலத்துக்கும் வேறுபாடுகள் 
உண்டு. கிளைவின் வெளித்துறைக் கொள்கையும் ஆட்சி 
முறைச் சீர்திருத்த ஆர்வமும் அவ்வேறுபாடுகளைத் 
தெளிவாக்குகின்றன . முதலில் அவரிடம் காணப்பட்ட 
தீயபண்பு அடியோடு மறைந்து விடவில்லை எனினும் 
அவர் தம் பதவிக்காலத்தின் பிற்பகுதியில் பொது நலத்தில் 
அக்கரை காட்டினார் . மீர் ஜாபர் அவருக்கு வழங்கிய ( 1770 ) 
ஐந்து லட்ச ரூபாயை அவர் கம்பெனியாரின் நலத்தின் 
பொருட்டுச்செலவிட்டார் . அப்பணத்தைக்கொண்டு போர்ச் 
சேவை காரணமாகவோ , உடல் நலக்குறைவு காரண 
மாகவோ துன்புறும் கம்பெனி ஊழியர்களுக்கான ஒரு 
நிதியை அமைத்தார் . கிளைவின் நிதி " என்று அது பெயர் 
பெற்றது . அக்காலத்தில் ஊழியர்கள் ஓய்வுக்கால ஊதி 
யத்தைப் பெறவில்லை . ஆதலால் அந்நிதி மிகவும் 
நன்மை பயந்தது . மெக்காலே , கிளைவைப்பற்றிக் குறிப் 
பிட்டிருப்பதாவது : கிளைவ் இந்தியாவுக்கு , முதன் 
முறை சென்றதன் விளைவாக 

ஆங்கிலப்படையின் 


196 


பெருமையையும் சிறப்பையும் கீழ் நாட்டவர் உணரத் 
தொடங்கினர் ; இரண்டாம் முறை சென்றதன் விளைவாக 
இந்தியாவில் ஆங்கிலேயரின் அரசியல் ஆதிக்கம் தொடங் 
கியது ; மூன்றாம் முறை சென்றதன் விளைவாக ஆங்கிலக் 
கீழ் நாட்டுப் பேரரசின் ஆட்சிமுறை சீர்திருந்தத் 
தொடங்கியது * கருநாடகத்தில் தியூப்ளேயின் பேரா 
சையைப் பாழ்படுத்திய பெருமை , லாரன்ஸ் , சாண்டர்ஸ் , 
கிளைவ் ஆகிய மூவருக்கும் உண்டு . முந்திய இருவருக்கும் 
கிளைவ் கடப்பாடுடையவர் . அக்காலத்தில் அவர் சிறந்த 
முறையில் தொழில் பழகிவந்தார் . 1757 முதல் 1760 வரை 
உள்ள 

காலப்பகுதியில் கிளைவ் , வங்காளத்தில் ஆங் 
கிலேயரின் அரசியலை அமைத்தார் . ஆனால் அப்பொழுது 
அது வலிமையான அடிப்படையில் அமையவில்லை . அக் 
குறைபாட்டை அவர் தாம் இரண்டாம் முறை கவர்னராக 
இருந்தபொழுது நீக்கி ஆட்சியை வலிமைப்படுத்தினார் . 
இந்தியாவில் ஆங்கில ராச்சியம் வங்காளத்திலிருந்து 
தான் பரவியது என்ற கருத்து ஈண்டுச் சிந்திக்கத்தக்கது . 
கருநாடகத்தில் தியூப்ளே செய்த தவறுகளையும் அளவு 
கடந்த செயல்களையும் கிளைவ் வங்காளத்தில் செய்யாமல் 

இருந்தார் . ஆயினும் இரட்டை 
முறையால் தீமைகள் 

ஏற்பட்டுவந்தன . 
நிலைமையை ஒழுங்குபடுத்த மேலும் சீர்திருத்தங்கள் 
இன்றியமையாத தாயிருந்தன . அத்தேவையை ஓரளவு 
வாரன் ஹேஸ்டிங்ஸ் நிறைவு செய்தார் . 


கவனமாக 


ஆட்சி 


ஆதலால் 


* ( Macaulay , op cit ) 

( மெக்காலே , ஷ பக் . 375-6) 


பகுதி 19 


கிளைவின் இறுதிக்காலம் ( 1767-74 ) 
கிளைவ் உடல் நலம் குன்றியதால் 1767 - ஆம் ஆண்டு 
பிப்ரவரி மாதம் அவர் இங்கிலாந்துக்குப் புறப்பட்டுச் , 
சூலைமாதம் தம் நாடு சேர்ந்தார் . பிறகும் இந்தியச் 
செய்திகளில் அவர் சிறந்த அக்கரை காட்டிவந்தார் . 
1768 - ம் ஆண்டில் அவர் பிரான்சுக்குச் சென்று சில 
மாதங்கள் அங்குத் தங்கியிருந்தார் . அவர் புஸ்ஸியைக் 
கண்டபொழுது புஸ்ஸி அவரிடம் கூறியதாவது : 

“ பிரபோ, நாங்கள் இந்தியாவை விட்டு விட்டோம் 
என்று எண்ணாதீர்கள் . இப்பொழுது எமது உரிமைகள் 
மறைந்து 

கிடக்கின்றன . தக்ககாலம் வரும்பொழுது 
போரினால் 

அவற்றை நாங்கள் பெற்றுவிடுவோம் 
1768 - ல் கிளைவ் மீண்டும் பார்லிமெண்ட்டு உறுப்பினராகி 
அரசியலில் மிகுந்த பங்கு கொண்டார் . இங்கிலாந்தின் 
கட்சி அரசியலில் அவர் ஈடுபடவே அவருக்குப் பல பகை 
வர்கள் தோன்றினர் . அவர்கள் கிளைவின்மீது பல குற்றங் 
களைச் சுமத்திக் கிளர்ச்சி செய்து சட்டசபையினரை அவரு 
டைய நடத்தையையும் செயல்களையும் பற்றி விசாரணை 
நடத்தும்படி தூண்டினர் . சிராஜ் -உத்- தௌலாவைக் 
கொலை செய்தவர் கிளைவே என்று சிலர் முழக்க மிட்டனர் . 
1772 - ல் இந்திய அலுவல்களைப் பற்றிய ஒரு மசோதாவைச் 
சட்டசபை விவாதித்தது . ( 1773 - ம் ஆண்டின் முறைப் 
படுத்தும் சட்டத்தின் ( Regulating - தோற்றத்தை அதில் 
காண்கிறோம் ) விவாதத்தில் கிளைவின் மீது சாட்டப்பட்ட 
முக்கிய குற்றங்களாவன : அவர் சிராஜ் -உத் - தௌலா 
வுடன் மேற்கொண்ட நடவடிக்கைகள் நேர்மையற்றவை ; 
அமீன்சந்தை அவர் ஏமாற்றினார் ; பொய்க் கையெழுத்திடக் 
காரணமாயினார் ; வாணிகத் தனி உரிமைகளாலும் வேறு 


11 


* 


33, II , பக் . 365 . 


198 


பல தவறான வழிகளாலும் பெருத்த பொருளைச் சேர்த்துக் 
கொண்டார் ; தமது அதிகாரங்களைத் தீய வழியிற் செலுத் 
தினார் முதலியன . கிளைவ் தற்காப்புக்காக வாதித்தபோது 
நிகழ்த்திய சொற்பொழிவைக் கேட்டுச் சாத்தாம் பிரபுவே 
வியப்படைந்தாராம் . தாம் நிகழ்த்திய செயல்கள் முறை 
யானவை என்பதற்குக் கிளைவ் பல காரணங்கள் காட்டி 
னார் . இரண்டு ஆண்டுகள் கிளைவுக்குத் துன்பம் நீடித்து 
வந்தது . இறுதியில் அவர் , தம் நாட்டுக்காக அரும்பாடு 
கள் பட்டார் என்பதை காமன்ஸ் சபையில் பெரும்பான்மை 
யினர் ஏற்றுக்கொண்டனர் . கிளைவ் நோயினால் வருந்தி 
உள்ளத்தின் ஊக்கம் குறைந்து துயரம் பொறுக்கமாட்டா 
மல் தற்கொலை செய்து கொண்டார் ( நவம்பர் , 1774 ) . 


பகுதி 20 


கிளைவின் இயல்பு , போர் வீரத் திறமை , 

அரசியல் வல்லமை . 
இயல்பு : சிலர் கிளைவின் இயல்பை மிகவும் இழித்துக் 
கூறுவர் . அவர்கள் , அவரை " அச்சுறுத்திப் பணம் பறிக் 
கும் ஒரு குட்டிப் பிசாசு ” என்றும் , கடைக்காரர்களுக்குத் 
தொல்லை தரும் கொடியோன் என்றும் மன நிறைவு 
பெறாத பேராவலாளன் என்றும் , தான் இழைத்த குற்றங் 
கட்காக எக்காலத்திலும் வருத்தம் தெரிவிக்காத கொடும் 
பாவி என்றும் , குணக்கேடன் என்றும் பலவாறாக இழித் 
துக் குறிப்பிட்டுள்ளனர் ; மேலும் , கிறித்தவ வேதத்தின் 
பத்து கட்டளைகளை அறவே மீறியவன் என்பர் . அது மட்டு 
மன்று ; பதினோராவது கட்டளை ஒன்றையும் தாமே தமக் 
காகப் புதிதாகப் புனைந்து கொண்டவராம் . அதாவது 

பிறர் உன் குற்றத்தைக் கண்டு பிடித்து விடாமல் 
உன்னைக் காப்பாற்றிக் கொள் " என்பதாம் . தவிர , " ஓமிச் 
சந்தை ஏமாற்றி ஆங்கிலேயர் ஆட்சியை இந்தியாவில் 
தாபித்தவர் கிளைவ் ; நந்த குமாரைக் கொன்று அவ்வாட்சி 
யின் மறுத்தாபனத்துக்குக் காரணமானவர் வாரன் ஹேஸ் 
டிங்ஸ் . என்றும் பேசுவர் . ஆனால் பொதுவாகக் கூறு 
மிடத்து மேலே கூறியவை ஒரு சார்புடைய கருத்துக்க 
ளாம் ; வரலாற்று முறையிலும் ஏற்றுக்கொள்ளத் தக்கவை 
அல்ல . கிளைவின் ஒழுக்கத்தில் 

குறைபாடுகள் 
உண்டு . எனினும் அவருடைய தன்மையில் மேன்மை 
இருந்தது ; செயல்களில் சிறப்பு இருந்தது ; அறிவில் 
தெளிவு இருந்தது ; ஆட்சி முறையில் நன்மை இருந்தது ; 
உள்ளத்தில் ஊக்கமிருந்தது ; நெஞ்சில் உறுதி இருந்தது . 
அறிவில் கூர்மை இருந்தது ; செயலாற்றுந் தன்மையில் 
விடாமுயற்சி இருந்தது . தம் பெருமைக்கு இழுக்கு 
நேரும்படி தம்மைப் பிறர் தாக்கிப் பேசுவதை அவர் 
பொறுத்துக்கொண்டு வாளா இருக்கவில்லை. உறுதி 


பல 


200 


யான 


உளத்திட்பமும் மிக்க ஆற்றலும் அச்சமற்ற 
தன்மையும் அவரிடமிருந்தன . பிளாசிப் போரின் 
தொடக்கத்தில் அவருக்கு இருந்த ஐயப்பாடு விரை 
வில் மறைந்து வெற்றிமாலை சூடினார் . கம்பெனிப் பணி 
யாளரின் கலகத்தால் அவர் மனங்கலங்கி விடவில்லை . 
பார்லிமெண்டில் அவர் தம்மீது சாட்டப்பெற்ற குற்றங்களை 
எதிர்த்து ஆற்றிய சொற்பொழிவுகள் சிறப்பு வாய்ந்தவை . 
“ என்னுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங் 
கள் ஆனால் எனது பெருமையை மட்டும் அழித்துவிடா 
தீர்கள் . " என்று அவர் கூறியிருப்பது நோக்கற் 
பாலது . அச்சொற்பொழிவுகளில் அவருடைய கபடற்ற 
தன்மையைக் காணலாம் . பெருந்தன்மையுடன் அவர் 
தமது பொருள்களைப் பிறருக்காகவும் செலவிட்டார் . சிறப் 
பாக , அவர் இரண்டாம் முறை கவர்னராக இருந்தபொழுது 
உதவி செய்யுந் தன்மை அவரிடம் மிகுதியாகக் காணப் 


பட்டது . 


ரென்று 


போர்வீரத் திறமை : கிளைவின் இராணுவத் திறமை 
மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் . சாத்தாம் பிரபு அவரைப் 
பிரஷ்யா நாட்டு மேன்மை மிக்க பிரடெரிக்கோடு ஒப் 
பிட்டுப் புகழ்ந்துள்ளார் . * ஆனால் கருநாடகத்தில் அவர் 
கற்பனைத்திறன் வாய்ந்த அருஞ்செயல்களை ஆற்றினா 

கூறுவதற்கில்லை . ஆர்க்காட்டைக் கைப்பற்று 
வதன் மூலம் திருச்சிராப்பள்ளியை விடுவிக்க அமைந்த 
திட்டத்தைத் தீட்டியவர் கிளைவ் அல்லர் . ஆயினும் ஆர்க் 
காட்டை அவர் கைப்பற்றிக் காப்பாற்றிய செயல் போற்றற் 
குரியது . அவர் படைத் தலைவர் லாரன்ஸிடமிருந்து 
போர்த்திறனை விரைவில் கற்றுணர்ந்தார் . கிளைவ் வெற்றி 
பெற்ற பிளாசிப்போர் , இராணுவ முறையில் பெரும் புகழ் 
வாய்ந்ததன்று . சிறப்பு வாய்ந்த பக்ஸார் போரில் கிளைவ் 
பங்கு கொள்ளவில்லை. அவர் படை செலுத்துவதில் 
வியத்தகு , நுண்ணிய இராணுவ தந்திர முறை இருந்த 


* Macaulay , Op . cit . 
( மெக்காலே ) ஷ பக் . 348 . 


201 


தாகப் படைத்தொழில் வல்லுநர் கூறக்காணோம் . ஆனால் 
உறுதி குலையாமல் வீரத்துடன் முன்னேறிக் கிளைவ் 
வெற்றிகள் பெற்றார் . படைத்தலைமை தாங்குவதற்குரிய 
தகுதி அவருக்கு இருந்தது . அவரது செயலாற்றுந்திறன் 
பாராட்டத்தக்கதாகும் . 


அரசியல் வல்லமை : ஆட்சி முறையைத் தூய்மை 
யுறச் செய்யக் கிளைவ் கொண்டிருந்த ஆர்வத்தைப்பற்றி 
முன்னரே குறிப்பிட்டுள்ளோம் . இரட்டை ஆட்சி முறை 
யின் கேட்டைப்பற்றியும் பார்த்தோம் . அதைவிடச் சிறந்த 
ஒரு திட்டத்தை அமைக்க கிளைவுக்குச் சூழ் நிலை இடந்தர 
வில்லை என்பதை நாம் நோக்கவேண்டும் . இந்தியாவில் 
ஆங்கிலேய இராச்சியத்தைப் பிரிட்டிஷ் அரசியலாரே 
நேர்முறையில் ஆட்சிபுரிவது நன்மைதரும் என்று கிளைவ் , 
1759 - ஆம் ஆண்டிலும் 1772 - ஆம் ஆண்டிலும் ஆதர 
வளித்துப் பேசியிருப்பது அவருடைய அரசியல் முன் 
னோக்கைக் காட்டுகிறது . இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி 
ஆட்சி கால்கொள்வதற்கு கிளைவின் அரசியல் வல்லமை 
எவ்வாறு உதவியது என்பதை முன்னர்ப் பார்த்தோம் . 
அவர் , தற்காலிக வழிதுறைகள் கண்டுபிடிப்பதில் ஆற்றல் 
வாய்ந்தவர் ; இன்றியமையாதனவற்றைத் தெளிந்து தேர் 
வதில் திறமைசாலி; செய்திகளை ஆழ்ந்து நோக்கும் 
கூர்த்த மதி நலம் பெற்றவர் . தியூப்ளே , லாலி , வாரன் 
ஹேஸ்டிங்ஸ் ஆகியோரைவிடக் கிளைவ் மிகுந்த நல்ல 
வாய்ப்பைப் பெற்றவர் ( அதிர்ஷ்டசாலி ) என்று ஒரு 
பிரெஞ்சு அறிஞர் ( Rambaud ) கூறியிருப்பதும் ஈண்டு 
குறிக்கத்தக்கது . 


* 


* 69 ; பக் . 95 . 


பகுதி 21 


வங்காளத்தில் வெரெல்ஸ்ட் , கார்ட்டியர் 

ஆகியோர் ஆட்சி 
இரட்டை ஆட்சி முறை : கிளைவுக்குப் பிறகு 1767 
முதல் 1769 வரை வெரெல்ஸ்ட் என்பாரும் 1769 முதல் 
1772 வரை கார்ட்டியர் என்பாரும் வில்லியம் கோட்டையின் 
கவர்னராகப் பணியாற்றினர் . அவர்களாட்சி ஆற்றலற்ற 
தாயிருந்தது . அதற்கு இரட்டை ஆட்சியின் குறைபாடு 
கள் முக்கிய காரணமாகும் . கிளைவ் நீக்கிய கேடுகள் 
மீண்டும் தோன்றின . கொடுங்கொள்ளையிடும் தன்மை 
பெற்ற அலுவலர் ஆட்சிமுறையை நடத்திவந்தனர் . வரி 
வசூலிக்கும் இந்திய அதிகாரிகளைக் கண்காணிப்பதற்காக 
ஆங்கில மேற்பார்வையாளர் 1769 ல் அமர்த்தப்பெற்றனர் . 
( இவர்களே பின்பு கலெக்டர்கள் எனப் பெயர் பெற்றனர் ) 
ஆனால் அச்சீர்திருத்தத்தினால் நிலைமை மேலும் கேடுற் 
றது . மேற்பார்வையாளரின் பணிகள் 

வருமாறு : 
வரிவசூல் ஆகும் முறையை விசாரித்து அறிவது ; குடி 
யானவர்களின் நலத்திற்கு இன்றியமையாச் செய்திகளைச் 
சேகரித்தல் ; ஒழுங்காக வரித்திட்டம் அமைப்பதற்குத் 
தேவையான குறிப்புக்களைப் பெறுதல் முதலியனவாம் . 
ஆனால் உண்மையில் அவற்றால் நற்பயன் எதுவும் விளைய 
வில்லை . உழவர்களிற் பலர் வரித்தொல்லைகளுக்கு அஞ்சித் 
தமது நிலங்களைக் கைவிட்டுக் கொள்ளை அடிக்க முற்பட் 
டனர் . மேற்பார்வையாளர் சிலரும் பணம் பறிக்கும் 
தந்திரங்களைக் கையாண்டனர் . 


கொடிய பஞ்சம் : 1770 - ல் 

வங்காளத்தில் 

ஒரு 
கொடிய பஞ்சம் ஏற்பட்டது . அதன் 

விளைவாக 
வங்காளம் , பீஹார் மாகாணங்களின் பெரும்பகுதிகள் 
பாழாயின . மக்கட்தொகையில் மூன்றில் ஒருபங்கு அழி 


பிரிட்டிஷ் அரசின் எழுச்சி 1708-72 


ஹீரட் 


ப 


| 
1 


| 


1 


தில்லி 


கோரா 


வாரனாசி 


பாட்னா 


ரங்கபுரி 


அலகாபாத் 

சுனார் பக்ஸார் மங்கீர் 

ராசாமகால மூர்ஷிதாபாத் 
பிளாஸி 

- காஸிம்பஸார் - 
பர்துவான் ஹூக்லி 
பிதேரா 

சந்திரநாகூர் 
பட்ஜ் . 

கல்கத்தா 
பால்டா 


ராமாரே 


பட்ஜ் 


சிட்டகாங் 
. 


24 பர்காணங்கள் 


பம்பாய் 


| 


சதாரா 


| 


1 


ஐதராபாத் 

குண்குர் 


ராஜமகேந்திரபுரி 

ஏனாம் 
மசூலிப்பட்டனம் 


1 


1. ஆம்பூர் 
2. சங்கமா 
3. ஆரணி 
4. திருவண்ணாமலை 
5. செஞ்சி 
6. வந்தவாசி 
x போர்க்களங்கள் 
கோடிட்ட இடங்கள் 
மாவட்டங்களாகும் 


வேலூர் 
ஆர்காடு. 


காஞ்சீவரம் 


சீதால் துர்க்கம் - 
ஹொனாவா 
பெட்னூர் . 

சென்னை 

சாந்தோம் 
மங்களூர் பங்களூர் 

செயிண்ட்தாமஸ் மவுண்ட் 
சீரங்கப்பட்டணம் | x - 3XX6 

கோவ்லாங் 

செங்கல்பட்டு 
2144 ° 5 . 
Y 
கண்ணனூ 

- சத்ராஸ் . 

புதுச்சேரி 
மாஹீ | ஈரோடு 

செயிண்ட் டேவிட்கோட்டை 
கள்ளிக்கோட்டை 

கூடலூர் 
கநர் 

தேவிக்கோட்டை 

காரைக்கால் 
பாலக்காடு - 

நாகூர் 

நாகப்பட்டினம் 
சோழவந்தான் 

மதுரை 

திருவாருர் 
கொச்சி 


| 


திருச்சிராப்பள்ளி 


ப 


| 


திண்டுக்கல் 


| 


S.XAVIER 


திருநெல்வேலி 


203 ) 


மக்கள் 


வுற்றது . பல இடங்களில் பிணங்களைக்கூட 
உண்டனர் என்று கூறப்படுகிறது . 


கம்பெனியார் அரிசியைத் தமது வாணிகத் தனிஉரி 
மைப் பொருளாகக்கொண்டு ஏராளமான இலாபம் பெற்று 
வந்ததால் மக்களின் துயரம் மிகுதியாயிற்று . வேளாண்மை 
மூன்றில் ஒரு பங்குக்குக் குறைவுற்றது . பழைய நிலையை 
அடுத்த கால் நூற்றாண்டுக் காலத்திற்கூட கொண்டுவர 
முடியாதென்றே தோன்றியது . ஆயினும் 1771 - ல் உள் 
நாட்டு முகவர்களால் ( agents ) வசூலிக்கப்பட்ட வரித் 
தொகை 1768 - ம் ஆண்டில் வாங்கப்பட்டதைவிட மிகுதி 
யாக இருந்தது ! ஆங்கிலேயரின் நேர் ஆட்சியின் கீழி 
ருந்த மாவட்டங்களில் , மாகாணத்தின் மற்ற பகுதிகளில் 
காணப்பட்டது போன்ற சீர்கேடுகள் , கிடையா , நொடித் 
துப்போகக்கூடிய நிலையில் கம்பெனி இருந்தபோதிலும் 
அதன் பணியாளர்கள் மேலும் மேலும் பணக்காரராகி 
வந்தனர் . 
மாற்றம் : 1771 - ல் கம்பெனியின் 

நிலையில் ஒரு 
மாறுதலேற்பட்டது , வங்காளம் , பீஹார் , ஒரிஸ்ஸா மாகா 
ணங்களில் வரிவசூல் செய்யும் பொறுப்பை நேராகக் கம் 
பெனியாரே மேற்கொண்டனர். அம்மாறுதலை நிறை 
வேற்ற இயக்குநர்கள் வாரன்ஹேஸ்டிங்ஸ் என்பாரை 
வங்காள கவர்னராக அமர்த்தினர் . 1767 முதல் 1769 வரை 
உள்ள காலப்பகுதியில் சென்னை அரசியலாருக்கும் ஐதர் 
அலிக்கும் போராட்டம் நிகழ்ந்து வந்தது . அலஹாபாத்தி 
லிருந்த முகலாயப் பேரரசர் , மராட்டியர் உதவியுடன் 
1772 ல் தில்லி போய்ச்சேர்ந்தார் . 


அதிகாரம் 4 
வாரன் ஹேஸ்டிங்ஸ் ( 1772-85 ) 


பகுதி 1 . 


ஹேஸ்டிங்ஸ் : ஆரம்ப வாழ்க்கையும் 

வங்காள ஆட்சியும் 


கவர்னரின் பூர்வ சரித்திரம் : வாரன் ஹேஸ்டிங்ஸ் , 
1732 - ல் பை நாஸ்டன் ஹேஸ்டிங்ஸுக்கும் ஹெஸ்டர் வார 
னுக்கும் மகனாகப் பிறந்தார் . இளமையிலேயே அன்னையை 
இழந்த இவரைத் தந்தையும் புறக்கணிக்கவே தந்தையின் 
உடன் பிறந்தாரிடம் வளர்ந்துவந்தார் . முதன் முதலில் 
இவர் வெஸ்ட்மின்ஸ்டர் பள்ளியில் கல்வி கற்றார் . அங்கே 
அவருடன் எலீஜா இம்பேயும் கௌப்பரும் பயின்றனர் . 
உழைத்து ஊக்கத்துடன் பயின்ற இவர் 1747 - ல் மன்னரின் 
தவிச் சம்பளத்துக்காகப் போட்டியிட்ட மாணவர் குழு 
வில் முதலிடம் பெற்றார் . இரண்டாண்டுகட்குப்பின் அவ 
ருடைய சிறிய தந்தை இறந்தபின் ஹேஸ்டிங்ஸின் 
வாழ்க்கையில் ஒரு திருப்பு கட்டத்தைக் காண்கிறோம் . 
ஆங்கிலக் கிழக்கிந்தியக் கம்பெனியின் இயக்குநர்களில் 
ஒருவர் , ஹேஸ்டிங்ஸின் சேய்மை உறவினர் . அவருடைய 
ஆதரவு ஹேஸ்டிங்ஸுக்குக் கிடைத்தது . அவர் ஹேஸ் 
டிங்ஸைத் தமது கம்பெனியில் ஒரு எழுத்தாளராக்க விரும் 
பினார் . அதன் விளைவாக வெஸ்ட்மின்ஸ்டர் பள்ளியை 
விட்டு நீங்கி வாரன் ஹேஸ்டிங்ஸ் வாணிகக் கணக்கு முறை 
யைப் பயின்றார் . 1750 - ல் அவர் கல்கத்தாவுக்கு வந்து 
மூன்று ஆண்டுகள் குமாஸ்தாவாகப் பணியாற்றினார் . 
1753 - ல் அவர் காசிம்பஸாருக்கு அனுப்பப்பெற்றார் . 
இரண்டு ஆண்டுகட்குப்பின் பண்டகசாலை ஆலோசனைக் 
குழுவில் உறுப்பினர் பதவி அவருக்குக் கிடைத்தது . 


205 


சிராஜ் -உத்- தௌலா காஸிம்பஸாரைக் கைப்பற்றிக் 
கொண்டபொழுது 1765 - ல் வாரன்ஹேஸ்டிங்ஸும் கைகதி 
ஆனார் . ஜாமீனில் விடுதலை பெற்றதும் அவர் அந்த 
நவாப்பை ஒழிக்கக் கருதிய ஓர் சதிக் கூட்டத்தைச் சேர்ந் 
தார் . அதனால் முர்ஷிதாபாத்தில் அவர் நிலைமை இடை 
யூறுகட்கு உட்பட்டதாயிருந்தது . ஆதலால் பால்ட்டா 
(Falta ) விலிருந்த ஆங்கிலேயரிடம் அவர் ஓடினார் . 
அங்கே ஆங்கிலக் கைம்பெண் ஒருத்தியை மணந்து 
கொண்டார் . அப்பெண்மணி 1759 - ல் இறந்துவிட்டாள் . 
கிளைவின்கீழ் 

வாரன் ஹேஸ்டிங்ஸ் பணியாற்றினார் . 
1757 - ல் கல்கத்தாவை மீட்டுக்கொண்டபின் ஆங்கிலேய 
வணிகர் நவாப்புடன் செய்துகொண்ட உடன்படிக்கையில் 
ஹேஸ்டிங்ஸும் கலந்துகொண்டார் . மீர்ஜாபர் நவாப் 
பானவுடன் ஹேஸ்டிங்ஸ் முர்ஷிதாபாத் ரெஸிடெண்ட் 
டுக்கு உதவி அலுவலராகச் சென்றார் . அதே ஆண்டில் 
அவரே ரெஸிடெண்ட்டு 

ஆனார் . 

1761 - ல் அவர் 
ஆலோசனைக் குழு உறுப்பினராகக் கல்கத்தாவுக்கு 
மாற்றப்பட்டார் . வான்ஸிட்டார்ட் கவர்னராக இருந்த 
பொழுது ஹேஸ்டிங்ஸ் அவருக்குக் கீழ்ப்படிந்து ஒழுகி 
னார் . கவர்னரை எதிர்த்த குழு உறுப்பினர்களை ஹேஸ் 
டிங்ஸ் வெறுத்தார் . வான்ஸிட்டார்ட்டும் ஹேஸ்டிங்ஸும் 
1762 - ல் மீர்காசிமுடன் செய்து கொண்ட உடன்படிக் 
கையை ஆலோசனைக் குழுவின் பெரும்பான்மையினர் 
ஏற்கவில்லை . வாரன் ஹேஸ்டிங்ஸை மீர் காசிமும் குறை 
கூறினார் ; அவருடைய கூட்டாளியும் ( குழு உறுப்பினர் ) 
குறை கூறினார் . நவாப்புகளை மாற்றி விட்டு ஆங்கிலேயர் 
கையாண்ட பொருள் பறிக்கும் முயற்சியில் ஹேஸ்டிங்ஸ் 
சேரவில்லை . அவ்வமயம் பொருளீட்ட விரும்பியிருந்தால் 
அவர் மிகுதியாக ஈட்டியிருக்கலாம் . ஆனால் அவர் தாம் 
அதுகாறும் பணி புரிந்த 14 ஆண்டுகளில் 30,000 பவுன் 
களைத் தான் சேமித்திருந்தார் . அவரை ஒத்த பிறருடைய 
சேமிப்புகளை நோக்கும் பொழுது அத்தொகை மிக மிகக் 
குறைவானதே . மேலும் அவர் பணச்சேமிப்பு முறை 
தெரியாதவர் ஆதலால் கைத்தொகையில் பெரும் பாகத்தை 


206 


இழந்தார் . ஆனால் , நேர்மையானவர் , அறிவாளி என்ற 
புகழுடன் அவர் 1764 - ல் ( பக்ஸார் போருக்குப் பிறகு ) 
இங்கிலாந்துக்குச் சென்றார் ; மீண்டும் , கம்பெனியில் ஒரு 
பதவியைப் பெற அவர் முயன்றது பயன் தராததால் , 
தம் கருத்தை இலக்கியத் துறையில் செலுத்தலானார் . 
பேரறிஞர் ஜான்ஸனின் நட்பு அவருக்குக் கிடைத்தது . 
1766 - ல் காமன்ஸ் சபையின் பொறுக்குக் குழுவிடம் 
வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொடுத்த சாட்சி காரணமாக இயக்கு 
நர்கள் , அமைச்சுக் குழுவினர் ஆகியோரின் நன் 
மதிப்பைப் பெற்றார் . இந்தியப் பேராசிரியர்களின் உதவி 
கொண்டு இங்கிலாந்தில் பாரசீக மொழி கற்பிக்கப்பட 
வேண்டுமென்பதை அவர் வன்மையாகக் கூறி வந்தார் . 
வங்காளத்தில் பல ஆண்டுகள் உண்மையுடனும் திறம்பட 
வும் பணியாற்றிய காரணத்தால் , 1768 - ல் சென்னை 
ஆலோசனைக் குழுவில் அவருக்கு இடம் கிடைத்தது . 
அடுத்த ஆண்டில் அவர் இந்தியாவுக்குப் புறப்பட்டார் . 
வழியில் நோய்வாய்ப்பட்ட பொழுது இவருக்கு இம்ஹாப் 
( Imhoff ) என்ற மாதின் தொடர்பு ஏற்பட்டது . அவள் 
ஒரு ஜெர்மென் ஓவியக்காரரின் மனைவி . அக் கணவனும் 
மனைவியும் ஒருவரை ஒருவர் விரும்பவில்லை . ஆகவே , 
ஹேஸ்டிங்ஸ் 1777 - ல் அவளை மணந்தார் . நண்பர்களின் 
மனைவிமார்களைக் கற்பழிக்கும் ஆற்றல் தான் ஹேஸ்டிங் 
ஸிடம் உண்டு என்று கிளைவ் குறிப்பிட்டிருப்பது போது 
மான ஆதாரமற்ற கூற்றாகும் . 1769 - ல் 

ஹேஸ்டிங்ஸ் 
சென்னைக்கு வந்து சேர்ந்தார் . அவ்வமயம் முதல் மைசூர்ப் 
போர் முடிந்து விட்டது . சென்னை மாகாணத்தின் அரசி 
யலில் சிறப்பான பங்கை அவர் பெறவில்லை 
கம்பெனியின் வாணிக முறையை மாற்றி அமைத்து 
இலாபத்தைப் பெருக்கியதால் தாய் நாட்டினர் அவரைப் 
பாராட்டினர் . ஆகவே , 1772 - ல் வில்லியம் கோட்டையின் 
கவர்னர் பதவி அவருக்குக் கிடைத்தது . 

ஆட்சி முறைச் செய்திகள் : கிளைவ் 1767 - ல் இந்தி 
யாவை விட்டகன்ற பிறகு வங்காளத்தில் சீர்கேடுகள் 


ஆனால் 


207 


பெருகின என்பதை நாமறிவோம் . அதற்காகக் கம்பெனி 
யார் , தாம் திவான் என்ற முறையில் செயலாற்ற வேண் 
டியது இன்றியமையாதது எனத் தீர்மானித்தனர் . அதனை 
நிறைவேற்றும் பொறுப்பு வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கு ஏற் 
பட்டது . பஞ்சத்தால் துயருற்ற மாகாணத்தில் வளமான 
வாழ்க்கையை அமைக்கும் பெரிய கடமையை அவர் மேற் 
கொள்ள நேர்ந்தது . அவருக்கு ஏற்பட்டிருந்த சிக்கலான 
நிலைமையை அவரே சிறப்பித்துள்ளார் : - நான் வங்கா 
ளத்தில் வந்திறங்கியவுடன் ஆங்கில அரசாங்கம் ஒரு 
பெரிய செல்வம் மிக்க இராச்சியப் பகுதியைப் பெற்றி 
ருந்ததைக் கண்டேன் . ஆனால் ஒழுங்கான அமைப்பு 
மட்டும் அங்கு இல்லை . ஒழுக்க வரையறையில்லாக் குழப் 
பம் மேலிட்டிருந்தது . அரசியல் அதிகாரம் எந்த மூலத் 
தானத்திலிருந்து எழுந்ததோ அந்த மூலத்தானத்தி 
லேயே அதைத் திருப்பி அமைக்க வேண்டியிருந்தது . 
ஒளி மறைவானதும் ஆற்றலற்றதுமான செல்வாக்கினால் 
நடைபெற்று வந்த அதிகாரத்தை நேர் முறையில் மேற் 
கொள்ள வேண்டியிருந்தது . பொது வாய்தா வரிகளை 
வசூலித்து நிர்வாகம் செய்ய ஒரு ஒழுங்கான திறம்பட்ட 
வழியை வகுப்பதும் இன்றியமையா ததாயிருந்தது . சிவில் , 
குற்றத்துறை நீதிமுறை நிர்வாகத்திற்காக நிலையான 
மன்றங்களை ஏற்படுத்த வேண்டியுமிருந்தது . நிர்வாகம் , 
நீதிமுறை சம்பந்தமான அரசியல் தொடர்புகளை வலுப் 
படுத்திப் பயனுள்ளதாக்க வேண்டியிருந்தது . பணச் 
செலவாணி குறையாதபடி பார்த்துக் கொள்வதுடன் இங் 
கிலாந்துக்கும் செல்வத்தில் ஒரு பகுதியை மாற்ற வேண்டி 
யிருந்தது . ” * வாரன் ஹேஸ்டிங்ஸிடம் ஆட்சிமுறைத் 
திறமை மிகுதியாக இருந்தது . வங்காளத்தின் சாதனங் 
களையும் தேவைகளையும் அவர் நன்கு அறிந்திருந்தார் . 
அவருடைய அதிகாரிகள் பல வழிகளிலும் சிறந்த சீர் 
திருத்தங்களைச் செய்யுமாறு அவருக்குக் கற்பித்திருந்த 
னர் . இயக்குநர்கள் அவருக்கு அடிக்கடி எழுதியும் 


* 


59 , பக் . 26 . 


208 ) 


வந்தனர் : - " தாராளமான மனப்பான்மையுடன் அரசி 
யலை நடத்துக ; மிகுதியான செல்வத்தை அனுப்புக ; 
சிறந்த முறையில் நீதியைச் செலுத்துக ; சுற்றுவட்டாரத் 
திலுள்ள அதிகாரிகளிடம் தக்கவழியில் நடந்துகொள்க. 
மிகுதியாகப் பொருள் அனுப்புக . " என்பது போன்ற 
ஆணைகளை அவர் பெற்றுவந்தார் . ஆனால் 

வாரன் 
ஹேஸ்டிங்ஸ் தாம் பொறுப்பேற்றிருந்த பெரிய கடமை 
களின் இயல்புக்கு ஏற்ப அதிகாரங்களைப் பெற்றிருக்க 
வில்லை . குற்றம் புரிந்தோர் பலரை அவர் கண்டார் . 
ஆனால் அவர்களோ, இயக்குநர்கட்கோ அல்லது அவர் 
தம் நண்பர்கட்கோ உறவினராக இருந்தனர் ! சில 
இயக்குநர்கள் இந்தியாவில் தமது பணியாளர் தண்டனை 
பெறுவதை விரும்பவில்லை . அவர்கள் இழைத்த குற்றங் 
களைச் சகித்துக்கொள்ள முற்பட்டனர் . ஹேஸ்டிங்ஸ் , 
இடையூறு நிறைந்த தமது நிலைமையை உணர்ந்து தான் 
இருந்தார் . குறிப்பாக நிதி நெருக்கடி ஏற்பட்டிருந்ததை 
அறிவார் . பொருளை நாடியே , பிறகு அவர் சில நேர்மை 
யற்ற செயல்களை மேற்கொள்ள நேர்ந்தது . பாட்னாப் 
படுகொலையின் விளைவாக அனுபவம் வாய்ந்த அலுவலர் 
பலர் இறந்துவிட்டனர் . ஆதலால் ஆற்றலும் தகுதியு 
மற்ற பல இளைஞர்கள் பணித்துறையில் செயலாற்றி 
வந்தனர் . ஆலோசனைக் குழுவில் பன்னிரண்டு உறுப் 
பினர் இருந்தனர் . அவர்களில் பெருபான்மையினரின் 
உடன்பாட்டைப் பெற்றே ஹேஸ்டிங்ஸ் தமது சீர் திருத் 
தத்திட்டத்தை நிறைவேற்ற இயலும் . ஆனால் ஹேஸ் 
டிங்ஸ் தமது கூட்டாளிகளிடைத் தமது ஆதிக்கத்தை 
அமைப்பதில் வெற்றிகண்டார் . 1774 - ம் ஆண்டு அக் 
டோபர் மாதத்தில் புதிய ஆலோசனையாளர்கள் வரும் 
வரையில் அவருடைய செயலாற்றும் உரிமை பெரும் 
பாலும் கட்டுப்பாடற்றிருந்தது . முறைப்படுத்துஞ் சட்டம் 
தோன்றும் வரை ஆலோசனைக் குழுவின் உறுப்பினர் 
மிகுதியாக இருந்ததால் ( பன்னிரண்டு ) - கவர்னரின் 
ஆதிக்கம் எளிதில் ஏற்பட முடிந்தது . பின்னர் நிலைமை 
மாறிவிட்டது . 


2091 


இரட்டை ஆட்சியின் முடிவு : முதன் முதலில் 
ஹேஸ்டிங்ஸ் இரட்டை ஆட்சியை ஒழித்தார் . இயக்கு நர் 
களும் அதற்கு அனுமதி அளித்தனர் . நிலவரி வசூல்முறை 
மாற்றி அமைக்கப்பட்டது . பொருள் துறையிலும் முறை 
வழங்கலிலும் மாறுதல்கள் தோன்றின. ஹேஸ்டிங்ஸ் 
தமது விருப்பம்போல் சீர்திருத்தங்களைச் செய்து கொண் 
டிருக்க முடியவில்லை . ஆதலால் குற்றவாளிகளைக் கண்டு 
பிடித்துத் தண்டனை அளிக்கும் பொறுப்பு இந்திய 
அலுவலரிடமே விடப்பட்டிருந்தது . பிறகு , காரன்வாலிஸ் 
குற்றத்துறையைத் தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார் . 
உதவி நாவாப்புகள் ( முகம்மது ரசாகான் , ஷிதப்ராய் ) 
இருவரையும் ஹேஸ்டிங்ஸ் பதவியினின்று நீக்கினார் . 
பொதுப்பணத்தை மோசம் செய்தவர்களென அவர்கள் 
மீது வழக்கு தொடரப்பட்டது . நீண்ட விசாரணைக்குப் 
பிறகு அவ்விருவரும் ( ரசாகான் வங்காளத்திலும் , ஷிதப் 
ராய் பீஹாரிலும் உதவி நவாப்புகளாக இருந்தவர்கள் ) 
குற்றவாளிகளல்லர் என்று தீர்ப்பு கூறப்பட்டது . நவா 
பின் அமைச்சராயிருந்து பின்பு இழிவுபடுத்தப்பட்ட மகா 
ராச நந்தகுமார் அவர்களது வழக்கில் கலந்துகொண்டார் . 
அவர் ஹேஸ்டிங்ஸின் பகைவரானதால் இருவருக்கு 
மிடையே இருந்த பகைமை முற்றியது . 

குறைப்பு : நவாபுக்கு 53 லட்ச ரூபாய் கொடுக்கப் 
பட்டதாக முன்னர்ப் பார்த்தோம் . அத்தொகை பிறகு 
குறைக்கப்பட்டதால் 32 லட்ச ரூபாயாக இருந்து வந்தது . 
ஹேஸ்டிங்ஸ் அதையும் பாதிக்குக் குறைத்து விட்டார் . 
நவாபின் குடும்பச் செலவையும் குறைத்தார் . மீர்ஜா 
பரின் மனைவி மனிபீகம் என்பாளை , நவாப்பின் பாது 
காவலராக அமர்த்தினார் . நந்தகுமாரின் மகனாரான 
குருதாஸ் நாவபின் குடும்ப திவான் ஆனார். அவ் 
வமயம் முகலாயப் பேரரசர் மராட்டியரின் 
லிருந்தார் . அவர் அவர்களுக்கு , கோரா , அலஹபாத் 
மாவட்டங்களை , மனமின்றிக் கொடுத்திருந்தார் . பேரர 
சருக்கு அளித்துவந்த 26 லட்ச ரூபாயை ஹேஸ்டிங்ஸ் 

14 


ஆதரவி 


210 


நிறுத்திவிட்டார் . மேலும் மேற்கூறிய இரண்டு மாவட்டங் 
களை அயோத்தி நவாப்பிடம் 50 லட்ச ரூபாய்க்கு விற்றார் . 


லிருந்த 


வருவாய் முறை : 1770 - ல் முர்ஷிதாபாத்திலும் பாட் 
னாவிலும் அரசியலார் , அரசிறைக் கழகங்களை ( Revenue 
Boards ) அமைத்திருந்தனர் . இரட்டை ஆட்சி மறைந்த 
வுடன் அவைகளும் மறைந்தன. அதற்குப் பதிலாக கல் 
கத்தாவில் புதிய அரசிறைக் கழகம் அமைந்தது . கவர்ன 
ரையும் ஆலோசனையாளரையும் உறுப்பினராகக் கொண்ட 
அக்கழகம் வரி வசூலை மேற்பார்வை செய்து வந்தது . ஒவ் 
வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஆங்கிலேயக் கலெக் 
டர் பணி ஏற்றார் . அவருக்கு உதவி செய்ய இந்திய 
திவான் அல்லது நிதி ஆலோசகர்கள் உண்டு . வரி வசூல் 
செய்யும் பொறுப்பு அவர்களைச் சேர்ந்தது . அரசிறைக் 
கழகத்தினருக்கு உதவியாக மாதம் 5000 ரூபாய் ஊதியம் 
பெற்ற ஓர் இந்திய அதிகாரி இருந்தார் . முர்ஷிதாபாத்தி 

கருவூலம் கல்கத்தாவுக்கு மாறியது . அதன் 
அமைப்பும் சீர்திருந்தியது . அரசியல் கணக்குத் துறைத் 
தலைவர் ஒருவரும் அமர்த்தப் பெற்றார் . இவ்வாறு கல் 
கத்தா , 1772 - ல் வங்காளத்தின் தலை நகராயிற்று . சிறிது 
காலம் பின்னர்ப் பிரிட்டிஷ் இந்தியா முழுவதும் அதைத் 
தலை நகராய்க் 

கொண்டனர் . நிலங்களின் உண்மை 
மதிப்பை அறிந்து கொள்வதற்காக அரசிறைக் கழகம் , 
அவற்றை ஐந்தாண்டுக் காலத்துக்கு ஏலத்தின் மூலம் 
குத்தகைக்கு விட்டு வந்தது . குடியானவர்களுக்கு நன்மை 
தரும் சில சீர்திருத்தங்கள் பிறந்தன . சில மேல்வரிகளை 
யும் சிலவகைத் தண்டங்களையும் அரசியலார் நீக்கினர் ; 
வாடகை உயர்வதைத் தடுத்து வந்தனர் . அவ்வாறெல்லா 
மிருந்தும் வருவாய்முறை பெருந்தோல்வி யடைந்தது . 

சமீந்தார்கள் தவறுகளிழைத்தனர் . ஒழுங்கான 
முறையில் வரிகள் வசூலாகவில்லை . வரி மதிப்பீடு சரியான 
படி அமையவில்லை . இதுவே தோல்விக்கு முக்கிய காரண 
மாகும் . ஆட்சியாளர் அதை உணர்ந்து ஆவன செய்யா 
மல் , இயக்குநர்கள் கூறியவாறெல்லாம் ஆட்சி முறையில் 


பல 


211 


மாறுதல்களைப் புகுத்தி வந்தனர் . 1774 - ல் புதிய குழுக் 
கள் சில அமர்த்தப்பெற்றன . ஒவ்வொரு மாவட்டத்திலும் 
இந்திய அதிகாரி ஒருவர் , கலெக்டருக்குப் பதிலாகச் செய 
லாற்றத் தொடங்கினர் . முன்னரே விதிக்கப்பெற்ற வரித் 
தொகையை இவர்கள் வசூலிக்க வேண்டும் . ஹேஸ்டிங்ஸ் , 
மாவட்டங்களை ஆறு பெரும் பகுதிகளாகப் பிரித்து அவை 
களைப் பார்வையிட ஆங்கில ஆணையாளரை அமர்த்தினார் . 
ஒவ்வொரு பகுதியும் ஐந்து உறுப்பினர்களடங்கிய ஒரு 
மாகாணக் குழுவினால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது . அவ் 
வுறுப்பினர்கள் மேன் முறையீடுகளைத் தீர்க்கவும் நில வரு 
வாய்க் கணக்குகளைப் பரிசீலனை செய்யவும் அதிகாரம் 
பெற்றிருந்தனர் . 


முறை வழங்கல் : 1772 - ல் ஒவ்வொரு மாவட்டத்தி 
லும் ஒரு சிவில் நீதி மன்றமும் ஒரு கிரிமினல் நீதி மன்ற 
மும் அமைந்தன . அவை முறையே கலெக்டர் , ஒரு இந் 
திய அதிகாரி ஆகியோரின் கீழ் செயலாற்றின . அவற் 
றிற்கு மேற்பட்ட இரண்டு முறையீட்டு நீதி மன்றங்கள் 
கல்கத்தாவில் அமையப் பெற்றன . அவற்றில் ஸதர் - 
திவானி ( சிவில் ) அதலத் ( நீதிமன்றம் ) என்பது மாகாணம் 
முழுமைக்கும் உயர் தர சிவில் நீதிமன்றமாகும் . அதில் 
கவர்னரும் அவருடைய ஆலோசனையாளர்களில் இருவ 
ரும் நீதிபதிகளாயிருந்தனர் . மற்றொரு உயர் நீதி மன்ற 
மாகிய ஸதர் நிஸாமத் ( கிரிமினல் ) அதலத்தில் கவர்னரும் 
ஆலோசனைக் குழுவினரும் அமர்த்திய ஒரு இந்திய 
நீதிபதி தலைமைதாங்கினார் . அவ்விரு நீதிமன்றங்களில் 
முறை வழங்குவோருக்கு உதவி செய்ய தத்தம் சட்டங்களை 
விளக்கிக்கூறும் இந்துச்சட்ட வல்லுநரையும் முகம்மதிய 
மௌல்விகளையும் ஹேஸ்டிங்ஸ் அமர்த்தினார் . மேலும் 
சட்டங்களைத் தொகுக்கவும் அவர் ஏற்பாடு செய்தார் . 
அவுரங்கசீப் காலத்திலேயே நன்கு தொகுக்கப்பட்டிருந்த 
முகம்மதியச் சட்டங்களைப் பயன் படுத்திக்கொண்டார் . 
பத்து சிறந்த பண்டிதர்களைக் கல்கத்தாவுக்கு வரச்செய்து 
வடமொழியில் இந்துச் சட்டங்களைத் தொகுக்கச் செய்தார் . 


212 


அது பாரசீகமொழியிலும் ஆங்கிலத்திலும் மொழி பெயர்க் 
கப்பட்டது . இவ்வாறு , ஹேஸ்டிங்ஸ் தமது பதவிக் 
காலத்தின் தொடக்கத்திலேயே முறை வழங்கலில் அரிய 
சீர்திருத்தங்களைப் புகுத்தினார் . மேலும் அவருக்கு 
உரிமை வழங்கப்பட்டிருப்பின் வங்காளத்தில் மேலும் 
சிறந்த நீதி முறையை அவர் ஏற்படுத்திப் பின் வந்த 
காரன் வாலிஸ்ஸின் கடமைகளை ஓரளவு குறைத்திருப்பார் 
என்று கூறலாம் . இந்திய இலக்கியத்தில் ஹேஸ் 
டிங்ஸுக்கு நாட்டமிருந்தது . சில மொழிபெயர்ப்புப் 
பகுதிகளை அவர் தம் தாய் நாட்டினருக்கு அனுப்பினார் . 
ஆங்கிலேயர் இந்திய நாகரிகத்தைப் பற்றிக் கொண் 
டிருந்த தவறான கருத்துக்களைத் திருத்த வேண்டுமென் 
பதே அவர் விருப்பமாகும் . 
வாணிகம் முதலிய 

செய்திகள் : உண்ணாட்டு 
வாணிகத்துக்கு இடையூறாக இருந்த பல வரிகளை 
ஹேஸ்டிங்ஸ் நீக்கினார் . இந்தியர் பொருள் கட்கும் 
இந்தியரல்லாதார் பொருள்கட்கும் 23 சதவீதம் என்ற 
ஒரேவகையான சுங்கவரியை விதித்தார் . மீர்காசிமுக்கு 
சினத்தை மூட்டிய பல சீர்கேடுகள் மீண்டும் தோன்றாத 
வகையில் சட்டமியற்றினார் . நெசவாளரின் இடையூறு 
களைப்போக்கி அவர் தம் பொருளாதார நிலை உயர வழி 
வகுத்தார் . உப்பு , அபினி வாணிகத்தில் அரசியலார் 
தனிக்கருத்துச் செலுத்துமாறு செய்தார் . 

அதனால் 
காலப் போக்கில் நற்பயன் விளைந்தது . காசு முறையிலும் 
அவர் கவனம் சென்றது . அஞ்சற் கட்டணத்தை முன்ன 
தாகவே செலுத்திவிடும் முறையை ஹேஸ்டிங்ஸ் ஏற் 
படுத்தியது மிகவும் பாராட்டத்தக்கது . இங்கிலாந்தில் 
1840 - ல் ரோலண்டு ஹில் என்பார் இயற்றிய சீர்திருத்தங் 
கள் சிலவற்றை ஹேஸ்டிங்ஸ் 1774 - ம் ஆண்டிலேயே 
செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது . இங்கிலாந்துக்கும் 
இந்தியாவுக்கு மிடையே செங்கடல் வழியாக செய்திப் 


* அச்சட்டத்தொகுப்பை ஹால்ஹெட் என் பார் ஆங்கிலத் 
தில் மொழி பெயர்த்தார் ( 1775 ) . 


213 


போக்குவரவு அமைக்கும் சிந்தனை 1778 - ல் அவர் மனத் 
தில் எழுந்தது . 1774 - ல் அவர் 

ஜார்ஜ் போகிள் 
என்பாரை பூதானுக்கு அனுப்பி இந்திய - திபெத்திய 
வாணிக வாய்ப்புகளை ஆராய முற்பட்டார் . நில நூல் 
ஆராய்ச்சியைப் பெருக்க வேண்டுமென்பதும் அவர் 
நோக்கம் . முடிவில் பூதான் மன்னர் ரங்கபுரியுடன் 
வாணிகம் நடத்தும் உரிமை பெற்றார் . கல்கத்தாவின் 
காவல் அமைப்பை ஹேஸ்டிங்ஸ் வன்மைப் படுத்தினார் ; 
கொள்ளைக்காரர்களைக் கடுமையாகத் தண்டித்தார் ; 
நாட்டில் எங்கும் திரிந்துகொண்டு சிறுவர்களைத் தூக்கிச் 
செல்வதுபோன்ற முறையற்ற கொடிய செயல்களைச் 
செய்துவந்த சந்நியாசிக் கூட்டத்தாரை 

கூட்டத்தாரை வங்காளத்தி 
லிருந்து விரட்டினார் . கல்கத்தாவில் வங்கி ஒன்று 
ஏற்பட்டது . திருமணவரிகள் நீக்கப்பட்டதாகவும் குறிப்பு 
உள்ளது . ஆனால் 

கம்பெனியின் பணித்துறையைச் 
சீர்திருத்துவது எளிய செயலாக இல்லை . பல தனித்த 
இடையூறுகள் ஹேஸ்டிங்ஸுக்கு ஏற்பட்டிருந்தன . பிற் 
காலத்தில் காரன்வாலிஸ் பெற்றிருந்தது போன்ற தாய் 
நாட்டு ஆதரவு ஹேஸ்டிங்ஸுக்கு கிடைக்கவில்லை . 
காரன்வாலிஸ் , ஊழல்களை ஒழிக்க மிக்க முயற்சிகள் 
எடுத்துக்கொண்டதாக அறிகிறோம் . ஆகவே ஹேஸ் 
டிங்ஸ் அம்முயற்சியில் நிறைவான வெற்றியைப் 
பெறவில்லை என்பது தெளிவாகிறது . சில சீர்திருத்தங் 
களைச் செய்யுமாறும் சிலவற்றைச் செய்யக்கூடாது 
என்றும் 

ஆணைகளிட்டு இயக்கு நர்கள் ஹேஸ்டிங் 
ஸைக் கட்டுப்படுத்தி வந்தனர் . அவ்வாறிருந்தும் அவர் 
கவர்னராயிருந்த காலத்தில் ( 1772-4 ) அவருடைய ஆற் 
றல் போற்றத்தக்கதாயிருந்தது என்பதில் ஐயமில்லை. 
அவர் தலைமை கவர்னராக ( கவர்னர் ஜெனரல் ) ஆனபிறகு 
தமது திட்டங்களை உரிமையுடன் நிறைவேற்ற முடியாத 
நிலையிலிருந்தார் . அவருடைய மிகப்பெருஞ் செயல்கள் 
அவர் கவர்னராக இருந்தபொழுதுதான் ஆற்றப்பட்டன 
என்பன சிலர் கருத்து . அவரைப் பற்றிய பின்வரும் 
குறிப்பு நோக்கத்தக்கது : 


214 


அவர் பதவி ஏற்குங்காலத்தில் ஆங்கிலேயர் - நாட் 
டுக்கு இன்னல் தருபவர்களாகவும் அழிவுப்பாடு விளை 
விக்கும் மூலகாரணமாகவும் இருந்தனர் . அவர்களைச் சீர் 
திருத்த இயலுமா என்ற ஐயமும் எழுந்தது . ஹேஸ் 
டிங்ஸ் அவர்களுக்குப் புது வாழ்வு தந்தார் . அவர் தம் 
அரசியலில் ஒழுக்கத்தையும் ஆற்றலையும் புகுத்தினார் , 
வாணிகக் களங்களில் உரிமையும் நீதிமன்றங்களில் அரு 
ளும் பெருகச்செய்தார் . வருந்தத்தக்க நிலையிலிருந்த 
உழவரைக் காப்பாற்ற வேண்டுமென்ற ஆர்வம் அவ 
ருடைய அரசியல் வல்லமைக்குச் சிறந்த சான்றாகும் .. 
வங்காளத்தில் அவர் ஆங்கில ஆட்சியைக் காப்பாற்றினது 
மட்டுமன்று ; வங்காளத்தையே காப்பாற்றினாரென்றே 
சொல்லவேண்டும் . ( மாங்டன் ஜோன்ஸ் ) . 


பகுதி 2 


ரோஹில்லாப் போர் ( 1774 ) 


ரோஹில்கண்டின் நிலை : 18 - ம் நூற்றாண்டின் முற் 
பாதியில் ரோஹில்கண்டின் தோற்றத்தைப்பற்றியும் 
முன்னர்ப்பார்த்தோம் . அந்நூற்றாண்டின் நடுப்பகுதியில் 
சாப்தர் ஜங் மராட்டியரின் உதவிகொண்டு அந்நாட்டைக் 
கைப்பற்றினாரென்றும் அறிந்தோம் . 1759 - ல் மராட்டியர் , 
11 - ம் காஸியுத்தீனுடன் சேர்ந்துகொண்டு அந்நாட்டைத் 
தாக்கினர் . அவ்வமயம் சாப்தர் ஜங்கின் மகனாரான 
ஷூஜா-உத் - தௌலா ( 1754-75 ) ரோஹில்லருக்கு உதவி 
னார் , ஆதலால் படையெடுப்பாளர் பின்வாங்கினர் . பானிப் 
பட்டுப்போருக்குப் பிந்திய பத்து ஆண்டுகளில் ரோஹில் 
கண்டில் அமைதியும் செழிப்பும் ஓங்கியிருந்தன . அங்கு 
ஆட்சி புரிந்துவந்த ஹபிஸ் ரஹ்மத்கான் ( பி . 1710 
இ . 1774 ) சிறந்த சீர்திருத்தங்களால் நாட்டைச் செழிப் 
புறச் செய்திருந்தார் . ரோஹில்லா அரசை ஏற்படுத்திய 
அலிமுகம்மது ( 1748 - ல் இறந்தார் ) வின் பிள்ளைகளுக்கு 
அவர் ஹபிஸ் ( Hafiz ) அல்லது பாதுகாவலராக ஆட்சி 
நடத்தினார் . அவர் முயற்சிகளால் பெரில்லி சிறந்த 
வாணிக நகராகத் திகழ்ந்தது ; இந்துக்களும் நன்மை 
பெற்றனர் . 


ரோஹில்லாப் போர் : மாதவராவ் , பேஷ்வாவாக 
இருந்த காலத்தில் ( 1761-72 ) மராட்டியர் வட இந்தியா 
வில் பல இடங்களைத் தாக்கி வந்தனர் . முகலாயப் பேர 
ரசரும் அவர்களுடைய பாதுகாவலுக்கு உட்பட்டார் . 
பேரரசர் 1771 - ல் அலகாபாத்திலிருந்து புறப்பட்டு மராட் 
டியர் உதவியுடன் தில்லிக்குச் சென்றார் . அவரைக் கட்டா 
யப்படுத்தி கோரா , அலகாபாத் பகுதிகளைத் தாம் பெற் 
றனர் . ஹேஸ்டிங்ஸ் அதை விரும்பவில்லை . ரோஹில்லர் 
பானிப்பட்டுப் போரில் மராட்டியருக்கு எதிராகச் சண்டை 


216 


செய்து 


யிட்டனர் . அதனால் பழிதீர்த்துக்கொள்ளும் நோக்குடன் 
மராட்டியர் 1772 - ல் ரோஹில்கண்டில் படை எடுத்தனர் . 
அயோத்தியும் ரோஹில்கண்டும் தமது பொதுப் பகை 
வரான மராட்டியருக்கு எதிராக உடன்பாடு 
கொண்டன . அவ்வுடன்படிக்கை ஆங்கிலப் படைத்தலைவர் 
ராபர்ட் பார்க்கர் ( Barker ) என்பாரின் முன்னிலையில் 
செய்துகொள்ளப்பட்டது . அதன்படி 

ரோஹில்லரிட 
மிருந்து அயோத்தி நவாப் நாற்பது லட்ச ரூபாயைப் 
பெற்றுக்கொண்டு மராட்டியரை ரோஹில்கண்டிலிருந்து 
அகற்ற வேண்டும் என முடிவாயிற்று . பார்க்கரும் ஷூஜா- 
உத் - தௌலாவும் சேர்ந்து இருந்ததைக் கண்ட மராட்டியர் 
தம் படைகளை , ரோஹில்கண்டிலிருந்து மீட்டுக்கொண் 
டனர் . அது 1773 - ல் நிகழ்ந்தது . ரோஹில்லர் உடன் 
படிக்கையில் 

கண்ட தொகையைக் கொடுக்க மறுத் 
தனர் . அவர்கள் , மராட்டியப் படைகள் தாமே அகன்றன 
என்றும் நவாப் அதன் பொருட்டு எதையுமே செய்யவில்லை 
என்றும் அதற்குக் காரணம் கூறினர் . அதே ஆண்டில் 
வாரன் ஹேஸ்டிங்ஸ் அயோத்தி நவாப்புடன் , வாரணாசி 
யில் 

ஒரு உடன்படிக்கை செய்துகொண்டார் ( 1773 ) 
அதன்படி அயோத்தி நவாப் , கோரா , அலகாபாத் மாவட்டங் 
களைப் பெறுவதென்றும் , அதற்குப் பதிலாக அவர் ஆங்கி 
லேயருக்கு 50 லட்ச ரூபாய் கொடுப்பதென்றும் முடி 
வாயிற்று . மேலும் நவாப் ரோஹில்கண்டைத் தாக்கிக் 
கைப்பற்றுவதற்கு ஆங்கிலேயர் உதவிசெய்ய உடன் 
பட்டனர் . அப்போர் முடிந்த பிறகு 40 லட்ச ரூபாயை 
நவாப் ஆங்கிலேயருக்கு அளிக்க வேண்டும் . ஆங்கிலேயப் 
படை உதவுவதானால் அப்படைச் செலவுகளை நவாப் 
ஏற்றுக்கொள்ள வேண்டும் . அயோத்தி ஒரு “ இடைப்படு " 
நாடானதால் அதை வலிமையுறச் செய்ய வேண்டு 
மென்பதும் கம்பெனியின் ஆதிக்கத்தைப் ( மராட்டியருக்குப் 
பகையாக ) பெருக்க வேண்டு மென்பதும் ஹேஸ்டிங்ஸின் 
நோக்கங்களாம் . ஆங்கிலேயருக்கு அதனால் 

அதனால் பெரும் 
பொருள் கிடைத்ததாலும் அவர் அச்செய்திகளில் தலை 
யிட்டார் . 1774 - ல் ஷூஜா -உத் - தௌலாவின் படையும் 


217 


ஆங்கிலச் சேனையும் ரோஹில்கண்டைத் தாக்கின . கர்னல் 
சாம்பியன் என்பார் ஆங்கிலப் படைத் தலைவராயிருந்தார் . 
ரோஹில்லர் வீரத்துடன் போர் புரிந்தனர் . மீரான்பூர் 
காத்ரா ( ஷாஜஹான்புரி மாவட்டம் , உ . பி . ) என்ற இடத் 
தில் போர் நிகழ்ந்தது . ரஹ்மத்கான் வீர மரணம் எய்தி 
னார் . படையெடுப்பாளர் வெற்றிபெற்றனர். 

நவாபின் 
படையினர் ரோஹில்கண்டில் கொள்ளையிட்டனர் . அந் 
நாடு அயோத்தியுடன் இணைக்கப்பட்டது . ரஹ்மத்கானின் 
மூத்த மகனான பெய்ஸுல்லாகான் 

தமது தந்தையின் 
மானியமாகிய இராம்பூரைத் ( இராமபுரி ) தாமே அனுப 
வித்துக்கொள்ள உரிமை பெற்றார் . அவர் வழியினரே 
இக்காலத்து இராமபுரி நவாப் . ஏறத்தாழ 20,000 
ரோஹில்லர்களை நவாப் நாடுகடத்திவிட்டார் . ரோஹில் 
கண்டின் உழவர்கள் , வெற்றிபெற்றோரின் கீழ் ஆற்றொ 
ணாத் துயருற்று வந்தனர் . அப்பகுதியில் பிற்காலத்தில் 
ஏற்பட்ட ஆட்சி முறை , நிலைமையை மேலும் கேடுறச் 
செய்தது . 


ரோஹில்லர் நவாப்புக்கு அளித்த வாக்குறுதியை 
நிறைவேற்றாமையே அப்போருக்குக் காரணம் என்று 
கூறுவர் . எனினும் அதன் பொருட்டு அந்நாட்டையே 
வென்று கைப்பற்றுவதென்பது முறையற்ற செயலாகும் . 
தற்காப்பு என்ற போர்வையின் கீழ் எத்தகைய அடாத 
செயலையும் செய்வது நேர்மையன்று . ரோஹில்கண்டை 
வெல்வதற்கு நேர்மையான முறையில் தக்க அரசியல் 
காரணம் எதையும் காட்ட முடியாது . அதனால் அயோத் 
திக்கும் கம்பெனியாருக்கும் பல நலங்கள் கிடைத்தன . 
ஆனால் கம்பெனிக்கு அதனால் ஏற்பட்ட பழி மறக்கற்பால 
தன்று . வலிமையற்ற எல்லைப்புறத்தை கொண்டிருப்பது 
இடையூறு தரக்கூடியதுதான் ஆனால் சூழ்ச்சித் திற 
முடைய கொள்கையைப் பின்பற்றுவது அதைவிடக் 

ரோஹில்கண்டின் மீது படையெடுத்தல் 
இன்றியமையாதது என்பதற்குத் தக்க ஆதாரம் கிடை 


கேடானது . 


* 


59 , பக் . 48 . 


218 


யாது . பொருள் ஆசை ஒன்றுதான் ஹேஸ்டிங்ஸை அப் 
போரில் ஊக்கங்கொள்ளச் செய்தது எனலாம் . நாவாப் 
தோற்றுப்போன நாட்டில் விளைத்த அழிவுபாடுகட்கு 
ஆங் 

ங்கிலேயர் நேரடியாகப் பொறுப்பாளிகள் அல்லர் 
எனினும் அவ்வயலவரின் நட்பு உறவுதான் நவாப்பை 
மனம் போனவாறு செயலாற்றத் தூண்டியது . போருக்கு 
முன் ரோஹில்லரின் ஆட்சி முறை மிகவும் சிறப்புற்றிருந் 
தது . மக்கள் பல நற்பண்புகளுடன் விளங்கினர் . ஆனால் 
பின்னர் ஏற்பட்ட அரசியல் பலவகைகளில் சிறப்பற்றது 
என்பதில் ஐயமில்லை . ரோஹில்லாப் போரைப்பற்றிய 
ஹேஸ்டிங்ஸின் கொள்கை , பார்சிமெண்டில் பின்னர் , 
அவர் மீது சாற்றப்பட்ட குற்றங்களில் முதன்மையான 
தாகும் . ஆனால் காமன்ஸ் சபை , அக்குற்றத்திற்கு ஆதார 
மில்லை என்று முடிவு செய்தது . ஆனால் அத்தீர்ப்பின் 
காரணமாக , வரலாறு கூறும் உண்மையை நாம் மறந்து 
விட முடியாது . ஹேஸ்டிங்ஸின் கொள்கையைப் பொது 
வாக , ஆதரித்துவந்த கம்பெனி உரிமையாளர்கள் கூட 
அவர் ரோஹில்கண்டுடன் கொண்ட தொடர்பைக் குற்ற 
மற்றது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை . அறிஞர் பர்க் 
( Burke ) ரோஹில்லரின் நற்பண்புகளையும் அவர்கள் அழிக் 
கப்பட்ட கொடிய முறைகளையும் ஹேஸ்டிங்ஸின் கருணை 
யற்ற தன்மையையும் உள்ளத்தை உருக்கும் வகையில் 
விளக்கியுள்ளார் . * தமக்கு எவ்வித இடையூற்றையும் செய் 
யாத ரோஹில்லரைத் தாக்கியது ஹேஸ்டிங்ஸின் பெருங் 
குற்றமென்று கருதப்படுகிறது . மேலும் பொருளாசை 
யால் அவர் அச்செய்தியில் தலையிட்டார் என்பது 
உண்மை . தலையிட்ட அவர் , மனிதத்தன்மையற்ற கொடிய 
வழிகளைப் பின்பற்றாமலிருக்குமாறு நவாபைக் கட்டுப் 
படுத்தி இருக்கலாம் . அதையும் அவர் செய்தாரில்லை . 
ஹேஸ்டிங்ஸே 

தமது தவற்றைப் பின்னர் உணர்ந்தி 
ருப்பாரென்று நம்புகிறோம் . ரோஹில்லாப் போரைப் 


* Burke s Works ( Bohr s British Classics ) , VIII . 

( 1868 ) P. 428 . 


219 


பொறுத்தவரை ஹேஸ்டிங்ஸின் தீர்ப்பு தவறானது என்ப 
தில் ஐயமில்லை. ” ஆயினும் ஹேஸ்டிங்ஸின் ரோஹில்லாப் 
போர்க் கொள்கையில் வெட்கித் தலைகுனிய வேண்டிய 
செய்தி எதுவுமில்லை என்று குறிப்பிடுகிறார் வேறொரு 
அறிஞர் . 2 


1. 109 , II . பக் 231 . 
2. ஸ்மித் , ( ஆக்ஸ் போர்டு ) இந்திய வரலாறு , பக் . 518 . 

( Smith , Ixford History of India) 


பகுதி 3 


முறைப்படுத்துஞ் சட்டம் ( 1773 ) 

( ஒழுங்குமுறைச் சட்டம் ) 


1773 - ம் ஆண்டுக்கு முற்பட்ட அரசியல் அமைப்பு : 
17 - ம் நூற்றாண்டின் முடிவுவரை , கம்பெனியின் அதிகார 
வளர்ச்சி தாய் நாட்டு மன்னரின் விருப்பத்தைப் பொறுத்த 
தாயிருந்தது . ஆனால் அடுத்த நூற்றாண்டில் ஆங்கிலப் 
பார்லிமெண்ட் கம்பெனியின் செய்திகளில் மன்னரின் 
தனிச்சிறப்புரிமைகளைக் கட்டுப்படுத்தித் தனது அதிகா 
ரத்தை நிலைப்படுத்தியது . 1770 - ம் ஆண்டிலிருந்து கம் 
பெனியின் செயல்கள் முன்பை விட மிகுதியான அள 
வுக்குப் பார்லிமெண்டின் கருத்தைக் கவர்ந்தன . 1773 - ம் 
ஆண்டில் நிறைவேறிய முறைப்படுத்துஞ் சட்டம் , கம்பெ 
னியின் அரசியலமைப்பு வரலாற்றில் ஒரு புதிய பட 
லத்தைத் தொடங்குகிறது . முதலில் , ஒரு கவர்னரின் 
தலைமையின் கீழ்த் தாய் நாட்டில் 24 உறுப்பினர்களைக் 
கொண்ட ஒரு குழுவும் பங்குதாரர்களைக் கொண்ட ஒரு 
பொதுச் சபையும் செயலாற்றி வந்தன . இந்தியாவில் 
ஆங்கிலக் குடியேற்றங்கள் மூன்று பிரிவினவாய் இருந் 
தன ( சென்னை , பம்பாய் , கல்கத்தா ) . ஒவ்வொன்றிலும் 
ஒரு ஆட்சித் தலைவருடன் ஒரு ஆலோசனைக் குழு ( அனு 
பவம் மிக்க வணிகர்களைக் கொண்டது ) செயலாற்றி வந் 
தது . 17 - ம் நூற்றாண்டின் முடிவில் தாய் நாட்டிலிருந்த 
பழைய குழு இயக்கு நர் சபை என்ற பெயருடன் ஆணை 
செலுத்தி வந்தது ; பழைய பொதுச்சபை , உரிமையாளர் 
சபை எனப் பெயர் பெற்றது ; அதில் 500 பவுன்கள் மதிப் 
புள்ள பங்குகளைப் பெற்றவர்கட்கு மட்டும் வாக்கு உரிமை 
உண்டு . 


இயக்குநர் குழுவில் 2000 பவுன்கள் மதிப்புள்ள பங்கு 
களைப் பெற்றவருக்கே வாக்கு உரிமை இருந்தது . இதன் 


221 


சபை 


24 உறுப்பினர்களும் ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப் 
பெறுவர் ; அவர்களே பெரும்பாலும் கம்பெனியின் அலுவல் 
கள் யாவற்றையும் செயலாற்றி வந்தனர் . இவர்கள் தீர் 
மானங்களை உரிமையாளர் 

மாற்றிவிட முடியும் . 
இந்தியாவிலிருந்த முப்பகுதிகளும் தனித்தனியே உரிமை 
யுடன் விளங்கின . ஒவ்வொன்றும் தாய் நாட்டுக்குமட்டுமே 
பொறுப்பு வாய்ந்து விளங்கியது . ஒவ்வொன்றிலும் 12 
பேரடங்கிய ஆலோசனைக் குழுவின் உடன்பாடு பெற்று 
( அதாவது பெரும்பான்மையரின் உடன்பாடு ) பெற்று 
கவர்னர் செயலாற்றி வந்தார் , 


பார்லிமெண்ட்டு தலையிடுதல் : பார்லிமெண்ட்டு 
கம்பெனியின் அலுவல்களில் தலையிடவேண்டியது இன்றி 
யமையாததாயிற்று . அதற்குக் காரணமாயிருந்த சூழ் 
நிலையை இங்கே எழுதலாம் . கிளைவின் வெற்றிகளால் 
கம்பெனியின் அரசியல் அதிகாரத்திலும் வாணிகத்திலும் 
மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டது . அதைக்கண்ட பார்லி 
மெண்ட்டு உறுப்பினர்கள் இந்தியச் செய்திகள் கூட்டுக் 
குழுவின் தனிப்பொறுப்பில் விடத்தக்கவை அல்ல என் 
பதை உணர்ந்தார்கள் . கம்பெனியின் அலுவல்கள் பொது 
வாகச் சீர்கேடு அடைந்ததை அவர்கள் கவலையுடன் 
நோக்கினர் . மேலும் சென்னை , பம்பாய் கவர்னர்கள் 
யாதொரு விதமான தொடர்பும் ஒற்றுமையும் இன்றித் தம் 
தம் விருப்பம் போல் நடந்து வந்ததையும் உற்று நோக் 
கினர் . கம்பெனி, நாடு கவர்ந்துகொண்டும் பிறரிட 
மிருந்து பொருள் பறித்துக்கொண்டும் இருந்ததைக்கண்ட 
பிறகும் அவர்கள் வாளாவிருப்பது எதிர்பார்க்கக் கூடிய 
தன்று . இங்கிலாந்திருந்து இந்தியாவிற்கு வந்த பலர் 
தம் தாய் நாட்டிற்குத் திரும்புங்கால் மிகுதியான அளவுக் 
குச் செல்வத்தைக் கொண்டு சென்றனர் . ஆந் 

ங்கிலேய 
நவாப்புகள் எனச் சிறப்பிக்கப்படும் அவர்களை இங்கிலாந் 
தின் பொதுமக்கள் வெறுத்தனர் . நாவாப்புகள் தமது 
புதிய செல்வம் காரணமாக அந்நாட்டில் பெரும் போக 
வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு இடையூறு விளைவித்தனர் . 


222 


இங்கிலாந்தில் சில பொருளாதாரச் சீர்கேடுகள் தோன்ற 
வும் அவர்கள் காரணமாயினர் . “ முட்டைகள் முதல் 
சிதைவுற்ற பரோக்கள்வரை பலவற்றின் விலை உயர்ந்தது . 
பிறர் பழிக்கத்தக்க வகையில் நவாப்புகள் தமது புதிய 
செல்வத்தைச் செலவழித்து வந்தனர் . " கொடுமையில் 
கடைப்பட்ட இந்தியச் செல்வம் இங்கிலாந்தின் நாயர்க் 
கும் பேயர்க்கும் கள்ளுக்கும் பிறவுக்கும் ஆயிற்று . பண் 
புடைய ஆங்கிலேயர் மனம் அதைக்கண்டு பதைத்தது . 
இந்தியாவில் கம்பெனியார் இழைத்த கொடுமைகளுக்காக 
இங்கிலாந்து அமெரிக்காவை இழக்குமாறு கடவுள் நீதி 
வழங்கினார் என்று கௌப்பர் கூறியிருப்பது நோக்கற் 
பாலது . கிளைவ் திவானியைப் பெற்றது முதல் கம்பெனிக் 
குப் பொற்காலம் தோன்றியதாக எண்ணி அதன் உரிமை 
யாளர்கள் அகமகிழ்ந்தனர் . பங்கு ஊதியம் படிப்படியாக 
உயர்ந்தது 

1776 - ல் பத்து சதவீதத்துக்கும் அடுத்த 
ஆண்டில் பனிரண்டரை சதவீதத்துக்கும் அது உயர்ந்தது . 
கம்பெனி நாடு கவரும் முயற்சியில் ஈடுபடுவது முறை 
யான தா என்ற கேள்வி இங்கிலாந்தில் பிறந்தது . 1777 - ல் 
கம்பெனி இந்தியாவில் ஓங்கிவளரும் தன் இராச்சியத் 
துக்குக் கப்பமாகத் தாய் நாட்டு அரசியலாருக்கு ஆண்டுக்கு 
400,000 பவுன்கள் செலுத்த வேண்டுமென்று பார்லி 
மெண்ட்டு சட்டமியற்றியது . கிளைவ் அச்சட்டத்தைக் 
கண்டித்தார் . கம்பெனிக்குப் பொருள் நெருக்கடி ஏற்பட் 
டிருந்த காலத்திலும் அதன் பணியாளர்கள் மிகுந்த செல் 
வத்தைப் பெற்றுவந்தனர் . மைசூர் போர் ( 1769 ) , வங் 
காளப் பஞ்சம் ( 1770 ) ,கம்பெனியின் பொருளாதார நெருக் 
கடி முதலியன பார்லிமெண்டின் தலையீட்டை இன்றியமை 
யாததாக்கின . 

“ கிளைவ் விசாரணை " ஆங்கிலேயருக்குக் 
கம்பெனியின் செய்திகளில் மிகுந்த அக்கரையைத் 
தூண்டிற்று . கம்பெனியின் இடையூறுகள் மிகுதியாகவே , 
இயக்குநர்கள் பார்லிமெண்ட்டை ஒரு பெருந் தொகை 
கடனாகக் கொடுக்குமாறு கேட்டனர் . இதைக் காரணமாகக் 
கொண்டு பிரதம அமைச்சர் நார்த் பிரபு கம்பெனியின் 
அமைப்பு முறையை மாற்றுதற்கேற்பப் பல ஆலோசனை 


223 


களைப் பார்லிமெண்ட்டில் கொணர்ந்தார் . இவற்றை 
அடிப்படையாகக் கொண்டு 1773 - ல் முறைப்படுத்தும் 
சட்டம் அல்லது ஒழுங்குமுறைச் சட்டம் உருவாயிற்று . 


என 


முறைப்படுத்துஞ் 

சட்டம் 

( 1773 ) : இச்சட்டம் 
கம்பெனியின் அமைப்பு முறையில் மாறுதல்களை உண் 
டாக்கியது . ஓராண்டுக்குக் குறைந்தபட்சம் ஆயிரம் பவுன் 
முதற்பணம் வைத்துள்ள பங்குதாரர்களே உரிமையாளர் 
சபையில் வாக்குரிமை பெற முடியும் ; இயக்குநர்கள் 
ஓராண்டுக்குப் பதிலாக நான்கு ஆண்டுகள் பதவி வகிக்க 
லாம் . அவர்களில் நான்கில் ஒரு பகுதியினர் ஆண்டு 
தோறும் பதவியிலிருந்து விலகுவர் . வங்காள கவர்னர் 
அச் சட்டத்தின்படி கவர்னர் ஜெனரல் அல்லது தலைமைக் 
கவர்னர் 

வழங்கப்பட்டார் . அவர் வில்லியம் 
கோட்டைக்குத் தலைமை கவர்னரே அன்றி இந்தியாவுக்கு 
அல்ல . அவருக்கு நான்கு உறுப்பினர் அடங்கிய 
ஆலோசனை சபை உதவி செய்தது . போட்டியில் சமநிலை 
ஏற்படும் காலத்தில் முடிவு செய்யும் வாக்குத் தலைமை 
கவர்னருக்கு உண்டு. ஆலோசனையாளரில் பெரும் 
பான்மையினரின் உடன்பாடு பெற்றே அரசியல் நடை . 
பெற முடியும் . வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கு உதவியாக 
இருந்த நால்வரின் பெயர்கள் வருமாறு : 

கிளாவரிங் 
( படைத்தலைவர் ) , மான்சன் , பார்வெல் , பிரான்ஸிஸ் , 
இவர்கள் யாவரும் ( கவர்னர் ஜெனரல் உட்பட ) ஐந்து 
ஆண்டுகட்குப் பதவி வகிப்பர் . கவர்னர் - ஜெனரலின் 
ஆண்டு ஊதியம் 25,000 பவுன்கள் ; ஆலோசனையாளர்கள் 
10,000 பவுன்களைப் பெற்றனர் . ஐந்தாண்டுகட்குப் பிறகு 
அப்பதவியாளரை அமர்த்தும் பொறுப்புக் கம்பெனி 
யாரைச் சேர்ந்தது . தலைமைக் கவர்னரும் ஆலோசனை 
யாளரும் மற்ற இராசதானிகளின் மீது அதிகாரம் செலுத்த 
முடியும் . மற்ற இராசதானிகளின் கவர்னர்கள் தாமாகவே 
போரோ, அமைதி உடன்பாடோ செய்யக்கூடாது . ஆனால் 
மிக அவசரத் தேவையின் பொருட்டோ அல்லது தாய் 
நாட்டின் தனி ஆணைகளைப் பெற்றோ அவர்கள் செய 


224 


லாற்றுவதற்கு விதிவிலக்குப் பெற்றிருந்தனர் . கவர்னர் 
ஜெனரலுக்குக் கட்டுப்படாத ஒரு தலைமை நீதிமன்றத்தை 
வில்லியம் கோட்டையில் ஆங்கில மன்னர் அமைத்திருந் 
தார் . ஒரு தலைமை நீதிபதியும் மற்றும் மூன்று நீதிபதி 
களும் அங்கே முறை வழங்கினர் . அம்மன்றத்துக்குச் 
சிவில் கிரிமினல் அலுவல்களையும் கடற்படைச் செய்திகளை 
யும் சமயத்தொடர்பான செய்திகளையும் பற்றி விசாரிக்க 
அதிகாரம் இருந்தது . அந்நீதி சபையின் அதிகாரம் 
வங்காளம் , பீஹார் , ஒரிஸ்ஸா மாகாணங்களில் ஆங்கில 
ஆட்சிக்குட்பட்ட குடிகளின் மீது பரவியிருந்தது . தலைமை 
நீதிபதி எலிஜா இம்பே ஆண்டுக்கு எண்ணாயிரம் பவுன் 
ஊதியம் பெற்றார் . மற்ற நீதிபதிகளின் ஆண்டு ஊதியம் 
ஆறாயிரம் பவுன்கள் ஆகும் . 


சட்டத்தின் சிறப்புக்களும் குறைபாடுகளும் : பார்லி 
மெண்ட் கம்பெனியின் நிலைமையைச் சீர்திருத்தவே இச் 
சட்டத்தைக் கொண்டுவந்தது . அக்குறிக்கோள் போற்றத் 
தக்கது என்பதில் ஐயமில்லை . ஆனால் தீர்க்கப்படவேண்டிய 
இடர்ப்பாட்டின் தன்மையைத் தாய் நாட்டு அரசியலார் 
போதுமான அளவுக்கு உணரவில்லை . அதனால் பெரும் 
இடையூறுகளும் கடும் போராட்டமும் விளைந்தன . பின் 
னர்ச் சட்ட மியற்றுவதற்கு இப் படிப்பினை உதவியாய் 
இருந்தது . கம்பெனியின் தாய் நாட்டு அாசியலைப் பொறுத் 
தவரை சிறப்பான குறைபாடு எதுவும் இல்லை . ஆனால் 
வில்லியம் கோட்டையின் புதிய அரசியல் , சில அடிப்படை 
ஆட்சிமுறைத் தத்துவங்களைப் புறக்கணிப்பதாய் இருந் 
தது . * இச் சட்டத்துக்கு விளக்கம் கூறுவதில் கருத்து 
வேறுபாடுகள் ஏற்பட்டன . அது சட்டத்தின் குறைபாட் 
டையே காட்டுகிறது . வாரன் ஹேஸ்டிங்ஸ் தலைமைக் 
கவர்னராக இருந்த காலத்திலேயே அக் குறைபாடுகள் 
தெளிவாக வெளிப்பட்டன . அவர் நெருக்கடிக் காலங் 
களில் கூடத் தமது தனி அதிகாரத்தைப் பயன்படுத்த 
முடியாத நிலையில் இருந்தார் . அவர் ஆலோசனையாள 


* 60 , பக் . 179 . 


225 


ரில் மூவர் அவரை எதிர்த்துத் தொந்தரவு கொடுத்து வந் 
தனர் . ஆகவே 1774 - முதல் 1776 - வரை வாரன் ஹேஸ் 
டிங்ஸ் செயலற்று இருக்க நேரிட்டது . பின் மான்சன் 
இறந்த பிறகு ஹேஸ்டிங்ஸ் தமது முடிவுசெய்வாக்கைப் 
பயன்படுத்திக் கொண்டு ஆட்சியை நடத்தினார் . 1726 , 
1753 ஆண்டுகளின் பட்டயங்களின்படி கல்கத்தாவில் 
( சென்னை , பம்பாயிலுங்கூட ) மேயர் நீதிமன்றங்கள் 
ஏற்பட்டிருந்தன . அதைச் சீர்திருத்தும் வகையில் தான் , 
சட்டப்படி தலைமை நீதிமன்றம் ஏற்பட்டது . இதன் 
அமைப்பு , மாண்டெஸ்க்யூவின் அதிகாரப் பிரிவினைக் 
கொள்கையை அடிப்படையாகக் கொண்டதாகும் . ஆலோ 
சனைக் குழுவுக்கும் அதற்கும் இடையே உள்ள தொடர்பும் 
சபையோரின் அதிகாரமும் நீதிபதிகளின் அதிகாரமும் 
தெளிவுபட வரையறுக்கப்படாமையால் அவர்களுக் 
கிடையே சச்சரவுகள் உண்டாயின . மேலும் தலைமை நீதி 
மன்றம் இந்தியக் குடிகள் அனைவர் மீதும் அதிகாரம் 
செலுத்துவதா அல்லது கம்பெனியின் கீழ்ப் பணியிலமர்ந் 
துள்ள இந்தியர் மீது மட்டும் செலுத்துவதா என்ற 
செய்தி தெளிவாக்கப்படவில்லை . யார் யார் பிரிட்டிஷ் 
குடிகள் யார் யார் கம்பெனியின் பணியாளர் என்ற செய் 
தியும் வரையறுக்கப்படவில்லை . நீதிமன்றத்தின் சட்டங் 
கள் இங்கிலாந்தில் அந்நாட்டுச் சூழ்நிலைக் கேற்ப உரு 
வானவை . இந்நாட்டில் அடிப்படை வேறுபாடுகள் பல 
வற்றைக் கொண்ட சூழ்நிலை காரணமாக அச்சட்டங்கள் 
நன்மைக்கு மாறாகத் தீமையை அளித்தன . கம்பெனியின் 
அதிகாரிகளைத் தலைமை நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியும் 

நீதிபதிகள் கூறியதால் , இருசாராருக்கும் 
போராட்ட மேற்பட்டது . ஆலோசனைக் குழுவின் சட்ட 
திட்டங்களுக்கு நீதிமன்றத்தின் உடன்பாடு இன்றியமை 
யாததாயிருந்தது . இந்திய நிலைமைக்குப் பொருந்தாத 
சட்டங்களை ஆலோசனை சபை 

ஆலோசனைசபை நிறைவேற்றுமாறு நீதி 
மன்றம் கட்டுப்படுத்தி வந்தது . ஆலோசனை சபையிலோ 
உறுப்பினர்களிடம் ஒற்றுமை கிடையாது . மேலும் கவர் 
னர் - ஜெனரலுக்கு மற்ற இராஜதானிகளைக் கட்டுப் 

15 


என்று 


226 


மூன்று 


படுத்தப் போதுமான அதிகாரம் கிடையாது . 
மாகாணங்களும் ஒற்றுமைப்பட்டு முன்னேற வேண்டு 
மென்பதே முறைப்படுத்தும் சட்ட மியற்றியோரின் 
நோக்கமாகும் . ஆனால் அவ்வாறு நிகழவில்லை . வங்காள 
அரசியலார் மற்ற இரண்டு மாகாணங்களில் ஆங்கிலேயர் 
நடத்தும் போர்களுக்கு உதவ வேண்டும் . ஆனால் அவர் 
கள் அப்போர்களைத் தொடங்கவோ முடிக்கவோ முடியாத 
நிலையில் இருந்தனர் . முறைப்படுத்துஞ் சட்டத்தின் பெரிய 
குறைபாடுகளை 1781 , 1784 , 1786 - ஆகிய ஆண்டுகளில் 
நிறைவேறிய சட்டங்கள் நீக்கின . 


பகுதி 4 


மேன்மை 


குழப்ப நிலை 
நீதிபதிகளும் ஆலோசனைக் குழுவினரும் : தலைமை 
நீதிபதி ஸர் எலீஜா இம்பே ( பி - 1732 - இ -1809 ) ஆற்றல் 
வாய்ந்த வழக்கறிஞர் என்பதில் ஐயமில்லை . ஆனால் , 
ஹேஸ்டிங்ஸை ஒப்ப 

வாய்ந்தவரல்லர் . * 
நீதிபதிகள் நால்வரில் இருவர் சிறப்பற்றவர்கள் . 
ஆலோசனைக் குழுவினரில் கிளாவரிங் என்பார் , நிதான 
புத்தி இல்லாதவர் ; இடைத்தரமான ஆற்றல் படைத்த 
வர் . ஆனால் அரசரின் அன்புக்குரியவர் . இரண்டாவதாக 
மான்சன் என்பாருக்கு அறிவாற்றலோ ஆட்சிமுறைத் 
திறமையோ கிடையாது . இனி , பிரான்ஸிஸ் , அறிவுத் 
திறமை பெற்றிருந்த போதிலும் தீவினை அஞ்சாதவர் ; 
பழிவாங்கும் இயல்புடையவர் , உழைப்பில் விருப்ப 
மில்லாதவர் . பார்வெல் , திறமைமிக்கவர் , பேராசை 
கொண்டவர் . நீதிபதிகளும் பார்வெல் நீங்கலாக உள்ள 
மற்ற மூன்று ஆலோசனையாளரும் ஒரே சமயத்தில் 
இந்தியாவுக்கு வந்தனர் . அவர்கள் இங்கே வருவதற்கு 
முன்பே வாரன் ஹேஸ்டிங்ஸிடம் தீராப் பகைகொண்டிருந் 

ஹேஸ்டிங்ஸ் ஒரு கொடுமையாளர் என்பது 
அவர் கருத்து . ஊழல்களுக்கு அவரே பொறுப்பாளி 

அவர்கள் எண்ணினர் . இந்தியரின் பழக்க 
வழக்கங்களைப்பற்றி அவர்களுக்குத் தெரியாது . கால் 
செருப்பும் , காலுறையும் ( Stocking ) இல்லாத இந்தியர் 
கள் தம்முன் நிற்பதைக்கண்ட ஒரு நீதிபதி அந்நிலைமை , 
கொடிய ஆட்சியின் ( வாரன் ஹேஸ்டிங்ஸின் ) விளைவே 
என்றும் தாம் வந்துவிட்டதால் விரைவில் அத்தீமை 
நீங்கி விடுமென்றும் குறிப்பிட்டாராம் . இவ்வாறு அவர் 


தனர் . 


என்று 


* Sir James Fitzjames stephen , THE STORY OF 
NUNCOMAR AND THE IMPEACHMENT OF SIS 
ELIJAH IMPEY ( 1885 ) , I , p 34 . 


228 


களிடம் ஹேஸ்டிங்ஸைப் பற்றிய தவறான எண்ணங்கள் 
மிகுதியாக இருந்தன . அக்கவர்னர் ஜெனரல் இணை 
அற்ற கொடுமையின் சின்னமென்பது அவர்களிடம் 
வேரூன்றியிருந்த கருத்தாகும் . இரண்டாண்டுக் காலம் 
( 1774-6 ) பிரான்ஸிஸ் , கிளாவரிங் , மான்சன் ஆகியோர் 
வாரன் ஹேஸ்டிங்ஸை அடியோடு 

கட்டுப்படுத்தி 
விட்டனர் . 


சபை 


ஆங்கில 


ரோஹில்லாப் போர் தொடர்பான குற்றச் சாட்டு 
கள் : புதிய ஆலோசனைக் குழுவினர் கல்கத்தாவுக்கு 
வந்து சேர்ந்ததும் தமக்கு , 21 துப்பாக்கி வீரர்களுக்குப் 
பதிலாக 17 துப்பாக்கி வீரர்கள் தான் மரியாதை செலுத் 
தினர் என்று சினங்கொண்டனர் ! அச்சினம் , அரசியல் 
செய்திகளிலும் புகுந்தது . விரைவில் 

ஆலோசனைச் 
கலகத்தின் உறைவிடமாகியது . பிரான்ஸிஸ் , 
கிளாவரிங் , மான்சன் ஆகிய மூவரும் இணைந்து 
ஹேஸ்டிங்ஸையும் பார்வெல்லையும் எதிர்த்து நின்றனர் . 
ரோஹில்லாப் போர் முறையற்றது , கொள்கைக்கு 
முரணானது என்று முழக்கமிட்டனர் ; அயோத்தியில் 

“ ரெஸிடென்ட் ஆக இருந்த மிடில்ட்டன் 
என்பாரை உடனே திரும்ப 

அழைத்தனர் . நவாப் 
அளிக்க வேண்டிய 40 லட்ச ரூபாயை உடனே கொடுக்கு 

கேட்டனர் ; புதிய ரெஸிடென்ட் ஒருவரை 
அயோத்தியில் அமர்த்தினர் . பிரான்ஸிஸ் , ஹேஸ்டிங் 
ஸைப்பற்றிய செய்திகள் யாவற்றையும் துருவித்துருவித் 
தேடித் தாய் நாட்டில் பலருக்கு அவருடைய தீய 
பண்புகளை உணர்த்தும் வகையில் முடங்கல்கள் எழுதினார் . 
ஹேஸ்டிங்ஸ் தமது நிலைமையைக் காப்பாற்றிக்கொள்ளும் 
முயற்சியில் மிக்க கருத்தைச் செலுத்த வேண்டியிருந்தது . 

பைஸாபாத் ( Fyzabad ) உடன்படிக்கை : அயோத்தி 
நவாப் ஷூஜா-உத்- தௌலா 1775 ல் இறந்தார் . அவருக்கு 
31 பெண்டிர் மூலம் பிறந்த 49 மக்கள் இருந்தனர் . 
“ கிளைவ் முதல் காரன்வாலிஸ் வரை , எந்தக் கவர்னரின் 
கீழும் வங்காளியர் பெற்றிராத மிகுதியான செழிப்பையும் 


மாறு 


229 


மகிழ்ச்சியையும் ஷூஜா-உத்- தௌலாவின் கீழ் அவர் 
நாட்டினர் பெற்றிருந்தனர் . 

பெற்றிருந்தனர் . ” * அவருக்கு முறையாகப் 
பிறந்த மகன் அஸப் -உத் - தௌலா, பின்னர் நவாப் 
ஆனார் . அவர் தீய வழிகளில் ஒழுகிவந்தார் . அந்நிலையில் 
கம்பெனியார் அவருடன் , வாரணாசி உடன்படிக்கைக்குப் 
பதிலாகப் புதியதோர் உடன்படிக்கையை பைஸாபாத் 
( பைஸாபாத் மாவட்டம் , உ . பி . ) என்னுமிடத்தில் செய்து 
கொண்டனர் . 

அது முந்திய உடன்படிக்கையைவிட 
அவர்களுக்கு மிகுதியான நன்மைகளை அளித்தது . அதன் 
படி காஸிப்பூர் , வாரணாசி மாவட்டம் ஆகிய பகுதிகளின் 
வரிகள் கம்பெனிக்குக் கிடைத்தன . ஹேஸ்டிங்ஸ் அச் 
செயலை எதிர்த்தார் . ஆனால் பயனில்லை . 

கவர்னர் 
ஜெனரல் ஆதரவளித்துப் பேகியதால் வாரணாசியின் 
இராசா செயிட்சிங் உரிமை நிலை பெற்றார் . ஆனால் அவர் 
ஆண்டுக்கு 221 லட்ச ரூபாயைக் கம்பெனிக்குக் கொடுத்து 
வரவேண்டும் . இவ்வாறு அயோத்தியை வலிமைப்படுத்த 
வேண்டுமென்று ஹேஸ்டிங்ஸ் கொண்டிருந்த கொள்கை 
கைவிடப்பட்டது . அயோத்தி நவாப் தமது தலை நகரைப் 
பைஸாபாத்திலிருந்து லக்னௌவுக்கு மாற்றிவிட்டார் . 

கவர்னர் ஜெனரல்மீது குற்றச்சாட்டு : ஹேஸ்டிங் 
ஸின் மீது அவருடைய பகைவர்கள் பல குற்றங்களைச் 
சாட்டினர் . அவ்வாறு செய்வதில் பிரான்ஸிஸ்ஸுக்கு 
மிகுந்த மனமகிழ்ச்சி இருந்தது . ஹேஸ்டிங்ஸ் மீர்ஜாப 
ரின் மகனை நவாப்குடும்பத்துக்குத் திவானாக்கியதற்காகவும் 
மீர்ஜாபரின் மனைவியை அம்மகனுக்குப் பாதுகாவலராக்கிய 
தற்காகவும் அவர் 33 லட்ச ரூபாய் கைக்கூலி பெற்றுக் 
கொண்டதாக மகாராசா நந்தகுமார் கவர்னர் ஜெனரல்மீது 
குற்றஞ்சாட்டினார் . அதைச் சான்றுகளுடன் மெய்ப்பிப்ப 
தாகவும் முன்வந்தார் . ஆலோசனைக் குழுவில் பெரும் 
பான்மையினர் அதை வரவேற்றனர் . ஆனால் ஹேஸ்டிங்ஸ் 
தாம் ஒரு ஆட்சித் தலைவர் என்றும் கீழ் மகன் ஒருவனால் 
குற்றவாளி எனக் கூண்டில் நிறுத்தப்படுவது முறையற்ற 


* 109 , II பக் . 311 


230 


செயலென்றும் வாதாடினார் . அவர் கூறியதை மற்ற 
மூவரும் ஏற்கவில்லை. உடனே சபைக் கூட்டத்தைக் 
கலைத்துவிட்டு பார்வெல்லுடன் கவர்னர் ஜெனரல் வெளி 
யேறினார் . மற்ற குழுவினர் கிளாவரிங்கின் தலைமையில் 
கூடி ஹேஸ்டிங்ஸ் குற்றவாளிஎன்பதை வெளிக்காட்டினர் . 
ஹேஸ்டிங்ஸின்மீது குற்றங்கள் இருந்தபோதிலும் ஆட்சி 
முறையைப் பொறுத்தவரை குழுவினர் மூவரும் நடந்து 
கொண்ட முறை நேர்மையான தன்று . யாவரும் ஒத் 
துழைத்து அரசியலை நடத்துமாறு ஆணைபெற்று வந்த 
போதிலும் அவர்கள் , கவர்னர் ஜெனரலின் அதிகாரத் 
தைக் குறைத்து அவரைப் பதவியினின்று விலகச் செய்ய 
வும் முயன்று வந்தனர் . 


பகுதி 5 . 


நந்தகுமாரின் துயர முடிவு 


நந்தகுமாரின் வாழ்க்கையும் தன்மையும் : நந்தகுமார் 
ஓர் அந்தணர் ; 1756 - ல் சிராஜ் - உத் - தௌலாவின் கீழ் 
ஹூக்ளி பௌஜ்தாராகப் பணியாற்றினார் . பிறகு ஆங்கி 
லேயர் அவரை வரிவாங்கும் உயர் அதிகாரியாக அமர்த் 
தினர் . 1763 - ல் மீர்ஜாபர் மீண்டும் நவாப் ஆனவுடன் நந்த 
குமார் அவருடைய பிரதம அமைச்சரானார் . ஆனால் பிறகு , 
தம்மிடம் அவர் பகைமை பாராட்டுவதாக ஆங்கிலேயர் 
ஐயுற்றனர் . இரண்டாண்டுகள் சென்றதும் அவருடைய 
பதவியில் முகம்மது ரஸாகான் அமர்ந்தார் . 1764 - ல் நந்த 
குமாருக்கு மகாராசா என்ற பட்டத்தை முகலாயப்பேரரசர் 
வழங்கினார் . நீக்கப்பட்ட உதவி நவாப்புகளின் விசாரணை 
யில் , இயக்குநர்களின் ஆணைப்படி நந்தகுமார் கலந்து 
கொண்டசெய்தியை முன்னரே குறிப்பிட்டுள்ளோம் . அவ் 
விருவர்களை விடுதலை செய்ததும் அவ்விரு பதவிகளை அழித் 
தமையும் நந்தகுமாருக்கு வருத்தமளித்தன . அவருடைய 
மகன் நவாப் குடும்ப திவானானார் . ஹேஸ்டிங்ஸுக்கும் நந்த 
குமாருக்கும் இடையே பகைமை நீடித்து வந்தது . ஒரு 
வரை ஒருவர் அளவு கடந்து வெறுத்தனர் . நந்தகுமார் 
ஹேஸ்டிங்ஸின்மீது 

கொணர்ந்த குற்றத்தைப்பற்றி 
மேலே பார்த்தோம் . நந்தகுமார் சிறந்த குடியிற்றோன் 
றிய செல்வர் என்றும் அறிவும் பண்பாடும் நிறைந்தவர் 
என்றும் அறிஞர் பர்க் கூறுவர் . ஆனால் அவர் அக்காலத் 
துச் சூழ் நிலையால் உருவாக்கப் பெற்றவர் . சதி செய்வ 
தில் திறமைசாலி ; ஊக்கமுள்ளவர் ; பெருமிதம் படைத்த 
வர் ; தந்திரசாலி , துரோக சிந்தனை கொண்டவர் , பழி 
வாங்கும் விருப்பம் கொண்டவர் ; தீவினை அஞ்சாதவர் . 
ஆனால் அவர் தமது ஆற்றலினாலும் விடா முயற்சியாலும் 


Burke s Works , VII . P. 281 . 


232 


உயர் நிலைக்கு வந்தார் . ஏழ்மை நிலையிலிருந்து அவர் 
பெருஞ் செல்வரானார் . அவரிடம் ஒரு கோடி ரூபாய்க்கு 
மேல் பணமிருந்தது . 


நந்தகுமார் தூக்கிலிடப்படுதல் : 1775 - ம் ஆண்டு 
மார்ச் மாதம் நந்தகுமார் ஹேஸ்டிங்ஸின் மீது பெருங் 
குற்றம் சாட்டினார் . அதே ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 
ஹேஸ்டிங்ஸும் பார்வெலும் , நந்தகுமார் சதி செய்த 
தாகக் குற்றஞ் சாட்டினர் . நீதிமன்றத்தில் நந்தகுமார் 
தண்டனை பெறுவதற்கு முன்னரே அவர் மீது , பொய்க் 
கையெழுத்திட்ட மற்றொரு குற்றம் சாட்டப்பட்டது . 
மோகன் பிரசாத் என்பானின் தூண்டுதலின் மேல் நந்த 
குமார் ஒருவரை 50 000 ரூபாய் ஏமாற்றப் பொய்க் 
கையொப்பமிட்டாரென்பதே அவர் மீது எழுந்த குற்ற 
மாகும் . ஆங்கிலச் சட்ட முறைப்படி அவர் குற்றவாளி 
என்பது உறுதி ஆனதால் தூக்கிலிடப்பட்டார் (5-8-1775 ) . 
தூக்கு மேடையிலும் நந்தகுமார் ஆடவர்க்குரிய வீரத் 
துடன் விளங்கினாராம் . 


பலதிறப்பட்ட கருத்துக்கள் : நந்தகுமார் தூக்கி 
லிடப்பட்டது , ஆங்கிலேயரின் பெருமைக்கு ஒரு இழுக்கா 
கும் என்பது எட்மண்ட் பர்க் அவர்களின் கருத்து . சுமத் 
தப்பட்ட குற்றம் உண்மையான தன்று எனவும் நீதி சரி 
யானபடி வழங்கப்படவில்லை என்றும் அவர் பேசியுள் 
ளார் . நந்தகுமார் துயர நிகழ்ச்சி , ஹேஸ்டிங்ஸின் பெரு 
மையை மிகுதியாக மாசுபடுத்தி விட்டது என்பார் ஜேம்ஸ் 
மில் .. குற்றச்சாட்டுக்கு மூலகாரணம் ஹேஸ்டிங்ஸ்தான 
என்றும் , நீதிபதி இம்பே அரசியல் கருத்தை மனத்திற் 
கொண்டு நேர்மையற்ற வகையில் முடிவு கூறினார் என் 
றும் மெக்காலே குறிப்பிடுகிறார் . நந்தகுமார் கொலையைக் 
கண்டித்துப் பேசுகிறார் ஹென்றி - பெவரிட்ஜ் . ஆனால் 


என் 


1. 14 , பக் . 235 . 
2 . 110 , பக் . 2 . 
3. Macaulay , Op. cit , pp . 412 & 415 . 


233 


என்பதை 


அதற்கு மூலகாரணம் ஹேஸ்டிங்ஸ்தான் 
உறுதியாகக் கூறச் சான்றில்லை என்றும் அவர் கூறுவர் 
இனி ஸர் ஜேம்ஸ் ஸ்டீபன் ( 1885 ) “ நந்தகுமாரும் இம்பே 
யும் என்ற நூலில் , ஹேஸ்டிங்ஸும் ஸர் எலீஜா இம்பே 
யும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து நந்தகுமாரைத் தூக்கிலிட் 
டனர் என்று கூறுவது தவறு என்றும் விசாரணை நேர்மை 
யான முறையில் நடைபெற்றது என்றும் விளக்குகிறார் 2 . 
குற்றவாளியின் சார்பிலும் நீதிமன்றத்தில் சாட்சிகள் 
விசாரிக்கப்பட்டதை அவர் எடுத்துக்காட்டுகிறார் . ஆயினும் 
கொலைத்தண்டம் குற்றத்திற்கு ஏற்றதன்று என்று அவர் 
முடிவு கூறியுள்ளார் . 


கவர்னர் - ஜெனரலுக்கும் பொய்க் கையெழுத்து வழக் 
கிற்கும் சம்பந்தமில்லை என்று கூறுவது பொருத்தமுடைய 
தன்று என்பர் லயால் ( 1889 ) . தண்டனை மிக்க கடுமை 
யானது என்பதும் அவர் கருத்தாகும் . வி.ஏ. ஸ்மித் ( 1919 ) 
ஹேஸ்டிங்ஸை ஆதரித்துப் பேசுகிறார் . நீதிமன்றம் 
ஒரு முடிவுக்கு வந்துள்ள பொழுது மற்ற செய்திகளை அத் 
துடன் பிணைப்பது பொருத்தமற்றதாகும் என்று அவர் 
குறிப்பிட்டுள்ளார் . நீதிபதிகள் சூழ்ச்சிசெய்து கொலை 
செய்தனர் என்று கூறமுடியாத பட்சத்திலும் நீதிமன்றம் 
தவறிழைத்தது என்றுதான் கூறவேண்டுமென அறிஞர் 
P. E. ராபர்ட்ஸ் கூறுவர் ( 1921 ) .5 மேலும் அவர் கூறுவ 
தாவது “ நீதிபதிகள் கடுமையாக முறை வழங்கினர் ; 
ஹேஸ்டிங்ஸின் நடத்தை பழித்துரைக்கக் கூடியதே . 
சபையின் உறுப்பினர்கட்குத் தம்மைக் காக்குமாறு நந்த 
குமார் முறையிட்டதை அவர்கள் செவியில் ஏற்றுக்கொள் 
ளாதது அவர்களுடைய இரக்கமற்ற தன்மையைக் காட்டு 
கிறது என்பதையும் அவ்வறிஞர் குறிப்பிடுகிறார் . இதே 


1 . 8 , பக் . 384 . 
2. 110 , II பக் . 84 , 
3. 59 , பக் . 70 . 
4. Smith , Op . cit .. PP . 526-7 . 
5. 81 , பக் . 186 . 


234 


நந்தகுமாரை அவர்கள் முதலில் தம் நலனுக்கு பயன் 
படுத்திக்கொண்டதை நாம் ஈண்டு நினைவிற்கொள்ள 
வேண்டும் . நந்தகுமார் மீது ஏற்பட்ட வழக்குக்கு மூல 
காரணம் வாரன்ஹேஸ்டிங்ஸ்தான் என்றும் கொலைத் 
தண்டனைக்குக் காரணம் , கவர்னர் - ஜெனரலை நந்தகுமார் 
எதிர்த்துக்கொண்டதுதான் என்றும் எட்வர்டு தாம்ஸனும் 
G. T காரட்டும் தமது நூலில் உணர்த்துகின்றனர் . 
மேலும் பொய்க் கையொப்பமிட்ட கிளைவுக்கு இங்கிலாந் 
தில் பிரபுக்கள் தொகுதியில் இடங்கிடைத்தது ; ஆனால் 
அதே குற்றம் செய்த ஒரு இந்தியனுக்குக் கொலைத் 
தண்டம் கிடைத்தது என்ற குறிப்பும் சிந்திக்கத்தக்கது . 

முடிவுரை : நந்தகுமார் குற்றவாளி என்பதில் ஐய 
மில்லை . நீதிமன்ற விசாரணையும் பெருமளவுக்கு நேர்மை 
யானதே . ஆனால் பொய்க் கையொப்ப மிட்டதற்குக் 
கொலைத் தண்டம் விதிக்கும் நாகரீகமற்ற ஆங்கிலச்சட்டம் 
நந்தகுமார் வழக்கில் பின்பற்றப்பட்டது முறையன்று 
என்பது சிறந்த சட்டவல்லுநரின் கருத்தாகும் . நந்தகுமார் 
குற்றமியற்றியது 1770 - ம் ஆண்டில் ; அதாவது தலைமை 
நீதிமன்றம் அமைவதற்கு முன்னரே . மேலும் இந்தியக் 
குடிகளின் மீது நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டா என் 
பதே ஐயப்பாட்டுக்குரிய செய்தியாகும் . பொய்க்கையொப்ப 
மிட்டதற்கு கொலைத்தண்டம் விதிப்பதென்பது இந்திய 
மரபுக்குப் புறம்பானதாகும் . ஆதலால் கொடுக்கப்பட்ட 
தண்டனை , சட்ட இணக்கத்துக்கும் நேர்மைக்கும் பொருத்த 
மானதென்று கூறுவதற்கில்லை . கொலைத்தண்டனை நிறை 
வேற்றப்படுவதைத் தற்காலிகமாகத் தள்ளிவைக்கவும் 
குறைக்கவும் தலைமை நீதிமன்றத்துக்குத் தன்யுக்த 
அதிகாரமுண்டு . அவ்வாறிருந்தும் நீ நிபதிகள் முறை 
வழங்குவதில் கருணையுடன் நடந்துகொள்ளவில்லை. 
கவர்னர் ஜெனரல் , வழக்கில் ஈடுபட்டிருந்தார் என்று 
கூற நேர்முகச்சான்று கிடையாது . எனினும் , அவருடைய 
நடத்தை ஐயப்பாட்டுக்குரியதே . 1775 - ம் ஆண்டு 
மே மாதத்துக்கு முன்னர் நந்தகுமார் மீது வழக்குத் 


235 


தொடரும் தீர்மானம் தோன்ற வில்லை என்பது நோக்கற் 
பாலது . ஹேஸ்டிங்ஸும் நந்தகுமாரும் 

பகைவர்கள் 
என்பதை நன்கு உணர்ந்த மோஹன்பிரஸாத் அதன் 
காரணமாகவே அவ்வழக்கை அமைத்திருக்கக் கூடும் . * 
இந்தியர்களுக்குத் தண்டனை அளிப்பதில் அவர்களுடைய 
கருத்துக்களுக்கும் பழக்கங்கட்கும் கொடுமை செய்யக் 
கூடாது என்று உரை நிகழ்த்தியவர் ஹேஸ்டிங்ஸ் . 
அவர் நந்தகுமாருக்காகச் சிறிது அருள்பாலித்திருப் 
பாரே ஆயின் அதுமிகவும் பாராட்டத்தக்கதாய் இருந் 
திருக்கும். ஆனால் ஹேஸ்டிங்ஸின் ஆதரவிலிருந்த 
ஒருவர் அக்குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை 
மாற்றுவதற்கு இடமேற்படுவதைத் தடுக்க முயற்சித்து 
வந்ததாகக் கூறப்படுகிறது . மேலும் 

பள்ளித்தோழர் 
களாயிருந்த ஹேஸ்டிங்ஸ் , இம்பே ஆகிய இருவரின் 
நட்பும் நெருங்கிய தொடர்பும் புறக்கணிக்கத் தக்கனவல்ல . 
முறைவழங்குவோர் தமது செயலால் பொதுமக்கள்பால் 
ஏற்படும் உள்ளக்கிளர்ச்சியை முன்கூட்டி உணர்ந்து நீதி 
செலுத்த வேண்டியது இன்றியமையாததாகும் . மேலும் 
சட்ட நீதி என்பதுடன் தரும நியாயம் என்பதையும் 
அவர்கள் அனுசரிக்கவேண்டும் .. 

விரைவாக ஏற்பட்டு 
வந்த நிகழ்ச்சிகளும் சூழ் நிலையும் நீதியைப்பற்றி ஐயப் 
பாட்டை எழுப்புகின்றன. ஆனால் அது சட்டமுறையில் 
சான்றுகளுடன் மெய்ப்பிக்கப்பட முடியாமல் போனாலும் 
பொது மக்கள் உள்ளத்தில் எளிதில் பதிந்துவரும் கருத் 
துக்கு நாம் சிறப்பளிக்க வேண்டும் . சூழ்திறம் , நேர்மை , 
அருள் முதலியவற்றுடன் கலக்காத சட்ட நுணுக்கம் 
மட்டும் சிறந்த நீதிமுறையோ உண்மையான அரசியல் 
வல்லமையோ ஆகமுடியாது . வங்காளத்தில் சிறப்புற்று 
ஓங்கிய ஒரு ஆடவர் ( நந்தகுமார் ) தமது எழுபதாவது 
வயதில் செய்துகொண்ட முறையீடுகளைப் பொருட் 
படுத்தாமலிருந்தது பிரான்ஸிஸ் முதலியோரின் ஈவு 
இரக்கமற்ற தன்மையைக் காட்டுகிறது . அவருடைய 


* 59 , 


பக் . 


72 . 


236 


மரணம் ஒரு சிறு செய்தி என்று புறக்கணித்துவிடக் கூடிய 
தன்று . இங்கிலாந்தில் 1787 - ல் ஸர் எலீஜா இம்பே , 
காமன்ஸ் சபையினரால் துரோகக் குற்றஞ் சாட்டப்பட்டுப் 
பார்லிமெண்டில் விசாரணை நடந்தது . நந்தகுமாரைக் 
கொலைசெய்தது அவர் மேல் சாட்டப்பட்ட தலையாய 
குற்றமாகும் . ஆனால் அவர் , தம் கட்சியைத் திறம்பட 
விளக்கிக் கூறி விடுதலை பெற்றார் ( 1788 ) . 1809 - ல் அவர் 
இறந்தார் . 


பகுதி 6 


ஹேஸ்டிங்ஸின் நிலைமையும் ஆலோசனை சபை 

நீதிமன்றப் போராட்டமும் 
நந்தகுமார் விசாரணை நடந்துவந்த காலத்தில் 
வாரன் ஹேஸ்டிங்ஸ் பதவியினின்று விலகி விடுவதற்குக் 
கூட எண்ணினார் . ஆலோசனை சபையில் அவருக்கு 
இருந்த பெரும்பான்மையினரின் எதிர்ப்பே அதற்குக் 
காரணமாகும் . ஆனால் நந்தகுமார் கொலையுண்டபின் 
கவர்னர் ஜெனரலுக்கு ஏற்பட்டிருந்த இடையூறுகள் 
ஓரளவு நீங்கின . சில செய்திகளில் 

ஆலோசனைச் 
சபையினர் அவருடன் ஒத்துழைத்தனர் . பிரான்ஸிஸ் 
தமக்கு நந்தகுமார் உயிருடனிருந்து உதவுவதைவிட 
தூக்கிலிடப்பட்டதன் மூலம் தமது குறிக்கோளுக்கு 
நிலையான பயனளிப்பாரென நம்பியிருந்தார் . ஆகவே 
தக்க சமயம் நேரும் பொழுதெல்லாம் அவர் ஹேஸ்டிங் 
ஸைத் தாக்கிப் பேசி அவர் பெருமையைக் குறைக்க 
முயன்று வந்தார் . 1776 - ல் மான்சன் 

இறந்தார் . 
அதன்பின் சபையில் ஹேஸ்டிங்ஸ் உட்பட 
தான் இருந்தனர் . பார்வெல் , தலைவரை ஆதரித்தார் . 
கவர்னர் ஜெனரல் தமது 

முடிவுசெய் வாக்கைப் 
பயன் படுத்திக்கொண்டு தமது நிலையைக் காப்பாற்றி 
வந்தார் . அயோத்தியுடன் அரசியலார் மீண்டும் ஒரு 
புதிய உடன்பாடு செய்துகொண்டனர் ( 1777 ) . மறுபடி 
யும் மிடில்டன் அங்கே ரெஸிடென்ட் ஆனார் . 
அயோத்தி நவாப்பின் படைகளைப் பராமரிக்கும் பொறுப் 
பைக் கம்பெனியார் ஏற்றனர் . சில மாவட்டங்களின் 
வரித்தொகை அவர்களது தனி உரிமையாயிற்று . அவ் 
வேற்பாடு பிற்காலத்தில் வெல்ஸ்லி அமைத்த பாதுகாப்பு 
முறை உடன்படிக்கையை ஓரளவு ஒத்தது . ஆனால் அத் 
திட்டத்தைப் பிரான்ஸிஸ்ஸும் கிளாவரிங்கும் எதிர்த்தனர் . 
இடையூறுகள் மிகுதியாகி வந்ததால் ஹேஸ்டிங்ஸ் 1777 ல் 


நால்வர் 


238 


வேண்டியது 


என 


பதவியினின்று விலகிவிடுவதாக அறிவித்தார் . அவரை 
விரும்பாத நார்த்பிரபு ( ஆங்கிலப் பிரதமர் ) வும் இயக்குநர் 
களும் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் . ஆனால் 
முறைப்படுத்துஞ் சட்டத்தின்படி ஆலோசனைக்குழுவில் 
மூத்த உறுப்பினரான கிளாவரிங்தான் கவர்னர் ஜெனர 
லாக வரவேண்டும் ( அதாவது 

சட்டமியற்றப்பட்டதி 
லிருந்து 5 ஆண்டுக் காலத்துக்குள் அம்முறை பின்பற்றப் 
படவேண்டும் ). ஆனால் இயக்கு நர்கள் வெலர் என்பாரை 
அமர்த்தினர் . இதனால் சட்டமுரண்பாடு ஏற்பட்டதென்று 
கூறி ஹேஸ்டிங்ஸ் தாம் பதவியினின்று விலக மறுத்தார் . 
இயக்குநர்களின் ஆணை புறக்கணிக்கப்பட்டதால் அச் 
செய்தி தலைமை நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தது . 
அம்மன்றம் ஹேஸ்டிங்ஸ் 

பதிவியினின்று 

விலக 
இன்றியமையாததன்று 

முடிவு 
செய்தது . ஆங்கில மன்னருக்கும் அதனால் சினமுண்டா 
யிற்று . ஆனால் கம்பெனியின் உரிமையாளர்கள் . ஹேஸ் 
டிங்ஸை ஆதரித்தனர் . மேலும் அக்காலத்திலிருந்த 
நிலையின் காரணமாகவும் 

காரணமாகவும் தாய் நாட்டிலிருந்து 
ஹேஸ்டிங்ஸுக்கு மிகுதியான தொந்தரவு ஏற்படவில்லை . 

அதன்பின் கிளாவரிங் இறந்தார் ( 1777 ) . அவரிடத் 
தைப் பெற்ற வெலர் , பிரான்ஸிஸ்ஸை ஆதரித்தார் . 
ஆயினும் கவர்னர் ஜெனரலுக்கு முடிவுசெய் வாக்கு 
உரிமையும் பார்வெலின் உதவியும் வலிமை அளித்தன . 
1779 - ல் கிளாவரிங்குக்கு பதிலாகப் படைத்தலைவராக 
அமர்ந்த , ஸர் அயர் கூட் , பிரான்ஸிஸ்ஸை ஆதரிக்க 
வில்லை . 1780 - ல் பிரான்ஸிஸ் இங்கிலாந்துக்குத் திரும்பிச் 
சென்றபின் ஹேஸ்டிங்ஸுக்குச் சபையினரால் பெரும் 
இடையூறுகள் ஏற்படவில்லை . ஆயினும் அவராட்சியின் 
இறுதிப்பகுதியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது . ஹேஸ் 
டிங்ஸும் ஆலோசனையாளரின் கருத்தையொட்டி ஒழுகி 
வந்தார் . பிரான்ஸிஸ்ஸுக்கும் ஹேஸ்டிங்ஸுக்கு 
மிடையே அடிப்படைக்கருத்து வேற்றுமை இருந்தது . 
முடிவாக ஹேஸ்டிங்ஸின் கொள்கையே வெற்றிபெற்றது . 
ஆனால் பிறகு காரன்வாலிஸ் , சர்ஜான்ஷோர் காலங்களில் 


உலக 


2391 


பிரான்ஸிஸ்ஸின் கொள்கைகள் பின்பற்றப்பட்டதைக் 
காண்கிறோம் . பிரான்ஸிஸ்ஸின் கொள்கைகளாவன : 
இந்தியச் சிற்றரசர்கள் செய்திகளில் தலையிடாமை ; போர் 
ஊக்கமற்ற - அமைதியான - வெளித்துறைக் கொள்கை ; 
நிலையான நிலவரி ஏற்பாடு முதலியனவாம் . அவர் 
இங்கிலாந்துக்குத் திரும்பியபிறகு ஹேஸ்டிங்ஸையும் 
இம்பேயையும் துரோகக் குற்றஞ்சாட்டும் முயற்சியில் 
ஈடுபட்டார் . 

முறைப்படுத்துஞ் சட்டத்தின் விதிகளிற் சில , தெளி 
வற்றும் சில , குறைபாடுகளுடன் கூடியதாகவும் இருந்த 
தால் ஆலோசனைக் குழுவுக்கும் நீதி மன்றத்துக்கும் 
போராட்டம் விளைய அவை காரணமாயின .. 

அவ்விரு 
துறைகளின் அதிகார வரம்பு தெளிவாக அறிவிக்கப் 
படவில்லை . ஹேஸ்டிங்ஸும் இம்பேயும் நெருங்கிய 
நண்பர்களாதலால் போராட்டமேற்படுவதைத் தடுக்க 
தொடக்கம் முதல் ஹேஸ்டிங்ஸ் முற்பட்டிருந்தார் . 
ஆயினும் சில முக்கியமான செய்திகளில் சச்சரவுகள் 
தடுக்கப்படக்கூடியதாக இல்லை . தலைமை நீதிமன்றம் ,, 
வங்காளம் , பீஹார் , ஒரிஸ்ஸா மாகாணங்களில் உள்ள 
மக்கள் யாவரின் மீதும் அதிகார உரிமை பாராட்டியது . 
ஆனால் ஆலோசனைக்குழு அதை மறுத்தது . சமீந்தார்கள் 
ஆங்கிலேயரின் குடிகள் அல்லர் என்றும் நவாபின் 
குடிகளே என்றும் வாதிக்கப்பட்டது . தலைமை நீதி 
மன்றத்துக்கு ஆங்கிலக்குடிகளின் மேல் அதிகாரமுண்டு . 
ஆனால் முறைப்படுத்தும் சட்டத்தில் சொற்றொடர்கள் 
தெளிவுபட அமையாததால் அவற்றிற்கு விளக்கம் கூறு 
வதில் கருத்துவேற்றுமை வலிமையடைந்தது . இதனால் 
நீதிபதிகட்கும் . வரிவசூல் முதலிய துறைக்களங்களின் 
அலுவலர்க்கும் சச்சரவுகள் ஏற்பட்டன . 1777-9 - ல் 
பாட்னா வழக்கில் தலைமை நீதிமன்றம் , கம்பெனியின்கீழ் 
முறை வழங்கும் துறையில் பணியாற்றும் இந்திய 
அலுவலரின் தவறுகளை விசாரிக்கத் தனக்கு உரிமை 
உண்டு என்ற முறையில் நீதி வழங்கியது . காஸிஜுரா 
வழக்கில் ( 1779-80 ) முன்னர் கூறியவாறு 

கூறியவாறு வங்காளம் 


240 


முதலிய மூன்று மாகாணங்களிலும் யாவரின்மீதும் நீதி 
முறை அதிகாரம் செலுத்த நீதிமன்றம் முற்பட்டது . 
போராட்டத்தை நீக்கும் வகையில் ஹேஸ்டிங்ஸ் , இம் 
பேயை " ஸதர் திவானி அதலத் ” தலைவராக ஆக்கி அவருக்கு 
நாட்டின் நீதிமன்றங்கள் யாவற்றின்மீதும் அதிகாரம் 
செலுத்தும் உரிமையை வழங்கினார் . அதன்பொருட்டு 
அந்நீதிபதி ஆண்டுக்கு 6000 பவுன்கள் ஊதியமாகப் 
பெற்றார் . தாய் நாட்டு அரசியலாரைக் கலந்து ஆலோசியா 
மல் ஒரு முக்கியமான சீர்திருத்தம் ஏற்பட்டிருப்பது 
நோக்கத்தக்கது . அதனால் இங்கிலாந்தில் 
எதிர்ப்பு எழுந்தது . அதனால் இம்பே , தாய் நாட்டுக்குத் 
திரும்ப அழைக்கப்பட்டார் . அவர்மீது துரோகக்குற்ற 
விசாரணை நடந்தது . இம்பே , நீதித்துறையில் மிகவும் 
புகழ்வாய்ந்தவர் . 1780-1 - ல் அவர் கடும் உழைப்பின் 
விளைவாக ஒரு நடைமுறை விதித்தொகுப்பைத் தயாரித் 
தார் ( 1787 - ல் அதுமாற்றப்பட்டது . ) . ஆகவே இந்தியச் 
சட்டத்தொகுப்பாளர்களில் முதல்வர் என்ற சிறப்பு 
அவருக்கு உரியதாகும் . 


110 , பக் . 245 . 


பகுதி 7 


நானா பட்னிஸ் ; மகாதஜி சிந்தியா ; 
முதல் மராட்டியப் போர் ( 1775-82 ) 
1772 - முதல் 1774 வரை மராட்டியர் செய்திகள் : 
மராட்டியர் , பானிப்பட்டுத் தோல்விக்குப் பிறகு விரை 
வில் மீண்டும் நன்னிலை அடைந்தனர் . நான்காவது 
பேஷ்வா மாதவராவ் 1772 - ல் இறந்தார் . அவருக்கு 
மகனில்லாததால் , அவருடைய உடன் பிறந்தாரான 
நாராயணராவ் ( பி .1755 ) பட்டம் பெற்றார் . அவருடைய 
சிறிய தந்தையான இரகுநாதராவும் அவர் மனைவி ( இரகு 
நாதராவின் மனைவி ) கொடிய ஆனந்திபாயும் , புதிய பேஷ் 
வாவின் பகைவர்களாயினர் . ஆனந்திபாயின் சூழ்ச்சியின் 
விளைவாக 1773 - ல் நாராயணராவ் கொல்லுண்டார் . ஆகவே 
இரகு நாதராவ்பேஷ்வா ஆனார் . சத்திரபதியும் முறைப்படி 
அதை ஏற்றுக்கொண்டார் . பேஷ்வாவுக்கு உள் நாட் 
டிலும் வெளி நாட்டிலும் எதிர்ப்பு வலிமை அடைந்து 
வந்தது . நிஸாம் அலியும் ஐதர் அலியும் வெளிப்புறத்தில் 
அவர் நாட்டைத் தாக்கினர் . நிஸாமைத் தோற்கடித்து , 
ஐதருடன் உடன்பாடு செய்துகொண்டபின் இரகு நாத 
ராவ் உள் நாட்டு 

இடையூறுகளை நீக்கிக்கொள்ளப் 
பூனாவுக்கு விரைந்து வந்தார் . கொலையுண்ட நாராயண 
ராவின் தாய் கோபிகாபாய் , மனைவி கங்காபாய் , அலுவ 
லாளர் நானா பட்னிஸ் முதலியோர் இரகுநாதராவை 
எதிர்க்கத்தக்க ஏற்பாடுகள் செய்து வந்தனர் . 
பட்னிஸும் மற்றும் பதினொருவரும் - இவர்களுக்கு வர 
லாற்றில் பாராபாயி அல்லது பனிரண்டு சகோதரர்கள் 
என்று பெயர் ஒன்றுகூடி நாராயணராவின் 

குழந் 
தைக்குத்தாமே பாதுகாவலராக இருந்து , அரசப்பிரதி 
நிதிகளாக ஆட்சிபுரியத் திட்டமிட்டனர் . அவர்கள் அக் 
குழந்தைக்கு 11 - ம் மாதவராவ் ( 1774-95 ) என்று பட்டமும் 
சூட்டினர் . 

16 


நானா 


242 


சூரத் உடன்படிக்கை ( 1775 ) : இரகு நாதராவ் 
( அல்லது இரகோபா ) பம்பாயிலிருந்த ஆங்கிலேயருடன் 
சேர்ந்து தம் உள் நாட்டுப் பகைவரை எதிர்க்க முடிவு 
செய்தார் . ஆனால் ஆங்கிலேயர் கேட்டபடி அவர் உத 
விக்குக் கைம்மாறாகப் பஸ்ஸீன் சால்செட் பகுதிகளைக் 
கொடுக்க விருப்பமில்லாததால் உடன்படிக்கை நிறை 
வேறவில்லை . அதற்கிடையில் ஆங்கிலேயர் , தாமே முற் 
பட்டுச் சால்செட் தீவைக் 

கைப்பற்றிக்கொண்டனர் . 
மேலும் பூனா அரசியலார் இரகு நாதரின் எண்ணங்களைப் 
பாழாக்குவதில் முனைந்திருந்தனர் . சோர்வடைந்த இரகு 
நாதர் பஸ்ஸீனை ஆங்கிலேயருக்குத்தர இசைந்தார் . 
சூரத்தில் அவ்விரு சாராருக்கும் உடன்படிக்கை ஏற் 

அதன்படி சால்செட் , பஸ்ஸின் . இரண்டும் 
ஆங்கிலேயர் வசமாயின . 

அவர்கள் இரகுநாதருக்கு 
ஐரோப்பியருமுள்ளிட்ட ஒரு படையைக் கொடுத்து உதவ 
ஒப்பினர் . படையின் செலவுகளை இரகோபா ஏற்க 
வேண்டும் . அதன்பிறகு பூனா அரசாங்கத்தின் படையை 
ஆங்கிலேயர் , பல இடையூறுகட்குப்பின் தோற்கடித்தனர் . 
சில மராட்டியத் தலைவர்கள் இரகோபாவின் கட்சியில் 
சேர்ந்தனர் . அந்தச் சமயத்துக்குமட்டும் இரகுநாதராவின் 
எண்ணம் நிறைவேறியது . 


பட்டது . 


புரந்தர் உடன்படிக்கை ( 1776 ) : அவ்வாறிருக் 
கையில் சூரத் உடன்படிக்கை , முறைப்படுத்துஞ் சட்டத் 
துக்கு முரணானது என்று வங்காளத் தலைமை அரசியலார் 
அறிவித்தனர் . இரகோபாவுக்கு ஆதரவாகப் போரிடுதல் 
முறையற்றது 

என்றும் தான்தோன்றித்தனமானது 
என்றும் இடையூறுகளை விளைக்கக்கூடியது என்றும் 
அவர்கள் கருதினர் . ஆலோசனைக் குழுவினர் , பம்பாய் 
அரசாங்கத்தைத் தன் முயற்சிகளைக் கைவிடுமாறு ஆணை 
யிட்டனர் . ( கவர்னர் ஜெனரலுக்கு அத்தகைய ஆணை 
யிடுவதில் விருப்பமில்லை ) . பம்பாய் அரசியலார் தம் 
செயல் சிறப்பானதே என்று வாதிட்டனர் . அதை 
ஏற்றுக்கொள்ளாத தலைமை அரசாங்கம் பூனாவிலிருந்த 


243 


பிரதி நிதி அரசியலாருடன் இரகோபாவுக்குப் பகையாக 
ஓர் உடன்படிக்கை செய்துகொண்டது . அதுவே புரந்தர் 
உடன்படிக்கையாகும் . அதன்படி ஆங்கிலேயர் இரகோ 
பாவை விடுத்துப் பூனா அரசாங்கத்துக்கு உதவிபுரிய 
வேண்டும் . அதற்குக் கைம்மாறாக அவர்கள் , 12 லட்ச 
ரூபாயையும் சால்செட்டையும் பெற்றனர் . இரகுநாத 
ராவுக்கு மாதம் ரூ .25,000 கொடுத்துவர மராட்டியர் ( பூனா ) 
இணங்கினர் . இரகோபாவுக்கு பம்பாய் ஆங்கிலேயரின் 
ஆதரவு இருந்ததால் சூரத்திலேயே அவர் தங்கியிருந்தார் . 
அதற்கிடையில் இயக்கு நர்கள் , சூரத் உடன்படிக்கையை 
ஏற்றுக்கொண்டு செய்தி அனுப்பினர் . கல்கத்தா தலைமை 
அரசாங்கத்தின் முயற்சி வீணாயிற்று . 

இரகோபா , 
பம்பாய்க்குப் பயணமானார் . 

மராட்டிய உள்நாட்டுச் செய்திகள் ( 1776-8 ) : சிறிது 
காலம் உள் நாட்டு இடையூறுகளையும் எதிர்த்து நிற்க 
வேண்டிய பொறுப்புப் பூனா அரசாங்கத்துக்கு ஏற்பட் 
டிருந்தது . ஐதர் கூட்டி என்ற இடத்தை 1776 - ல் கைப் 
பற்றிக் கொண்டு முராரிராவ் கோர்படே என்ற மராட்டிய 
வீரரைக் கைதியாக்கினார் . கோலாப்பூரின் 11 - ம் சாம்பாஜி 
1760 - ல் இறந்தபின் அவர் மனைவி ஜிஜிபாய் , தமது 
வளர்ப்புப் பிளளையான 1V- ம் சிவாஜி ( 1762-1812 ) யின் 
பிரதிநிதியாக ஆட்சி நடத்தினாள் . அவ்வம்மையார் பூனா 
அரசாங்கத்துடன் பகைமை பாராட்டினார் . ஐதருடனும் 
இரகோபாவுடனும் கூட்டுறவு அமைத்துக்கொண்டார் . 
ஆனால் 1778 - ல் பூனாப்படை அவரைத் தோற்கடித்தது . 
அதன் விளைவாக அவர் பூனா அரசியலாருக்கு அடங்கி 
யிருக்க ஒப்பினார் . 1777 - ல் இராமராசர் இறந்தார் . தாரா 
பாய்க்குப் பிறகு அச்சத்திரபதியிடம் மாதவராவ் அன்பு 
பாராட்டி வந்தார் . அவருக்குப்பின் அவருடைய ( இராம 
ராசரின் வளர்ப்பு மகனான 11 - ம் சாகு ( அல்லது இளைய 
சாகு ) சத்திரபதி ஆனார் . ( 1777-1808 ) . 

நானா பட்னிஸின் உயர்நிலை : பானிப்பட்டுப் போர்க் 
களத்திலிருந்து நானா பட்னிஸ் தப்பி ஓடிய செய்தியை 


244 


முன்னர்ப் பார்த்தோம் . 1762 ல் அவர் தனிமுறைச் செயலா 
ளராகவும் 1768 - ல் இரகுநாதராவின் சிறைக்காவல 
ராகவும் பணியாற்றிப் புகழ்பெற்றார் . அவர் , பேஷ்வா 
மாதவராவுக்கு மிகவும் கடப்பாடுடையவர் . நாராயணராவ் 
நானாவிடம் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் . அவர் 
கொலையுண்ட பத்தாம் நாளில் நானா மற்றவர்களுடன் , 
இரகோபாவைப் பழிக்குப்பழி வாங்குவதற்குச் சூளுரை 
கூறினார் . 1774 - ல் பூனாவில் அரசப் பிரதிநிதிக்குழு ஏற்படு 
வதற்கு அவர் சிறந்த காரணமாவார் . 

சவாய் மாதவ 
ராவைப் பேஷ்வாவாக அமர்த்திய பிறகு அவர் இரகோபா 
வின் திட்டங்களை அழிக்க முற்பட்டார் . அதைத் 
தொடர்ந்து ஆங்கிலேயருடன் புரந்தர் உடன்படிக்கையும் 
செய்துகொண்டார் . அதன்பின் அவர் தம் நாட்டின் உள் 
நாட்டு அலுவல்களில் கருத்தைச் செலுத்தலானார் . 1777 - ல் 
செயிண்ட் லூபின் என்ற பிரெஞ்சுத் தூதுவர் பூனாவில் 
நானா பட்னிஸ்ஸின் சிறப்பான வரவேற்பைப் பெற்றார் . 
அவ்வமயம் பூனாச்சபையில் உட்குழப்பம் மேலிட்டது . 
நானாவை வெறுத்த சிலர் அவருக்குப் பகையாகச் சதி 
செய்து அவரை ஒழித்து விட்டு இரகோபாவைப் பதவியில் 
அமர்த்த முயன்றனர் . ஆனால் அது பயனுறவில்லை . 
மகாதஜி சிந்தியா அவ்வமயத்தில் நானாவுக்கு உதவியா 
யிருந்தார் . பின்னர் பிரதிநிதிசபை மாற்றி அமைக்கப் 
பட்டது . 


மகாதஜி சிந்தியா : ஏறத்தாழ 1733 ல் பிறந்த மகாதஜி 
சிந்தியா , . பானிப்பட்டுப் போரின் முன்பும் அப்போர்க் 
களத்திலும் பாலாஜிராவுடன் ஒத்துழைத்தார் . அப் 
போரின் விளைவாக அவர் கால் முடமாயிற்று. மாதவராவ் 
இரகுநாதராவின் எதிர்ப்பைப் பொருட்படுத்தாது , மகர் தஜி 
சிந்தியா தமது தந்தையின் ஜாகீரைப் பெறுவதற்கு 
அனுமதித்தார் ( 1769 ) . அதே ஆண்டில் மகாதஜி , மராட் 
டியரின் வட இந்தியப் படையெழுச்சியில் பங்குகொண் 
டார் . இவரும் துக்கோஜி ஹோல்கரும் 1772 - ல் முகலாயப் 
பேரரசரைத் தில்லிக்கு அழைத்துச் செல்லக் காரண 


245 


மாயினர் . 1774 - ல் மராட்டியர் ரோஹில்லரைத் தோற் 
கடித்தமைக்கும் மகாதஜி சிறப்பான காரணமாவர் . நானா 
வுக்கு இவர் செய்த உதவியும் குறிப்பிடத்தக்கது . 
வார்கான் ஒப்பந்தம் ( 1779 ) : 

செயிண்ட் லூபின் 
பூனாவுக்குச் சென்றதால் , நானா, ஆங்கிலோயருக்குப் பகை 
யாகப் பிரெஞ்சியருடன் சதி சூழ்ச்சி செய்கின்றார் என்று 
வதந்தி பரவியது . ஆகவே ஆங்கிலேயர் நானாவைப் 
பகைக்கலாயினர் . இரகோபாவுடன் புதிய உடன்படிக்கை 
செய்துகொள்ளப் பம்பாய் அரசாங்கத்துக்குத் தாய் 
நாட்டினர் ஆதரவு தந்தனர் . ஆதலால் அவரையே பூனா 
வில் பேஷ்வாவின் பிரதிநிதியாக அமர்த்தப் பம்பாய் 
ஆங்கிலேயர் தீர்மானித்தனர் . ஆங்கிலேயப் படையை 
எதிர்க்க நானா தக்க முன்னேற்பாடுகளைச் செய்தார் .. 
ஹோல்கர் , சிந்தியா ஆகியோரின் உதவி அவருக்குக் 
கிடைத்தது . நானாவின் படைகளைக் கண்டு ஆங்கிலேயரே 
அச்சமுற்றனர் . ஆங்கிலப்படை ஊக்கங்குன்றி , வார்கான் 
அல்லது வாட்கான் என்ற இடத்தில் நானா பட்னிஸின் 
படைக்குக் கீழ்ப்படிந்தது . ஆங்கிலேயரை நம்புவதிற் 
பயனில்லை என்றுணர்ந்த இரகோபா சிந்தியாவிடம் 
சென்று பாதுகாப்பைக் கோரினார் . மராட்டியரின் தாக்குதல் 
களால் துயருற்ற ஆங்கிலேயர் வார்கானில் ஒரு ஒப்பந் 
தத்தைச் செய்துகொண்டனர். மகாதஜி சிந்தியா ஒப்பந் 
தத்தை ஏற்றுக்கொண்டார் . அதன்படி 1773 - ம் ஆண்டு 
முதல் ஆங்கிலேயர் , தாம் கைக்கொண்ட இடங்கள் 
யாவற்றையும் இழந்தனர் . மகாதஜி சிந்தியா, 41,000 
ரூபாயையும் புரோச் பகுதியின் வரித்தொகையையும் 
பெற்றார் . வங்காளத்திலிருந்து வந்த படைகளைத் 
திருப்பி அனுப்பவும் ஆங்கிலேயர் 

உடன்பட்டனர் , 
இரண்டு ஆங்கிலேயர்களைப் பிணையாக மராட்டியரிடம் 
நிறுத்திவைக்கவும் இசைந்தனர் . ஆனால் பம்பாய் , 
கல்கத்தா அாசாங்கங்கள் அவ்வொப்பந்தத்தை ஏற்க 
மறுத்தன . ஆயினும் மகா தஜி சிந்தியாவுக்குக் கொடுக்க 
வேண்டியதைமட்டும் வழங்க இணங்கின . முடிவாக 


246 


ஆங்கிலேயரின் படையெழுச்சி அறிவற்ற ஓர் செயலாகும் 
அதில் தொடர்புகொண்ட முதன்மைத் தலைவர்களை , 
இயக்குநர்கள் பதவியினின்று நீக்கினர் . இரகோபாவை , 
மகா தஜி சிந்தியா தமது காவலுக்கு உட்படுத்தி ஜான்ஸி 
யில் வைத்திருக்க வேண்டுமென்றும் அதுசம்பந்தமான 
செலவுகளைப் பூனா அரசாங்கம் கொடுக்குமென்றும் ஏற் 
பாடாயிற்று . ஆனால் செல்லும் வழியிலேயே இரகோபா 
தப்பி ஓடிவிட்டார். புரோச்சிலிருந்த 

ஆங்கிலேயர் 
அவரை வரவேற்றனர் . 


கோடார்ட்டின் ( Goddard ) வெற்றியும் தோல்வியும் : 
வாரன்ஹேஸ்டிங்ஸ் , கோடார்ட் என்பாரின் தலைமையின் 
கீழ் ஒரு படையை அனுப்பியிருந்தார் . அப்படை வந்து 
சேருவதற்கு முன்னரே வார்கான் ஒப்பந்தம் ஏற்பட்டது . 
ஆதலால் ஹேஸ்டிங்ஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
கோடார்ட் 1779 - ல் சூரத் வந்துசேர்ந்தார் . அவருடைய 
வீரச் செயல்கள் ஆங்கிலேயரின் படைப்பெருமையைப் 
பெருக்கின . பிரெஞ்சுக்காரரின் ஆதிக்கம் மகாராட்டிரத் 
தில் ஏற்படாவண்ணம் தடைசெய்ய வேண்டுமென்பது 
ஹேஸ்டிங்ஸின் கருத்தாகும் . நானாபட்னிஸ் , நிஸாம் 
அலியுடனும் ஐதர் அலியுடனும் கூட்டுறவுகள் அமைத்துக் 
கொண்டு ஆங்கிலேயரை எதிர்க்க முன்னேற்பாடு 
செய்துவந்தார் . ஆங்கிலேயர் தம்முடன் உறவாட 
வேண்டுமெனின் முதலில் இரகோபாவையும் சால் 
செட்டையும் தம்மிடம் ஒப்படைக்கவேண்டுமென்று வற் 
புறுத்தினார் . இவ்வாறு போர் மீண்டும் தொடங்கியது . 
கோடார்ட் , 1780 - ல் 

தபை என்ற இடத்தைக் கைக் 
கொண்டார் ; கெயிக்வாரின் பதே சிங்குடன் நட்பு உறவு 
கொண்டார் ; அகமதாபாத்தை அழிக்க முற்பட்டார் . 
மகாதஜி சிந்தியாவும் துக்கோஜி ஹோல்கரும் ஆங்கிலத் 
தளபதியைத் தாக்க முன்வந்தனர் . ஆனால் அவர்கள் 
திரும்பிச்செல்ல நேர்ந்தது . சிந்தியா தங்கியிருந்த 
இடத்தை கோடார்ட் தாக்கினார் . அவர் மகாராட்டிரத்தை 
விடக் குஜராத் பகுதியே போர்ச்செயல்கள் நிகழ்த்த ஏற்ற 


247 


உரிய 


குவாலியர் 


இடமாகக் 

கொண்டார் . குஜராத்திலிருந்த சிந்தியா , 
ஹோல்கர் இருவரையும் திரும்பச்செய்வதற்காக அவர்கள் 
கருத்தை மத்திய இந்தியாவுக்கு மாற்ற எண்ணி ஹேஸ் 
டிங்ஸ் , காப்டன் பாப்ஹாம் என்பார் தலைமையில் வங்கா 
ளத்தினின்று ஒரு படையை அனுப்பினார் . அத்தலைவர் 
கோஹட் ( குவாலியருக்கு அருகில் ) இராணாவுக்கு உதவி 
செய்யத்தொடங்கினார் . அந்த இராணா பேஷ்வாவுக்கு 
அடங்காமல் உரிமைபெற விரும்பினார் . அவர்கள் தீவிர 
மாகப் 

போரிட்டு சிந்தியாவுக்கு 
கோட்டையை முற்றுகையிட்டுக் கைப்பற்றினர் . அச் 
செயல் ஆங்கிலேயரின் பெருமையை உயர்த்தியது ; 
சிந்தியாவை மாளவத்துக்கு மீளவைத்தது . அதே காலத் 
தில்தான் ஐதர் அலி கருநாடகத்தில் ஆங்கிலேயரைத் 
துன்புறுத்திவந்தார் . கோடார்ட் , பஸ்ணீனைக் கைப் 
பற்றினார் . அது மராட்டியருக்குப் பெருந்தோல்வியே. 
எனினும் நானா மனஉறுதி குன்றவில்லை . ஆங்கிலேயர் 
விடுத்த அமைதி யோசனையை ஏற்க மறுத்துவிட்டார் . 
மேலும் மேலும் வன்மையான போருக்கான முன்னேற் 
பாடுகளைச் செய்துவந்தார் . அம் முயற்சிகளின் விளைவாக 
1781 - ல் பரசுராம் பாவோ பட்வர்த்தன் , ஹரிபாட்கே , 
துக்கோஜி ஹோல்கர் முதலியவர்கள் 

கோடார்டை 
கல்யாண் பகுதிக்குத் தெற்கில் தோற்கடித்தனர் . ஆனால் 
அதற்கிடையில் சிந்தியா , ஆங்கிலேயரால் சிப்ரியில் 
( சிவபுரி , குவாலியர் நாடு ) முறியடிக்கப்பட்டார் . 

வாரன் 
ஹேஸ்டிங்ஸின் முயற்சியால் முதோஜி பான்ஸ்லே 
மராட்டியக் கூட்டரசினின்றும் பிரிந்தார் . சிந்தியா நானா 
பட்னிஸுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே மத்தியஸ்த 
ராக இருக்க விரும்பி 1781 - ல் ஆங்கிலேயருடன் உடன் 
பாட்டுக்கு வர இசைந்தார் . அவ்வுடன்படிக்கை காப்பாற் 
றப்படுவதற்குத் தாமே பொறுப்பும் ஏற்றுக்கொண்டார் . 


சால்பை உடன்படிக்கை 1782 : கோடார்ட் தோல்வி 
யுற்றபிறகு ஆங்கிலேயருக்கு நிபந்தனைகள் விதிக்க நானா 
பட்னிஸ் முற்பட்டார் . ஆனால் மகாதஜி சிந்தியாவும் 


248 


நாகபுரி பான்ஸ்லேயும் ஆங்கிலேயரின் சார்பாகப் பேச்சு 
வார்த்தை நடத்தினர் . அச்சமயத்தில் ஐதரைப் பல 
இடங்களில் ஸர் அயர் கூட் தோற்கடித்தார் . அச் 
சூழ்நிலை காரணமாக நானா மகா தஜியின் நிபந்தனை 
களுக்கு இணங்கினார் . 1782 - ல் சால்பை ( குவாலி 
யருக்கும் ஜான்ஸிக்கும் இடையில் ) என்னும் இடத்தில் 
ஆங்கிலேயருக்கும் மராட்டியருக்கும் இடையே உடன் 
படிக்கை ஏற்பட்டது . அதன்படி ஆங்கிலேயர் புரந்தர் 
உடன்படிக்கைக்குப்பிறகு வென்ற நாடுகள் அனைத் 
தையும் மராட்டியர்களுக்குத் திரும்பக் கொடுத்துவிட 
வேண்டும் . ( ஆகவே சால்செட் ஆங்கிலேயர் வசமே 
இருந்தது ) ; சிந்தியாவின் பணிகளுக்காக 

புரோச் 
இரகோபா மாதமொன்றுக்கு 
உபகாரச்சம்பளம் பெற்றார் . சிந்தியாவின் இராச்சியத் 
தில் அவர் தங்கினார் . அவருக்கு ஆங்கிலேயர் உதவி 
செய்யக்கூடாது ; ஆங்கிலேயரின் ஐரோப்பியப் பகைவர் 
களுடன் பேஷ்வா நட்புறவு கொள்ளலாகாது ; மேலும் 
ஐதர் ஆங்கிலேயரிடமிருந்தும் நவாப்முகம்மது அலியிட 
மிருந்தும் வென்ற இடங்களைத் திரும்ப அளிக்கும் 
பொறுப்பை . மராட்டியர் ஏற்கவேண்டும் . இவ்வுடன் 
படிக்கையை 

நானா 1783 - ல்தான் 

உறுதி செய்தார் . 
இதனால் ஆங்கிலேயருக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படாத 
போதிலும் அவர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் இடையே 
ஏறத்தாழ இருபது ஆண்டுகட்கு சமாதானம் நிலவியது . 


கிடைத்தது . 


ரூ 25000 


முதல் மராட்டியப் போரின் முடிவுகள் : இப்போரின் 
விளைவாக மகாதஜி சிந்தியா மிகவும் சிறப்பான நிலையை 
அடைந்தார் . அதுமுதல் அவர் பூனாவிலிருந்த பேஷ்வா 
வுக்கும் நானா பட்னிஸுக்கும் அடங்கி நடக்காமல் 
உரிமையுடன் செயலாற்றத் தொடங்கினார் . வட இந்திய 
அரசியலில் அவருடைய சிறப்பு உயர்ந்தது . அப்போரில் 
ஹேஸ்டிங்ஸ் , காலத்துக்கேற்றவாறு 

நடந்துகொண்ட 
தால் ஆங்கிலேயருக்கேற்பட்டிருந்த போர் இடையூறுகள் 
நீங்கின . பானிபட்டுப் போரும் பேஷ்வா மாதவராவின் 


249 


சாவும் மராட்டியரை வலிமை குன்றச்செய்துவிடவில்லை 
என்பதை இப்போர் காட்டுகிறது . இப்போரில் சிறப்பான 
பங்கு கொண்ட நானாபட்னிஸின் ஆற்றல் பாராட்டத் 
தக்கது . சால்பாய் உடன்படிக்கை இரகோபாவின் பேர 
வாவை அழித்தது . 

இரகோபாவின் சாவு ( 1784 ) : தொடக்க காலத்தில் 
இரகோபா மராட்டியரின் லாகூர் படையெழுச்சியிலும் 
உத்கீர் போரிலும் பங்கு கொண்டார் . பானிப்பட்டுப் 
போருக்குப்பிறகு அவர் தீமை எதையும் செய்யாவண்ணம் 
மாதவராவ் கட்டுப்படுத்திவந்தார் . 1772 - ல் பின்னவர் 
இறந்தபின் இரகோபா தம் விருப்பம் போல் செயலாற்ற 
முற்பட்டார் . அவர் மனைவி ஆனந்திபாய் தன் 
வனையே மிகவும் கட்டுப்படுத்திவந்தாள் . படைத்திறமை 
மிகுதியாக இருந்த போதிலும் பெருமிதமும் சூழ்ச்சித் 
தன்மையும் ஊசலாடும் மனத்தன்மையும் இரகோபாவிடம் 
இருந்தன . தன் மனைவியின் கெடுமதியினாலும் அவர் 
கேடுற்றார் . அவர் ஆங்கிலேயர் உதவியை - நாடி இங் 
கிலாந்தின் மன்னர் ||| - ம் ஜார்ஜுக்கு முடங்கள் வரைந் 
ததும் அறிஞர் பர்க்கின் நல்லெண்ணத்தைப் பெற்றதும் 
குறிப்பிடத்தக்த நிகழ்ச்சிகளாம் . 1784 - ல் இரகோபா 
உயிர் நீத்தார் . 


கண 


பகுதி 8 


ஐதர் அலியும் சென்னை அரசாங்கமும் ; 
இரண்டாம் மைசூர்ப்போர்- முற்பகுதி 1780-2 

ஐதரின் விரைவான முன்னேற்றம் ( 1772-9 ) : 1772 
வரை ஐதரின் வாழ்க்கையை முன்னர் வரைந்தோம் . 
அவ்வாண்டில் தான் அவர் பேஷ்வா மாதவராவுக்கு 
அடங்கினார் . அப்பேஷ்வா இறந்தபின் மராட்டிய 
அரசியலில் குழப்பம் மேலிட்டது . அந்நிலைமை ஐதரின் 
முன்னேற்றத்துக்கு அனுகூலமாயிற்று . 1773 - ல் 
நாட்டில் அரசுரிமைப் போராட்டம் தோன்றியது . ஐதர் 
அதைப்பயன்படுத்திக்கொண்டு மெர்க்காராவுக்குச் 
சென்று , நூற்றுக்கணக்காண மக்களைக் கொலை செய்து 
மன்னரைக் கைதியாக்கிச் சீரங்கப்பட்டணத்துக் அழைத் 
துச்சென்றார் . அதே ஆண்டில் அவர் கள்ளிக்கோட்டை 
யைக் கைக்கொண்டு மலையாள நாட்டை மீட்டும் வென்றார் . 
முன்னர் அவர் மராட்டியரிடம் இழந்த இடங்களை 1774 - ல் 
மீட்டுக்கொண்டார் , இரகோபாவுக்கு ஐதரின் ஆதரவு 
கிடைத்தது . குடகில் ஏற்பட்ட கலகத்தை அடக்கிவிட்டு 
ஐதர் , 1775 - ல் சீரங்கப்பட்டணம் திரும்பினார் .; - அவ் 
வாண்டில் மன்னர் VIII- ம் சாமராசர் 

இறக்கவே , 
அவருடைய இடத்தில் IX- ம் சாமராசரை ( 1775-96 ) 
அமர்த்தினார் . பெல்லாரியும் கூட்டியும் அவர் வசப்பட்டன . 
கூட்டியின் தலைவரான முராரிராவ் கோர்படே ( ஆர்க் 
காட்டில் கிளைவுக்கு உதவி செய்தவர் ) ஐதருக்கு அடங்கி 
அழிந்தார் . ( 1776 ) . மறைந்துபோன விசய நகர அரசின் 
பிரதிநிதி யென்று தம்மைக் கூறிக்கொண்ட ஆனெகுந்தி 
அரசர் , 1776 - ல் ஐதரால் நாடிழந்தார் . மராட்டிய 

யரையும் 
ஐதர் வென்று கிருஷ்ணா ஆறுவரை உள்ள நிலப் 
பகுதியைக் கைக்கொண்டயின் 1678 - ல் அவர்களுடன் 
உடன்படிக்கை செய்து கொண்டார் . அடுத்த ஆண்டில் 
அவர் துரோகச்செயல் புரிந்து சிதால் துர்க்கத்தைத் தம் 


251 


வசப்படுத்திக்கொண்டார் . அவ்விடத்தின் இளைஞர்களை 
முகம்மதியர்களாக்கி அவர்களைக்கொண்ட புதியபடை 
யொன்றை அங்கே நிறுவினார் . மலையாளத்தில் தாம் 
கைப்பற்றிய ஷெயிக் அயஸ் என்ற நாயரை , முகம்மதிய 
ராக்கி அவரையே சிதால் துர்க்கத்தின் கவர்னராக அமர்த் 
தினார் . பிறகு கடப்பை அவர் வசப்பட்டது . அதன்பின் 
சீரங்கப்பட்டணம் திரும்பிய அவர் சிவில் துறைக்களங் 
களைச் சீர்திருத்தினார் . காவல் துறை வலிமையடைந்தது . 
1779 - ல் நானாபட்னிஸ் , ஆங்கிலேயருக்குப் பகையாக 
ஐதருடனும் நிஸாம் அலியுடனும் கூட்டுறவு அமைத்துக் 
கொண்டார் . 


அரசிய 


சென்னை கவர்னர்கள் : அக்காலத்தில் சென்னை 
அரசாங்கம் சீர்கேடுற்று இருந்தது . கவர்னர்களின் நிலை 
உறுதியற்றதாயிற்று . ஆலோசனைக் குழுவினரில் நேர்மை 
யும் திறமையும் வாய்ந்த உறுப்பினர் இல்லை. 
லாருக்கு வேண்டிய வன்மை அவர்களிடம் கிடையாது 
என்று இயக்குநர்களே குறிப்பிட்டுள்ளனர் . செயிண்ட் 
ஜார்ஜ் கோட்டையின் கவர்னர்களின் பெயர்களும் கால 
முறையும் வருமாறு : பிகட் ( 1755-63 ) ; பால்க் ( 1763-7 ) ; 
பூர்ஷியர் ( 1767-70 ) ; தியூப்ரே ( 1770-3 ) ; விஞ்ச் ( 1773-5 ) ; 
மறுபடியும் பிகட் ( 1775 - 6 ) ; ஸ்ட்ராட்டன் ( 1776 - 7 ) ; 
ஒயிட் ஹில் ( 1777-8 ) ; ரம்போல்ட் ( 1778-80 ) ; 

மீண்டும் 
ஒயிட் ஹில் ( 1780 ) ; ஸ்மித் ( 1780-1 ) ; மக்கார்த்னே 
( 1781-5 ) . இரட்டை ஆட்சி முறையால் அரசியலில் சீர் 
கேடுகள் விளைந்தன . நவாப் முகம்மதி அலியின் இயல்பும் 
அவர் தொடர்பு கொண்ட அலுவலாளர்களின் நடத்தை 
யும் அக்கேடுகளை மேலும் பெருக்கின , கம்பெனியின் 
அலுவலாளர்கள் யாவரும் சென்னையில் , நவாப் முகம்மது 
அலி வாலாஜாவுக்குப் பணம் கடன் கொடுப்பதன் மூலம் 
தங்களுடைய நல்வாய்ப்புக்களைப் பெருக்கி வந்தனர் . 
ஆண்டுக்கு 36 சத வீதம் கூடச் சில சமயங்களில் நவாப் 
பிடமிருந்து வட்டி வாங்கப்பட்டது . பிறகு சிறிது சிறிதாக 
வட்டித்தொகை குறைந்து 10 சதவீதமாயிற்று . தாம் 


252 


பெற்ற கடன் தொகையைக் கொண்டு நவாப் , கருநாடகத் 
தில் ஆங்கிலப் - பிரெஞ்சுப் போர்களை நிகழ்த்தி வந்தார் . 
ஆர்க்காட்டு நவாப்பின் 

கடன் தொகைகளைப்பற்றிப் 
பார்லிமெண்டில் தாம் நிகழ்த்திய சில சொற்பொழிவுகளில் 
பர்க் குறிப்பிட்டிருப்பது நோக்கற்பாலது ( 1775 ) . 

கடன் 
கொடுத்தவர்களுக்குத் தலைமையாயிருந்த பால் பென்பீல்டு 
( Paul Benfield ), நவாப் தமக்குப் பெருந்தொகை தர 
வேண்டுமென்று வழக்காடினார் . அவர் கம்பெனியில் 
கீழான அலுவலர் . நவாப் கடன்காரர்களுக்குத் தம் 
நாட்டையும் அடகு வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது . 
சில மாவட்டங்களில் வரியை வாங்கிக்கொள்ளும் அதி 
காரத்தையும் அவர் கடன் கொடுத்தோருக்கு அளித்தார் . 
இக்கடன் சம்பந்தமான ஊழல்களும் வங்காளத்தில் மீர் 
காசிம் காலத்தில் உள் நாட்டு வாணிகத்தில் தலையிட்டு 
வந்ததும் ஆங்கில - இந்திய ஆட்சி முறையில் சிறப்பாகக் 
குறிப்பிடத்தக்க பழிச்செயல்களாம் . கருநாடக நவாப் 
வாலாஜா , பெயரளவில் உரிமையுடனிருந்த போதிலும் , 
தமது கடன்பட்ட நிலை காரணமாகச் சென்னை அரசிய 
லாரைக் கட்டுப்படுத்தி எதையும் செய்ய இயலாத நிலையில் 
இருந்தார் . 


தஞ்சாவூர் அரசர் : பிரதாப் சிங்கின் மகனாரான 
துலாஜி 1763 முதல் 1787 வரை தஞ்சையில் அரசாண்டார் . 
அவர் நாட்டைக் கைப்பற்ற வேண்டுமென்ற பேராசை 
நவாப் முகம்மது அலி வாலாஜாவுக்கு இருந்தது . 1762 - ம் 
ஆண்டிலேயே கவர்னர் பிகட்டின் முயற்சியால் நிகழ்ந்த 
உடன்படிக்கையின்படி நவாபுக்குத் தஞ்சை அரசர் ஆண்டு 
தோறும் கப்பம் கட்ட உடன்பட்டனர் . ஆனால் அவ்வாறு 
அவர் ஒழுங்காகக் கப்பம் கட்டுவதில்லை 

யென்றும் , 
மராட்டியருடனும் ஐதர் அலியுடனும் சேர்ந்து சதி செய் 
கிறார் என்றும் , நவாப் , அவர் மீது குற்றஞ்சாட்டினார் . 
அதன் விளைவாக சென்னை அரசியலாரின் உதவியுடன் 
1771 , 1773 ஆகிய ஆண்டுகளில் தஞ்சை மீது இரண்டு 
படையெடுப்புக்கள் நிகழ்ந்தன . தஞ்சை , நவாப் வச 


253 


மாகியது . அதன் அரசர் குடும்பத்துடன் சிறைப்பட்டார் . 
தஞ்சாவூரின் நீண்ட கால வரலாற்றில் 1773 முதல் 1776 
வரை உள்ள காலப்பகுதியில்தான் முகம்மதியர் ஆட்சி 
யைக் கைப்பற்றித் தொந்திரவுகள் கொடுத்து வந்ததைக் 
காண்கிறோம் . அக்காலத்தில் அந்நாட்டின் வரிகளை , 
நவாப்பின் கடன்காரர்கள் வசூலித்துக்கொண்டனர் . பென் 
பீல்டு முதலியோர் , தம்மால் இயன்றவரை , உழவர்களிட 
மிருந்து பொருள் பறித்தனர் . அந்நிகழ்ச்சிகளை இரு 

இங்கி 
லாந்தில் இருந்த இயக்குநர்கள் அறிந்தவுடன் சினங் 
கொண்டனர் . தஞ்சை 

அரசரை நாடிழக்கச்செய்தது 
நீதியற்ற கொடுஞ்செயலென்று அறிவித்தனர் . சென்னைக் 
கவர்னர் விஞ்ச் என்பவரைப் பதவியினின்று விலக் 
கினர் . தஞ்சையை மீண்டும் அதன் 

அரசரிடம் 
ஒப்படைத்துவிடுமாறு ஆணையிட்டனர். 1776 - ல் பிகட் 
மீண்டும் கவர்னராகி அவ்வாணையை 

1776 - ல் நிறை 
வேற்றினார் . நவாப் கவர்னருக்குக் கைக்கூலி கொடுத்து 
அச்செயலை நிறைவேற்றாமலிருக்க முயன்றது பயனுற 
வில்லை . நவாப்புக்குக் கடன் கொடுத்திருந்த ஆங்கிலேயர் 
கவர்னருடன் பகைமை பாராட்டினர் . பால் பென்பீல்ட் 
தமக்கு 23 லட்ச ரூபாய் நவாப்பிடமிருந்து கிடைக்க 
வேண்டு 

வழக்காடினார் . அவ்வழக்கை 
ஆலோசனைச் சபையில் பெரும்பான்மையினர் ஆதரித் 
தனர் . 

சச்சரவுகள் மிகுந்தன . கவர்னர் தமது எதிரி 
களைச் சபையினின்று அகற்றினார் . அவருக்கு எதிராகச் 
சூழ்ச்சி நடந்தது . அதில் நவாப்பும் பென்பீல்டும் முக்கிய 
பங்கு கொண்டிருந்தனர் . அதன் முடிவாக 1776 - ல் பிகட் 
சிறைப்பட்டார் . அடுத்த ஆண்டில் அவர் சிறையிலேயே 
இறந்துவிட்டார் . அந்நிகழ்ச்சிகளில் தொடர்புகொண்ட 
ஆங்கிலேயச்சபையினர் தாய் நாட்டுக்குத் திரும்ப அழைக் 
கப்பட்டனர் ; அவர்கள் காசுத்தண்டம் கொடுக்க நேர்ந்தது . 
பென்பீல்டு மட்டும் தப்பினார் . இச் செய்திகள் யாவும் அக் 
காலத்துச் சென்னை அரசியலின் தன்மையைக் காட்டு 


- மென்று 


கின்றன . 


254 


ஸர் தாமஸ் ரம்போல்ட் : 1778 முதல் 1780 வரை 
சென்னைக் கவர்னராயிருந்த ரம்போல்ட் ( Rumbuld ) 
அவருக்கு முன்பிருந்த கவர்னர்களைப் போலவே முறை 
யற்ற செயல்களை மேற்கொண்டர் . வடசர்க்காரில் அவர் 
சமீந்தார்களுடன் ஒரு நிலவரி ஏற்பாடு அமைத்தார் . 
அதனால் அவருக்கு மிகுதியான பொருள் கிடைத்தது . 
ஆறு மாத காலத்தில் அவர் 43 லட்ச ரூபாய் சம்பாதித்துத் 
தாய் நாட்டுக்கு அனுப்பியதாகக் கூறப்படுகிறது . அவர் 
நிஸாமின் உடன் பிறந்தாரான பஸலத்ஜங்கிடமிருந்த 
குண்டூரைத் தாம் வாங்கிக்கொண்டார் . அதனால் நிஸா 
முக்கு வருத்தமேற்பட்டது . மேலும் நிஸாமுக்கு ஆங்கி 
லேயர் தரவேண்டிய கப்பத்தையும் நிறுத்திவிட முயன்றார் . 
நெருக்கடியான ஒரு சமயத்தில் நிஸாமுடன் பகைமை 
கொள்வது தவறான கொள்கை என்பது வாரன் ஹேஸ்டிங் 
ஸின் கருத்தாகும் . ஆகவே அவர் சென்னை அலுவல் 
களில் தலையிட்டதால் அவருக்கும் கவர்னருக்கும் சச்சரவு 
ஏற்பட்டது . முடிவாக பஸலத்ஜங் , குண்டூரைத் திரும்பப் 
பெற்றார் . நிஸாம் , சென்னை ஆங்கிலேயரிடம் நம்பிக்கை 
இழந்தார் . அதேசமயத்தில் ஐதருடன் போர் தொடரும் 
போலிருந்தது . 1780 - ல் ரம்போல்டு இங்கிலாந்துக்குத் 
திரும்பினார் . இயக்குநர்கள் அவரை 

1781 - ல் பதவியி 
னின்று விலக்கினர் . 


இரண்டாம் மைசூர்ப் போரின் காரணங்கள் : ஐதர் 
ஆங்கிலேயருடன் நட்பு உறவு கொண்டிருக்கவேண்டு 
மென்றுதான் எண்ணினார் . ஆனால் அவர்கள் தாம் அவ 
ருடன் 1769 - ல் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறிய 
தால் ஐதருக்குப் பெரிய குறை இருந்தது . 1773 முதல் 
1778 வரை அவர் , அவ்வுடன்படிக்கையைப் புதுப்பிக்கப் 
பலவாறு முயன்றும் அது பயனளிக்கவில்லை . ஐதரின் 
பகைவரான முகம்மது அலி வாலாஜா , ஆங்கிலேயருக்கும் 
அம்மைசூர் வீரருக்கும் உடன்பாடு ஏற்படாத வகையில் 
தமது செல்வாக்கைப் பயன்படுத்தி வந்தார் . நவாப்பின் 
குறைகளைத் தீர்க்க இங்கிலாந்திலிருந்து லின்ட்ஸே 


255 


ருடன் 


சேர்ந்து 


( Lindsay ) என்ற தூதுவர் சென்னைக்கு வந்திருந்தார் . 
அவர் , ஐதருக்குப் பகையாக மராட்டியருடன் நட்பு 
கொள்ளுமாறு ஆங்கிலேயருக்கு அறிவுரை கூறினார் . 
ஆகவே அந்நிலையில் ஐதர் போருக்கான முன்னேற்பாடு 
களைச் செய்யத் தொடங்கினார் . அவர் புதுச்சேரி கவர்ன 

கூட்டுறவு 

அமைத்துக்கொண்டார் . 
1778 - ல் இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் 

போர் 
மூண்டது . ஆதலால் சந்திர நாகூர் , புதுச்சேரி , மாஹி 
முதலிய இடங்களை ஆங்கிலேயர் கைப்பற்றலாயினர் . 
( 1779 ) . ஐதருக்கு ஐரோப்பாவிலிருந்து மாஹி வழியாகப் 
போர்த் தளவாடங்கள் வந்துகொண்டிருந்தன . அம் 
மைசூர் வீரர் மலையாளத்தை வென்றார் என்று முன்னர்ப் 
பார்த்தோம் . அதன் காரணமாக அவர் மாஹி தமது 
காவலுக்கு உட்பட்டது என்று வாதித்தார் . அதைப் 
பொருட்படுத்தாமல் சென்னை அரசியலார் மாஹியை 
முற்றுகையிட்டுக் கைப்பற்றினர் ( 1779 ) . மேலும் , ஐத 
ருக்குக் குண்டூர் சர்க்காரைக் கைக்கொள்ளவேண்டு 
மென்ற எண்ணமிருந்தது . ஆங்கிலேயர் அதைத் தம் 
வசப்படுத்த முற்பட்டனர் . அவ்வாறிருக்கச் சென்னை 
அரசியலார் நிஸாம் அலியைப் பகைத்துக்கொண்டனர் 
என முன்னர்க் கூறினோம் . 1779 - ல் ஐதர் , நிஸாம் அலி 
யுடனும் மராட்டியருடனும் கூட்டுறவு 

அமைத்துக் 
கொண்டார் . ரம்போல்டுக்குப்பின் கவர்னராக வந்த 
ஒயிட் ஹில் ஆற்றலற்றவர் . கைக்கூலி வாங்குவதில் 
திறமைசாலி . சென்னையில் படைத்தலைவராக இருந்த 
சர் ஹெக்டர் மன்றோ ( பக்ஸார் போரில் வெற்றிபெற்றவர் ) 
அவ்வமயம் தக்க முன்னேற்பாடுகளைச் செய்யாமல் 
துணிவற்று இருந்தார் . ஐதர் கருநாடகத்தில் படை 
யெடுத்து வரும்பொழுது ( ஜூலை - 1780 ) இடையூறுகள் 
மிக்க பொறுப்பை ஏற்று நிர்வகிக்கத்தக்க தலைவர்கள் 
சென்னையில் இல்லை . 


ஆங்கி 


போர் : கருநாடகப் படையெழுச்சி 1780 : 
லேயர் இந்தியாவில் ஐதர் , நிஸாம் , மராட்டியர் , முதலிய 


256 


பல 


பகைவர்களை ஒரே காலத்தில் எதிர்க்கவேண்டி 
யிருந்தது . அப்பகைவர்கள் பிரெஞ்சுக்காரரின் உதவி 
யையும் பெற்றிருந்தனர் . அக்காலத்தில் தான் அமெரிக்க 
உரிமைப்போர் ( 1775-83 ) நடந்துவந்தது . ஆங்கில வீரர் 
பர்காயன் 1777 - ல் சாரடோகாவில் சரணடைந்தார் . 
இங்கிலாந்துடன் 1778 - ல் பிரான்ஸும் 1779 - ல் ஸ்பெயி 
னும் 1780 - ல் ஹாலந்தும் போர்தொடுத்தன . வடக்கு 
ஐரோப்பிய நாடுகள் இங்கிலாந்துக்குப் பகையாக ஒன்று 
சேர்ந்தன . ஆகவே ஆங்கிலேயருக்கு அது ஒரு நெருக் 
கடியான காலமாகும் ஐதர் சென்னையைக் கடல் வழியாக 
வும் நிலவழியாகவும் முற்றுகையிடத் திட்டமிட்டார் . அத் 
திட்டப்படி பிரெஞ்சியர் கடலில் ஆங்கிலேயரை எதிர்க்க 
வேண்டும் ; ஐதர் பழவேற்காட்டிலிருந்து புதுச்சேரிவரை 
உள்ள நிலப்பகுதியைத் தாக்கி அழிக்க முற்பட்டார்,. 
கருநாடகத்தில் அவர் படை வெற்றிமேல் வெற்றி 
அடைந்தது . அவர் இழைத்த அழிவுபாடுகளை அறிஞர் 
பர்க் இயற்கையான தமது ஆற்றலினால் விளக்கியுள்ளார் . 
வரும் வழிகளில் எல்லாம் அவ்வீரர் கொள்ளையடித்தாராம் . 

இடங்கள் கோரமான வகையில் தீக்கிரையாயின . 
கோயில்கள் அழிந்தன . வீடுகள் எரிந்தன. திக்கற்ற 
மக்கள் அங்குமிங்கும் ஓடித் தவித்தனர் . உயிர் தப்பியவர் 
களைப் பஞ்சம் வாட்டியது . ஆண் , பெண் , சிறுவர் 
யாவரும் கருணையின்றிக் கொல்லப்பட்டனர் . தந்தை 
தாயாரைப் பிரிந்து தவிக்கும் குழந்தைகள் ஒருபக்கம் ; 
கணவன்மாரைப் பிரிந்து தவிக்கும் மனைவியர் ஒருபுறம் - 
எங்கும் ஒரே கோரமான காட்சி புலப்பட்டதாம் . சிறந்த 
அரண்களுடன் அமைந்த நகரங்களுக்குட் சென்றவர்கள் 
தான் தப்பிப் பிழைத்தனர் . ஐதர் சென்ற வழியெல்லாம் 
கரும்புகைப்படலம் கண்ணுக்கெட்டியவரையில் 

காணப் 
அவருடைய படையில் 90,000 வீரர்கள் 
இருந்தனர் . அவர்களுக்குப் பிரெஞ்சியர் தக்க பயிற்சி 
அளித்திருந்தனர் . ஒற்றர்முறை சிறப்பாக அமைந் 
திருந்தது . 

உணவுத்துறையைப் பூர்ணைய்யர் 
ஒழுங்கு செய்துவந்தார் . பூர்ணைய்யர் ,, 1732- ல் சிதம் 


பல 


பட்டதாம் . 


படை 


257 


பரத்துக்கு அருகில் உள்ள குஞ்சிமேட்டில் மத்வ அந்தண 
குலத்தில் பிறந்தவர் . மைசூரில் அவர் நிதி அமைச்ச 
ரானார் . 1811 வரை அவர் மைசூர் நாட்டுக்கு ஆற்றிய 
பணிகள் போற்றத்தக்கவை . ஹெக்டர் மன்றோ 1778 - ல் 
புதுச்சேரியைக் கைப்பற்றிக்கொண்டு காஞ்சீபுரத்துக்குச் 
சென்றார் . அவரைச் சேரவேண்டு மென்ற நோக்குடன் 
ஒரு ஆங்கிலப் படை பெய்லி என்பாரின் தலைமையில் 
வந்து கொண்டிருந்தது . அதை ஐதர் போலிலூர் 
அல்லது பளூரில் முறியடித்தார் ( 1780 ) . அச்சங்கொண்ட 
மன்றோ சென்னைக்குத் திரும்பி ஓடிவந்தார் . ஆங்கிலப் 
படையைத் தோற்கடித்த ஐதர் ஆர்க்காட்டைக் கைப் 
பற்றினார் . வந்தவாசியைக் 

கைக்கொள்ள அவரால் 
இயலவில்லை . அவ்விடம் உதவித்தலைவர் 

பிளிந்த் 
என்பாரால் சிறந்த முறையில் காக்கப்பட்டுவந்தது . 
சென்னை அரசியலார் 

அந்நெருக்கடியான நிலையில் 
கல்கத்தாவிலிருந்து உதவியைக் கோரினர் . வாரன் ஹேஸ் 
டிங்ஸ் , கருநாடகத்துக்கு ஸர் அயர் கூட்டை அனுப் 
பினார் . 

அவ்வீரர் 1781 - ல் செங்கற்பட்டு , வந்தவாசி 
முதலிய இடங்களைக் 

காப்பாற்றிப் 

புகழடைந் 
தார் . பின்னர்க் கூட் , புதுச்சேரியையும் கூடலூரையும் 
நோக்கிச் செல்லானார் . ஐதர் அவருடன் போரிடுவதைத் 
தவிர்த்து உள் நாட்டுக்கு மீண்டு தஞ்சையைத் தாக்கினார் . 
பல சிறுவர்களைக் கைப்பற்றி அவர்களை முகம்மதியராக்கச் 
சீரங்கப்பட்டணத்துக்கு அனுப்பிவைத்தார் . கூட் , சிதம் 
பரத்தைத் தாக்க முயன்றும் அது முடியாமல் பறங்கிப் 
பேட்டைக்குச் சென்று அங்கே ஐதரைத் தோற்கடித்தார் 
( ஜூலை, 1771 ) . ஐதர் பெரும் நட்டங்களை அடைந்தார் . 
அவர் ஆங்கிலேயர் கையில் சிக்காமல் தப்பி ஓடிவிட்டார் . 
மீண்டும் அவர் போலிலூரில் இருந்த பெய்லியைத் 
தாக்கினார் . ஆனால் அச்சண்டை முடிவான வெற்றியைத் 
தரவில்லை. போர் முடிவுக்கு வராததைக்கண்டு கூட் 
மனத்தளர்ச்சி அடைந்தார் . பதவியினின்று விலகி 
விடவும் தீர்மானித்தார் . ஆனால் கவர்னர் மக்கார்த்னே 
அவருக்கு ஊக்கமளித்து மீண்டும் விடாமுயற்சியுடன் 

17 


பல 


258 


செயலாற்றத் தூண்டினார் . ஐதர் வேலூரை முற்றுகை 
யிட்டிருந்ததால் அதை விடுவிப்பதற்காகக் கூட் ஷோலிங் 
கர் என்னுமிடத்தில் போரிட்டு ஐதரைத் தோற்கடித்தார் 
மைசூர்ப் படைக்குப் பெருமளவுக்குச் சேதமேற்பட்டது . 
அவ்வமயத்தில் இங்கிலாந்துக்கும் ஹாலந்துக்கும் போர் 
மூண்டதால் மன்றோவும் கர்னல் பிரெய்த்வெயிட் என் 
பாரும் நாகப்பட்டினத்தைக் கைப்பற்றினர் . 1782 - ல் 
சர் எட்வர்ட் ஹூக்ஸ் என்ற ஆங்கிலேயர் திரிகோண 
மலையைத் தம் வசப்படுத்தினார் . அடுத்த மாதத்தில் திப்பு 
( ஐதரின் மகன் ) பிரெய்த்வெயிட்டைக் கும்பகோணத் 
துக்கு அருகில் தோற்கடித்து அவரைக் கைதி ஆக்கினார் . 


ஐதர் தம் தவறை ஒப்புக்கொள்ளல் : திப்புவின் 
வெற்றி ஐதருக்குப் பெருமகிழ்ச்சியைத் தரவில்லை. 
தாம் முதலில் எண்ணியவாறு தென் இந்தியாவிலிருந்து 
ஆங்கிலேயரை விரட்டிவிடுவதென்பது இயலாத செயல் 
என்பதை அவர் உணர்ந்தார் . கூட்டின் வெற்றிகள் 
அவருடைய உள்ளத்தைத் தளர்ச்சியடையச் செய்தன . 
அவர் எதிர்பார்த்தபடி போதுமான பிரெஞ்சு உதவியும் 
அவருக்குக் கிடைக்கவில்லை . மேலும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் 
போர்த்தந்திர முறையைக் கையாண்டு நிஸாமையும் 
மராட்டியரையும் ஐதரிடமிருந்து பிரித்துவிட்டார் . நாகபுரி 
பான்ஸ்லே மராட்டியக் கூட்டரசினின்று பிரிந்தார் . 
சிந்தியா ஆங்கிலேயரின் நண்பரானார் . அவர் பூனா 
அரசியலாருக்கும் ஆங்கிலேயருக்கு மிடையே அமைதி 
உடன்பாடு செய்துவைக்கவும் முற்பட்டார் . அச்சூழ் 
நிலையில் , ஆங்கிலேயரை அழித்துவிடமுடியும் என்ற 
ஐதரின் எண்ணம் தான் அழிந்தது . 

பூர்ணைய்யரிடம் 
அவ்வமயம் அவர் கூறியதாவது : நான் ஒரு பெரிய 
தவறு இழைத்துவிட்டேன் : ஆங்கிலேயருக்கும் எனக்கும் 
இடையே மனக்குறைகள் இருந்தன என்பது உண்மையே . 
ஆனால் போர் ஏற்படுவதற்குப் போதுமான காரணம் 
கிடையாது . ஆடவரில் துரோகியான முகம்மது அலியைப் 
பொருட்படுத்தாமல் நான் ஆங்கிலேயரை எனது நண்பர் 


259 


களாகச் செய்துகொண்டிருக்கலாம் . அவ்வாறு செய்யாதது 
என் தவறே . நான் பெய்லியைத் தோற்கடித்தேன் ; 
பிரெய்த்வெயிட் தோற்றார் . ஆனால் எத்தனை பெய்லிகள் , 
எத்தனை பிரெய்த்வெயிட்டுகள் தோற்றாலும் ஆங்கிலே 
யரை அழித்துவிட முடியாது என்பதை உணர்கிறேன் . 
அவர்களுடைய ஆக்க மூலத்தை ( Resources ) நிலப்பகுதி 
யில் நான் அழித்துவிடுவேன் . ஆனால் கடலை என்னால் 
வற்ற அடிக்க முடியாதே . " * 

சப்ரன் (Suffren ) ஹூக்ஸ் ( Hughes ) போர் ( 1782-3 ) : 
பிரெஞ்சுக் கடற்படைத் தலைவரான சப்ரன் , சிறந்த 
ஆற்றல் வாய்ந்தவர் ; கூர்ந்த அறிவாளி ; இடையூறு 
களையும் வாய்ப்புக் கேடுகளையும் எதிர்த்து நிற்கும் வீரம் 
படைத்தவர் . 1782 - ல் அவர் சோழ மண்டலக்கரைக்குச் 
சேர்ந்தார் . அவ்வமயம் அரசியல் நிலை அவர் எதிர்பார்த்த 
வாறு இல்லாமல் மாறி விட்டது . நிலப்பகுதியில் அடிப் 
படை நிலையம் எதுவும் அவருக்கு இல்லை . தாய் நாட்டி 
லிருந்து உதவி வருவதற்கும் வசதி கிடையாது . அவ்வா 
றிருந்தும் அவர் ஆங்கிலக் கப்பற்படைத் தலைவரான 
ஹூக்ஸுடன் அரிய போர்கள் நடத்தினார் . சோழ 
மண்டலக் கரையிலும் இலங்கையிலும் ஐந்து முறைகள் 
அவ்விரு தலைவர்களும் கடுமையாகப் 

போரிட்டனர் . 
ஆனால் சப்ரன் திரிகோணமலையைக் கைப்பற்றிக்கொண்ட 
செயல் மிகவும் சிறப்புவாய்ந்ததாகும் ( ஆகஸ்ட் , 1782 ) . 
ஐந்தாம் முறை போரிட்டபின் ஹூக்ஸ் சென்னைக்குப் 
பின்வாங்கினார் . அதைக்கண்ட ஆங்கிலேயர் அச்சமுற்ற 
னர் . ஆனால் இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்குமிடையே 
அமைதி ஏற்பட்டுவிட்டதாகச் செய்திகிடைத்ததால் அவ் 
வச்சம் நீங்கியது . மற்றொரு ஆங்கிலக் கடற்படைத் தலைவர் 
ராட்னி , செயிண்ட்ஸ் தீவுகளுக்கு அருகில் ( மேற்கு 
இந்தியத் தீவுகள் - மார்ட்டினீக் அருகில் ) டி - கிரேஸைத் 
தோற்கடித்ததால் ஆங்கிலேயரின் கடலாதிக்கம் மீண்டும் 
உறுதி ஆயிற்று . மேலும் ரிச்சர்டு பிக்கர்ட்டன் மிகுதியான 


11 , பக் . 101 


260 


போர்க்கருவிகளுடன் இந்தியாவுக்கு வந்துசேர்ந்தார் . 
அதன் விளைவாகவும் ஆங்கிலேயரின் கடலாதிக்க நிலை 
பிரெஞ்சியருடையதைவிட உயர்வானது என்பது தெளி 
வாயிற்று . ஆயினும் சப்ரனின் பெருமையைப்பற்றி நாம் 
குறைத்து மதிப்பிடுவது தவறாகும் . ஆங்கிலேய கடற் 
படை வீரர்கள் பெற்றிருந்த நல்வாய்ப்புக்கள் அவருக்கு 
இல்லை என்பது சிந்திக்கத்தக்கது . 


முன்னர் 


ஐதரின் சாவு ( 1782 ) : சப்ரனின் வருகை ஐதருக்கு 
ஆறுதலளித்தது . அதன்பின் அவர் கருநாடகத்தை 
விட்டு நீங்கி மேற்குக்கரையில் முழுக்கருத்தையும் நாட்டி 
னார் . அவரும் பிரெஞ்சியரும் கூடலூரைக் கைப்பற்றினர் . 
ஆனால் எதிர்பார்த்தவாறு தக்க காலத்தில் புஸ்ஸி வந்து 
சேரவில்லை . ஐரோப்பாவிலிருந்து 1781 ம் ஆண்டு நவம்பர் 
மாதத்தில் புறப்பட்ட அவர் 1783 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 
தான் வந்து சேர்ந்தார் . அதனால் பெரிய தரைப் போர் 
எதுவும் நிகழவில்லை . சப்ரன் நிகழ்த்திய போர்கள் முடி 
வான வெற்றியைத் தரவில்லை . மைசூர்ப்படை தெளிச் 
சேரியை ( மலையாளத்தில் ஆங்கிலேயரால் நன்கு பாது 
காக்கப்பட்ட வர்த்தகசாலை ) முற்றுகையிட்டது . ஆனால் 
ஆங்கிலேயர் அதை 

மீட்டனர் . இதனால் 
ஐதருக்குத் தோற்ற நாயர்கள் மலையாளம் முழுவதிலும் 
கலகம் செய்யலாயினர் . குடகிலும் ஐதருக்கு எதிர்ப்பு 
ஏற்பட்டது . ஐதருக்கும் கூட்டுக்கும் ஆரணியில் போர் 
நடந்தது . அதுவும் முடிவான வெற்றியைத் தரவில்லை 
கூட் , உடல் நலக்குறைவு காரணமாக வங்காளத்துக்குப் 
புறப்பட்டார் . அச்சமயத்தில் சென்னையில் கொடிய பஞ்சம் 
ஏற்பட்டிருந்தது . கர்னல் ஹம்பர்ஸ்டோன் என்பார் 
பம்பாய்ப் 

படைகளுடன் பாலக்காட்டை எதிர்த்துச் 
சென்றார் ; அவர் ஐதரின் தானைத்தலைவரை முறியடித்தார் . 
அவர் முன்னேற்றத்தைத் தடுக்கமுயன்ற திப்புவும் தெற்கு 
மலையாளத்திலுள்ள பொன்னாணியில் தோல்வியடைந் 
தார் . அவ்வமயம் ஆர்க்காட்டின் வடக்கில் தங்கியிருந்த 
ஐதருக்கு முதுகில் பிளவை உண்டாகி 1782 - ம் ஆண்டு 


261 


டிஸம்பர் மாதத்தில் சித்தூருக்கு அருகில் இறந்தார் . 
செய்தி வெளிப்பட்டால் பெருங் குழப்பம் விளையுமென்று 
உணர்ந்த பூர்ணைய்யர் அச்சாவைப் பற்றி வெளியிடாமல் 
எல்லாம் இரகசியமாகவே வைத்திருந்தார் . அவ்வமைச்சர் 
அவ்வுடலத்தைக் கோலாருக்கு அனுப்பிவைத்தார் . படை 
யினருக்கு மிகுதியான கொடைகள் வழங்கித் திப்பு , மைசூ 
ரின் தலைவரானார் . ஐதரின் இரண்டாவது மகனான கரீன 
அரியணையில் அமர்த்த முயற்சி நடந்தது . ஆனால் திப்பு 
அம்முயற்சி வெற்றியடையாமற் செய்தார் . ஐதரைப் 
பற்றிய மூலக் குறிப்புகள் , பாரசீகமொழி , கன்னடம் , 
மராட்டி , தமிழ் , தெலுங்கு , ஆங்கிலம் , பிரெஞ்சு , டச்சு , 
போர்ச்சுகீசியமொழி ஆகிய ஒன்பது 

மொழிகளில் 
உள்ளன . 


மை 


பகுதி 9 


ஐதரைப் பற்றிய மதிப்பீடு 


இயல்பு : ஐதருக்கு எழுதப்படிக்கத் தெரியாது . 
தமது கையெழுத்தைக்கூடச் சரியாகப் போட அவர் 
அறியார் . ஆயினும் அவர் இந்துஸ்தானி , கன்னடம் , 
மராட்டி , தெலுங்கு , தமிழ் ஆகிய மொழிகளில் உணர்ச்சி 
விளக்கத்துடன் பேசும் ஆற்றல் பெற்றிருந்தார் . அவர் 
ஓர் முதல் தரமான போர் வீரர் ; சிறந்த குதிரை வீரர் ; 
கத்தியையும் துப்பாக்கியையும் வியத்தகு வகையில் அவர் 
பயன்படுத்தி வந்தார் . சாட்டையால் அடிப்பதில் அவருக்கு 
விருப்பமதிகம் . கத்தியைவிட எழுதுகோல் சிறந்தது என்ற 
கொள்கை அவருக்கு ஏற்புடைத்தன்று . கடமையில் தவறு 
செய்தவர்களை - அலுவலர் உட்பட - சாட்டையாலடிப்பது 
அவர் வழக்கம் . திப்புவும் அவரிடம் கசையடி பெறுவ 
துண்டு . கருணையற்ற முறையில் ஐதர் பல நிலப்பகுதி 
களை அழித்தார் . 

அங்கு வாழும் மக்களின் துயரங்களைப் 
பற்றி அவருக்கு அக்கறை 

எனினும் 
அவரிடம் உண்மையாக நடந்துகொண்டு அவரைப் பின் 
பற்றுபவர்களை அவர் அன்பாகவும் தாராள நோக்குடனும் 
நடத்தினார் . 

விலங்குத்தனமாக நடந்து 
கொள்பவர் என்றோ மனித உருவில் உள்ள பேய் என்றோ 
நாம் ஐதரைக் குறிப்பிடுவது முறையன்று . சமயப்பொறை 
அவரிடம் இல்லை என்றும் கூற முடியாது . அவருடைய 
பணியாளர் , உதவியாளர் முதலியவர்களுடைய சமயக் 
கருத்துக்கள் எவ்வாறிருந்தபோதிலும் 

அதை அவர் 
பொருட்படுத்துவதில்லை . ஆனால் அவர் வலுக்கட்டாய 
மாகப் பலரை முகம்மதியராக்கினார் என்ற குறிப்புக்கள் 
நமக்குக் கிடைத்துள்ளன . அவர் வெளியிட்ட பொன் , 
செப்புக்காசுகளில் அவருடைய பெயரின் முதலெழுத்தும் , 
சிவன் , பார்வதி , திருமால் ஆகிய கடவுளுருவங்களும் 


கிடையாது . 


பொதுவாக 


263 


குரியது . 


உள்ளன .1 அவருடைய நினைவு . ஆற்றல் போற்றற் 

ஒரே காலத்தில் அவர் , முடங்கலைப் பிறர் 
வாசிக்கக் கேட்டுக்கொண்டே ஆணைகளையும் பிறப்பிப்பார் . 
அதே சமயத்தில் அவர் கண்கள் நாடகக்காட்சியைப் 
பார்த்துக்கொண்டிருக்கும் ”.2 ஐதருக்குச் சிற்றின்பத்தில் 
மிகுந்த நாட்டமுண்டு . அவருடைய உவளகத்தில் 600 
பெண்டிர் இருந்தனர் . எனினும் அதனால் அரசியலுக்கு 
எவ்வித இடையூறும் ஏற்படா வண்ணம் கண்காணித்து 
வந்தார் . நேர்த்தியான ஆடைகளை அணிந்துகொள்வதி 
லும் முகத்தை அழகாக வைத்துக்கொள்வதிலும் அவர் 
மிகுந்த கருத்துச் செலுத்தினார் . ஆனால் அணிகலன்களில் 
அவருக்கு விருப்பமில்லை . பகட்டாரவாரங்களை அவர் 
விரும்பினார் . தமது அருஞ் செயல்களைத் திப்பு அழித்து 
விடுவார் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது . ஆயினும் 
தமது மகனிடம் அவருக்கு அளவு கடந்த அன்பு உண்டு . 
ஆங்கிலேயரை அவர் வெறுத்தார் . அவ்வெறுப்பைத் 
தமது மகனும் பெறுமாறு செய்தார் . 

ஆக்கச்சார்பான ஆற்றல் : ஐதர் வீரமும் ஆற்றலும் 
வாய்ந்த ஒரு படைத்தலைவர் . போரினால் 

ஏற்படும் 
சோர்வைப் பொறுத்துக்கொள்ளும் வன்மை 

அவரிடம் 
மிகுதியாக இருந்தது . படைகளை விரைவாக முன்னேறச் 
செய்வதிலும் குதிரைப் போர்த்தந்திர முறைகளிலும் 
அவருக்கு மிக்க வல்லமை இருந்தது . அவர் போதுமான 
அளவுக்கு இராணுவ முன்னேற்பாடுகளைச் செய்திருந் 
தார் . ஆனால் முற்றுகையிடுங் காலங்களில் அவருக்குப் 
பிரெஞ்சியரின் உதவி தேவையாயிருந்தது . 

ஐரோப்பிய 
ரின் போர்ப் பயிற்சி முறையின் சிறப்பை அவர் உணர்ந் 
திருந்தார் . கடற்படைச் செய்திகளிலும் அவர் கருத்துச் 
செலுத்தினார் , அவருடைய பண்புகளுக்கேற்பவே அவ 
ருக்கு வெற்றிகள் கிடைத்தன . மைசூரின் எல்லைகளை 


* 


1. J. R. Handerson , The Coins of Haidar Ali and 
Tipu Sultan ( 1921 ) p . 4 . 

2. 11 , பக் . 110 . 


264 


அவர் எல்லாப் பக்கங்களிலும் பெருக்கினார் . ஆட்சி 
முறையில் நேர்மாறான ஒரு அரசியலை அவர் அமைத்தார் . 
ஐதர் பிறருடைய தகுதியை ஆராய்ந்து தக்கவர்களைப் 
பணியில் அமர்த்தும் ஆற்றல் வாய்ந்தவர் என்பதைப் 
பூர்ணைய்யரின் உயர் நிலை காட்டுகிறது . அவர் சீரங்கப் 
பட்டணத்திலிருந்து அடிக்கடி வெளியிடங்கட்குச் சென்ற 
போதிலும் ஆட்சி முறையை அவர் நன்கு மேற்பார்வை 
செய்து வந்தார் . கணக்கு முறையிலும் பொதுவாக ஆட்சி 
முறை அலுவல்களிலும் அவருக்குத் தனி நாட்டம் இருந் 
தது . அவருடைய போர்த்திறமை , அரசியலறிவு , ஆட்சி 
முறை ஆற்றல் முதலியவற்றைப் பற்றிப் பிரெஞ்சு 
ஆசிரியர்கள் மிகைப்படுத்திப் புகழ்ந்துள்ளனர் . எனினும் 
அப்பண்புகள் போற்றத்தக்கன என்பதில் ஐயமில்லை . 
அவருடைய ஊக்கமும் வலிமையும் இந்தியாவில் அக்காலம் 
வரை இணையற்றவை என்று அறிஞர் T. மன்றோ புகழ் 
கிறார் . * போர்களின் விளைவாகவே அவர் உயர் நிலைக்கு 
வந்தார் . அப்போர்ப் பண்பைச் சிறப்புற வளர்த்து , அவர் 
ஆங்கிலேயரும் அச்சமடையும்படி அருஞ் செயலாற்றினார் . 
அவரிடம் 

குறைபாடுகள் இருந்தன என்பது 
உண்மையே . கடுமையாகவும் கொடுமையாகவும் அவர் 
நடந்து கொண்டது யாவருமறிந்த செய்தியாகும் . எனி 
னும் அவரிடம் தைரியம் திகழ்ந்தது . கற்பனைத்திறம் 
மிளிர்ந்தது . ஊக்கமும் துணிவும் பொலிந்தன . போர்த் 
தந்திர ஆற்றல் விளங்கியது . அவருடைய ஆக்க மூலங் 
கள் செழிப்புற்றிருந்தன . பெரும்பாலும் தோல்வியால் 
அவர் மனம் சோர்வடைவதில்லை . தாம் கொண்ட கருமமே 
கண்ணாயிருக்கும் நற்பண்பு அவரிடமிருந்தது . ஒளிவு 
மறைவு இல்லாத ஒரு கொள்கையை பின்பற்றி அவர் 
ஆங்கிலேயரை அழிக்க முயன்றார் . சுருங்கக் கூறின் 
ஐதரின் திறமைக் கூறுகள் ஆக்கச் சார்பனவை ; அழிவுச் 
சார்பானவை அல்ல . அவருக்கு ஏற்பட்ட இடையூறுகள் 
அவருக்கு மன எழுச்சியை அளித்தன . 


பல 


* 101 , பக் . 258 . 


265 


போதுமான 


ஐதரின் தோல்விக்கு காரணங்கள் : ஐதருக்குப் 

அளவு பிரெஞ்சு உதவி கிடைக்கவில்லை . 
ஆங்கிலேயருக்குப் பகையாக ஏற்பட்ட கூட்டுறவு நிலை 
யற்றதாய் இருந்தது . மேலும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தக்க 
சமயத்தில் தமது போர்த் தந்திர முறைகளைக் கையாண்டு 
சென்னை அரசியலாருக்கு உதவி செய்ய முன்வந்தார் . 
பிரான்ஸ் 

நாடு இந்தியாவைப் புறக்கணித்துவிட்டு 
அமெரிக்காவிலேயே தன் கருத்தைச் செலுத்தி இருந்தது . 
புஸ்ஸி காலங்கடந்து இந்தியாவுக்கு வந்தமை பற்றி முன் 
னரே குறிப்பிட்டோம் . ஐதர் சென்னைப் படைகளுடன் 
போரிட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் பிரான்ஸ் சோழ 
மண்டலக்கரைக்கு உதவி அனுப்பி இருந்தால் , செயின்ட் 
ஜார்ஜ் கோட்டை ஐதர் வசப்பட்டிருக்கும் என்று உறுதி 
யாகக் கூறலாம். பகைவர்களை எதிர்த்து நிற்கும் வலிமை 
ஆங்கிலேயரிடம் அவ்வமயம் இல்லை என்பதை ஸர் 
அயர் கூட் கல்கத்தாவுக்கு அனுப்பிய செய்தியில் ( மார்ச்சு 
1781 ) தெளிவாகக் குறிப்பிட்டிருக்கிறார் . 


பகுதி 10 


திப்பு சுல்தானும் மக்கார்த்னேயும் : இரண்டாம் 

மைசூர்ப் போரின் பிற்பகுதி ( 1783-84 ) 
திப்புவின் வாழ்க்கையின் முற்பகுதி : திப்பு 1753 - ல் 
ஐதருக்கும் பகர் - உன் - நீஸாவுக்கும் மகனாராகப் பிறந்தார். 
ஆர்க்காட்டுப் பக்கிரி ஒருவரின் பெயரே அவருக்கு இடப் 
பட்டது . 

அவர் தம் தந்தை ஆங்கிலேயருடன் செய்த 
முதற்போரில் பங்குகொண்டார் . ( 1767-69 ) ; 1780 - ல் 
ஆர்க்காட்டு முற்றுகையிலும் அவர் தம் தந்தைக்கு 
உதவினார் . பிரெய்த்வெய்ட் அவரிடம் தோல்வியடைந்த 
செய்தியை முன்னர்ப் பார்த்தோம் .. பொன்னாணியில் 
ஹம்பர்ஸ்டோன் திப்புவைத் தோற்கடித்தார். தமது 
தந்தை இறந்த செய்தி கேட்டதும் திப்பு கோலாருக்கு 
விரைந்து சென்று தந்தையின் இறுதிச்சடங்குகளைச் 
செய்துமுடித்தார் . 1783 - ம் ஆண்டின் தொடக்கத்தில் 
ஆரணிக்கும் வேலூருக்கும் இடையே இருந்த மைசூர் 
படையின் தலைவராகத் தம்மை அமர்த்திக்கொண்டார் . 
ஸர் அயர் கூட்டுக்குப் பின் ஆங்கிலப் படைத்தலைவரான 
ஸ்டூவர்ட் திறமையற்றவர் . திப்பு வருவதற்குள் ஆங்கி 
லேயர் மைசூர்ப்படையைச் சிதற அடித்திருக்கலாம் . 
ஆனால் ஸ்டூவர்ட் அந்நற்சமயத்தை நழுவவிட்டார் . 
ஆகவே இரண்டாம் மைசூர்ப் போர் தொடர்ந்து நீடித்தது . 

இரண்டாம் மைசூர்ப் போர் ( தொடர்ச்சி ) : பம்பாய் 
அரசியலார் மாத்யூஸ் என்னும் படைத்தலைவரின்கீழ் 
ஒரு சேனையை மங்களூரையும் பெட்னூரையும் எதிர்க்கு 
மாறு அனுப்பினர் . 1783 - ல் அவ்விடங்கள் கைப்பற்றப் 
பட்டன . ஆனால் திப்பு அப்பகுதிகளை மீட்கத் தீவிரமாக 
முயன்றார் . மாதங்கள்வரை மங்களூர் திப்புவை 
வீரத்துடன் எதிர்த்து நின்றது . அதற்கிடையில் புஸ்ஸி 
கூடலூருக்கு வந்துசேர்ந்தார் . அவரும் - சப்ரனும் 


பல 


267 


நிகழ்த்திய போர்கள் முடிவான வெற்றியை அளிக்க 
வில்லை . புஸ்ஸி , ஸ்டூவர்ட்டுக்குப் பல இடையூறுகளை 
இழைத்து வந்தார் . அந்நிலையில் இங்கிலாந்துக்கும் 
பிரான்சுக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்பட்டது . 
( வர்ஸே அல்லது பாரிஸ் உடன்படிக்கை 1793 ) . அச் 
செய்தி ஸ்டூவர்ட்டுக்கு ஆறுதல் அளித்தது . மக்கார்த்னே 
யும் அமைதியை நாடிவந்ததால் போரை முடிவுறச் 
செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்துவந்தன . பிரெஞ்சியர் 
புதுச்சேரியை மீண்டும் பெற்றனர் . ஸப்ரன் பிரான் 
சுக்குத் திரும்பினார் . இவ்வாறு ஐதருக்கு உதவ எண்ணிய 
பிரெஞ்சியரின் இறுதி முயற்சி பயனற்றதாயிற்று . திப்பு 
கருநாடகத்தை விட்டகன்று மேலைக்கடல் ஓரத்தில் தம் 
கருத்தை ஊன்றி இருந்தார் . 


சென்றது . 


மங்களூர் உடன்படிக்கை : பிரெஞ்சியருடன் போர் 
முடிவுற்றது . ஆனால் திப்பு மங்களூர் முற்றுகையைத் 
தொடர்ந்து நடத்தியதால் ஆங்கிலேயர் அவரை எதிர்க்க 
முற்பட்டனர் . 1783 - ல் கரூர் , திண்டுக்கல் ஆகிய இடங் 
கள் ஆங்கிலேயரின்கீழ் வந்தன . மேலும் கர்னல் 
புலர்ட்டன் ( Fullarton ) என்பாரின் தலைமையில் அனுப்பிய 
படை பாலக்காடு கோயம்புத்தூர் முதலிய இடங்களைக் 
கைப்பற்றிக்கொண்டு சீரங்கப்பட்டிணத்தை எதிர்த்துச் 

அதற்கிடையில் ஆங்கிலேயர் மங்களூரை 
இழந்தனர் . அதைத் தம்வசப்படுத்திய திப்பு அங்கிருந்து 
முப்பதாயிரம் இந்தியக் கிறுத்தவர்களை மைசூருக்கு 
அனுப்பி , முகம்மதியர்களாகச் செய்தார் . திப்புவும் 
ஆங்கிலேயரும் அமைதியை விரும்பியதால் மங்களூரில் 
இரு சாராருக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்பட்டது . 
அதன்படி இரு சாராரும் அவரவர் வென்ற நாடுகளையும் 
கைப்பற்றிய கைதிகளையும் திருப்பிக் கொடுத்துவிட 
இசைந்தனர் . பெரும்பாலும் இவ்வுடன்படிக்கை சால்பாய் 
உடன்படிக்கையை ஒத்ததாகவே உள்ளது . திப்பு தாமே 
வெற்றி வீரர் 

காரணமாக , 

உடன் 
படிக்கைப்படி தம்மிடமிருந்த எல்லாக் கைதிகளையும் 


என்ற 


ஆணவம் 


268 


விடுதலை செய்யவில்லை . கைதிகளைத் திப்பு இழிவு 
படுத்தினார் என்பதை விளக்கும் மிகைப்படுத்தப் பெற்ற 
கதைகள் உள்ளன . மங்களூர் உடன்படிக்கை வாரன் 
ஹேஸ்டிங்ஸுக்குச் சினத்தை உண்டாக்கியது . 

மக்கார்த்னே : ( 1781-5 ) . 1781 - முதல் 1785 - வரை 
சென்னை கவர்னராக இருந்த மக்கார் த்னே பிரபு நற் 
பண்பு வாய்ந்தவர் . அவரிடம் தெளிவான கருத்துக்கள் 
இருந்தன . அக்காலத்துக்கு இயல்பான தீய குணங்கள் 
அவரிடம் இல்லை . வாலாஜா முகம்மது அலி அளித்த 
பரிசுகளை வாங்க . அவர் மறுத்து விட்டார் . மைசூர் இடை 
யூறுகளை நீக்குவதற்கு அங்கே சுல்தானை நீக்கிவிட்டு 
இந்து ஆட்சியை மீண்டும் நிலை நிறுத்துவது சிறந்த வழி 
என்பது கவர்னரின் கருத்து . இக் கொள்கையைப் பின் 
னர் வெல்ஸ்லி பின்பற்றினார் என்பது நோக்கத்தக்கது . 
மக்கார்த்னேயின் உள் துறைக் கொள்கை பல நன்மை 
களை விளைத்தது . ஆனால் வெளித்துறைக் கொள்கையோ 
சிறப்பு வாய்ந்ததன்று . அதற்குக் காரணம் இந்திய நிலை 
மைகளை அவர் நன்கு உணராமைதான் . அவருக்கும் 
வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கும் நல் உறவு கிடையாது . கவர் 
னர் - ஜெனரலுக்கு அவரிடம் மிகுந்த பொறாமையே இருந் 
தது . ஒருவர் கொள்கையை மற்றவர் விரும்பி ஏற்க 
வில்லை . தம் கொள்கையைத் தாய் நாட்டினரும் புறக் 
கணித்ததைக் கண்ட மக்கார்த்னே 1785 - ல் பதவியினின்று 
விலகி விட்டார் . தம் கொள்கை , நலம் பயக்கத்தக்கது 
என்ற தீவிரமான நம்பிக்கை அவரிடம் இருந்தது . ஒழுங்கு 
முறைச் சட்டம் கவர்னர் - ஜெனரலுக்கும் சென்னை கவர்ன 
ருக்கும் இடையே அதிகார வரம்பைத் தெளிவாக்காததால் 
மேலே குறிப்பிட்டது போன்ற இடையூறுகள் ஏற்பட்டன .. 
தாய் நாட்டுக்குத் திரும்பிய பின் 1786 - ல் மக்கார்த்னே 
யுக்கு வில்லியம் கோட்டையின் கவர்னர் ஜெனரல் பத 
வியை அளிக்க கம்பெனி அதிகாரிகள் முன்வந்தனர் . 
ஆனால் அதை ஏற்க அவர் மறுத்துவிட்டார் . 1806 - ல் 

. 
அவர் வாழ்க்கை முடிவடைந்தது . 


பகுதி 11 


இராமபுரியின் பெய்ஸுல்லாகான் ( 1780 - 1 ) 

( Faizullah Khan ) 
1774 - ல் நடந்த ரோஹில்லாப் போருக்குப் பிறகு 
இராமபுரி மட்டும் உரிமையுடன் பெய்ஸுல்லாகானின் 
கீழ் வந்தது என்று முன்னர்ப் பார்த்தோம் . அத்தலைவர் 
சிறந்த ஆட்சிமுறை வினைஞர் . அவர் தம் நாடு செழிப்புற் 
றோங்க முயற்சி எடுத்துக் கொண்டார் . உடன்படிக்கை 
யின்படி ( 1774 ) அவருடைய படையில் 

5000 வீரர் 
களுக்கு மேல் இருக்கக்கூடாது . மேலும் அயோத்தி 
நவாப்புக்கு போர்க் காலத்தில் உதவி யளிக்கவும் அவர் 
கடமைப்பட்டிருந்தார் . அக்கடமையை அவர் ஒழுங்காக 
நிறைவேற்றவில்லை யென்று 1780 - ல் ஹேஸ்டிங்ஸ் அவர் 
மீது குற்றம் சாட்டினார் . அக்குற்றச்சாட்டு முறையான 
தன்று . ஆயினும் அக்குற்றத்தைக் காரணமாகக் கொண்டு 
ஹேஸ்டிங்ஸ் பெய்ஸுல்லாவுக்கு இடையூறுகள் அளிக்க 
லானார் . இந்நிகழ்ச்சி வாரன் ஹேஸ்டிங்ஸின் உளப்போக் 
கைக் காட்டுகிறது . போர் நெருக்கடியின் பொருட்டு 
பொருள் பெறுவதற்குப் பல முறைகளையும் அவர் 
கையாண்டார் என்று அறியக்கிடக்கிறது . 


பகுதி 12 


வாரணாசியின் செயிட்சிங் ( 1781 ) 


மராட்டியருடனும் ஐதருடனும் நிகழ்த்திய போர் 
களால் கம்பெனியின் செல்வம் மிகுதியாகக் குறைந்தது . 
ஆதலால் வா ரன்ஹேஸ்டிங்ஸ் பல்வேறு வழிகளை மேற் 
கொண்டு பொருளீட்ட முனைந்தார் என்று மேலே பார்த் 
தோம் . அம்முறைகளில் ஒன்று வாரணாசி மன்னரிடம் 
அவர் பொருள்பெற்றமை ஆகும் . 1770 - ல் பல்வந்த்சிங் 
இறந்தபின் அவர் மகனார் செயிட்சிங் வாரணாசி மன்ன 
ரானார் . பைஸாபாத் உடன்படிக்கை ( 1775 ) யின்படி வார 
ணாசி அரசு , கம்பெனியின் கீழ் வந்தது . அவ்வுடன்படிக் 
கையை முதலில் கவர்னர் ஜெனரல் எதிர்த்தார் . ஆயினும் 
ஆலோசனை 

சபையின் பெரும்பான்மையினர் அதை 
நிறைவேற்றிவிட்டனர் . எனினும் வாரன்ஹேஸ்டிங்ஸின் 
விருப்பத்திற்கிணங்க , வாரணாசி அரசர் உரிமையுடன் 
இருப்பதென்றும் ஆண்டுக்கு 223 லட்ச ரூபாய் மட்டும் 
ஆங்கிலேயருக்குச் செலுத்துவதென்றும் முடிவாயிற்று . 
1778 - ல் ஹேஸ்டிங்ஸ் , அவ்வரசரிடமிருந்து ( மராட்டியப் ) 
போர்ச் செலவுக்காக , கப்பத் தொகையன்றி மேலும் 
ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுக்கும்படி கேட்டார் ; 
தொகையையும் பெற்றுக்கொண்டார் . அவ்வாறே அடுத்த 
இரண்டு ஆண்டுகளிலும் அரசரிடமிருந்து பணம் 

வாங்கினார் . மன்னர் , தாம் , உடன்படிக்கை 
யின்படி கப்பத்தொகை மட்டுந்தான் கொடுக்கவேண்டு 
மென்றும் அடிக்கடி பொருள் கேட்பது முறையன்று என 
வும் வாதித்தார் . அவர் கூறியதை ஹேஸ்டிங்ஸ் சிறிதும் 
பொருட்படுத்தவில்லை . மேலும் கீழ்ப்படியாமை என்ற 
குற்றத்தையும் அவர்மீது சாட்டினார் ; தம் படையினரை 
வாரணாசிக்கு அனுப்பிவைத்தார் . அப்படைச் செலவுக் 
காக செயிட்சிங் 20,000 ரூபாய் கொடுக்கவேண்டிய 
தாயிற்று . அமைதியை விழைந்த அவ்வரசர் பணிந்து 


கேட்டு 


271 


2 லட்ச ரூபாயை ஹேஸ்டிங்ஸுக்கு அனுப்பிவைத்தார் 
அதையும் வாங்கிக்கொண்டு , கவர்னர் ஜெனரல் முதலில் 
தாம் கேட்ட உதவித்தொகையான 5 லட்சத்தை வற்புறுத் 
திப் பெற்றுக்கொண்டார் . தவிர 1780 - ல் ஹேஸ்டிங்ஸ் , 
2000 - குதிரை வீரர்களை அல்லது குறைந்தபட்சம் 1000 
குதிரை வீரர்களையாவது அனுப்பிவைக்குமாறு செயிட்சிங் 
குக்குச் செய்தி அனுப்பினார் . அரசர் 500 குதிரைப் படை 
யினரையும் 500 காலாட் படையினரையும் உடனே அனுப்ப 
இணங்கினார் . தாம் கேட்டபடி கொடுக்காததால் ஹேஸ் 
டிங்ஸுக்கு சினமுண்டாயிற்று . ஆகவே அக்குற்றத்துக் 
காக அரசர்மீது 50 லட்ச ரூபாய் தண்டம் விதிக்க எண்ணி 
னார் : அதை வசூலிக்கவேண்டித் தாமே வாரணாசிக்குச் 
சென்று , மன்னிப்புக் கோரிய செயிட்சிங்கைச் சிறைப் 
படுத்தினார் . அதைப் பொறாத மன்னர் 

படையினர் 
கலகம் செய்து சில ஆங்கிலச் சிப்பாய்களையும் அலுவர் 
களையும் கொலைசெய்தனர் . செயிட்சிங் தப்பி ஓடினார் . 
ஹேஸ்டிங்ஸ் சுனார் கோட்டைக்குச் சென்று தம் நிலையை 
வலிமைப்படுத்திக்கொண்டு 

பின் கலகத்தை அடக் 
கினார் . தப்பி ஓடிய 

மன்னர் குவாலியருக்குச்சென்று 
தங்கியிருந்து பின் 1810 - ல் உயிர் நீத்தார் . அவருடைய 
மருகனான மஹிப் நாராயணரை ஹேஸ்டிங்ஸ் வாரணாசி 
அரசராக்கினார் ( செப்டம்பர் 1781 ) . அவர் செலுத்த 
வேண்டிய கப்பத்தொகையை 40 லட்சத்துக்கு உயர்த் 
தினார் ஆனால் அத்தொகையைச் செலுத்தக்கூடிய நிலை 
யில் அந்நாடு இல்லை . அத்தகைய தொந்தரவுகளினால் 
சீர்கேடுற்ற வாரணாசி மீண்டும் நன்னிலை எய்த நீண்ட 
காலம் ஆயிற்று . 

வாரன் ஹேஸ்டிங்ஸின் செயலை அறிஞர் பர்க் கடுமை 
யாகக் கண்டித்துப் பேசியுள்ளார் . “ உலகம் உள்ளவரை 
யில் உலகில் உண்மை உள்ளவரையில் ஹேஸ்டிங்ஸ் 
இழைத்த கொடுமையையும் கொள்ளையையும் மக்கள் 
மறக்க மாட்டார்கள் . * வாரணாசியில் ஏற்பட்ட புரட்சிக் 


Burke s Works , VIII , pp . 52-3 . 


272 


கலகத்துக்கும் அதன் தீய விளைவுகளுக்கும் ஹேஸ்டிங்ஸ் 
தான் பொறுப்பாளியாவர் என்பது பர்க்கின் கருத்து . 
“ அக்காலத்தில் சிந்திய ஒவ்வொரு சொட்டு குருதிக்கும் 
அவரே பொறுப்பாவர் . அவர் காரணமாகவே பலர் 
அங்கே உயிர் நீத்தனர் . செயிட்சிங் உரிமை உள்ள ஒரு 
அரசரே அன்றி சமீந்தாரல்லர் . ஆதலால் கம்பெனிக்குப் 
பொறுப்பு வாய்ந்தவரல்லர் என்று கூறப்படுகிறது . ஆனால் 
ஹேஸ்டிங்ஸ் அவரை ஒரு சமீந்தாராக மதித்தார் என்று 
கொண்டாலும் , மற்ற சமீந்தார்களிடம் அவர் அவ்வாறு 
பொருள் பறித்தாரா என்ற கேள்வி எழுகிறது . மேலும் 
1775 - ம் உடன்படிக்கைப்படி கப்பத்தொகை தவிர அதிகப் 
படியாக வேறெதையும் அவர் செலுத்தவேண்டியதில்லை 
என்று ஏற்பட்டிருந்தது . கம்பெனிக்கு ஏற்பட்ட பெரிய 
இடையூறுகள் தான் ஹேஸ்டிங்ஸைப் பணம் பறிக்கச் 
செய்தன என்று நேர்மை விளக்கம் செய்யப்பட்டது . எவ் 
வகையிலும் செயிட்சிங் , 
செயிட்சிங் , முறைப்படி , 

நேர்மையான 
வகையில் - நடத்தப்படவில்லை என்பது உண்மை . தமது 
பகைவரான கிளாவரிங்கின் ஆதரவைப்பெறச் செயிட்சிங் 
முயன்றதால் அவ்வரசரைப் பழிதீர்த்துக்கொள்ள ஹேஸ் 
டிங்ஸ் திட்டமிட்டார் என அறிகிறோம் . ஒன்றன்பின் 
ஒன்றாகத் தாங்கமுடியாத சுமையைச் செயிட்சிங்கின் மீது 
சுமத்திய மனிதத்தன்மையற்ற செயல் , சட்டத்துக்குப் 
புறம்பான செயல் , பின்னரும் 50 லட்ச ரூபாய் தண்டம் 
விதிக்க அவர் திட்டமிட்டது கொடுமையினும் கொடுமை 
யான செயலாகும் . ஆனால் அவர் அதை எண்ணினாரே 
தவிர நிறைவேற்றவில்லை . “ வாரணாசிக் கலகத்துக்கு 
ஹேஸ்டிங்ஸ்தான் பொறுப்பாளியாவர் . ” * அரசர் முதலி 
லேயே கலகம் செய்யத் திட்டமிட்டருந்தார் என்ற கோட் 
பாடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதன்று . ஏனெனின் ஹேஸ் 
டிங்ஸ் , போதுமான படையுடன் அங்கே செல்லவில்லை 
என்பதை நாமறிவோம் . வருந்தத்தக்க நிகழ்ச்சிகட்குப் 
பிறகும் கவர்னர் ஜெனரல் எண்ணியவாறு பொருளையும் 


* 59 , பக் . 126 . 


273 


பெறமுடியவில்லை . மிகுதியாக்கப்பட்ட கப்பத்தைக் காலப் 
போக்கில்தான் அரசரால் செலுத்த முடிந்தது . வாரணாசி 
யில் வறுமைதான் விளைந்த பயன் . தாம் பின்பற்றிய 
அமைதி உணர்வற்ற முரட்டுத்தனமான கொள்கையால் 
ஹேஸ்டிங்ஸின் பெருமை குன்றியது . அவர் காமன்ஸ் 
சபையினரால் துரோகக் குற்றஞ் சாட்டப்பட்டமைக்கு மூல 
காரணம் அதுவே யாகும் . அந்நிகழ்ச்சி , ஹேஸ்டிங்ஸ் 
அரசியல் வல்லமையைப் பொறுத்தவரை குறைபாடு 
உடையவரே என்பதைக் காட்டுகிறது . அச்செயலால் 
போதுமான பொருளைப் பெறாததால் அவர் கருத்து 
அயோத்தி பீகங்கள் தவறுக்கு ஊக்கமளித்தது . செயிட் 
சிங்கின் வாழ்க்கையைப் பற்றிய ஒரு சம்பு வடமொழியில் 


உள்ளது . 


18 


பகுதி 13 


பைஸாபாத் ( Fyzabad ) பீகங்கள் ( 1782 ) 
அயோத்தி நவாப் அஸப் - உத் - தௌலாவின் தந்தை 
சேர்த்துவைத்த ஏறக்குறைய இரண்டுகோடி ரூபாய் 
களும் பல 

பல ஜாகீர்களும் அவருடைய தாயும் பாட்டியு 
மான - அதாவது ஷூஜா-உத் - தௌலாவின் மனைவியும் 
தாயுமான - பாகுபீகம் , பர்ராபீகம் என்பாரிடம் இருந்தன . 
அவ்விருவரும் அயோத்தி பீகங்கள் எனப் பெறுவர் . அச் 
சொத்துக்களில் அஸப் - உத் - தௌலாவுக்கு உரிமை இல்லை 
என்றும் ஒரு உயிலின்படி அவை தமக்கே உரியன என் 
றும் கூறிவந்தனர் . அப்பொருள்கள் பைஸாபாத்தில் 
இருந்தன . அஸப் -உத் - தௌலா , தம் தந்தையைப் 
போலன்றித் தீய வழிகளில் ஒழுகிவந்தார். அச் சொத்துக் 
கள் தமக்கே உரியன என்பது அவர் கருத்து . அவர் வழக் 
காடியதன் விளைவாக ஒரு உடன்பாடு ஏற்பட்டது . அதன் 
படி முதலில் கொடுக்கப்பட்டிருந்த 25 லட்ச ரூபாயுடன் , 
பீகங்கள் மேற்கொண்டு 30 லட்ச ரூபாயை நவாப்புக்குக் 
கொடுத்தனர் . அதற்குமேல் அவரும் கம்பெனியாரும் 
பீகங்களிடம் யாதொருவித தொகையும் கேட்பதில்லை 
என்ற நிபந்தனைக்குக் கட்டுப்பட்டு நவாப்பும் கம்பெனி 
யாரும் வாக்குறுதி அளித்தனர் . முதலில் அதை ஏற்றுக் 
கொள்ளாத கவர்னர் ஜெனரல் 1778 - ல் அச்செயலுக்கு 
ஒப்புதல் அளித்தார் . 1781 - ல் அயோத்தி நவாப் , ஹேஸ் 
டிங்ஸைச் சூனாரில் கண்டு அவருக்குப் பத்து லட்ச ரூபாய் 
பரிசாகக் கொடுத்தார் . ஹேஸ்டிங்ஸ் அத்தொகையைத் 
தமக்கே வழங்கிவிடும்படி இயக்குநர்களை வேண்டிக் 
கொண்டார் . ஆனால் அது கம்பெனியைச் 

சேர்ந்த 
தொகைதான் என்று அவர்கள் கூறிவிட்டனர் . நவாப்புக் 
கும் ஹேஸ்டிங்ஸுக்கும் இடையே சூனாரில் ஒரு உடன் 
படிக்கை ஏற்பட்டது ( 1781 ) அதன்படி நவாப் தமது அரசி 
யலையும் நிதி நிலையையும் சீர்படுத்துவதாகவும் தீய நண் 


275 


பர்களிடமிருந்த ஜாகீர்களை மீட்டுக் கொள்வதாகவும் ஆங் 
கில • ரெஸிடென்ட் டின் மேற்பார்வையின்கீழ் சிக்கன 
மாக இருப்பதாகவும் உடன்பட்டார் . அதற்குப் பதிலாக 
நவாப் இன்றியமையாததாயிருந்தால் எந்த ஜாகீரையும் 
மீட்டுக் கொள்ளலாமென்று ஹேஸ்டிங்ஸ் உடன்பாடு 
அளித்தார் . ஆகவே கம்பெனியின் பாதுகாப்புப் பீகங்க 
ளுக்கு இல்லாமற் போயிற்று . அஸப் -உத்- தௌலா கம் 
பெனிக்கு ஒன்றரை கோடி ரூபாய் கடன் கொடுக்க 
வேண்டியிருந்தது . 

ஆதலால் அக்கடனைத் தீர்ப்பதற் 
காக அவர் பீகங்களின் சொத்துக்களையும் ஜாகீர்களையும் 
கைப்பற்றிக் கொள்ளக் கம்பெனியாரின் உடன்பாட்டைக் 
கோரினார் . ஆங்கில ரெஸிடென்ட் மிடில்ட்டன் என்பா 
ரின் 

தூண்டுதலால் தான் நவாப் அக்கோரிக்கையை 
விடுத்தார் . ஹேஸ்டிங்ஸுக்குப் பீகங்களின் மீது வெறுப்பு 
இருந்தது . அவர்கள் தமக்குப் பகையாகச் செயிட்சிங் 
செய்திகளில் தலையிட்டனர் என்று அவர் கூறிவந்தார் . 
ஆதலால் தாம் முதலில் பீகங்களுக்குக் கொடுத்த வாக் 
குறுதியை மீறி அவர்களைத் தாக்கிப் பொருள் பறிக்க 
முடிவு செய்தார் . 1782 - ம் ஆண்டின் தொடக்கத்தில் 
நவாப்பும் ரெஸிடென்ட்டும் படைகளுடன் பைஸாபாத் 
துக்குச் சென்றனர் . பீகங்களின் மாளிகை முற்றுகைக் 
குட்பட்டது . அவர்களுடைய 

அமைச்சர்கள் 
இருவர்கள் கைதிகளாயினர் . சொத்துக்களில் பெரும் 
பகுதி கைப்பற்றப்பட்டது . ஜாகீர்களையும் அப்பெண்டிர் 
இழந்தனர் . ஆனால் அச்செயலைப் பழித்துரைத்த இயக்கு 
நர்களின் ஆணைப்படி 1784 - ல் பீகங்கள் இழந்த ஜாகீர் 
களை மீண்டும் பெற்றனர் . கம்பெனிக்குச் சேர வேண்டிய 
கடனை நவாப் தாம் கொள்ளையிட்ட பொருள்களினின்று 
கொடுத்து விட்டார் . 


பேடி 


ஆற்றலற்ற பெண்டிர்களை முற்றுகையிட்டு அவர்கள் 
வசமிருந்த பொருள்களைக் கைப்பற்றிய செயல் ஹேஸ்டிங் 
ஸின் தவறுகளில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்று 
பர்க் அவர் மீது குற்றஞ் சாட்டுகிறார் . முஸ்லிம் சட்டப்படி 


276 


உயில் 


ஷஜா- உத் - தௌலாவின் சொத்துக்களில் ஒரு பகுதியே 
பீகங்களுக்கு உரியதாகும் - அதாவது எட்டில் ஒரு 
பங்கு அவர் மனைவிக்கும் ஆறில் ஒரு பங்கு தாயாருக்கும் 
உரியதாகும் . ஆனால் அந்நவாப் தமது தனிச் சொத்துக் 
களைப் பொதுச் சொத்துக்களினின்று பிரித்து வைத்துக் 
கொள்ளவில்லை . மேலும் பீகங்களின் சொத்து உரிமைக்கு 
ஆதாரமாகக் கூறப்பட்ட 

காண்பிக்கப்படவே 
இல்லை . 

அச்சூழ் நிலையில் இராச்சியத்தின் பொருள் 
தேவை புறக்கணிக்கப்படக்கூடிய தன்று . ஆயினும் 1775 - ல் 
கம்பெனியார் பீகங்களுக்கு வாக்குறுதி அளித்ததும் 
முக்கியமானதாகும் . ஹேஸ்டிங்ஸ் அவ்வாக்குறுதியை 
மீறியதற்குக் காரணமாக பீகங்கள் , செயிட்சிங் கலகத்தில் 
கலந்து கொண்டனர் என்று அவர்கள் மீது குற்றஞ் 
சாட்டுகிறார் . ஆனால் அக்குற்றச்சாட்டு பிற்காலத்தில் 
தோற்றுவிக்கப்பட்டதாகத் தோன்றுகிறது . அக்குற்றத் 
துக்குத் தக்க ஆதாரமிருந்தால் அவர்களை அது பற்றி 
விசாரணை செய்திருக்க வேண்டியதே முறையாகும் . நீதி 
பதி இம்பே , கவர்னர் - ஜெனரலை நீதிக்கு மாறாகக் காப் 
பாற்ற எண்ணி லக்னௌவில் பல வாக்குமூலங்களைத் 
தயாரித்தார் . முதலாவதாக நீதிபதியின் அச்செயலே 
நீதிக்குப் புறம்பானதாகும் . அந்த வாக்குமூலங்களிலும் 
பீகங்களைப் பற்றிய குறிப்பு சிறப்புவாய்ந்ததன்று . தவிர 
அவ்வாக்கு மூலங்களில் நவாப்பின் பெயரும் இடம் 
பெறுகிறது . ஆனால் கவர்னர் ஜெனரல் அதைப்பற்றி 
அக்கறைகொள்ளவில்லை . தமக்கு அனுகூலமாக உள்ளதை 
மட்டும் எடுத்துக்கொண்டார் போலும்!. நவாப் , ஹேஸ் 
டிங்ஸுக்குப் பத்துலட்ச ரூபாய் கொடுத்தார் . அதைக் 
கைக்கூலி என்றே நாம் கருதவேண்டி இருக்கிறது . 
மிகுதியான ஊதியத்தையும் பலவகைப் படிகளையும் 
பெற்றுவந்த ஒரு உயர்ந்த அதிகாரி, அத்தொகை 
தமக்கே வேண்டுமென்று இயக்கு நர்களைக் கேட்டுக் 
கொண்டாரென்று பார்த்தோம் . அவருடைய தகுதிக்கு 
அது ஏற்றதன்று . மேலும் ஒழுங்குமுறைச் சட்டம் அவ் 
வாறு பரிசு பெறுவதைத் தடை செய்கிறது என்பதையும் 


277 


நாம் நோக்க வேண்டும் . பைஸாபாத் தீச் செயல்களுக்கு 
ஹேஸ்டிங்ஸின் பொறுப்பினைப் பற்றியும் நிகழ்ச்சி 
விவரங்களைப் பற்றியும் கருத்து வேற்றுமை இருக்கலாம் . 
எவ்வாறிருப்பினும் கவர்னர் - ஜெனரல் , பீகங்களிடம் 
நடந்து கொண்ட முறை அவருடைய தகுதிக்குச் சிறிதும் 
ஏற்றதன்று . 


பகுதி 14 


பார்லிமெண்ட்டு சட்டங்கள் 

1781 முதல் 1784 வரை 
1781 - ம் ஆண்டுச் சட்டம் : கம்பெனியின் செயல் 
களைச் சீர்திருத்த ஆங்கிலப் பார்லிமெண்ட்டுப் பல சட்டங் 
களைப் பிறப்பித்து வந்ததைக் காண்கிறோம் . 1781 - ல் அது 
இரண்டு குழுக்களை அமர்த்தியது . அவற்றில் ஒன்று 
இந்தியாவில் நீதி பரிபாலனத்தைப் பரிசீலனை செய்யவும் 
மற்றயது மைசூர்ப் போர் பற்றி விசாரணை நடத்தவும் 
அமைந்தவையாகும் . முதல் குழுவின் தலைவர் பர்க் . 
இரண்டாவது குழுவின் தலைவர் ஹென்ரி தண்டாஸ் . 
அக் குழுவினர் வெளியிட்ட அறிக்கைகள் மிகவும் சிறப்பு 
வாய்ந்தவை . அவற்றின் அடிப்படையில் சீர்திருத்தங்கள் 
எழுந்தன . 1781 - ம் ஆண்டுச் சட்டம் , கல்கத்தா தலைமை 
நீதி மன்றத்துக்கும் 

ஆலோசனைக் குழுவுக்கும் ஏற் 
பட்ட சச்சரவுகளை நீக்கும் வகையில் சில திருத்தங் 
களைப் புகுத்தியது . 

பெரும்பான்மையும் ஆலோசனைக் 
குழுவின் சார்பாகவே 

அத்திருத்தங்கள் இருந்தன . 
அதன்படி கல்கத்தா மக்கள் யாவரும் நீதிமன்றத்தின் 
அதிகார வரம்புக்கு உட்பட்டவராவர் . ஆனால் இந்துக் 
களும் முகம்மதியர்களும் வாரிசு உரிமை முதலிய செய்தி 
களில் அவரவர் சட்டங்களின்படியே முறை வழங்கப் 
பெறுவர் . கவர்னர் ஜெனரலும் அவரது சபையும் தமது 
அரசியல் தகுதியில் ( Public Capacity ) செய்யும் செயல் 
எதற்கும் தலைமை நீதிமன்றத்தின் அதிகாரத்துக்குக் 
கட்டுப்பட்டவரல்லர் . மேலும் வரிவசூல் , சமீந்தார் செய்தி 
கள் , கம்பெனியைச்சேர்ந்த முறைவழங்கும் அலுவலர் 
செய்திகள் முதலியவற்றில் நீதிமன்றத்தின் அதிகாரம் 
மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டது . கவர்னர் ஜெனரலும் 
அவரது சபையும் 

நீதி மன்றங்களிலிருந்து 
முறையீடுகளைப் பெறமுடியும் . ஹேஸ்டிங்ஸ் முன்னர் 


மாகாண 


279 


விரும்பியவாறு கம்பெனியின் நீதிமன்றங்களும் தலைமை 
நீதிமன்றமும் ஐக்கியப்படுவதை இச்சட்டம் ஏற்கவில்லை. 
பழையசட்டப்படி கவர்னர் ஜெனரல் சபையின் ஆலோ 
சனைப்படி வெளியிட்ட விதிகள் தலைமை நீதிமன்றத்தில் 
பதிவு செய்யப்படவேண்டும் . அந்த நிபந்தனையை இப் 
புதிய சட்டம் நீக்கிவிட்டது . அக்காலந் தொடங்கி சட்ட 
மியற்றல் , நிர்வாக அதிகாரியின் பொறுப்பாகும் . ஆலோ 
சனை சபை அதற்கு ஒப்புதல் அளிக்கவேண்டும் . இதன் 
விளைவாக 

“ வங்காளச் சட்டதிட்டங்கள் " வளர்ச்சி 
யுற்றன . இவ்வாறு 1773 - ம் ஆண்டு முறைப்படுத்துஞ் 
சட்டத்தின் குறைபாடுகள் ஓரளவு நீங்கின . பொதுவாக 
ஆணவச் செயல்கள் காரணமாக தலைமை நீதிமன்றம் 
தன் உரிமைகள் சிலவற்றை இழந்தது . 

பாக்ஸ் ( Fox ) இத்தியச் சட்டம் ( 1783 ) : ஹென்றி 
தண்டாஸ் தயாரித்த 45 தீர்மானங்களும் ஆங்கில - இந்திய 
ஆட்சி முறையைக் கண்டித்தன ( 1782 ) . வாரன் ஹேஸ் 
டிங்ஸைத் திரும்ப அழைக்க முயற்சி தோன்றியது . 
ஆனால் அவர் உரிமையாளர் சபையின் 
பெற்றிருந்ததால் அது பயனளிக்கவில்லை . இம்பே , 
திரும்ப அழைக்கப்பட்டார் . அவ்வமயத்தில் கம்பெனி , 
பார்லிமெண்ட்டிடம் நிதி உதவி கோரியதால் ஒழுங்கு 
படுத்தும் சட்டத்தைத் திருத்த ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது 
( 1783 ) . தண்டாஸ் , கவர்னர் - ஜெனரலின் அதிகாரத்தைப் 
பெருக்கி அவருடைய ஆதிக்கத்தை நிலை நிறுத்தவேண்டு 
மென்ற நோக்கத்துடன் கொணர்ந்த மசோதாவுக்குப் 
பார்லிமெண்ட்டில் ஆதரவு கிடைக்கவில்லை . அந்நிலையில் 
ஹேஸ்டிங்ஸின் பகைவரான பிரான்ஸிஸ் 

பர்க்கைத் 
தூண்டினார் ; பர்க் , பாக்ஸை முடுக்கினார் . 1783 - ல் பாக்ஸ் 
ஒரு மசோதாவைத் தயாரித்தார் . அதன்படி இயக்குநர் 
சபையும் உரிமையாளர் சபையும் நீக்கப்பட்டு அவை 
களுக்குப் பதிலாக ஆணையாளர்கள் அடங்கிய இரண்டு 
புதிய சபைகள் அமையவேண்டும் . அவைகளில் ஒன்று 
( ஏழு உறுப்பினர்களைக்கொண்டு ) அரசியல் அலுவல் 


ஆதரவைப் 


280 


களைக் கவனிக்கவேண்டும் . பழைய 

உரிமையாளர்களி 
னின்று பொறுக்கப்பட்ட ஒன்பது உறுப்பினர்களைக் 
கொண்ட மற்றொரு சபை , வாணிகச்செய்திகளில் கருத் 
தைச் செலுத்தவேண்டும் . கம்பெனியின்மீது அரசாங் 
கத்தின் அதிகாரத்தை அம்மசோதா உறுதிப்படுத்தியது . 
புதிய கமிஷனர்களைப் பார்லிமெண்ட்டு அமர்த்தும் . 
பின்னர் காலி ஏற்படும்பொழுது அமைச்சர்களுடைய 
உடன்பாட்டுடன் மன்னர் புதிய கமிஷனர்களை அமர்த்து 
வார் . புரட்சித்தன்மை பெற்ற அம்மசோதாவை வில்லியம் 
பிட் எதிர்த்தார் . ஆயினும் காமன்ஸ் சபையில் அது நிறை 
வேறியது . ஆனால் மேல்சபையில் , அரசர் மூன்றாம் ஜார்ஜ் 
தலையிட்டு அதை நிறைவேறாமற் செய்தார் . அதன் விளை 
வாக அப்பொழுது இங்கிலாந்தில் ஏற்பட்டிருந்த பாக்ஸ் - 
நார்த் கூட்டு மந்திரி சபையை மன்னர் கலைத்தார் . 


பிட் இந்தியச் சட்டம் 1784 : அதற்குப் பின் பிட் 
தலைமை அமைச்சரானார் . அவரும் அவர் சபையினரில் 
பெரும்பான்மையினரும் வாரன் ஹேஸ்டிங்ஸிடம் நட்புக் 
கொண்டவர்கள் . கலைக்கப்பட்ட அமைச்சுக் குழுவினர் 
புதிய அமைச்சர்களின் கொள்கைகளைத் தீவிரமாக எதிர்த் 
தனர் . பிட் , பார்லிமெண்டைக் கலைத்துப் பின் பெரும் 
பான்மையினரின் வாக்குகளைப் பெற்று 1784 - ல் தமது 
புதிய மசோதாவைக் கொணர்ந்தார் . அது எளிதில் நிறை 
வேறிச் சட்டமாகியது . அச்சட்டப்படி புதிய சபை ஒன்று 
இங்கிலாந்தில் தோன்றியது . இந்தியா சம்பந்தமான 
அரசியல் செய்திகள் யாவற்றையும் மேற்பார்வை செய்ய 
அதற்கு அதிகாரமுண்டு . ஆகவே மேற்பார்வை சபை 
என அது பெயர் பெற்றது . அரசரால் அமர்த்தப்பெற்ற 
ஆறு ஆணையாளர்கள் - கருவூலத் தலைவர் , ( இந்தியக் ) 
காரியதரிசி , நான்கு பிரிவி கௌன்ஸிலர்கள் - ஆகியோர் - 
அதன் உறுப்பினர்களாவர் . இதற்காக அவர்களுக்குத் 
தனித்த ஊதியம் கிடையாது . அச்சபைக்கு இந்தியாவில் 
ஆங்கிலேயரின் கொள்கையைக் கட்டுப்படுத்த அதிகார 
முண்டு . அச்சபையின் அனுமதியின்றி இயக்கு நர் சபை 


281 


ஒருவர் 


இந்தியாவுக்கு எவ்வித ஆணையையும் அனுப்பக்கூடாது . 
இயக்கு நர்களுக்குள்ளேயே இரகசியக் குழு ஒன்று 
அமைந்தது . அதன் உறுப்பினர்கள் மூன்றுக்கு மேற் 
படாமல் இருப்பர் . இக்குழு மேற்பார்வை சபைக்கு உதவி 
செய்யும் . இயக்கு நர்கட்கு மேற்பார்வை சபையின் ஆதரவு 
இருக்கும்பொழுது உரிமையாளர் சபை முன்னவரைக் 
கட்டுப்படுத்த இயலாது . இந்தியாவில் கவர்னர் ஜெனர 
லின் ஆலோசனைச் சபையில் நால்வருக்குப் பதில் மூன்று 
உறுப்பினர்களே இருக்க வேண்டும் . அவர்களில் 
படைத் தலைவராயிருக்க வேண்டும் . கவர்னர் ஜெனர 
லுக்கு , முடிவுசெய் வாக்கை அளிக்கும் தன் உரிமை 
மட்டுமே உண்டு .. இராசதானிக் கவர்னர் சபைகளிலும் 
கவர்னரைத் தவிர மூன்று உறுப்பினர்கள் இருத்தல் 
வேண்டும் . அம் மூவருள் ஒருவர் இராசதானித் தானைத் 
தலைவராயிருத்தல் வேண்டும் . கவர்னர் ஜெனரல் , கவர் 
னர்கள் , ஆலோசனையாளர் ஆகிய யாவரையும் இயக்கு 
நர்கள் அமர்த்த வேண்டும் . அவர்களைத் திரும்ப அழைக்க 
அவர்களுக்கும் அரசருக்கும் உரிமை உண்டு . கவர்னர் 
களுக்கும் முடிவுசெய் வாக்கு உரிமை உண்டு. 
தானிகளின் மீது கவர்னர் ஜெனரலின் அதிகாரம் பெருகி 
யது . அவ்வதிகாரம் “ போர் , அமைதி ஏற்பாடுகள் , இந் 
திய அரசர்களின் அலுவல்கள் , வரி வசூல் , படை அமைப்பு 
முதலிய செய்திகளைத் தழுவியதாகும் . மேலும் அச்சட் 
டத்தில் நாடு கவரும் கொள்கை ஆங்கிலேயரின் நோக்க 
முறைக்கு ஏற்றதன்று எனவும் குறிப்பிட்டிருந்தது 


இராச 


உள்ளது . 


சிறப்பு : பிட்டின் சட்டம் , தண்டாஸ்ஸின் மசோதா 
வுக்கும் பாக்ஸின் மசோதாவுக்கும் இடையான நிலையில் 

பாக்ஸின் மசோதாவிலும் ஒழுங்குபடுத்துஞ் 
சட்டத்திலும் உள்ள குறைபாடுகள் இதில் கிடையா . பிட் , 
இயன்ற அளவுக்குப் பழைய அமைப்பை மாற்றாமலிருக் 
கவே முயன்றார் . இயக்குநர்களும் கம்பெனி அதிகாரி 
களும் அதனால் மகிழ்ச்சியுற்றனர் . இச் சட்டம் இருதலைப் 
பட்ட ஆட்சியைத் தோற்றுவித்தது . அதாவது மேற் 


282 


பார்வை சபையும் இயக்கு நர் சபையும் ஒருசேர இந்திய 
அலுவல்களைக் கவனித்தன . விவரங்களில் பல மாறுதல் 
கள் ஏற்பட்டபோதிலும் அடிப்படைக் கொள்கையைப் 
பொறுத்தவரை பிட் இந்தியச் சட்டத்தின் பண்பு 1858 - ம் 
ஆண்டுவரை நீடித்தது . கம்பெனியின்மீது ஏற்பட்ட 
அரசியல் கட்டுப்பாடு பயனுள்ள தாகவே இருந்தது . மேற் 
பார்வை சபையின் அதிகாரம் ஓங்கி நின்றது . 

அதில் 
கருவூலத் தலைவரும் , தேசீயக் காரியதரிசியும் நீங்கலாக 
உள்ள மூத்த ( சீனியர் ) ஆணையாளர் தான் தலைவர் ( பிரஸி 
டென்ட் ) என வழங்கப்பட்டார் . அவர் அக்கால அரசியலில் 
பிற்காலத்து இந்தியக் காரியதரிசி ( இந்திய அமைச்சர் ) 
யின் நிலையிலிருந்தார் . இயக்குநர் சபை , இரண்டாவ 
தான நிலையைப் பெற்றிருந்தபோதிலும் செயல் முறை 
யில் மிகுதியான அளவுக்குக் கம்பெனியைக் கட்டுப்படுத்தி 
வந்தது . சட்டத்தில் நாடு கவரும் நோக்கம் இல்லை என்று 
கூறப்பட்டிருக்கிறது . ஆனால் உண்மையில் அத்தகைய 
கொள்கை பின்பற்றப்படவில்லை - பின்பற்ற முடியவில்லை . 
கவர்னர் - ஜெனரல் , செய்திப் போக்குவரவு இடையூறுகள் 
காரணமாக , கவர்னர்களைப் பெரிதும் கட்டுப்படுத்த 
முடியாத நிலையிலிருந்தார் . அச்செய்தியைப் பொறுத்த 
வரை ஓரளவுதான் சட்டத்தின் கொள்கை பின்பற்றப் 
இறுதியாக 

மூன்று 

இராசதானிகளிலும் 
ஆலோசனைக் குழுவினரில் 

பெரும்பான்மையோரின் 
அரசியலே நடைபெற்று வந்தது. அதைப் புறக்கணிக்கும் 
அதிகாரத்தை 1786 - ல் கவர்னர் ஜெனரல் 

கவர்னர் - ஜெனரல் பெற்றார் ; 
1793 - ல் கவர்னர்கள் பெற்றனர் . 


பட்டது . 


-- 


பகுதி 15 


வரை 


ஹேஸ்டிங்ஸ் பதவிக் காலத்தின் 

இறுதிப் பகுதி ( 1780-5 ) 
கவர்னர் ஜெனரலும் 

ஆலோசனைக் குழுவும் : 
முறைப்படுத்துஞ் சட்டப்படி ஹேஸ்டிங்ஸ் 5 ஆண்டு 
கட்குப் பதவி வகிக்கவேண்டும் . புதிய அரசியல் 1774 - ல் 
தொடங்கியது . ஆகவே அவர் பதவிக் காலம் 1779 - ல் 
முடிவுற்றது . அதன் பிறகும் ஒவ்வொரு ஆண்டும் அவர் 
புதிய நியமனம் பெற்று வந்ததால் 1785 - ல் தாமாகப் 
பதவியினின்று நீங்கும் 

கவர்னர் ஜெனரலாக 
இருந்துவந்தார் . 1780 - ல் பிரான்ஸிஸ் தம் நாடு திரும்பிய 
பின் , வெலரும் கூட்டும் ஹேஸ்டிங்ஸின் கூட்டாளிகளாக 
இருந்தனர் . 

பின்னவர் ஐதருடன் போரிடச்சென்று 
விட்டார் ( 1781-2 ) . வெலர் ஹேஸ்டிங்ஸை ஆதரித்தார் . 
பிறகுவந்த மக்பர்ஸனும் ஸ்டேபிள்சும் , கவர்னர் ஜெனர 
லுடன் பெரும்பாலும் ஒத்துழைத்தனர் . ஆகவே ஹேஸ் 
டிங்ஸ் தம் விருப்பம்போல் உரிமையுடன் , செயிட்சிங் , 
அயோத்தி பீகங்கள் ஆகியோருடன் முன்னர் நாம் 
குறிப்பிட்டுள்ளவாறு நடந்துகொண்டார் . பிறகு மக்பர் 
ஸனும் ஸ்டேபிள்சும் மறைமுகமாக ஹேஸ்டிங்ஸுக்குச் 
சில இடையூறுகள் விளைக்கலாயினர் . ஆனால் அவர்கள் 
பிரான்ஸிஸ்ஸையும் கிளாவரிங்கையும் போல நடந்து 
கொள்ளவில்லை . கூட்டாளிகளுடன் ஒத்துழைத்துச் செய 
லாற்றும் பண்பு பொதுவாக ஹேஸ்டிங்ஸிடம் நிலையாக 
அமையவில்லை . அவருடைய ஆதிக்க மனப்பான்மை 
கூட்டுறவு முறைப் பணிக்கு ஏற்றதன்று . இம்பே , 
மக்கார்த்னே ஆகியோர்கூட் ஹேஸ்டிங்ஸிடம் சச்சரவிட 
நேர்ந்ததைக் காண்கிறோம் . 


நிலவரித்திட்டம் : அரசியல் முறையில் முன்னேற்றத் 
தைக் கொண்டுவர வேண்டுமென்ற எண்ணம் ஹேஸ்டிங் 


284 


நிலவிய 


சுக்கு உண்டு . ஆனால் அவர் முதன் முதலில் கொண்டு 
வந்த நிலவரி ஏற்பாடுகள் தோல்வியடைந்தன. அரசிய 
லார் , சமீந்தார்கள் முதலியோரின் உரிமை , அதிகாரம் 
ஆகியனபற்றி வேறுபாடான கொள்கைகள் 
தால் குழப்ப மேற்பட்டுவந்தது . நிலங்களை ஏலம் 
போடுவதோ அல்லது 

குத்தகைக்கு ஆயுட்காலம் 
முழுவதும் விடுவதோ சிறந்த வழி என்று ஹேஸ்டிங்ஸ் 
கூறினார் . ஆனால் அவர் சபையினர் வரியை நிலையாகத் 
தீர்மானம் 

செய்துகொள்வது சிறப்புடையது என்று 
அறிவித்தனர் . இயக்குநர்கள் இருவிதக் கொள்கை 
களையுமே புறக்கணித்தனர் . பின்னர் சமீந்தார்களோடு 
வருடாந்தர ஏற்பாடுகள் 

செய்யப்பட்டன . 

அதனா 
லும் நிலைமை சீர்திருந்தவில்லை. கேடும் விளைந்தது . நில 
வரிச் 

சம்பந்தமான அதிகாரங்களை மையப்படுத்தவே 
ஹேஸ்டிங்ஸ் முயன்றார் . 1781 - ல் புதிய சீர்திருத்தங்கள் 
தோன்றின . மாகாணச் சபைகள் நீக்கப்பட்டு அவற்றின் 
அதிகாரங்கள் கல்கத்தாவிலிருந்த நில வருவாய்க் குழு 
வுக்கு மாற்றப் பெற்றன . அக்குழுவில் ஆங்கிலேய அதி 
காரிகட்கு உதவியாக ஒரு இந்திய திவான் ( கங்கா 
கோவிந்த சிங் ) இருந்தார் . பல்வேறு மாவட்டங்களுக்கும் 
“ கலெக்டர்கள் ” அமர்த்தப்பட்டனர் . ஆனால் அவ்வேற் 
பாடுகள் நற்பயனை அளிக்கவில்லை . உழவர்கள் கொடு 
மையாக நடத்தப் பெற்றனர் . முடிவாக இத்துறையில் 
ஹேஸ்டிங்ஸுக்குப் 

ஆற்றல் 

இல்லை 
எனலாம் . 


போதுமான 


இறுதிக் காலம் : ஹேஸ்டிங்ஸின் ஆட்சி முறைக்கு 
வன்மையான எதிர்ப்பு ஆங்கிலப் பார்லிமெண்ட்டில் 
இருந்து வந்தது என்பதை அவர் உணர்ந்தார் . ஆயினும் 
அவர் திரும்ப அழைக்கப் பெறாமைக்கு உரிமையாளர் 
சபையில் அவருக்கு ஆதரவு இருந்ததே காரணமாகும் . 
அவருக்குப் பல வகைகளில் உதவியாக இருந்த அவரது 
அன்புக்குரிய மனைவி 1784 - ல் இங்கிலாந்துக்குப் புறப்பட் 
டாள் . ஹேஸ்டிங்ஸும் அவளுடன் இங்கிலாந்துக்குச் 


285 


செல்லுவதையே விரும்பினார் . ஆனால் அவ்வமயம் திப்பு 
சுல்தானுடன் போர் நடந்துவந்தது . மேலும் அயோத்தி 
யில் மீண்டும் குழப்பமான நிலைமை ஏற்பட்டிருந்தது . 
ஆகவே 1785 - ம் ஆண்டின் தொடக்கம் வரை அவர் இந் 
நாட்டில் தங்கியிருக்க நேர்ந்தது . பிட் இந்தியச் சட்டத் 
தைப்பற்றி அவர் கேள்விப்பட்டவுடன் கம்பெனியின் 
மேலதிகாரிகள் தாம் பதவியினின்று விலகுவதை விரும்பி 
எதிர்பார்க்கின்றனர் என்று நம்பினார் . ஆகவே 1785 - ம் 
ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் கல்கத்தாவினின்று தம் 
நாட்டுக்குப் புறப்பட்டார் . 


பகுதி 16 


துரோகக் குற்ற விசாரணை 


குற்றங்கள் : ஹேஸ்டிங்ஸ் 1785 - ம் ஆண்டு ஜூன் 
மாதம் இங்கிலாந்துக்குப் போய்ச் சேர்ந்தார் . அவருக்கு 
அவ்வமயம் தமது அருஞ்செயல்களுக்காகத் தாய் நாட்டினர் 
மிகவும் பாராட்டுவர் என்ற எண்ணமே இருந்தது . ஆனால் 
பர்க் , பாக்ஸ் , பிரான்ஸிஸ் ஆகியோர் , ஹேஸ்டிங்ஸின்மீது 
குற்றஞ்சாட்டத் தயாராயினர் . அவர்மீது 

22 குற்றச் 
சாட்டுகளை பர்க் பார்லிமெண்டில் சமர்ப்பித்தார் . அவை 
களில் சிறப்பானவை வருமாறு : - ரோஹில்லாப் போர்க் 
கொடுமைகள் , செயிட் சிங்கிக்கு இழைக்கப்பட்ட அநீதி , 
அயோத்தி பீகங்களின் அவல நிலை , ஹேஸ்டிங்ஸின் உள் 
துறை , வெளித்துறைக் கொள்கைகளில் காணப்பட்ட 
குற்றங்கள் , கைக்கூலி பெற்றமை , கோரா , அலஹாபாத் 
மாவட்டங்களை விற்றமை , அயோத்தியின் உள் நாட்டு 
அலுவல்களில் தலையிட்டமை , அதன் வருந்தத்தக்க நிலை , 
மராட்டியப் போர் , வங்காளத்தில் நிலவரித் திட்ட ஊழல் 
கள் , முகம்மது ரஸாகானையும் பெய்ஸுல்லாகானையும் 
கேவலப்படுத்தியது , முதலியனவாம் 


காமன்ஸ் சபையில் சொற்போர் : 1786 - ம் ஆண்டு 
ஜூன் மாதம் முதல் நாள் பர்க் , காமன்ஸ் சபையில் சொற் 
போரைத் தொடங்கினார் . குற்றமற்ற , உதவியற்ற 
ரோஹில்கண்டு மக்களை அடியோடு அழிக்கும் நோக் 
குடன் ஹேஸ்டிங்ஸ் ஆங்கிலத் துருப்புக்களைக் கூலிக்கு 
அமர்த்திக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டுடன் பர்க் 
தமது சொற்போரைத் தொடங்கினார் . இயக்குநர் சபை 
அதைக் குற்றமாகக் கருதவில்லை என்ற காரணத்தால் 
பெரும்பான்மையினர் அதை ஏற்றுக் கொள்ளவில்லை . 

பாக்ஸும் ஷெரிடனும் முறையே செயிட் 
சிங் செய்தியையும் அயோத்தி 

பீகங்களைப் பற்றிய 


பிறகு 


287 


பல 


கொடுமையையும் 

விளக்கினர் . 

அதன் 

விளைவாக 
காமன்ஸ் சபை , ஹேஸ்டிங்ஸை துரோகக் குற்ற 
விசாரணை செய்யவேண்டுமெனத் தீர்மானித்தது . 
ஹேஸ்டிங்ஸ் சிறைப்படுத்தப்பட்டு , பின் 

ஜாமீனில் 
விடுதலை பெற்றார் . 20 தலைவர்களடங்கிய துரோகக் குற்ற 
விசாரரணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது . அதில் பர்க் , 
பாக்ஸ் , ஷெரிடன் , சர் கில்பர்ட் எலியட் ( பிற்கால 
மிண்டோ பிரபு ) முதலியவர்கள் இருந்தனர் . விசாரணைக்கு 
மூலகாரணமான பிரான்ஸிஸ் அதில் இடம் பெறவில்லை . 

விசாரணை ( 1788-95 ) : காமன்ஸ் சபை , ஹேஸ்டிங் 
ஸைத் துரோகக்குற்றஞ்சாட்டி , மேல்சபையின் ( லார்டுகள் 
சபை ) முன் நிறுத்தியது . வழக்கு விசாரணை வெஸ்ட் 
மின்ஸ்டர் மாளிகையில் நடந்தது . 1788 - ல் அது தொடங் 
கியது . சான்ஸலர் பிரபு தர்லோ ( ஹேஸ்டிங்ஸின் 
பள்ளித்தோழர் ) விசாரணை மன்றத்தில் தலைமைதாங்கினார் . 
சிறந்த வழக்கறிஞர்கள் ஹேஸ்டிங்ஸ் 

குற்ற 
மற்றவர் என்று வாதாடினர் . 22 குற்றங்களில் ரோஹில் 
லாப்போர் , மாராட்டியப்போர் ஆகியவற்றைப்பற்றிய 
இரண்டையும் 

காமன்ஸ்சபை ஏற்றுக்கொள்ளாததால் 
20 குற்றங்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப் 
பட்டன . விசாரணையின் சிறப்பைத் தக்க முறையில் 
மெக்காலே வருணித்துள்ளார் . இங்கிலாந்தில் அதுகாறும் 
வளர்ச்சி அடைந்துள்ள பண்பாட்டையும் 
முன்னேற்றத்தையும் மக்களுரிமைச் சிறப்பையும் , அறிவுப் 
பெருக்கத்தையும் பிற நாகரிகப் பண்புகளையும் அந்த 
விசாரணை நமக்குக் காட்டுகிறது . 

பர்க்கின் தொடக்கவுரை ; பர்க் ( பி . 1729 , இ . 1798 ) 
தமது தொடக்கவுரையை 4 நாட்கள் நிகழ்த்தினார் . 
அவருடைய சொல்வன்மை , ஹேஸ்டிங்ஸையே சிறிது 
நேரம் தாம் குற்றவாளிதான் என்று உணரவைத்தது 
என்று நாம் கூறலாம் . 

“ கனவான்களே , இன்று நாம் இங்குக் கூடியிருப்பது 
ஹேஸ்டிங்ஸ் என்ற இந்த ஒருவருடைய செய்தியைப் 


அரசியல் 


288 


.... 


நாங்கள் 


பற்றி மட்டும் சிந்திக்கவா ? இல்லை -பல இலட்சக்கணக் 
கான மக்களின் தலைவிதி இந்த ஒருவருடன் தொடர்பு 
கொண்டிருப்பதை உணருங்கள் . இவர் குற்றவாளியா 
அல்லரா என்பது முக்கிய கேள்வி அன்று ; இலட்சக் 
கணக்கான மக்கள் , மக்களாய்த் துன்புற்றுழன்று நொந்து 
மனம் வாடி , வதங்கவேண்டுமா அல்லது இன்புற்றிருக்க 
வேண்டுமா என்பதுதான் நமக்குமுன் உள்ள கேள்வி ........ 
நீடு நினைந்து சிந்தியுங்கள் இக்குற்றவாளியின் 
மீது 

குற்றம் சுமத்துகிறோம் . குற்றங்கள் , 
ஒன்றல்ல இரண்டல்ல , பல சுமத்துகிறோம் ; பொறாமை 
அன்று , கோபத்தால் அன்று , கொடு நெஞ்சங்கொண்டு 
அன்று , நேர்மை உள்ளத்துடன் தான் செய்கிறோம் . 
குற்றச்சாட்டுகளின் அடிப்படையைக் கூர்ந்து நோக்குங் 
கள் . இவர் புரிந்த தீமைகளுக்கு அடிப்படைக் காரணங் 
களைச்சிந்தியுங்கள் . 

சிறிது நல்லெண்ணமும் 
அவற்றில் கலந்திருப்பதாகத் தெரியவில்லை . அவை 
இவருடைய துரோக சிந்தனையால் எழுந்தவை ; 
பொறாமையால் பிறந்தவை ; கைக்கூலி வாங்கும் கயமை 
மனப்பான்மையால் , பண்பாடற்ற தன்மையால் எழுந் 
தவை ; அழுக்காறு , அவா , வெகுளி, இன்னாச்சொல் 
ஆகியவற்றின் அடிப்படையில் எழுந்தவை . அறத்தை 
அழித்து மறத்தை மாண்புறச் செய்யும் செயலால் எழுந் 
தவை : அன்பகத்தில்லா ஆட்சிக்கொள்கையின் அடிப் 
படையில் எழுந்தவை நடுவு நிலைமை நீங்கிய நெஞ்சிற் 
கிளர்ந்தவை . யான் , எனது என்னும் ஆணவத்தால் 
தோன்றியவை . பிறரை எள்ளி நகையாடும் இழிகுணத் 
தால் எழுந்தவை . இவர் செயல்கள் அந்தோ ! கொடுமை ! 
கொடுமை! இக்கயவரின் 

கொடுஞ்செயல் உலகில் 
அறத்தை அழித்துவிடும் ; மறத்தை மாண்புறச் செய்யும் . 
நேர்மையை நசுக்கிவிடும் ; உண்மையை ஒழித்துவிடும் ; 
நன்மையை நீக்கிவிடும் ; தீமையைத் தீவிரமாக்கும் . 
அன்பெனும் 

பண்பை 

ஆழ அமுக்கி அழுத்திவிடும் . 
அவனியை அருளற்று இருள் சூழ்ந்ததாக்கிவிடும் . 
அகத்தில் மாசுபடர்ந்துவிட்டதால் அறஞ்சாரின்பத்தை 


289 


அணுவளவும் இவர் அறிந்திலர் . இந்தியாவில் உள்ள 
தீமைகள் யாவும் உருவெடுத்து வந்தாற்போன்ற இவரை 
உங்கள் முன் துரோகக் குற்றஞ்சாட்டுகிறோம் . கீழ் 
நாட்டுக் குற்றவாளிகட்குத் தலைவர் எனத்தக்க இவரை 
உமது 

நீதிக்குமுன் நிறுத்துகின்றோம் . கொடுமைக் 
கெல்லாம் கொடுமையானவற்றின் தலைவர்க்கெல்லாம் 
தலைவரானவரைத் தங்கள் முன் கொண்டுவந்துள்ளோம் . 
இவருக்குப்பின் இந்தியாவில் கொடுமை என்பதே இருக் 
காது . 

ஏன் ? எல்லாக் கொடுமைகளையும் இவரே 
இழைத்துவிட்டாரே . ஆங்கில நாட்டில் உரிமையின் 
அடிப்படையில் வளர்ந்துவந்துள்ள சிறப்பு வாய்ந்த சட்ட 
மன்றத்தின் சார்பாக இவர்மீது துரோகக் குற்றஞ்சாட்டு 
கிறேன் . இவர் , சட்டசபையின் சிறப்பைச் சீர்குலைத்தார் . 
அது கொண்டிருந்த நம்பிக்கையை அழித்தார் . பிரிட்டிஷ் 
பெருமக்களின் மாண்பை மண்ணோடு மண்ணாக்கினார் . 
அவர்கள் சார்பாகவும் உரிமைகளையும் உடமைகளையும் 
இழந்த இந்தியரின் சார்பாகவும் இவர்மீது துரோகக் 
குற்றஞ்சாட்டுகிறேன் . மானிட சமூகத்தின் சார்பாக 
இவரைக் கூண்டிலேற்றுகிறேன் . மக்களினம் அடைந்த 
துயரத்தால் உந்தப்பட்டு தங்கள் முன் இவர் மீது துரோகக் 
குற்றஞ்சாட்டுகிறேன் . 

விசாரணையின் தன்மை : பர்க்கின் சொற்பொழிவு 
மிகைப்படுத்தப்பட்டதாகவும் வரம்பு மீறியதாகவுமிருந்தது 
எனினும் அது உணர்ச்சியைத் தூண்டியது . பாக்ஸ் 
அம்முறையைப் பின்பற்றாமல் செயிட்சிங் சம்பந்தமான 
நடவடிக்கைகளை 

நன்கு விளக்கினார் . 

ஷெரிடன் , 
அயோத்தி.பீகங்களின் அவல நிலையை அழகுற எடுத்துக் 
காட்டினார் . அவர் பேச்சைக் கேட்க மிகுதியான அளவுக்கு 
மக்கள் கூடினர் . மாளிகைக்குள் நுழைய அனுமதிச் 
சீட்டுகள் கொடுக்கப்பட்டன . அனிமதிச்சீட்டு ஒன்றின் 
விலை 50 கினிகள் ( ஆங்கில நாட்டுப் பொற்காசுகள் ). 
ஷேக்ஸ்பியரின் துன்பியல் நாடகத்தைக் காண எவ்வளவு 


. 


* Burke s Works, VII 


19 


290 


பலவகை 


ஆர்வம் இருக்குமோ அத்துணை ஆர்வத்துடன் ஷெரி 
டனின் பேச்சைக் கேட்க மக்கள் குழுமினர் . அவரது 
சொற்பொழிவின் சில பகுதிகள் ஷேக்ஸ்பியரின் சொற் 
றொடர்களை ஒத்த சிறப்பு வாய்ந்தவை . அவர் பேச்சு 
முடிந்ததும் பர்க் அவரை வியந்து போற்றித் தழுவிக் 
கொண்டார் . சான்றுகளைத் தயார் செய்து முறைப் 
படுத்துவதில் 

இடையூறுகள் இருந்ததால் 
விசாரணை மிகவும் தாமதமாகவே நடைபெற்றுவந்தது 
அது ஏழு ஆண்டுகள் நீடித்தது . ஆனால் நீதிபதிகள் 
அமர்ந்து விசாரணை நடத்திய காலம் மொத்தம் 148 
நாட்கள் தான் . 1791 - ல் குற்றஞ் சாட்டுவோரின் சொற் 
பொழிவுகள் ஒருவாறு முடிவுற்றன . ஹேஸ்டிங்ஸ் 
அதன்பின் தமது செயல்களின் தன்மையை விளக்கினார் . 
தாம் தீய எண்ணத்துடன் எதையும் செய்யவில்லை என்று 
அவர் நன்கு விளக்கித் தமக்கு ஏற்பட்டிருந்த இன்னல் 
களை உணர்த்தினார் . சுய நலத்தைக் கருதி எதையும் 
செய்யவில்லை என்பதையும் எடுத்துக்காட்டினார் . அவர் 
சம்பாதித்த தொகை 100,000 பவுன்களுக்கு மேற்படவே 
இல்லை என்றும் விசாரணையின் பொருட்டு அவர் தமது 
சொத்துக்களை அடமானம் வைக்க நேர்ந்தது எனவும் 
விளக்கிக் கூறினார் . 1794 - ல் இந்தியாவிலிருந்து இங்கி 
லாந்துக்குத் திரும்பிய காரன்வாலிஸ் , ஹேஸ்டிங்ஸ் 
இந்தியாவில் அடைந்திருந்த பெருமைக்குச் 
பகன்றார் . அதற்குப் பிறகும் பர்க் தமது கட்சியை முதலில் 
கூறியதுபோலவே வற்புறுத்திப் பேசினார் . 

அவர் , 
குற்றச்சாட்டுகளைத் தொகுத்துக் 

முடிவுரை 
ஒன்பது நாட்கள் நிகழ்ந்தது . ஹேஸ்டிங்ஸுக்கு வாரணாசி 
யில் இந்தியர் கோயில் கட்டினர் என்ற செய்தி அவர் 
காதில் விழுந்தது . அதற்கு அவர் இறுத்த பதிலாவது : 
“ அவர்கள் ( அந்தணர்கள் ) நலம் செய்யும் கடவுளர்க்கு 
மட்டும் கோயில் எடுப்பவர்களல்லர் . பெரியம்மை , வாந்தி 
பேதி போன்ற கொடிய நோய்களின் தலைமைக் கடவுளர்க் 
கும் கோயில்கள் எடுப்பது அவர்கள் வழக்கம் . அம்முறை 
யில் ஹேஸ்டிங்ஸுக்குக் கோயில் எடுப்பது பொருத்த 


சான்று 


கூறிய 


291 


மானதே. ஹேஸ்டிங்ஸின் அவ்வுரிமையை நான் மறுக்க 
வில்லை ” * 1795 - ம் ஆண்டில் நீதிசபை தீர்ப்புகூறியது . 
சபையின் உறுப்பினர்களில் 29 பேர்களே வாக்களித்தனர் . 
அதில் பெரும்பான்மையினர் ஹேஸ்டிங்ஸ் குற்றவாளி 
அல்லர் என்று முடிவு செய்தனர் . 


தாக்கிப் 


பேசினார் . 


அந்நீண்டகால விசாரணை ஹேஸ்டிங்ஸின் மனதை 
மிகவும் புண்படுத்தியது ; அவரது அமைதியைக் குலைத் 
தது . அவர் செல்வம் அழிந்தது . அதன் பொருட்டு 
அவர் 100,000 பவுன்கள் செலவழித்தார் . இங்கிலாந்தில் 
நிலவிய கட்சி அரசியல் கருத்து வேறுபாடுகள் தான் 
ஹேஸ்டிங்ஸின் இன்னல்களுக்குச் சிறப்பான காரண 
மாகும் . தம் நாட்டினர் இந்தியாவில் புரிந்த தவறுகளுக் 
கெல்லாம் ஹேஸ்டிங்ஸே பழியை ஏற்றுக்கொள்ளும் 
நிலைமை ஏற்பட்டிருந்தது . சொற்பொழிவாளர்கள் தமது 
முழுச் சொல்வன்மையையும் காட்டி மக்கள் உணர்ச்சியை 
எழுப்பினர் . பர்க் தாம் அறிந்த பழிச்சொற்களை எல்லாம் 
பயன்படுத்தி ஹேஸ்டிங்ஸைத் 
ஹேஸ்டிங்ஸின் கொடுமைகளை விளக்கத் தகுதி வாய்ந்த 
அடைமொழிகள் ஆங்கில மொழியில் இல்லை என்றும் 
அவர் வருந்தினார் . விசாரணை நடந்த ஏழாண்டுக் காலத் 
தில் ஹேஸ்டிங்ஸ் அடைந்த மனத்துயரே அவருக்கு 
ஏற்ற தண்டனையாகக் கருதப்பட்டது . அவர் ஆற்றிய 
அருஞ் செயல்களையும் அவருக்கு இந்தியாவில் ஏற்பட்டி 
ருந்த இடையூறுகளையும் அவ்வமயம் இங்கிலாந்தில் தெளி 
வாக அரசியலார் உணரவில்லை . 

அவருடைய ஆதரவின் 
கீழ் இங்கிலாந்து யாதொரு நட்டமும் அடையவில்லை . 
ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தைக் கீழ்த்திசையில் பெருக்க 
அவர் மிகவும் உதவினார் . ஆயினும் குற்ற விசாரணை 
முறையற்றது அன்று . அதனால் பல நன்மைகள் விளைந் 
தன . 

தவறான கருத்துக்களை அது நீக்கியது . 
ஆங்கிலேயர் இந்திய ஆட்சிமுறை பற்றிப் பின்பற்ற 


பல 


* 


Macaulay , op . cit . p . 483 , 

மெக்காலே ஷ 


292 


வேண்டிய கொள்கையை அது உணர்த்தியது , கிழக் 
கிந்தியக் கம்பெனியார் ஒழுங்காக நடந்துகொள்ள அவ் 
விசாரணை ஒரு வழிகாட்டியாக இருந்தது ; ஒரு எச்சரிக்கை 
யாகவும் இருந்தது . 

ஹேஸ்டிங்ஸின் சாவு : ஹேஸ்டிங்ஸ் பெருத்த இடை 
யூறுகளுக்குப் பிறகு கம்பெனியிலிருந்து 4000 பவுன்கள் 
ஆண்டுப் படியைப் பெற்றார் . 1806 - ல் மீண்டும் கவர்னர் - 
ஜெனரலாக அவர் முயன்று தோல்வியுற்றார் . 1814 - ல் 
அவர் ஒரு பிரிவி கௌன்ஸிலர் ஆனார் . அவர் தாம் 
இறக்கும் காலத்தில் கம்பெனியார் , தமக்குக் கொடுத்து 
வந்த ஆண்டுப் படியை தமது மனைவிக்குக் கொடுத்துவர 
வேண்டும் என்று விண்ணப்பம் செய்துகொண்டார் ( 1818 ) . 
ஆனால் இயக்குநர்கள் அதற்கு உடன்பட வில்லை . 1818 - ம் 
ஆண்டு ஆகஸ்டு 22 - ம் நாள் ஹேஸ்டிங்ஸ் உயிர் நீத்தார் . 


பகுதி 17 


வாரன் ஹேஸ்டிங்ஸைப் பற்றிய மதிப்பீடு 


கள் , 


இயல்பு : ஹேஸ்டிங்சின் இயல்பு , அருஞ் செயல் 

குறைபாடுகள் ஆகியவற்றை மதிப்பிடுகையில் 
அவர் எச்சூழ் நிலையில் தம் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு 
வந்தார் என்பதை நாம் மனத்திற் கொள்ள வேண்டும் . 
அவர் சிறப்பான கல்வியறிவு பெறுவதற்கு முன்னரே இந் 
நாட்டுக்கு வந்துவிட்டார் . தமது பெற்றோர்களின்கீழ்த் 
தக்க பயிற்சியையும் அவர் பெறவில்லை . தன் முயற்சியால் 
உயர்ந்தவர்களில் அவரும் ஒருவர் . அவர் வங்காளத்தில் 
பணியாற்றிய காலத்தின் தொடக்கப் பகுதியில் அவரைப் 
பற்றிக் குறை கூறுவதற்குச் சிறப்பாக எதுவும் இல்லை . 
கம்பெனியின் நலத்திற்காகவே அவர் பல வழிகளில் 
பொருள் ஈட்டினார் . ஆனால் அதன் பொருட்டு அவருடைய 
செயலும் முறையானதென்று கூறிவிடுவதற்கில்லை . 
இன்றியமையாமை என்ற காரணத்தினால் கொடுமை 
இழைப்பது ஏற்றுக்கொள்ளத் தக்கதன்று . நேர்மை 
முறையைப் பொறுத்தவரை ஹேஸ்டிங்ஸின் குறைபாடு 
களை ஆர் 

ஆங்காங்கே குறிப்பிட்டுள்ளோம் . கூட்டாளிகளுடன் 
ஒத்துழைத்து வெற்றிபெறும் ஆற்றல் அவரிடம் இல்லை . 
தமது பொதுவான குறிக்கோளினாலும் தமது வெற்றிகளி 

தாம் பின்பற்றிய வழிகளில் கண்டிக்கத்தக்க 
தன்மையை மறைக்க அவர் முயன்றார் . அதிகாரப்பேராசை 
அவரிடம் இருந்தது . அதைப் பிறர் குறைக்க முயல் 
வதைக் கண்டு வெகுண்டார் . தம் நிலைமைக்குக் கீழான 
வர்கள் அம் முயற்சியில் ஈடுபடுவதை மிகவும் வெறுத்தார் . 
தம்மைத் தாம் சோதித்துக்கொள்ளும் உயரிய பண்பு 
அவரிடம் இல்லை . தம் மீது குற்றம் சுமத்துவோரின் 
கருத்துக்களையும் ஆய்ந்து உணரவேண்டும் என்று அவர் 
கருதினார் இல்லை . குறைபாடுகள் பல இருந்தபோதிலும் 
அவர் 

பெருமைப்படுத்துதற்குரியவரே . மிகுதியான 


னாலும் 


294 


ஆற்றலும் சீர்திருத்தங்களில் மிக்க ஊக்கமும் அவரிடம் 
இருந்தன . அவரிடம் நுண் திறம் கிடையாது . ஆனால் 
மிகுந்த பொறுமையும் வன்மையான துணிபும் இருந்தன . 
எளிதில் தம் முயற்சியைக் கைவிட அவர் இணங்கவில்லை . 
அவர் தம் பதவியை உறுதியாகப் பற்றிக்கொண்டிருந்தார் . 
தம் பகைவர்கள் அப்பதவியில் வருவதை இயன்றவரை 
தடுக்கவே அவர் முயன்றார் . வாழ்க்கையே அவருக்கு ஒரு 
கல்விச் சாலையாக அமைந்தது எனலாம் . ஆழ்ந்து 
சிந்தித்து வல்லமையுடன் செயலாற்றவேண்டும் என்பதே 
அவர் விருப்பம் . அவர் தம் பகைவர்களின் செயல்களுக் 
குப் 

பொறுமையுடனும் வீரத்துடனும் ஈடுகொடுத்து 
வந்தார் . தவறிழைத்து இன்னல்களில் சிக்கிக்கொண்ட 
காலங்களிலும் திறமையுடன் அவர் நடந்து கொண்டதைக் 
காண்கிறோம் . வங்காளத்தைப்பற்றி அவர் நன்கு உணர்ந் 
திருந்தார் . இந்திய நாகரிகத்தின் சிறப்புக் கூறுகளை 
அவர் வியந்து போற்றினார் . பாரசீக மொழி , வங்காளி 
மொழி ஆகியவற்றில் அவருக்குத் தேர்ச்சி இருந்தது . 
வேறு சில மொழிகளையும் அவர் ஓரளவு கற்றிருந்தார் . 
சமஸ்கிருதமும் இந்திய மெய்விளக்கத் துறையும் அவர் 
கருத்தை மிகுதியாகக் கவர்ந்தன . நூல்களைப் படிப்பதில் 
அவருக்கு ஆர்வம் இருந்தது . இலக்கியம் கலை முதலிய 
வற்றிலும் அவர் சிந்தனை சென்றது . . நிலநூல் 
ஆராய்ச்சியையும் கல்வியையும் அவர் ஆதரித்தார் . 
ஆகவே அவர் செயல்கள் பலதிறப்பட்டன . வாழ்க்கை 
யில் ஒரு பகுதியில் மட்டுமே அவர் அக்கறை கொண்டிருக்க 
வில்லை . அச்செய்தியைப் பொறுத்தவரை அவரைப் 
பண்பாடுடைய மகன் என்றே சொல்லவேண்டும் . 
அவர் தம் நண்பர்களிடம் பெருந்தன்மையுடன் நடந்து 
கொண்டார் ; தம் மனைவியை மிகுதியான அளவுக்குக் 
காதலித்தார் . பல பண்புகளில் அவர் உயர்ந்தவரே . அவ 
ருடைய குறைபாடுகளைப் பற்றிச் சிந்திக்குமுன் நாம் அவ 
ருக்கு ஏற்பட்டிருந்த இடையூறுகளையும் உணரவேண்டும் . 
குற்றம் காண்போர் அவர் செயல்களைத் துருவித்துருவி 
ஆய்ந்தனர் என்பதும் நோக்கற்பாலது . அவருக்கு 


295 


இந்நாட்டில் ஏற்பட்டிருந்த இடையூறுகள் மிகப் 
பெரியவை . அவர் பெற்றிருந்த அதிகாரங்களோ போது 
மானவையல்ல . ஹேஸ்டிங்ஸின் பெருமை அவர் இயல்பில் 
காணப்படும் இழுக்கை நீக்கக்கூடும் . 


அரசியல் வல்லமை : ஹேஸ்டிங்ஸ் தொடக்கம் முதல் 
அரசியல் வல்லமையுடன் செயலாற்றினார் . கம்பெனியின் 
நலன்களைக் காப்பதே தமது முதல் கடமையாகக் கொண் 
டார் . ஊழல்களை நீக்குவதில் வன்மையான 

ஊக்கம் 
அவருக்கு இருந்தது . அவர் கவர்னராய் இருந்த 
பொழுது வங்காளத்தில் ஆற்றிய செயல்கள் சிறப்பு 
வாய்ந்தவை . வங்காளத்தை மராட்டியரிடமிருந்து காப் 
பாற்றவேண்டும் என்ற நோக்கமே அவர் ரோஹில்லாப் 
போரில் ஈடுபட்டதற்குக் காரணமாகும் . பிரான்ஸிஸும் 
அவரைச் சேர்ந்தோரும் கடுமையாக எதிர்த்தபோதிலும் 
ஹேஸ்டிங்ஸ் அதற்கு அடங்கிவிடாமல் தம் திட்டத்தை 
நிறைவேற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்தார் . 
மராட்டியப் போரையும் மைசூர்ப் போரையும் முடிவுறச் 
செய்தபோது அவருடைய அரசியல் தந்திரமுறையைக் 
காண்கிறோம் . ஆனால் அவர் சென்னை பம்பாய் அரசியலார் 
களை நடத்திய முறையைப் பாராட்டுவதற்கில்லை . சிறிய 
செய்திகளை அவர் பொருட்படுத்தாமல் பிரிட்டிஷ் இந்தியா 
வைக் காக்கும் நோக்கத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தார் . 
அதேசமயத்தில் ஆங்கிலேயர் , உலகில் வேறு இடங்களில் 
சிறப்பான வகையில் நடந்துகொள்ளவில்லை என்பதும் 
குறிப்பிடத்தக்கது . 1774 முதல் 1780 வரை அவருக்கு 
ஏற்பட்டிருந்த ஆலோசனைக் 

குழுவினரின் 

எதிர்ப்பு 
இல்லாதிருந்திருக்குமாயின் அவருடைய சாதனைகள் 
மேலும் பெரியனவாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது . 
அது உண்மையே . 

ஆனால் அவர் உரிமையுடனும் 
வலிமையுடனும் விளங்கிய காலத்தில்தான் அவர்மீது 
சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு ஆதாரமான 

செயல்கள் 
நிகழ்ந்தன என்பதையும் நாம் நோக்கவேண்டும் 
( ரோஹில்லாப் போர் , செயிட்சிங் செய்தி , பைஸாபாத் 


296 


நாடுகளை 


பீகங்கள் துயரம் ) . கட்டுப்படுத்தப் பெறாத அதிகாரம் 
அவருக்கு மேலும் நீண்ட காலம் கிடைத்திருக்குமாயின் 
அதனால் தீமைகள் விளைந்திருக்கக்கூடும் என்றும் எண்ண 
இடமுள்ளது . உண்மையில் 

இணைத்துக் 
கொள்வதை அவர் விரும்பவில்லை . சால்செட்டைப் பெற 
வேண்டுமென்று அவர் விரும்பினார் . ஆனால் வாரணாசியை 
இணைத்துக்கொள்ள வேண்டுமென்பது 

ஆலோசனைக் 
குழுவின் தீர்மானமாகும் . கிளைவ் ஏற்படுத்திய “ சுற்றரண் 
காப்புக் கொள்கையையே ” பின்பற்ற இவர் விரும்பினார் . 
அவருக்கு மேலும் உரிமை கிடைத்திருக்குமாயின் பிற்கால 
வெல்ஸ்லியின் சில சாதனைகளை அவரே ஆற்றியிருப்பார் 
என்று வாதிக்கலாம் . ஹேஸ்டிங்ஸின் அரசியல் வல்ல 
மையைக் குறித்து எத்தகைய குறை இருந்தபோதிலும் 
இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகாரத்தைக் காப்பாற்றி அதை 
மீண்டும் நிலை நிறுத்திய பெருமை அவருக்கு உண்டு. 
அவருடைய அரசியல் திறமையில் அவர் தம் அரசியல் 
முன் உணர்வுகளைக் காண்கிறோம் .. அயோத்தியுடன் 
அவர் செய்துகொண்ட உடன்பாடு பிற்காலத்திய 
வெல்ஸ்லியின் பாதுகாப்புமுறைத் திட்டத்தை ஓரளவு 
ஒத்திருந்தது . பிரெஞ்சியரால் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு 
ஏற்படக்கூடும் தீமையை அவர் நன்கு உணர்ந்திருந்தார் . 
மகாதஜி சிந்தியாவுடன் அவர் கொண்ட தொடர்பு நற் 
பயனை விளைத்தது . 

சீக்கியரின் உள்ளார்ந்த வலிமை 
யையும் அவர் உணர்ந்திருந்தார் . 1775 - ல் இந்தியச் சிற் 
றரசர்களுடன் பிரிட்டிஷ் அரசாங்கம் நேர் தொடர்பு 
கொள்ளவேண்டும் என்று அவர் அறிவுரைக்கூறினார் . 2 
ஆட்சிமுறைக் கொள்கையைப் பொறுத்தவரை 19 - ம் நூற் 
றாண்டின் முற்பகுதிக் கருத்துக்களை ஹேஸ்டிங்ஸ் முன் 
கூட்டியே உணர்ந்து செயலாற்ற முனைந்தார் . குற்றங்கள் 
பல இருந்தபோதிலும் ஹேஸ்டிங்ஸ் சிறப்பு வாய்ந்தவரே 
என்ற பிரெஞ்சு அறிஞரின் குறிப்பு ( Achille Bioves , 1904 ) 
ஈண்டு குறிப்பிடத்தக்கது . 


1 100 , பக் . 178 . 
2 Smith op . Cit ( ஸ்மித் ) ஷ பக் . 516-7 


297 


ஆங் 


கவனமாக 


ஆட்சி முறைத் திறமை : ஹேஸ்டிங்ஸின் ஆட்சி 
முறைத் திறமையைக் காட்டும் அவரது செயல்களை 
காங்குக் குறிப்பிட்டுள்ளோம் . அவற்றால் பெரும்பயன் 
கள் விளையாதபோதிலும் காரன்வாலிஸின் அருஞ்செயல் 
களுக்கு அவர் வழிகாட்டினார் என்று கூறலாம் . முதல் 
கவர்னர் ஜெனரலின் நிலவரிக்கொள்கை வங்காளத்துக் 
குச் செழிப்பை விளைவிக்கவில்லை . 

ஆனால் அடிக்கடி 
நிலவரிச் செய்திகளைக் 

விசாரணைசெய்ய 
வேண்டுமென்ற அவரது குறிக்கோள் போற்றத்தக்கது . 
நிலையான நிலவரித்திட்டக் கொள்கையை அவர் ஏற்க 
வில்லை . ஆனால் அவரது நீதி பரிபாலன அமைப்போ 
சிறப்பானது . அதைக் காரன்வாலிஸ் நிறைவுபடுத்தினார் . 
இயன்றவரை இந்தியச் சட்டங்களையும் இந்தியர்களையும் 
பயன்படுத்திக் கொள்வதையே ஹேஸ்டிங்ஸ் விரும்பினார் . 
கம்பெனியின் நீதிமன்றங்களைத் தலைமை நீதிமன்றத் 
துடன் 

இரண்டறக் கலக்கவேண்டுமென்று 
கொண்ட எண்ணம் பாராட்டத்தக்கது . ஆனால் நீதி 
மன்றம் நிர்வாக அதிகாரிக்குக் கட்டுப்படவேண்டும் என்ற 
அவருடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளத் தக்கதன்று . 
அதனால் நீதிமன்றத்தின் உரிமையும் நேர்மையும் 
அழிவுறும் . நிலைபெற்று உள்ளவற்றில் சிறப்பானதை 
ஆதரிக்கவேண்டும் என்பது ஹேஸ்டிங்ஸின் கொள்கை . 
அவருடைய ஆட்சி முறையினால் மகிழ்ச்சி தரக்கூடிய 
நன்மைகள் உடனடியாக ஏற்படவில்லை . நிலைமையை 
ஒழுங்குசெய்யக் காரன்வாலிஸின் சீர்திருத்தங்கள் 
தேவையாயின. 


அவர் 


கல்வி கலை , இவற்றிற்கு ஆதரவு : ஹேஸ்டிங்ஸ் 
கல்வியையும் கலையையும் நன்கு போற்றிப் பேணிவந்தார் . 
பொதுவாகக் கீழ்த்துறைக் கலைகளை 

கலைகளை அவர் விரும்பிப் 
போற்றினார் . மஹாபாரதக் கதைகளில் அவருக்கு ஈடு 
பாடு 

இருந்தது . பகவத்கீதையையும் அவர் வியந்து 
போற்றினார் . பயனை எதிர்பாராமல் கடமையைச் செய்தல் 
என்ற அந்நூற் கருத்து அவர் உள்ளத்தைத் தொட்டது . 


298 


முதலிய 


ஹால் 


நூலை 


அந்நூல் எக்காலத்துக்கும் சிறந்த ஒரு கருவூலமாகும் 
என்பது அவருடைய முடிந்த முடிபாகும் . கீழ் நாட்டு 
இலக்கியத்தையும் கருத்துக்களையும் ஐரோப்பியர் அறிய 
வேண்டும் என்பது அவர் விருப்பம் . அதன் மூலம் மேல் 
நாடுகளையும் கீழ் நாடுகளையும் இணைக்க அவர் முயன்றார் . 
பகவத்கீதையை சார்லஸ் வில்கின்ஸ் என்பார் ஆங்கிலத் 
தில் மொழிபெயர் தார் . 1784 - ல் ஹேஸ்டிங்ஸ் அதற்கு 
வழங்கிய முன்னுரையில் கீதை போன்ற இந்திய 
நூல்களின் பெருமையை அழகாகச் சிறப்பித்துள்ளார் . 
வில்கின்ஸ் ஏறத்தாழ 

1768 ) முதல் 1786 

வரை 
இந்தியாவில் இருந்தார். மேலும் சர் வில்லியம் ஜோன்ஸ் 
ஹால்ஹெட் , ஆண்டர்சன் 

பேரறிஞர்களை 
ஹேஸ்டிங்ஸ் இத்துறையில் ஊக்கினார் . 
ஹெட்டின் இந்துச் சட்டத்தொகுப்பைப்பற்றி முன்னர்க் 
குறிப்பிட்டோம் . 

அவர் ஒரு 

வடமொழி இலக்கண 
வெளியிட்டார் . ஜோன்ஸ் ( பி . 1746 - இ 1794 ) 
ஒரு பன்மொழிப் புலவர் . எபிரேய , கிரேக்க , இலத்தீன் , 
அராபிய , பாரசீக, பிரெஞ்சு, ஸ்பானிய , இத்தாலிய மொழி 
களை அவர் நன்கு கற்றிருந்தார் . வேறு சில மொழிகளி 
லும் அவருக்குப் பழக்கம் இருந்தது . அவர் எழுதிய பார 
சீக இலக்கண நூல் 1772 - ல் வெளியாகியது . அவர் 
1783 - ல் தலைமை நீதிபதியாகக் கல்கத்தாவுக்கு வந்தார் . 
வடமொழியில் மிக்க புலமை அவருக்கு இருந்தது . 1784 - ல் 
அவர் வங்காளத்தில் ஆசிய சங்கம் ஒன்றை நிறுவ உதவி 
னார் . 1781 - ல் ஹேஸ்டிங்ஸ் கல்கத்தாவில் ஒரு முகம்மதி 
யக் கல்லூரியை ஏற்படுத்தினார் . ஹேஸ்டிங்ஸின் ஆதர 
வின்கீழ் மேஜர் ரன்னல் என்பாரும் அவரைச்சார்ந்த 
சிலரும் வங்காளத்தையும் இந்துஸ்தானத்தையும் நில 
அளவு செய்தனர் . சயத் குலாம் உசெய்ன் கான் என்ற 
அறிஞர் 1783 - ல் அக்காலத்து வரலாற்று நூல் ஒன்றை 
எழுதி அதை ஹேஸ்டிங்ஸுக்கு உரிமையாக்கினார் . நில 
நூல் ஆராய்ச்சியில் ஹேஸ்டிங்ஸுக்கு ஊக்கம் இருந்தது . 
1774 - ல் ஜார்ஜ் போகிள் என்பாரையும் 1783 - ல் சாமு 
வல் டர்னர் என்பவரையும் நிலநூல் ஆராய்ச்சியை முன் 


299 


னிட்டு அவர் திபெத்துக்கு அனுப்பினார் . அதற்குப் பிறகு 
கர்சான் பிரபு காலத்தில் தான் ( 1903 ) பிரிட்டிஷ் இந்திய 
அரசியலார் அந்நாட்டில் அக்கரை கொண்டனர் . ஓவியக் 
கலையிலும் ஹேஸ்டிங்ஸ் கருத்தைச் செலுத்தினார் . பாரன் 
இம்ஹாப் என்ற கலைஞரை அவர் ஆதரித்தமை குறிப் 
பிடத்தக்கது . 

ஸொபானி (( Zoffany ) TOT I புகழ் 
வாய்ந்த ஓவியக் கலைஞர் 1783 முதல் 1790 வரை இந்தியா 
வில் இருந்தார் . 1780 - ல் வங்காள கெஜட் என்ற செய்தித் 
தாள் தோன்றியது . அதன் ஆசிரியர் ஹிக்கி , ஹேஸ் 
டிங்ஸ் , இம்பே முதலியவர்களை அச்செய்தித்தாள் குறை 
• கூறியதால் 1782 - ல் கவர்னர் - ஜெனரல் அவ்வெளி 
யீட்டை நிறுத்தினார் . ஹிக்கி சிறைப்படுத்தப்பட்டு அப 
ராதம் செலுத்த நேர்ந்தது . 1784 - ல் கிளாட்வின் என் 
பார் கல்கத்தா கெஜட் என்ற செய்தித்தாளை வெளி 
யிட்டார் . அதற்கு அரசியலாரின் ஆதரவு கிடைத்தது . 
ஹிக்கியின் வெளியீடே இந்தியாவில் ஆங்கிலத்தில் 
தோன்றிய முதல் செய்தித்தாளாகும் . “ லண்டன் கெஜட் 
1666 - ல் தோன்றியது என்பது ஈண்டுக் குறிப்பிடத்தக்கது . 

கவர்னர்- ஜெனரல்களின் வரிசையில் ஹேஸ்டிங் 
ஸுக்கு உரிய இடம் : ஹேஸ்டிங்ஸின் பல திறப்பட்ட 
செயல்களை முன்னர்க் கண்டோம் . அவற்றைப்பற்றி வர 
லாற்றறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது . 
ஹேஸ்டிங்ஸின் ஆட்சி முறையைவிடக் காரன்வாலிசின் 
ஆட்சி முறை சிறந்தது என்பார் அறிஞர் பெவரிட்ஜ் 1 . 
ஆனால் பொதுவான இக்கருத்து முதல் கவர்னர் - ஜெனர 
லின் பெருமையைக் குறைப்பதாக இல்லை . சில பண்பு 
களில் - சிறப்பாக அறஞ்சார்ந்த பண்பில் - ஹேஸ்டிங்ஸ் 
காரன்வாலிசுக்குத் தாழ்ந்தவரே எனலாம் . அறிஞர் ஸ்மித், 
ஹேஸ்டிங்ஸை மிகவும் புகழ்ந்து பேசுகிறார் . அறிஞர் 
ராபர்ட்சும் ஹேஸ்டிங்ஸுக்கு இந்திய வரலாற்றில் மிக 
உயர்ந்த நிலையை அளிக்கிறார் . 2 இந்தியாவில் பணியாற் 


1. 8 , பக் . 654 . 
2. 14 , V பக் . 312 . 


300 


றிய ஆங்கிலேயர்கள் யாவரிலும் மிகச் சிறந்தவர் ஹேஸ் 
டிங்ஸ் என்பது ராம்ஸே மூர் அவர்களின் கருத்து . * 
அறிஞர் ஸ்டீபன் ஒருவருக்குக் கிடைத்துள்ள சாதனங் 
களையும் அவர் செயல்களின் முடிவுகளையும் ஒப்பிட்டு 
ஆராய்ந்து அவருடைய ஆற்றலை மதிப்பிடும் நிலையில் , 
18 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச் சிறந்த ஆங்கிலேயர் 
ஹேஸ்டிங்ஸ் என்று நான் கருதுகிறேன் ” என்று குறிப்பிடு 
கிறார் . ஹேஸ்டிங்ஸைப் பற்றிப் பிரெஞ்சியர் ஒருவரின் 
மதிப்பீட்டை முன்னரே குறிப்பிட்டுள்ளோம் . அக்கருத் 
துப் பெரும்பாலும் உண்மையே . ஹேஸ்டிங்ஸுக்குப் பேர் 
இடையூறுகள் பல இருந்தன . பார்லிமெண்ட்டுச் சபை . 
யினர் அவர் செயல் ஒவ்வொன்றையும் பரிசீலனை செய்து 
வந்தனர் . அந்நிலையிலும் நிலையான சில சாதனைகளை 
அவர் புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது . அவர் 
உள்ளத்தில் தெளிவு இருந்தது . இடையூறுகளை வீரத் 
துடன் எதிர்க்கும் ஆற்றல் இருந்தது . இந்தியாவையும் 
இந்தியர்களையும் அவர் தம் பண்பாட்டையும் ஹேஸ்டிங்ஸ் 
நேசித்தார் . ஆனால் அதைவிட மிகுதியாகக் கம்பெனி 
யிடமும் தம் நாட்டிடமும் அன்பு பாராட்டினார் . ஆக்கச் 
சார்பான அவர் முயற்சிகள் குறிப்பிடத்தக்கவை . இந்தியா 
வின் கவர்னர் ஜெனரல்களின் வரிசையில் பெருமை 
வாய்ந்த இடம் அவருக்கு உண்டு . அதேசமயத்தில் 
அவருடைய சில குறைபாடுகளையும் நாம் பொருட்படுத் 
தாமல் இருப்பதற்கில்லை. 


67 , பக் . 443 . 


வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்து இந்தியா 1772-85 


| 


1 


ராம்பூர் 
(ராமபுரி ) | 

திலீபட் 


தில்லி . 


லக்னெள 


பொல்லி 
மீரான்பூர் கட்ரா 

பைசாபாத் , 
கோரா 

ரங்கபூர் , 
குவாலியர் 
- சால்பை 


வாரணாசி 

தினாஜ்பூர் 
சீப்ரீ 

2.7 அலகாபாத் சுனார் . 
ஜான்ஸி 
( 

( மூர்ஷிதாபாத் + 


கோகத் 


பாட்னு 


டக்கர் 


அகமதாபாத் 
அராஸ் x • பரோடா 

தபாய் 
புரோச் 

சூரத் 


பர்த்துவான் 
சந்திரநாகூர் 
கல்கத்தா, 


பரதபுரீ 


நாகபுரி 


பார் 
ஈதொடர்ச் 


பஸ்ஸின் 

கோபர்ஹான் 
சால்செட் 
பம்பாய் 

ஆமதுநகர் 
பன்வெல் தலேகான் 
கண்டலா ( பூனா . புரந்தர் 

பந்தார்பூர் 


1 


| 


| 


. 


ப 


கோலாப்பூர் 

குண்டர் 
பெல்லாரி குத்தி 

/ 
சீதால்துர்க்கம் 
பெட்னூர் 


x போர்க்களங்கள் 


கடப்பா 


வேலூர், *ஷோலிங்கூர் *போலிலூர் 


| 


சென்னை 


| 


| மங்களூர் கோலார் . 

காஞ்சீபுரம் 
மெர்க்காரர் ஆர்க்காடு : வந்தவாசி 
தெள்ளிச்சேரி சீரங்கப்பட்டணம் 

ஆரணி புதுச்சேரி 
கள்ளிக்கோட்டை , கோயம்புத்தூர் 

கடலூர் 

அப்ரங்கிப்பேட்டை 
பொன்னானி * கரூர் சிதம்பரம் 
பாலக்காடு 

தரங்கம்பாடி 
தாராபுரம் ) 

நாகப்பட்டினம் 
திண்டுக்கல் 

தஞ்சாவூர் 


S.XAVIER 


அதிகாரம் 5 
( 1785-6 ) முதல் ( 1786-98 ) வரை 
இந்திய வரலாறு 

பகுதி 1 
மக்பர்ஸன் ( 1785-6 ) காரன்வாலிஸ் ( 1786-93 ) 


மக்பர்ஸன் கவர்னர் ஜெனரலாதல் : ஸர் ஜான் மக் 
பர்ஸன் , நவாப் முகம்மது அலியிடம் முகவராக ( ஏஜண்டு ) 
பணியாற்றியவராவர் . பின்னர்ச் சென்னையில் ஆங்கிலக் 
கம்பெனியில் பணியாற்றினார் . 1776 - ல் பிகட் அவரைப் 
பதவியினின்று நீக்கிவிட்டார் . பிறகு அவர் இங்கிலாந்துக் 
குத் திரும்பி பார்லிமெண்ட்டில் உறுப்பினரானார் . நவாபுக் 
கும் அவருக்கும் தொடர்பு நீடித்தது . 1781 - ல் கல்கத்தா 

லோசனைக் குழுவில் மக்பர்ஸன் மூத்த ( சீனியர் ) 
உறுப்பினரானார் . தொடக்கத்தில் அவர் ஹேஸ்டிங்ஸை 
ஆதரித்தார் . ஆனால் பின்னர் அவர் கவர்னர் ஜெனர 
லுக்குப் பகையாக ஸ்டேபிள்ஸுடன் சேர்ந்துகொண்டார் . 
ஹேஸ்டிங்ஸ் பதவியினின்று விலகியவுடன் , இவர் 1785 - ம் 
ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் 1786 - ம் ஆண்டு செப்டம்பர் 
வரை பதிலி ( acting ) கவர்னர் ஜெனரலாகப் பதவி 
வகித்தார் . 


வெளித்துறைத் தொடர்புகள் : அவ்வமயம் முகலாயப் 
பேரரசர் . மகாதஜி சிந்தியாவின் ஆதரவில் இருந்து 
வந்தார் . தில்லியில் பின்னவரின் ஆதிக்கம் ஓங்கி இருந் 
தது . வங்காளத்தில் பிரிட்டிஷார் 

குடியேற்றங்களை 
அமைத்திருப்பதற்காகப் பேரரசருக்கு அவர்கள் வரி 
செலுத்த வேண்டுமென்று மகாதஜி கோரினார் . மக்பர்ஸன் , 
அக்கோரிக்கையைப் புறக்கணித்ததுடன் சிந்தியாவை அச் 


302 


என்று 


செயலுக்காக மன்னிப்புக் கேட்கவும் செய்தார் . நானா 
பட்னிஸ் , திப்புவுக்குப் பகையாக ஆங்கிலேயரின் 
உதவியை நாடினார் . ஆனால் கவர்னர் ஜெனரல் உதவி 
அளிக்க மறுத்துவிட்டார் . 1786 - ல் மேற்பார்வைக்குழு 
( Board of Control ) சென்னை கவர்னருக்கு கருநாடகத் 
தின் வரிகள் செலுத்தப்படவேண்டியதில்லை 
தீர்மானித்தது . அதை எதிர்த்து கவர்னர் மக்கார்த்னே , 
மக்பர்ஸனிடம் முறையிட்டார் . அவ்வாணையை உடனே 
நிறைவேற்றாமல் இருக்குமாறு வேண்டினார் . ஆனால் 
கவர்னர் - ஜெனரல் அதற்குச் செவிசாய்க்கவில்லை . ஆத 
லால் கவர்னர் , பதவியினின்று விலகினார் . அக்காலத்தில் 
அயோத்தியின் நிலைமை மேலும் சீர்கேடடைந்து வந்தது . 

ஆட்சிமுறை ; மக்பர்ஸன் ஆட்சிமுறைச் செலவு 
களைக் குறைத்தார். ஆனால் நற்பயன் எதுவும் விளைய 
வில்லை . பணியாளர் ஊதியம் குறைந்த சிக்கனமுறையால் 
ஒரு கோடி ரூபாய்வரை அரசாங்கத்துக்குக் கிடைத்தது . 
மற்றைப்படி ஆட்சித் 

ஆட்சித் தலைமையை ஏற்கும் தகுதி 
அவருக்குக்கிடையாது . அவர்காலத்தில் ( 1786 - ல் ) ஷோர் 
என்பார் நிலவரித்திட்டத்தைச் சீர் திருத்தினார் . அவர் 
மாகாணத்தை 35 சிறிய மாவட்டங்களாகப் பிரித்தார் . 
( 1787 - ல் அவை 23 ஆகக் குறைக்கப்பெற்றன ) அவை 
அக்பருடைய சர்க்கார்களை 

ஒத்தவை . ஒவ்வொரு 
மாவட்டமும் ஒரு ‘ கலெக்டரின் கீழ் வந்தது . அவர் , 
வரிவாங்கும் பொறுப்பையும் வரித்திட்டத்தை அமைக்கும் 
கடமையையும் பெற்றிருந்தார் . கல்கத்தாவிலிருந்த வரு 
வாய்க்குழு , வருவாய்த்துறைக் கழகமாக ( ரெவின்யூ 
போர்டு ) மாற்றப்பட்டது . ( இவ்வாறு தான் நம்கால 
ரெவின்யூ போர்டு தோன்றியது ). கலெக்டர்களை மேற் 
பார்வை செய்யும் அதிகாரம் அதற்கு உண்டு . இதை 
அடிப்படையாகக் கொண்டு தான் பிறகு நிலையான நில 
வரித்திட்டம் அமைந்தது . 

திவானியை 
ஆங்கிலேயர் 

பெற்றதிலிருந்து 20 ஆண்டுகட்குப் 


ஆகவே , 


* 


2 , பக் . 38-40 . 


303 


பின்னரே சிறப்புவாய்ந்த ஒரு நிலவரித் திட்டம் அமைந்த 
தைக் காண்கிறோம் . 


காரன்வாலிஸ் வாழ்க்கையின் முற்பகுதி : சார்லஸ் 
காரன்வாலிஸ் , 1738 - ல் எர்ல்கோமான் காரன்வாலிசுக்கு 
மகனாகப் பிறந்தார் . அவர் ஒரு போர் வீரராகிச் சில 
ஆண்டுகள் ஐரோப்பாவில் சுற்றிவந்தார் ; சிலகாலம் 
அவர் இத்தாலி நாட்டில் ஒரு இராணுவக் கழகத்தில் 
தங்கியிருந்தார் ; 1760 - ல் காமன்ஸ் சபை உறுப்பினரானார் 
தம் தந்தை இறந்தபின் அவருடைய எர்ல்கோமான் 
பதவி காரன்வாலிசுக்குக் கிடைத்தது . லார்டுகள் சபையில் 
அவர் அமெரிக்கா நாடுகளில் வரிவிதிக்கும் கொள்கையை 
எதிர்த்தார் . அவ்வாறிருந்தும் 1776 - ல் அமெரிக்காவில் 
ஆங்கிலப்படைத் தலைவராக அவர் பணியாற்ற நேர்ந்தது . 
முதலில் அவர் வெற்றிபெற்றபோதிலும் 1781 - ல் யார்க் 
டவுனில் அவருக்குப் பெருந்தொல்வி கிடைத்தது . அதன் 
விளைவாக அமெரிக்கக் குடியேற்ற நாடுகள் உரிமை பெற 
வழி ஏற்பட்டது . அத்தோல்வியால் காரன்வாலிசின் 
புகழ் குறையவில்லை . இங்கிலாந்தின் 

அரசியலார் 
அவருக்கு ஆதரவுகாட்டினர் . அவர் ஒரு சிறந்த தானைத் 
தலைவர் 

நம்பிக்கை அவர்களிடமிருந்தது . 
பேராற்றலும் நுண்ணிய அறிவும் அவரிடமிருந்ததால் 
1782 - ம் ஆண்டிலேயே அவருக்கு வில்லியம் கோட்டையின் 
கவர்னர் ஜெனரல் பதவியை அளிக்க அதிகாரிகள் முன் 
வந்தனர் . ஆனால் அதை அவர் ஏற்க மறுத்துவிட்டார் . 
மீண்டும் 1785 - ல் அவரை அப்பதவியை ஏற்றுக்கொள்ள 
வேண்டினர் . அப்பொழுதும் மறுத்துவிட்டார் , 

ரவிட்டார் , 1786 - ல் 
மூன்றாம் முறைதான் அவர் , சில நிபந்தனைகளின் பேரில் 
அப்பதவியை ஏற்றார் . 

கவர்னர் ஜெனரலின் நிலை : காரன்வாலிஸ் , 1786 - ல் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் கல்கத்தாவுக்கு வந்து சேர்ந் 
தார் . அவர் விதித்த நிபந்தனைகளின்படி 1786 - ல் பிட் 
இந்தியச் சட்டத்தில் சில மாறுதல்கள் புகுத்தப்பட்டன . 
ஆலோசனைசபை , தமக்கு மாறாய்க்கருத்தைத் தெரிவித் 


என்ற 


304 


தால் , இன்றியமையாததாயின் அதை மீறித் தம் விருப்பப் 
படிச் செயலாற்ற கவர்னர் - ஜெனரலுக்கு அதிகாரம் வழங் 
கப்பெற்றது . மேலும் கவர்னர் ஜெனரலாகவும் படைத் 
தலைவராகவும் இருந்தார் . 1791 - ல் அவருடைய அதி 
காரங்கள் மீண்டும் பெருகின . தவிர , அவருக்கு இங்கி 
லாந்தின் பிரதம அமைச்சர் , மேற்பார்வைக் குழுவினர் 
முதலியோரின் ஆதரவு மிகுதியாக இருந்தது . இயக்கு 
நர்களுக்கு அவரிடம் மிக்க நம்பிக்கை இருந்தது . அவர் 
களுடைய விருப்பத்திற்கிணங்கவே காரன்வாலிஸ் இந்தி 
யாவுக்கு வந்தார் . இத்தகைய சிறந்த சூழ் நிலை வாய்ப் 
பினைப் பெற்றதனோடு அவர் இயல்பும் போற்றத்தக்கது . 
கடமை உணர்ச்சி , உழைப்பில் விருப்பம் , நேர்மைப்பண்பு, 
உறுதி , தன்னலமற்ற சேவை உணர்வு முதலிய குணப் 
பண்புகள் அவரிடம் குடிகொண்டிருந்தன . இதனால் அவர் 
ஆட்சிமுறையில் நிலையான தொண்டினைப் புரிந்து புகழ் 
பெற்றார் . அவர் , இயக்குநர்களின் அறிவுரைகளையும் பிட் 
இந்தியச் சட்டத்தின் பிரிவுகளையும் உணர்ந்து தமது 
உறுதியான கருத்துக்களையும் பயன் படுத்தி நிலையான 
நிலைவரித் திட்டம் , முதலிய பல சீர்திருத்தங்களை நிறை 
வேற்றினார் . வலியப் போர் தொடங்காக் கொள்கையை 
அவர் விரும்பி ஏற்றார் . ஆனால் , இந்தியாவிலிருந்த சூழ் 
நிலை அவரைப் பிற உள் நாட்டுச் செய்திகளிலும் ஓரளவு 
தலையிடும்படி தூண்டியது . 


பகுதி 2 


திப்பு சுல்தானும் மூன்றாவது மைசூர்ப் போரும் 

( 1790 - 2 ) 
1784 - க்குப் பின் திப்புவின் செயல்கள் : மங்களூர் 
உடன்படிக்கை திப்புவின் செருக்கைப் பெருக்கியது . மத 
மாற்றம் செய்வதில் அவர் முனைந்தார் . குடகில் எழுந்த 
கலகத்தை அடக்கியபின் அங்கிருந்த பலரை முகம்மதிய 
ராகச் செய்தார் . 1786 - ல் அவர் சுல்தான் பட்டத்தைச் 
சூட்டிக்கொண்டார் . நிஸாமையும் மராட்டியரையும் வென்ற 
பின் ஆங்கிலேயரைத் தாக்கவேண்டுமென்பதே அவர் 
திட்டம் ஆகும் . 1779 - ல் ஆங்கிலேயருக்குப் பகையாக அவர் 
மராட்டியருடன் சேர்ந்ததற்குப் பரிசாக துங்கபத்திரையி 
லிருந்து கிருஷ்ணா ஆறுவரை உள்ள நிலப்பகுதியை 
மைசூருடன் இணைக்கும் உரிமை பெற்றார் . தார்வார் 
மாவட்டத்திலுள்ள நர்குந்த்தின் தலைவரைத் திப்பு மேலும் 
மேலும் கப்பம் செலுத்துமாறு துன்புறுத்தி வந்தார் .. 
அதைப் பொறாத அவர் , நானாபட்னிஸ்ஸிடம் உதவி 
வேண்டி முறையிட்டார் . சினங்கொண்ட திப்பு நர்குந்த் 
தலைவரைச் சூழ்ச்சியால் வென்று அவரையும் அவர் குடும் 
பத்தினரையும் விரட்டி விட்டார் . அவருடைய மகளை 
மட்டும் திப்பு தமது உவளகத்தில் கட்டாயப்படுத்திச் 
சேர்த்துக்கொண்டார் . பெல்காம் மாவட்டத்திலுள்ள கிட் 
டூரையும் , சுல்தான் சூழ்ச்சியால் கைப்பற்றிக்கொண்டார் . 
கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்திரைக்கும் இடையிலிருந்த 
பல இந்துக்களை அவர் முகம்மதியராக்கும் செயலில் ஈடு 
பட்டார் . அதை விரும்பாத பலர் தற்கொலை புரிந்து 
கொண்டனர் . நானாபட்னிஸ் திப்புவை எதிர்க்க 
லேயரின் உதவியை நாடினார் . ஆனால் உதவி கிடைக்க 
வில்லை . ஆகவே அவர் நிஸாமுடன் கூட்டுறவு அமைத் 
துக்கொண்டார் . மராட்டியருக்கும் திப்புவுக்கும் போர் 
தொடங்கியது . ஆனால் இருதிறத்தாரும் ஒரு முடிவு ஏற் 

20 


ஆங்கி 


- 


306 


படும்வரை போர் செய்யவில்லை . விரைவில் , ( 1787 - ல் ) 
அவர்களிடை ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது . அதனால் 
மராட்டியருக்குச் சில நிலப்பகுதிகள் கிடைத்தன . நிஸா 
முக்கு அதோனி கிடைத்தது . அதன்பின் திப்பு பல 
கோயில்களைக் கொள்ளையடித்துப் பலரை மதம் மாறச் 
செய்தார் . அவர் 1785 - ல் கான்ஸ்டாண்டிநோபிளுக்கும் 
1787 - ல் பாரிஸுக்கும் தூதுக்குழுவினரை அனுப்பினார் . 
அச்செயல் , ஆங்கிலேயருக்குப் பகையாகத் தம்மை 
வலிமைப் படுத்திக்கொள்ளும் அவருடைய அரசதந்திர 
முறையைக் காட்டுகிறது . ஆனால் அத்தூதுக் குழுக்க 
ளால் அவர் எதிர்பார்த்த நற்பயன் ஒன்றும் விளையவில்லை. 


ஆங்கிலேய 


மூன்றாவது மைசூர்ப் போர் : ( 1790 – 2 ) திப்புவின் 
வலுக்கட்டாயச் செயல்களைக் கண்ட காரன்வாலிஸ் முன் 
னெச்சரிக்கையாகவே இருக்க முற்பட்டார் . சுல்தானின் 
செயல்கள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக நிலையி 
லேயே சிக்கல்களை உண்டுபண்ணுமென்று அவர் உணர்ந் 
தார் . 1768 - ம் ஆண்டு உடன்படிக்கையில் குண்டூரை 
ஆண்டு வந்த பஸலத் ஜங் இறந்த பின்பு அதை ஆங்கி 
லேயர் பெறுவது என்று கண்டிருந்தது . 1782 - ல் பஸலத் 
இறந்தார் . உடனே நிஸாம் குண்டூரை 
ருக்குக் கொடுக்காமல் ஏதோ சில காரணங்களைக் காட்டி 
வந்தார் . குண்டூரை அவர்கள் பெறுவதற்கு அவர்கள் 
நிறைவேற்ற வேண்டிய வேறு ஒரு கடமையையும் நிஸாம் 
சுட்டிக் காட்டினார் . அதாவது அவரிடமிருந்து ஐதர் 
கைப்பற்றிய சில மாவட்டங்களை அவர் மீட்டுக்கொள்ள 
ஆங்கிலேயர் உதவ வேண்டுமென்பதாம் . அவ்வாறிருக் 
கையில் 1769 - ம் ஆண்டின் சென்னை உடன்படிக்கையின் 
படியும் 1784 - ம் ஆண்டின் மங்களூர் உடன்படிக்கையின் 
படியும் , மைசூர் சுல்தான் , தமது ஆட்சிக்குட்பட்டதாகக் 
கூறிய நிலப் பகுதிகள் மீது , பாராட்டிய 

உரிமையை 
ஆங்கிலேயர் ஏற்றுக் கொண்டனர் . இவ்வாறு காரன் 
வாலிஸ் ஒரு சிக்கல் நிறைந்த நிலைமைக்குள்ளாகியிருந் 
தார் . அதனைத் தீர்க்க அவர் 1788 - ல் நிஸாமுடன் 


புதிய 


307 


உடன்படிக்கை ஒன்றைச் செய்து கொண்டார் . பிட் இந் 
தியச் சட்டப்படி காரன்வாலிஸ் தாமே போரை மேற் 
கொள்ளக்கூடாது . எனினும் கம்பெனிக்குப் பகையாக 
வுள்ள எந்த அதிகாரத்தையும் எதிர்க்க நிஸாமுக்கு 
அவர் படை உதவி செய்வதாகக் கூறினார் . அதே சமயத் 
தில் ஆங்கிலேயருடன் நேசமாயிருப்போரின் பட்டியலி 
லிருந்து திப்புவின் பெயரை அகற்றி விட்டார் . நிஸாம் 
குண்டூரை ஆங்கிலேயருக்குக் கொடுத்துவிட்டார் . திப்பு 
வுக்கு அச்செயல்கள் காரணமாகச் சினம் மூண்டது . 


திப்புப் போரிட் முற்பட்டார் . 1789 - ல் திருவாங் 
கூரைத் தாக்கினார் . மங்களூர் உடன்படிக்கையின்படி 
திருவாங்கூர் ஆங்கிலேயரின் பாதுகாப்பில் இருந்தது . 
கிராங்கனூர் , ஆயக்கோட்டை ஆகிய இரண்டு இடங்களை 
யும் திருவாங்கூர் அரசர் தம்மிடம் ஒப்படைக்க வேண்டு 
மென்பதே திப்புவின் கோரிக்கை . அவைகளை டச்சுக்கார 
ரிடமிருந்து திருவாங்கூர் அரசர் வாங்கியிருந்தார் . அவ் 
விடங்கள் கொச்சி அரசருக்கு உரியன வென்றும் அவர் 
தமது மானியக்காரர் என்றும் அவைகளை அவர் டச்சுக்கார 
ருக்கு விற்க முடியாதென்றும் திப்பு வாதிட்டார் . அக் 
காரணத்தினால் திருவாங்கூரின் காவல் வரிசைகளை அவர் 
தாக்கினார் . அவ்வரிசை 30 மைல் நீளமுள்ளது . ஆனால் 
அது தோல்வியில் முடிந்தது . திப்பு கம்பெனிக்குப் பகை 
யாகப் போர் தொடுத்துவிட்டதாகவே காரன்வாலிஸ் 
கருதினார் . சென்னை அரசியலாருக்குப் போர் முன்னேற் 
பாடுகளைச் செய்யுமாறு ஆணை விடுத்தார் . ஆனால் வலி 
குன்றியிருந்த சென்னை அரசாங்கம் அவ்வாணைக்குக் கீழ்ப் 
படிந்து எதுவும் செய்யவில்லை . அதன் விளைவாக , 
ஹாலந்து என்ற சென்னை கவர்னர் பதவியினின்று விலக 
நேர்ந்தது ; பம்பாயிலிருந்த தளபதி மெடோஸ் என்பார் 
புதிய கவர்னரானார் அவரைச் சென்னை கவர்னராகவும் 
படைத் தலைவராகவும் காரன்வாலிஸ் 

அமர்த்தினார் . 
( 1790 - 2 ) . திப்பு மீண்டும் திருவாங்கூரைத் தாக்கிக் 
கிராங்கனூரைக் கைப்பற்றிக் கொண்டார் . காரன்வாலிஸ் 


308 


தம் 


மராட்டியருடனும் நிஸாமுடனும் முக்கூட்டுறவு அமைத் 
துக் கொண்டு மைசூர்ப் படையை எதிர்க்கத் தொடங்கி 
னார் . மெடோஸ் , கோயம்புத்தூர் , திண்டுக்கல் , பாலக்காடு 
முதலிய இடங்களைக் கைப்பற்றிக் கொண்டார் . ஆனால் 
விரைவில் முன்னேறி வந்த திப்புவின் படை ஆங்கிலே 
யரை மைசூர்ப் பீடபூமியில் விரட்டியடித்தது . சென்னைப் 
படையும் வங்காளப் படையும் ஒன்று சேர்ந்தன . பம்பாயி 
லிருந்தும் படை உதவி கிடைத்தது . ஆங்கிலேயர் , திப்பு 
வின் தானைத் தலைவர் ஹுசெய்ன் அலியை கள்ளிக் 
கோட்டையில் முறியடித்தனர் . திப்பு , கருநாடகத்தில் 
படையெடுத்து திருவண்ணாமலையை 1791 - ல் 
வசப்படுத்தினார் . அவர் புதுச்சேரி கவர்னரின் மூலம் 
பிரெஞ்சு மன்னர் 16 - ம் லூயிக்கு விடுத்த தூது நற் 
பயனளிக்கவில்லை . காரன்வாலிஸ் சென்னைக்கு வந்து 
தீவிரமாகப் 

போர் நடத்த முற்பட்டார் . அவர் 
வேலூரிலிருந்து - புறப்பட்டுப் பங்களூருக்குச் சென்று 
அதைக் கைப்பற்றினார் . திப்பு அப்போரில் தோல்வி 
யடைந்தார் . ஆனால் உணவுத்தேவை , படைச்சாதனங் 
களின் குறைவு முதலியன காரணமாக காரன்வாலிஸ் 
முன்னேறமுடியாமல் பின்வாங்கினார் . நிஸாம் படை 
களும் அவ்வமயம் அவருடன் சேர்ந்ததால் உணவுப் 
பொருள் தேவை மிகுதியாயிற்று . மராட்டியரிடமிருந்து 
தக்க சமயத்தில் உதவி கிடைத்தது . மேலும் அபர்க்ராம்பி 
என்பாரின் தலைமையில் மற்றொரு ஆங்கிலப்படை காரன் 
வாலிசுக்கு உதவி செய்தது . 

ஆகவே அவர் 
முன்னேறிப் பாராமஹால் கோட்டைகளைத் தம்மடிப்படுத் 
தினார் . 1792 - ல் காரன்வாலிஸ் தக்க பாதுகாப்புடன் 
தமது மூன்றாவது படையெழுச்சியைத் தொடங்கிச் 
சீரங்கப்பட்டணத்தை முற்றுகையிட்டார் . திப்பு - அச்சங் 
கொண்டு , காரன்வாலிசுக்குப் பணிந்து அவர் கூறும் 
நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள உடன்பட்டார் . 

சீரங்கப்பட்டண உடன்படிக்கையின்படி திப்பு , தமது 
இராச்சியத்தில் பாதியை இழந்தார் . போர்ச்செலவுக்காக 
மூன்றுகோடி ரூபாய் கொடுத்துவிட இசைந்தார் . மேலும் 


309 


தமது இரண்டு குமாரர்களையும் ஆங்கிலேயரிடம் பிணை 
யாகக் கொடுத்தார் . போரில் நிஸாமின் படைகளால் 
காரன்வாலிசுக்கு நற்பயன் எதுவும் கிடைக்கவில்லை . 
மராட்டியர் அளித்த உதவியும் மிகுந்த சிறப்பு வாய்ந்த 
தன்று . 

எனினும் முக்கூட்டுறவு உடன்படிக்கைப்படி 
புதிதாகக் கிடைத்த நிலப்பகுதிகளை மூவரும் சரிசமமாகப் 
பிரித்துக்கொள்ளக் காரன்வாலிஸ் உடன்பட்டார் . போர்ச் 
செலவுத்தொகையாகப் பெற்ற பணத்தையும் மூவரும் 
பிரித்துக்கொண்டனர் . துங்கபத்திரைக்கு வடக்கில் உள்ள 
பகுதியை மராட்டியர் பெற்றனர் ; நிஸாமுக்கு அந்த 
ஆற்றுக்கு வடக்கிலும் தெற்கிலும் உள்ள சில இடங்கள் 
( கடப்பை உட்பட ) கிடைத்தன . ஆங்கிலேயர் , திண்டுக் 
கல் , பாராமஹால் , மலையாளம் என்ற பகுதிகளைப் பெற் 
றனர் . குடகு திப்புவிடமிருந்து கைப்பற்றப்பட்டது . அதன் 
அரசர் , ஆங்கிலேயரின் மானியக்காரரானார் . சுல்தானின் 
அதிகாரங்கள் மிகுதியாகக் குறைக்கப்பட்டன . அவர் 
கொடுக்கவேண்டிய தொகை முழுவதையும் பெற்றுக் 
கொண்டபின் 1794 - ல் ஆங்கிலேயர் திப்புவின் குமாரர் 
களை அவரிடம் அனுப்பினர் . திப்புவை அடியோடு 
அழித்திருந்தால் மறுபடியும் ஒரு மைசூர்ப் போர் ஏற்பட்டி 
ராதென்றும் அவ்வாறு 

காரன்வாலிஸ் 
இழைத்த தவறு என்றும் சிலர் கருதுகின்றனர் . ஆனால் 
அது நேர்மையான செயலன்று . 


செய்யாதது 


சுற்றரண் காப்புக்கொள்கை : சுற்றரண் காப்புக் 
கொள்கையே மிகவும் சிறப்புடையதென்பது காரன் 
வாலிசின் கருத்தாகும் . இந்தியாவிலிருந்த பெரிய நாடு 
களைச் சக்திச்சமநிலை க் கொள்கையின் அடிப்படையில் 
அமைத்துப் பிரிட்டிஷ் இராச்சியத்தை நிலைபெறச் செய்ய 
வேண்டுமென்று அவர் விரும்பினார் . நடைமுறை நிலை 
மையை மாற்றும் நாட்டம் அவருக்கு இல்லை. ஆனால் 
திப்புவின் வலுக்கட்டாயச் செயல்கள் காரணமாக அவர் 
தலையிடாக்கொள்கையைப் பின்பற்ற இயலாது என்பதை 
உணர்ந்தார் . அதனால் அவர் முக்கூட்டுறவை அமைத் 


310 


நாடுகளைச் 


ததைக் கண்டோம் . மைசூர்ப் போருக்குப் பிறகு வென்ற 

சரிசமமாகப் பிரித்த அவரது செயலும் 
நோக்கத்தக்கது . வலியப் போர் தொடுக்காமல் இருக்கும் 
காள்கையை அவர் ஆதரித்தார் . அயோத்தியின் 
நலங்களுக்கு ஊறு செய்யத்தக்க எந்தச்செயலையும் மேற் 
கொள்ளக்கூடாது என்றும் அவ்வாறு செய்தால் கம் 
பெனியார் அதைத் தமக்குப் பகையாகச் செய்யப்பட்ட 
தாகக் கொள்வர் என்றும் , கவர்னர் - ஜெனரல் மகாதஜி 
சிந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார் . ஆகவே , காரன் 
வாலிஸ் , தலையிடாக்கொள்கையை வன்மையாக ஆதரித்த 
போதிலும் , குறுகிய முறையில் அதற்கு விளக்கம் கூறி 
ஆங்கிலேயரின் பெருமைக்கு இழுக்கு நேருமாறு செய் 
வதை அவர் விரும்பவில்லை . அவர் நிகழ்த்திய மைசூர்ப் 
போரை 1793 - ல் பிலிப் பிரான்ஸிஸ் கண்டித்தார் . ஆனால் 
பார்லிமெண்ட்டு அப்போர் முறையானதே என்று அதனை 
ஏற்றுக்கொண்டது . காரன்வாலிசைப் பாராட்டும் வகை 
யில் அரசர் அவருக்கு மார்க்குவிஸ் என்ற பட்டம் வழங் 
கினார் . அக்கவர்னர் - ஜெனரலின் அறிவுத்திறமையிலும் 
நேர்மையான நடத்தையிலும் தாய் நாட்டினருக்கு மிக்க 
நம்பிக்கை இருந்தது . 


பகுதி 3 


கருநாடகம் , அயோத்தி , நேபாளம் 


தஞ்சாவூர் : 1787 - ல் காலஞ்சென்ற தஞ்சை அர 
சரின் உடன்பிறந்தாரான அமரசிங்குக்கும் ( 1787-99 ) 
அரசரது தத்து மகனான சரபோஜி என்பாருக்கும் அரசுரி 
மைப்போரட்டம் ஏற்பட்டது . 

காரன்வாலிஸ் 

அச் 
செய்தியைச் சென்னை அரசியலார் பரிசீலனை செய்யுமாறு 
ஆணையிட்டார் . வாரிசு உரிமையை நிர்ணயிக்கச் சென்னை 
தஞ்சாவூர் பண்டிதர்களைக்கொண்ட 

ஒரு 
குழுவை அமைத்தது . அக்குழுவின் கருத்திற்கிணங்க 
அமரசிங்தான் அரசுரிமையைப் பெறவேண்டும் என்று 
தீர்மானமாயிற்று . 


அரசாங்கம் 


நவாப் வாலாஜா : 

1787 - ல் சென்னை அரசியலார் 
வாலாஜா முகம்மது அலியுடன் ஒரு புதிய உடன்படிக்கை 
யைச் செய்து கொண்டனர் . அதனால் நற்பயன் எதுவும் 
விளையவில்லை . முன்பு போலவே பொருள் நெருக்கடி 
அவருக்கு இருந்துவந்தது . மூன்றாவது மைசூர்ப்போர் 
காலத்தில் , கருநாடக 

வரிகளைக் கவர்னர்- ஜெனரல் 
வாங்கிக்கொண்டார் . 1792 - ல் அவர் நவாப்புடன் புதிய 
தோர் உடன்படிக்கை செய்துகொண்டார் . அதன்படி 
போர்க்காலத்தில் மட்டும் கரு நாடகக் கண்காணிப்பு 
முழுவதையும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்க நவாப் உடன் 
பட்டார் . மேலும் ஆங்கிலப்படை யொன்றின் செலவுக் 
காக ஆண்டுதோறும் நவாப் ஒரு நிலையான தொகையைச் 
செலுத்தவும் ஒப்புக்கொண்டார் . ஆனால் இந்த உடன் 
படிக்கை நவாபின் திறமையின்மையால் முழுவதும் நிறை 
வேறவில்லை . அவருக்கு மீண்டும் முன்புபோல கடன் 
தொந்திரவுகள் ஏற்பட்டன. 

நவாப்பின் 

சிக்கல்களை 
நீக்கக் காரன்வாலிஸ் 

கூர்ந்த அரசியல் அறிவுடன் 
எதையும் செய்யவில்லை . அவர் ஐரோப்பாவுக்குப் புறப் 


312 


பட்டுப் போகுந் தறுவாயில் ( 1793 ) இங்கிலாந்துக்கும் 
பிரான்சுக்குமிடையே போர் மூண்டதால் , புதுச்சேரி 
முதலிய பிரெஞ்சுப்பகுதிகளை ஆங்கிலேயர் கைப்பற்றினர் . 


சென்று 


அயோத்தி : காரன்வாலிஸ் அயோத்தியின் பொருள் 
நிலையைச் சீர்திருத்துவதில் கருத்துச் செலுத்தினார் . 

ஆங்கிலேயரைத் தவிரப் பிற ஐரோப்பியர் , நவாப்பிட 
மிருந்து எவ்வித நலனையும் அடையாதவாறு அவர் ஏற் 
பாடுகள் செய்தார் . அங்கே தலைமை அமைச்சராக இருந்த 
ஐதர் பெக் கான் ஆற்றல் வாய்ந்தவர் . ஆதலால் காரன் 
வாலிஸ் அவரிடம் நம்பிக்கைகொண்டிருந்தார் . ஆனால் 
நவாப் அஸப் -உத் - தௌலா தீநெறியிற் 
பொருளை வீணாக்கி வந்தார் . குடிகளிடமிருந்து பெற்ற 
பொருளை அவர் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் தீய செயல் 
களுக்காகவும் பயன்படுத்தி வந்தார் . 

நேபாளம் : நேபாளத்தில் சீனர் படையெடுத்ததால் 
நேபாள அரசாங்கம் ஆங்கிலேயரிடம் உதவி கோரியது . 
ஆனால் காரன்வாலிஸ் அதற்குச் செவிசாய்க்க வில்லை . 
ஆனால் கவனர்- ஜெனரல் அந்நாட்டுக்கு ஒரு வாணிகத் 
தூதுக்குழுவை அனுப்பினார் . அது பயனற்றதாயிற்று. 


பகுதி 4 


நிலையான நிலவரித் திட்டம் ( 1793 ) 
முன்னேற்பாடுகளும் நிலையான திட்டமும் : வாரன் 
ஹேஸ்டிங்ஸ் நிலவரி சம்பந்தமான ஐந்து வருட ஏற் 
பாட்டைத் ( Quinquennial Settlement ) திட்டமிட்டார் . 
பிறகு வருடாந்திர ஏற்பாடுகளிட்டார் . ஆனால் அவை 
யாவும் நற்பயன் அளிக்கவில்லை . வரித்தொகை நிலையாகக் 
குறைந்துகொண்டே வந்தது . மக்களுக்கும் அதனால் 
நன்மை ஏற்படவில்லை . நிலத்தில் சிறிதேனும் பொறுப் 
பின்றி அரசியலாரை ஏமாற்றிக் குடியானவர்களைத் துன் 
புறுத்தும் நிலையற்ற நிலவாரக்காரர்களை ஆதரிப்பது 
தீமை பயப்பதாகும் என்பதை இயக்கு நர்கள் நன்கு 
உணர்ந்தனர் . பழைய சமீந்தார்களுடன் நிலையான ஓர் 
ஏற்பட்டைச் செய்து கொள்வதையே அவர்கள் விரும்பினர் . 
காரன்வாலிஸ் , இயக்கு நர்களின் அக் கருத்துக்களை 
அறிந்துகொண்டு தான் இந்நாட்டுக்கு வந்தார் . நிலை 
யான ஒரு திட்டத்தை அமைக்கு முன் பத்துவருட ஏற் 
பாடு ஒன்றைப் புகுத்தலாம் என்பது இயக்குநர்களின் 
கருத்தாகும் . ஆனால் காரன்வாலிஸ் உடனடியாக எதை 
யும் செய்ய விரும்பாமல் , அச்செய்தியைத் தக்க முறையில் 
ஆராய்ந்து , விசாரணைகள் நடத்தி ஒரு ஏற்பாட்டை அமு 
லுக்குக் கொண்டுவர முற்பட்டார் . அவருக்கு , அச்சிக்க 
லான செய்திகளில் ஜேம்ஸ் கிராண்ட் , ஜொனாதன் டங்கன் , 
ஷோர் , முதலியவர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைத் 
தன : ஷோர் , 1769 - ம் ஆண்டு முதல் வங்காளத்தில் ஒரு 
சிவில் அலுவலராக 

அலுவலராக இருந்தவர் . 1787 - ல் வருவாய்த் 
துறைக் கழகத்தின் ( Board of Revenue ) தலைவரானார் . 
அவர் திறமைவாய்ந்த ஆட்சி முறை வினைஞர் . பொதுக் 
காரியங்களில் தீநெறியை அறவே வெறுப்பவர் ; அவர் 
1789 வரை இந்தியாவில் தங்கியிருந்தார் . 1787 , முதல் 
1789 வரை நிலவரி சம்பந்தமான ஆராய்ச்சி நடைபெற்றது . 


314 


கிராண்ட்டும் ஷோரும் வரித்திட்டம் நிலையாக அமைவதை 
விரும்பவில்லை . ஆனால் காரன்வாலிஸ் 

நிலையான 
அமைப்பையே சிறந்ததாகக் கருதினார் . பத்து வருட ஏற் 
பாடு , குத்தகைக்கு விடுவது போலத்தான் சிறப்பற்ற 
தாயிருக்கும் என்று அம்முறையையும் அவர் ஏற்கவில்லை . 
நிலையான திட்டம் , சமீந்தார்களுக்கு நம்பிக்கையை அளிக் 
கும் ; விளைவைப் பெருக்கும் ; அரசியலையும் நிலைபெறுவிக் 
கும் . ” என்பதை அவர் விளக்கிக் கூறினார் . மேலும் இயக் 
குநர்களின் ஆணையையும் அவர் நிறைவேற்றவேண்டி 
யிருந்தது . அவர் கருத்தை டங்கன் ஏற்றுக்கொண்டார் . 
ஆகவே நிலையான நிலவரித்திட்டம் அமைந்தது . 1790 - ல் 
ஏற்பட்ட புதிய திட்டம் பத்து ஆண்டுகட்கு அமுலில் 
இருக்குமென்று அறிவிக்கப்பட்டது . தாய் நாட்டு அரசிய 
லாரின் ஒப்புதலைப் பெறவேண்டியிருந்ததால்தான் அவ் 
வாறு அறிவிக்கப்பெற்றது . 1793- ல் இயக்குநர்களும் 
மேற்பார்வைக் குழுவினரும் புதிய திட்டத்தை ஏற்றுக் 
கொண்டதால் அவ்வாண்டு முதல் நிலையான நிலவரித் 
திட்டம் செயல்முறைக்கு வந்தது . சமீந்தார்களின் சார் 
பாக இருந்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டு 
மென்பது காரன்வாலிசின் கருத்தாகும் என்று நம்பப்படு 
கிறது . ஆனால் அவரே கூறியிருக்கும் பின்வரும் சொற் 
றொடர் சிந்திக்கத்தக்கது : --- “ நிலம் , யார் வசமிருந்தாலும் 
அதைப்பற்றி அரசியலாருக்கு அக்கரை இல்லை ; நிலத்தை 
வைத்திருப்போர் அதை நன்கு பயன்படுத்தவேண்டும் ; 
வரியை ஒழுங்காகச் செலுத்த வேண்டும் . இதுதான் 
அரசாங்கத்தின் நோக்கமாகும் . ” 


இத்திட்டத்தின் உடனடியான விளைவுகள் : இத் 
திட்டத்தினால் வரி செலுத்துவதில் நிலையான ஓர் ஏற்பாடு 
அமைந்ததால் அரசியலார் தமக்கு உரிய தொகையைப் 
பற்றி உறுதியான நம்பிக்கையுடனிருக்க இயலும் என்று 
எதிர்பார்க்கப்பட்டது . அதனால் வேளாண்மையைச் சீர் 
திருத்தவும் வருவாய்த்துறை ஆட்சிமுறையில் செலவு 
களைக் குறைக்கவும் முடியும் என்று அரசியலார் எண்ணி 


315 


னர் . நிலையான வரித்தொகை மிகவும் கூடுதலாக இருப் 
பதாகச் சமீந்தார்கள் வருத்தம் தெரிவித்தனர் . வரி 
செலுத்தப்படாமல் இருந்தால் அக்குற்றவாளிகளின் 
நிலங்களை ஏலம் விட்டு அரசியலார் விற்க முடியும் என்று 
சட்டம் கூறியது . அதைச் சமீந்தார்கள் எதிர்த்தனர் . 
வறுமைக் காலங்களிலும் குடியானவர்கள் கீழ்ப்படியாமல் 
இருந்தால் அக்காலத்திலும் சமீந்தார்களின் நிலை இடை 
யூறுகட்கு உட்பட்டது . முன் கூறியவாறு நிலங்களை விற் 
பதில் பல சிக்கல்கள் எழுந்தன . முதலாவதாக அவற்றை 
வாங்கப் பல சமயங்களில் ஒருவரும் முன்வரவில்லை. 
ஆகவே வரித்தொகை நிலுவை மிகுதியாக இருந்துவந் 
தது அத்திட்டம் ஒழுங்காக வளர்ச்சி அடைய ஏறத்தாழ 
15 ஆண்டுகள் சென்றன . ஆனால் உழவர்கள் , வழக்க 

உள்ள உரிமைகளைப் பெற்றுவந்தனர் . அவர்க 
ளுக்குப் போதுமான பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் 19 - ம் 
நூற்றாண்டின் பிற்பாதியில்தான் கிடைத்தது . ( 1859 - ம் 
ஆண்டின் குடிவாரச் சட்டங்கள் ) அரசியலார் தாம் எதிர் 
பார்த்த குறைந்த அளவு வரித்தொகையை காலப்போக் 
கில்தான் பெற்றனர் . வேளாண்மையில் 

ஓரளவு பெருக் 
கம் தோன்றியது . ஆனால் 

“ வேளாண்மை முறையில் 
உடனடியான நற்பயன் எதையும் நிலையான நிலவரித் 
திட்டம் விளைவிக்கவில்லை . * மேலும் வருவாய்த்துறை 
ஆட்சிமுறைச் செலவு சிறிது சிறிதாகப் பெருகியே வந் 
தது . அதில் சிக்கல்களும் உண்டாயின . 


மாக 


முடிவான பயன்கள் : இப்புதிய திட்டத்தின் விளை 
வாகச் சமீந்தார்கள் பெருத்த இலாப மடைந்தனர் . வரித் 
தொகையில் பத்தில் ஒரு பங்காக இருந்த இலாபம் , பத் 
தில் ஒன்பது பங்காகப் பெருகியது . இடையிடையே வரித் 
திட்டத்தை மாற்றுவதால் ஏற்படும் தீமைகள் மறைந்தன . 
வங்காளம் பொருளாதாரத் துறையில் செழிப்புற்றது . 
உழவுத் தொழிலின் வளர்ச்சிக்குத் தடையாயிருந்த கட்டுப் 
பாடுகள் நீங்கின . அரசியலைக் கருதுமிடத்துப் பிரிட்டிஷ் 


* 


2 , பக் . 80 . 


316 


ஆட்சிக்குச் சமீந்தார்களின் ஆதரவு கிடைத்தது . அவ் 
வரசுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருப்பதில் மகிழ்ச்சி கொண் 
டனர் . வறுமைக் காலங்களில் பொதுமக்களின் துயரைக் 
களைவதில் அவர்கள் அரசியலாருடன் ஒத்துழைத்தனர் . 
மேலும் அவர்களது அன்புப் பணிகள் பொருளாதாரச் 
சமூக வளர்ச்சிக்கு உதவின . ஆனால் புதிய திட்டத்தால் 
ஏறத்தாழ 300 லட்ச ரூபாய் வருமானத்தை அரசியலார் 
இழக்கவேண்டியிருந்தது . அதனால் ஏற்பட்ட வரிச் 
சுமையைப் பொதுமக்கள் ஏற்க நேர்ந்தது . ஆகவே நிலை 
யான நிலவரித் திட்டம் சமீந்தார்களுக்கு நன்மை அளித் 
தது ; உழவரின் உரிமைகளைத் தற்காலிகமாகத் தள்ளி 
வைத்தது ; அரசியலாரின் வருமானத்தைக் குறைத்தது . 


சிறப்பும் குறைபாடும் : இந்நிலவரித் திட்டத்தைச் 
சர் ஜான் மால்காம் , மார்ஷ்மேன் முதலியோர் சிறப்பித்துப் 
புகழ்ந்துள்ளனர் . அறிஞர் டட் ( Dutt ) கூறுவதாவது : 
பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மக்களுக்குச் செய்த நன் 
மைகளில் , நிலையான நிலவரித் திட்டம் மிகவும் சிறப்பான 
ஒன்றாகும் . " இந்தியாவின் பொருளாதார இடர்ப்பாடு 
களுக்கெல்லாம் அத்திட்டம் ஒரு சஞ்சீவி போன்றது என் 
பார் அவ்வறிஞர் . மற்ற மாகாணங்களிலும் அத் 
திட்டம் ஓரளவு புகுத்தப்பெற்றது . ஆனால் அதற்கு 
ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்திலிருந்தே எதிர்ப்பு வளரத் 
தொடங்கியது . அந்நிலவரித் திட்டம் வரலாற்று முறை 
யில் மட்டுமே சிறப்பு வாய்ந்தது . பிறரால் பின்பற்றப் 
படுவதற்கு ஏற்ற சிறப்பு அதனிடம் இல்லை என்பது 
பேடன் பவல் என்பவரின் கருத்தாகும் . அது தோன்று 
வதற்கு வங்காளத்தில் காணப்பட்ட 

துயர நிலைதான் 
காரணம் என்பது தெளிவு . வங்காளத்தை ஆங்கிலேயர் 
பெற்றமை ஒரு அருஞ்செயலாகப் புகழப்படுகிறது . ஆனால் 
அது அவர்களுக்கு ஒரு பெரும் சுமையாக மாறிவிட்டது . 
நீண்டகால ஆராய்ச்சிக்குப் பிறகும் இடர்ப்பாடுகளை நீக்கத் 
தக்க ஒரு திட்டம் எளிதில் உருவாகவில்லை . காரன்வாலி 
சும் இயக்குநர் சபையும் சிக்கல்களை ஓழிக்க ஒரு திட்டத் 


317 


தைக் கொணர்ந்தனர். பிரிட்டிஷ் அரசியல் நோக்கத் 
தின்படி இத்திட்டம் எவ்வாரிருப்பினும் அரசியலாரின் 
வருமானம் இதனால் குறைந்தது என்பதனை மனத்திற் 
கொள்ளவேண்டும் . பொருளாதாரத் துறையிலும் தேசிய 
நோக்க முறையிலும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரின் சார் 
பாக நாட்டின் பொது வருமானம் குறைவது சிறப்புடைய 

அக்குறிப்பிட்ட வகுப்பினர் வழிவழியாக வரி 
வசூல் அதிகாரிகளாக இருந்தவர்கள் தான் . தவறான 
முறையில் அவர்கள் நிலக்கிழார் எனக் கருதப்பட்டனர் . 
காரன்வாலிசுக்குச் " சிறப்பான இந்திய ஆட்சிமுறையை 
நிலை நாட்டியவர் ” என்ற புகழ் உண்டு . அப்புகழுக்கு 
அவர் மற்ற துறைகளில் செய்த சீர்திருத்தங்கள் காரணமே 
யன்றி அவருடைய நிலவரித் திட்டமன்று . 


தன்று . 


பகுதி 5 


; 


முறைவழங்கலும் பிற சீர்திருத்தங்களும் 

முறைவழங்கலும் காவல் அமைப்பும் : ஆட்சி முறை 
யில் சிக்கனத்தைக் கடைப்பிடித்துச் சிக்கல்களை நீக்கித் 
தூய்மையைப் பெருக்குவதே 

காரன்வாலிஸ் மேற் 
கொண்ட சீர்திருத்தங்களின் நோக்கமாகும் . நீதித் துறை 
யிலும் காவல் முறையிலும் சீர்திருத்தங்கள் செய்ய அவ 
ருக்கு உதவியாயிருந்தவர் சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பா 
ராவர் . அவர் ஒரு நீதிபதி ; கீழ் நாட்டுப் பண்பாளர் 
ஆற்றல் வாய்ந்தவர் . குற்றங்களைக் கண்டுபிடிப்பதற் 
காகப் புதிய முறையில் அலுவலர் அமர்த்தப் பெற்றனர் 
இந்தியருக்கும் அதில் பங்கு உண்டு . அச் சீர்திருத்தத் 
தின் மூலம் கிளைவின் இரட்டை ஆட்சி அடியோடு முடி 
வடைய வழி ஏற்பட்டது . காரன்வாலிஸ் , வரி வாங்கும் 
அதிகாரத்தையும் சிவில் நீதிமுறையையும் பிரித்து ஒவ் 
வொன்றுக்கும் தனித்தனி அலுவலரை அமர்த்தினார் . 
சிவில் நீதிமன்றங்களையும் புதிய முறையில் மாற்றி 
அமைத்தார் . கல்கத்தாவில் , ஸதர் திவானி அதலத் , ஸதர் 
நிஸாமத் அதலத் என்ற பெயருள்ள இரண்டு உயர் நீதி 
மன்றங்கள் முறையே சிவில் , கிரிமினல் முறையீடுகளை 
ஆராய்ந்து முடிவு கூறிவந்தன . கவர்னர்- ஜெனரலும் 
அவருடைய ஆலோசனையாளருமே அவ்விரு நீதிமன்றங் 
களின் தலைவர்களாவர் . அவைகளுக்கு அடுத்தபடியாக 
கல்கத்தா , டாக்கா , முர்ஷிதாபாத் , பாட்னா, ஆகிய இடங் 
களில் நான்கு அப்பீல் ( முறையீடு ) நீதிமன்றங்கள் இருந் 
தன . ஒவ்வொன்றிலும் மூன்று ஐரோப்பிய நீதிபதிகள் 
முறைவழங்கினர் . அவர்களுக்கு உதவி செய்ய இந்தியச் 
சட்ட அறிஞர்கள் உண்டு . அம்மன்றங்களுக்குக் கீழாக 
மாவட்ட நீதிமன்றங்களும் நகர நீதிமன்றங்களும் இருந் 
தன . ஒவ்வொன்றிலும் ஒரு ஐரோப்பிய நீதிபதி இருந் 
தார் . அவர்களுக்கும் இந்தியச் சட்ட வல்லுநரின் உ 

தவி 


319 


உண்டு. நீதிமுறை அமைப்பின் அடித்தளத்தில் முன்சீபு 
கள் எனப்படும் இந்திய நீதிபதிகள் சிறு குற்றங்களை 
விசாரணை செய்துவந்தனர் . பிரிட்டிஷ் குடிகளைத் தவிர மற்ற 
யாவரும் மேற்கூறிய நீதிமன்றங்களுக்குக் கட்டுப்பட்டவரா 
வர் . பிரிட்டிஷ் குடிகள் , தலைமை நீதிமன்றத்துக்குமட்டுமே 
கட்டுப்பட்டவர்கள் . நான்கு மாகாண நீதிமன்றங்களின் 
நீதிபதிகளும் " சுற்றுமுறைவர் " ( Circuit Judges ) என்ற 
முறையில் , மாவட்டங்கள் தோறும் நீதி வழங்குவதற்காகச் 
சுற்றிவந்தனர் . மாவட்ட நீதிமன்ற முறைவர்களுக்குக் 
குற்ற விசாரணை செய்யும் அதிகாரமும் உண்டு . அவர்கள் 
சிறிய வழக்குகளில் முறை வழங்கினர் . மற்ற வழக்கு 
களில் சுற்றும் நீதிபதிகளின் முன்னர்க் குற்றவாளிகளை 
விசாரணைக்காக அனுப்பினர் . சுற்றும் நீதிபதிகள் இக் 
காலத்திய செஷன்சு முறைவரை ஒப்பர் . மாவட்ட 
நீதிபதிகளுக்குக் காவல் முறை ( போலீசு ) அதிகாரமுண்டு . 
ஒவ்வொரு மாவட்டமும் பல காவல் துறை வட்டங்களாகப் 
பிரிக்கப்பெற்றது . 

அவற்றிற்குத் தாணாக்கள் என்று 
பெயர் . ஒவ்வொன்றின் பரப்பு ஏறத்தாழ 20 சதுர 
மைல்களாகும் . 

அதன் தலைவர் தரோகர் எனப்படும் 
ஒரு இந்தியராவர் . காவல்துறை அமைப்பு திறமை 
வாய்ந்ததாக இருந்தது என்று கூறுவதற்கில்லை . தரோக 
ருக்கு வரம்பு மீறிய அதிகாரங்கள் இருந்தன . மக்களுக்கு 
அவரால் மிகுதியான துன்பம் ஏற்பட்டது . நீதிமன்றங் 
களில் , கிரிமினல் வழக்குகளில் 

சீர்திருத்தப்பெற்ற 
முகம்மதியச் சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன . சிவில் 
வழக்குகளில் வழக்காடுவோரின் மதத்துக்கு ஏற்ற இந்து 
அல்லது 

முகம்மதியச் சட்டங்களைப் பின்பற்றினர் . 
இந்துவும் முஸ்லீமும் வழக்காடினால் தரும நியாயப்படி 
நீதிபதி தீர்ப்புக் கூறுவார் . ஸர் எலிஜா இம்பே அமைத்த 
விதிகளின் தொகுப்பைக் 

காரன்வாலிஸ் 

செம்மைப் 
படுத்தினார் . சர் வில்லியம் ஜோன்சின் மேற்பார்வையில் 
சட்டங்கள் தொகுக்கப்பெற்றன . 

வாரிசு உரிமை . 
திருமணம் முதலிய செய்திகளில் மட்டுமே இந்தியர் வழக்கு 
களில் இந்து , முஸ்லிம் சட்டங்கள் பயன்படலாயின . 


320 


வாணிகக் கழகம் : 

1774 முதல் கம்பெனியின் 
வாணிக முதலீடுகளை வாணிகக் கழகம் ( Board of Trade) 
செயலாட்சி புரிந்துவந்தது . 1786 வரை அதில் 11 உறுப் 
பினர்கள் இருந்தனர் . அதன்பின் ஐவர் மட்டுமே இருந் 
தனர் . 

1787 - ல் காரன்வாலிஸ் , சார்லஸ் கிராண்ட்டின் 
உதவி கொண்டு அத்துறையில் காணப்பட்ட கேடுகளை 
நீக்கினார் . நெசவாளரும் இந்தியத் தொழிலாளிகளும் 
அதனால் நன்மை பெற்றனர் . கவர்னர் - ஜெனரலின் 
வாணிகக் கழகச் சீர்திருத்தங்கள் நிலையான நற்பயனை 
அளித்தன . கம்பெனியின் வாணிகப்பகுதியின் பணி 
யாளர் யாவரும் அக்கழகத்துக்குக் கீழ்ப்படிய வேண்டிய 
தாயிற்று . தலைமை ஆலோசனைக்குழு வாணிகக் கழகத் 
தைக் கட்டுப்படுத்தியது . காரன்வாலிஸ் நேர்மையான 
பணியாளருக்குக் குறைவின்றி ஊதியம் அளித்துவந்த 
தால் , கைக்கூலி வாங்குதல் முதலிய கேடுகள் பெரும் 
பாலும் நீங்கின . 


சிவில் அலு 


சிவில் பணித்துறைச் சீர்திருத்தம் : 
வலர் துறையைத் தூய்மைப்படுத்தியது , காரன்வாலிஸ் 
செய்த சீர்திருத்தங்கள் யாவற்றிலும் மிகவும் சிறப்பு 
வாய்ந்ததாகும் . அவர் , ஆற்றலும் நேர்மையும் பொருந்திய 
பணியாளரையே அமர்த்திவந்தார் . சிவில் பணித் 
துறையில் பழைய கொள்கைகள் அடியோடு மறைய 
வேண்டுமென்பதே அவருடைய தீர்மானமாகும் . முன்னர் , 
கம்பெனியின் பணியாளருக்கு ஊதியம் மிகக் குறைவு ; 
ஆனால் வரி வாங்கித்தருவதில் அவர்களுக்குத் 

தரகு 
உண்டு ; தனிப்பட்ட முறையில் வாணிகத்தையும் அவர் 
கள் செய்துவந்தனர் . தவிர , தங்களுடைய உறவினர் 
பெயராலும் நண்பர்கள் பெயராலும்கூட 

வாணிகம் 
நடத்திவந்தனர் . தங்கள் நலன்களைப் பெருக்கிக்கொள் 
வதற்காக , அவர்கள் தமது பணித்துறைச் சார்பான 
அதிகாரத்தைப் பயன்படுத்திக்கொண்டனர் .. 

ஊதியம் 
குறைவாகவும் மேல்வரும்படிக்கான வாய்ப்புக்கள் 
மிகுதியகாவுமிருந்ததால் மேற்கூறிய தீமைகள் ஏற் 


321 


கொடுத்து 


அடியோடு 


வரை 


என்பது 


ஆதலால் 


பட்டன , வாரணாசியில் ரெஸிடெண்ட் ஆக இருந்தவர் 
ஆண்டுக்கு 12,000 ரூபாய் முறையான ஊதியத்தையும் 
4 லட்ச ரூபாய் அளவுள்ள தனிப்பட்ட வருமானத்தையும் 
ஓரளவு மேல்வரும்படிகளையும் பெற்றுவந்தார் என்பது 
ஈண்டு நினைவுகூரத்தக்கது . அக்கேடுகளை ஒழிக்கக் 
காரன்வாலிஸ் , வங்காளத்திலிருந்த கம்பெனிப் பணி 
யாளருக்குப் போதுமான 

ஊதியத்தைக் 
வருமாறு இயக்குநர்களைத் தூண்டினார் . மேலும் தகுதிக் 
குத் தக்கவாறே அவர் பதவிகளையும் வழங்கினார் .. 
இங்கிலாந்தின் இளவரசரும் ( பிற்கால IV- ம் ஜார்ஜ் ) 
இயக்குநர்களும் பரிந்து உரைத்த சில செய்திகளை அவர் 

புறக்கணித்துவிட்டுத் தமது நேர்மைக் 
கொள்கையை நிலை நிறுத்தினார் . பணித்துறை திறமை 
மிக்க வேண்டுமாயின் இந்தியர்களை அதனின்று இயன்ற 

விலக்குதல் இன்றியமையாததாகும் 
காரன்வாலிசின் கருத்து . 

அரசியலில் 
பெரிய பதவிகள் இந்தியருக்குக் கிடைக்கவில்லை . 
இந்நாட்டு மக்களுக்குப் 

ஊதியமும் 
கொடுக்கப்படவில்லை . 1786 முதல் 1788 வரை 
வாலிஸ் விடாமுயற்சியும் பேரூக்கமும் கொண்டு உழைத்த 
தின் விளைவாகப் பணியாளர் தகாதமுறையில் பொது 
மக்களிடமிருந்து பணத்தைச் சம்பாதித்துக் கொள்ளும் 
தீமை ஒழிந்தது . அவர் , கம்பெனியின் பணித்துறையை , 
வாணிகம் , முறைவழங்கல் , வரிவசூல் என்ற முப்பகுதி 
களாகப் பிரித்தார் . கலெக்டர்களின் முறைவழங்கும் 
அதிகாரத்தை நீக்கினார் . ஆட்சிமுறையில் கலெக்டர்களின் 
நிலை மிக உயர்வாக இருந்தது . அவர்களுக்கு வரிவசூல் அதி 
காரம் மட்டும் தான் இருந்தது . நிலையான நிலவரித் திட்ட 
மியற்றும் அலுவல் எதுவும் அவர்களுக்குக் கிடையாது 
அவர்கள் வருவாய்த்துறைக் கழகத்திற்கும் ( ரெவின்யூ 
போர்டு ) முடிவாக 

ஆலோசனைக் குழுவுடன் கூடிய 
கவர்னர் ஜெனரலுக்கும் கீழ்ப்படிந்தவர்களாயினர் . அவர் 
களின் அரசியல் நிலை தெளிவாக அமைக்கப்பட்டிருந்தது . 
அப்பதவியின் பெருமையும் உயர்ந்தது . பலர் அப்பத 

21 


போதுமான 


காரன் 


322 


வியை நாடினர் . அவர்கள் அலுவல் குறைந்தது ; ஆனால் 
ஊதியம் பெருகிற்று . காரன்வாலிஸ் காலத்தியச் சீர் 
திருந்திய ஒப்பந்தப் பணித்துறை முறையினின்று 
தோன்றி வளர்ந்ததே இக்காலத்து இத்திய ஆட்சிப்பணி 
( I. A.S. ) ஆகும் . 


துணை 


காரன்வாலிஸ் சட்டத்தொகுப்பு : 

1793 - ம் ஆண்டுச் 
சட்டதிட்டங்களைத் தொகுத்ததின் மூலம் " காரன் வாலிஸ் 
சட்டத்தொகுப்பு தயாராகியது . இது ஆட்சிமுறை , 
நீதிபரிபாலனம் , காவல்முறை , வாணிகம் , நிதி முதலிய 
பல செய்திகளையும் நிறைவான அளவுக்குத் தன்னுள் 
அடக்கியது . ஆட்சிமுறையையும் சிவில் நடைமுறை 
யையும் அரசியலாரின் அதிகார முறையையும் இது 
தெளிவாக விளக்கியது . இதை ஜார்ஜ் பார்லோ என்பார் , 
இம்பேயின் நடைமுறை விதித்தொகுப்பின் 
கொண்டு தயாரித்தார் . நீதிவழங்கும் முறை , வருவாய்த் 
துறையினின்று பிரிக்கப்படும் 

அதிகாரப் பிரிவினைக் 
கொள்கையை அத்தொகுப்பில் நாம் காண்கிறோம் . மேலும் 
சட்ட ஆதிக்கக்கொள்கை ( Principle of Rule of Law ) 
காரன்வாலிஸ் 

காலத்தில் தோன்றியது . அதாவது 
எவ்வளவு பெரிய 

அலுவலராக இருந்தபோதிலும் 
சட்டப்படி அவர்கள் மீது குற்றஞ்சாட்ட யாவருக்கும் 

உண்டு என்பதாம் . நிர்வாக அதிகாரிகள் 
சட்ட வரம்பை மீறாமல் கட்டுப்படுத்தப் பெற்றனர் . 
இவ்வாறு காரன்வாலிஸ் , 18 - ம் நூற்றாண்டில் ஐரோப் 
பாவில் போற்றப்பட்டு 

வந்த அதிகாரப் பிரிவினைக் 
கொள்கையையும் , ஆங்கில நாட்டு நீதி முறையின் 
அடிப்படைக் கொள்கையையும் வங்காள நாட்டுக்கு 
அளித்தார் . ஆனால் அதே சமயத்தில் அவர் இங்கி 
லாந்தின் பழைய குடியேற்ற முறைக் கொள்கையை 
யும் வங்காளத்தில் - ஓரளவு பின்பற்றினார் என்பதும் 
குறிக்கத்தக்கது ; அதாவது அயல் நாட்டவர் ஆங்கிலப் 
பேரரசின் நலனுக்காகச் சுரண்டப்படும் கொள்கையே 
இதுவாம் . 


உரிமை 


323 


ஆட்சிமுறையின் குறைபாடுகள் : சட்டத்தொகுப் 
பானது சட்டங்களை விளக்கிக் கூறியது ; ஆனால் சட்டத் 
தைச் செயல்முறையில் கொண்டுவரும் பணியாளர் 
தொகுதியைப் பற்றிக் காரன்வாலிஸ் 

போற்றத்தக்க 
கருத்தைப் பெற்றிருக்கவில்லை . வெறும் சட்டங்களினால் 
மட்டும் ஒழுங்கான நீதி அமைந்துவிட முடியாது . காவல் 
துறை திறம்பட அமையவில்லை . பொதுமக்கள் அதனால் 
இன்னலுற்றனர் . ஆட்சிமுறையின் உயர்தரப் பணிகளி 
லிருந்து இந்தியர்களை விலக்கியது , காரன்வாலிஸ் 
இழைத்த பெருந்தவறாகும் . அவர்கள் அப்பணிகளுக் 
கேற்ற தகுதி வாய்ந்தவர் அல்லர் என்பது அவர் கருத் 
தாகும் . ஆதலால் ஆட்சி முறையின் ஒருபகுதி ( கீழான 
பகுதி ) சீர்திருத்தப்படாமல் இருந்தது . சிறு அலுவலாள 
ருக்குப் போதுமான ஊதியம் கிடையாது . அவர்களுக்கு 
ஊக்கமளிக்கவும் காரன்வாலிஸ் விரும்பவில்லை . அந்நிலை 
யில் அவர்களிடம் நேர்மையை எதிர்பார்ப்பதற்கில்லை . 
சில இந்திய அலுவலாளருக்கு மாத ஊதியம் ரூ . 7000 
கொடுப்பது மிக அதிகமானது என்று கருதுவதற்கில்லை 

வாரன் ஹேஸ்டிங்ஸ் கூறினார் . ஆனால் காரன் 
வாலிசோ , இந்தியர் மாதமொன்றுக்கு ரூபாய் ஐம்பதுக்கு 
மேல் பெறுவதற்குத் தகுதிவாய்ந்தவரல்லர் என்று கருதி 
னார் . தரோகருக்கு மாத ஊதியம் ரூபாய் 25. தவிர , அவர் கைப் 
பற்றிய கொள்ளைக்காரன் குற்றவாளி என்பது உறுதி 
யானால் அவருக்கு அதன் பொருட்டு பத்து ரூபாய் கிடைக் 
கும் . மேலும் திருடர்களிடமிருந்து மீட்கப்பட்ட பொருள் 
களுக்குத் தக்கவாறு தரோகருக்குத் தரகு ( கமிஷன் ) 
கொடுக்கப்பட்டது . ஐரோப்பிய நீதிபதி மாதமொன்றுக்கு 
2500 ரூபாய் ஊதியம் பெற்றார் . ஆனால் இந்திய முன் 
சீப்போ ஊதியமெதையும் பெறாமல் வழக்குகளின் மதிப் 
புக்குத் தக்கவாறு சிறிதளவு தரகு ( கமிஷன் ) பெற்று 
வந்தார் . ஆகையால் வழக்குகள் பெருகினாற்றான் அவ 
ருக்கு நன்மை ஏற்படும் என்ற நிலை இருந்தது . வழக்கு 
களைப் பெருக்குவதையே அவர் தமது குறிக்கோளாகக் 
கொள்ளவேண்டியிருந்தது ! வழக்குகளைத் தீர்ப்பதில் 


என்று 


324 


காரணமாக 


மிக்க தாமதம் இருந்து வந்தது . சில சமயங்களில் தாமதம் 

நீதிமுறையினால் பயனே இல்லாமலும் 
போகியது . ஆட்சி முறையில் உள் நாட்டினரின் ஆற்றலைப் 
பயன் படுத்திக்கொள்வதற்கேற்ற வாய்ப்பு கிடையாது 
போயிற்று . அத்துடன் ஆட்சி முறையைச் செம்மையாக 
நடத்தப் போதுமான ஐரோப்பியரும் இந்தியாவில் இல்லை. 
சாதாரணமாக ஏறத்தாழப் பத்து லட்சம் மக்கள் உள்ள 
ஒரு மாவட்டத்தில் ஒரு சில ஐரோப்பிய அலுவலாளரே 
இருந்தனர் . இவர்கள் மட்டுந்தான் காரன்வாலிசு புதுக் 
கிய சிவில் பணித்துறையைச் சேர்ந்தவர்களாவர் . ஆட்சி 
முறையில் பயன்படுத்தப் பெறாதிருந்த இந்தியரின் 
ஆற்றல் வேறு வழிகளில் விரும்பத்தகாத வழிகளில் செல் 
லத் தொடங்கியது . ஆகவே கொடுமைப்படுத்தல் , கைக் 
கூலி பெறுதல் முதலிய தீய விளைவுகளைக் காண்கிறோம் . 
இந்தியருக்கு ஏற்பட்ட அத்தகைய முறையற்ற செயலைப் 
பற்றிக் காரன்வாலிஸ் கவலைகொள்ளவில்லை . பின்னர் ,, 
சர் தாமஸ் மன்றோ, சர் சார்லஸ் மெட்காஃப் ( Metcalf ) 
வில்லியம் பெண்டிங் முதலியவர்கள் - அக்குறைபாட்டை 
நீக்க முற்பட்டனர் . 


பகுதி 6 


பார்லிமெண்ட் சட்டங்கள் - 1793 - ம் ஆண்டு 

பட்டயச் சட்டம் 


பிட் இந்தியச் சட்டத்தின் சில குறைபாடுகளை நீக்கும் 
வகையில் ஆங்கிலேயப் பார்லிமெண்ட்டு 1785 ம் ஆண்டில் 
ஒரு திருத்தமுறைச் சட்டத்தை ( Amending act ) நிறை 
வேற்றியது. அதன்படி கவர்னர் ஜெனரல் , தமக்கு 
மாறாய் ஆலோசனைக்குழுவிற் பெரும்பான்மையினர் 
கொள்ளும் கருத்தை மீறி , இன்றியமையாததாயிருக்கு 
மாயின் , தம் விருப்பப்படி செயலாற்றும் உரிமை பெற்றார் . 
மேலும் அவரே படைத்தலைவராக இருக்கவும் அனுமதி 
பெற்றார் . காரன்வாலிசை மகிழ்விப்பதற்காகவே அவர் 
விருப்பப்படி அம்மாறுதல்கள் ஏற்பட்டன . அவை , 
கல்கத்தாவில் வல்லாட்சியை அமைக்கும் என்று பர்க் 
அம்மாறுதல்களை எதிர்த்தார் . ஆனால் எதிர்ப்பு பயனுற 
வில்லை . இயக்குநர் சபைக்கும் மேற்பார்வை சபைக்கும் 
இடையே உள்ள அதிகார வரம்பைப்பற்றிக் கருத்து 
வேறுபாடு இருந்துவந்தது . அதனால் 1788 - ம் ஆண்டில் 
அவற்றின் அதிகாரங்களை விளக்கிக் கூறும் வகையில் ஒரு 
சட்டம் தோன்றியது . அதன்படி பிட் இந்தியச் சட்டத் 
தின் குறிக்கோள் , கம்பெனியின் அதிகாரங்களை அரசாங்கம் 
கட்டுப்படுத்த வேண்டுமென்பதுதான் உறுதியாயிற்று . 
1773 - ஆம் ஆண்டு ஒழுங்குபடுத்துஞ் சட்டத்தின்படி 
பட்டயம் 1793 - ல் புதுப்பிக்கப்பட்டது . அப்பட்டயச் 
சட்டம் சில சிறிய திருத்தங்களை மட்டுமே புகுத்தியது . 
மேற்பார்வை சபையின் இளைய ( Junior ) உறுப்பினர்கள் 
இருவரும் பிரிவி கவுன்ஸிலர்களாக இருக்க வேண்டுமென் 
பது இன்றியமையாததன்று என்பது அவற்றில் 
திருத்தமாகும் . மேலும் அச்சபையின் உறுப்பினர்கள் 
இந்தியாவின் வருவாய்ப் பணத்தினின்று ஊதியம் பெறத் 
தொடங்கினர். வங்காளத்தில் படைத்தலைவர் , சிறப்பாக 


ஒரு 


326 


அவ்வாறு அமர்த்தப்படாத பட்சத்தில் ஆலோசனைக்குழு 
வின் உறுப்பினராக இருக்கமுடியாது என்பது மற்றொரு 
திருத்தமாகும் . கவர்னர்களின்மீது 

கவர்னர் - ஜெனரல் 
செலுத்தும் அதிகாரங்கள் விரிவுற்றன . அதுபற்றிய சில 
செய்திகளும் தெளிவாயின . கவர்னர் - ஜெனரலுக்குக் 
கொடுக்கப்பட்டது போலவே கவர்னர்களுக்கும் ஆலோ 
சனை சபையை மீறும் அதிகாரம் கிடைத்தது . கவர்னர் 
ஜெனரல் வங்காளத்தில் இல்லாத காலங்களில் அவர் 
அமர்த்தும் ஒரு உதவித்தலைவர் அவருக்காகப் பணி 
யாற்றி வருவர் . கவர்னர் - ஜெனரல் , சென்னை அல்லது 
பம்பாயில் தங்கியிருக்கும் காலங்களில் அப்பகுதிகளின் 
கவர்னர்களின் அதிகாரங்களை அவர் மீறமுடியும் . கம்பெனி 
யின் வாணிகத் தனிச்சிறப்புரிமைக்குப் பார்லிமெண்டில் 
எதிர்ப்பு இருந்தது . அப்படியிருந்தும் அவ்வுரிமையை 
மேலும் 20 ஆண்டுகட்கு மேற்கூறிய சட்டம் நீட்டித்தது . 
அடிமை வாணிக எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவரான 
வில்லியம் வில்பர் போர்ஸ் ( Wilber force ) இங்கிலாந்தின் 
மதத் தூதுவர்களும் ஆசிரியர்களும் இந்தியாவுக்கு வந்து 
தொண்டாற்ற வேண்டுமென்று கோரினார் . ஆனால் அவர் 
முயற்சியை அரசியலார் ஆதரிக்கவில்லை . பாதிரிமார் 
களின் சொற்பொழிவுகளால் இந்தியாவில் கலகம் ஏற்படக் 
கூடும் என்று அவர்கள் அஞ்சினர் . மேலும் இந்தியாவில் 
தடையற்ற வாணிகம் நிலவவேண்டும் என்ற கோரிக்கை 
யையும் அரசியலார் ஏற்கவில்லை . இந்திய வாணிகத்தில் 
எல்லோரும் 

பங்கெடுத்துக்கொண்டால் கம்பெனியின் 
இலாபம் குறைந்துவிடும் என்ற அச்சம் அவர்களுக்கு 
இருந்தது . ஆகவே பட்டயச் சட்டம் ( 1793 ) அக்கால 
ஆங்கிலேயரின் குறுகிய நோக்கத்தையே காட்டுகிறது . 


பகுதி 7 


கிடையாது . 


காரன்வாலிசின் இயல்பும் அருஞ்செயல்களும் 

இயல்பு : காரன்வாலிஸ் , நாட்டுப்பற்றுமிக்க ஒரு 
சிறந்த ஆங்கிலேயர் என்பதில் ஐயமில்லை . இவர் 
இந்தியச் செய்திகளைக் கம்பெனியின் குறுகிய நோக்கத் 
துடனல்லாமல் ஆங்கிலேயரின் பரந்த தேசிய நோக் 
குடன் 

கவனித்தார் . இந்தியாவில் ஆங்கிலப் பணி 
யாளரின் தீய குணங்களை அவர் வெறுத்தார் . நேர்மை 
அவரிடம் இருந்தது . நல்லொழுக்கம் நிறைந்த வாழ்க் 
கையையே அவர் விரும்பினார் . சுய நலப் பேராசை 
அவரிடம் 

வேறொருவரின் ஆதரவை 
நாடியோ அல்லது அவர்களுக்கு அஞ்சியோ அவர் செய 
லாற்றவில்லை . அவர் , அரசியலிலும் ஆட்சிமுறையிலும் 
சமயத்துக் கேற்றவாறு தம் கொள்கையை மாற்றிக் கொள் 
பவர் அல்லர் . மேலோருக்குக் கீழ்ப்படிய வேண்டுமென் 
பது அவர் தன்மையில் நாம் காணும் அடிப்படைச் சிறப்புப் 
பண்பு ஆகும் . பிரிட்டிஷ் அரசியலார் தாம் ஏற்றுக் 
கொண்ட கொள்கைகளிலிருந்து காரன்வாலிஸ் வேறு 
பட்டுச் செயலாற்றிய காலங்களில்கூட அவருடைய நல் 
லெண்ணத்தில் அரசாங்கத்துக்கு மிக்க நம்பிக்கை இருந் 
தது . ஆதலால் அவர் தம் நாட்டுக்காக , அமெரிக்கா , 
ஐரோப்பா , இந்தியா , அயர்லாந்து ஆகிய நாடுகளிலும் 
பணியாற்ற நேர்ந்தது . வில்லியம் கோட்டையின் கவர் 
னர் - ஜெனரல் பதவியை அவர் இரண்டு முறைகள் ஏற்க 
மறுத்துவிட்டாரென்பதை நாம் முன்னர்ப் பார்த்தோம் . 
தமது கடமைகளை ஒழுங்காகவும் மனச்சான்றுக்கு மாறு 
படாமலும் செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்திக்கொண்டு 
தான் அவர் அப்பதவியை ஏற்க முன்வந்தார் . திறமை 
ஒழுக்கம் முதலிய பண்புகள் இந்தியாவில் குறைந்து 
விடக்கூடாது என்பது தான் அவர் கருத்தாகும் . ஆனால் 
செய்தித்தாள் ஆசிரியர்களை இன்றியமையாததாயின் 


328 


; 


நாடுகடத்திவிடவும் அவர் தயாராக இருந்தார் என்பது 
குறிக்கற்பாலது . பல பண்புகளில் வாரன் ஹேஸ்டிங்சுக் 
கும் காரன்வாலிசுக்கும் வேற்றுமை 

உண்டு . முன் 
னவரின் கற்பனைத் திறனும் ஆற்றலும் பின்னவருக்குக் 
கிடையாது . ஆனால் காரன்வாலிஸ் ஒழுக்கப் பண்புகள் 
மிக்கவர் இவருடைய 

தன்மையின் 

மேன்மைக்கும் , 
பொது நலச் சேவைப் பண்புக்கும் சான்றாக இவர் ஆற்றிய 
அருஞ்செயல்கள் அமைந்துள்ளதைக் காணலாம் . காரன் 
வாலிஸ் , புறப்பகட்டை விரும்பாமல் இடைவிடாது 
உழைத்தார் . வாழ்க்கையில் அவருக்குச் சிறந்த அனுப 
வம் இருந்தது . அவர் , வெற்றிகளையும் தோல்விகளையும் 
நோக்கிய விதமே அதற்குச் சான்றாகும் . தன்னலத்தைத் 
தியாகம் செய்து அவர் கடமையாற்றி வந்தார் . அவரு 
டைய சொந்த வாழ்க்கை தூய்மை நிறைந்ததாகவும் 
பெருமை பொருந்தியதாகவும் இருந்தது . பகட்டான ஆர 
வாரங்களை 

அவர் நாடவில்லை . செலவுகளில் மிகவும் 
சிக்கனமாயிருந்தார் . தகுதியற்ற பரிந்துரைகள் (சிபார்சு 
கள் ) மேலிடங்களிலிருந்து வந்தாலும் அவற்றை 
பொருட்படுத்துவதில்லை . இந்தியச் சிற்றரசர்களிடமிருந் 
தும் பிறரிடமிருந்தும் பரிசுகள் பெற்றுக் கொள்வதை 
அவர் அடியோடு வெறுத்தார் . 

சீரங்கப்பட்டணத்தி 
லிருந்து கிடைத்த பரிசுத் தொகையில் தமக்குரிய பங்கைக் 
கூட அவர் கொடுத்துவிட்டார் . வாரன் ஹேஸ்டிங்சைப் 
போலன்றி இவர் , நிதி சம்பந்தமான சிறிய செய்திகளில் 
கூடத் தவறிழைக்காமல் கவனமாக இருந்து வந்தார் . 


அவர் 


அருஞ்செயல்கள் : காரன்வாலிஸ் , போற்றற்குரிய 
ஆற்றல் படைத்த ஒரு சிறந்த போர் வீரர் . அமெரிக்கா 
வில் தோல்வியுற்ற போதிலும் மைசூரில் அவர் அடைந்த 
வெற்றிகள் குறிப்பிடத்தக்கன . அவர் ஒழுங்கை விரும்பி 
னார் . அதை நிலை நாட்டவும் உழைத்தார் . தம் கீழ் 
இருந்த அலுவலரை ஆதரித்தார் . பழிவாங்கும் நோக்கம் 
அவரிடம் இருந்தது இல்லை . அவருடைய ஆட்சிமுறை 
யில் குறைபாடுகள் உண்டு என்பது உண்மை . அவரது 


329 


ஆட்சி 


என்று 


நிலையான நிலவரித் திட்டம் சிறப்புடையதன்று என் 
பதையும் பார்த்தோம் . ஆயினும் அவர் , வாணிகம் , நீதி 
முறை , சிவில் அலுவல் முதலிய துறைகளில் நிறைவேற் 
றிய சீர்திருத்தங்கள் புகழத்தக்கவையாகும் . 
முறையைப் பொறுத்தவரை காரன்வாலிஸ் , வாரன் 
ஹேஸ்டிங்சுக்கு ஓரளவு கடப்பாடுடையவர் தான் . மேலும் 
முன்கூறியது போல அவர் வேறு சிலரின் உதவியையும் 
பெற்றார் . ஆயினும் ஆட்சிமுறைக் கொள்கைக்குக் காரன் 
வாலிஸ் ஒரு வழிகாட்டியாக இருந்து அதன் சில பண்பு 
களை வலிமைப்படுத்தினார் . அவருடைய நிலவரித்திட்டத் 
துக்குப் பிற்காலத்தில் எதிர்ப்பு இருந்தது . இந்தியரை 
ஆட்சிமுறையின்று விலக்கியதும் வாரன்ஹேஸ்டிங்சின் 
ஒரு சில சிறந்த கொள்கைகளைப் பின்பற்றாதிருந்ததும் 
காரன்வாலிசின் தவறுகள் 

கூறப்படுகிறது . 
காரன்வாலிஸ் தமது கற்பனைத் திறன்கொண்டு புதிய 
சிறந்த கருத்துக்களைத் தோற்றுவிக்கவில்லை . எனினும் 
இவர் செயல்திறன்மிக்க ஓர் ஆட்சியாளர் . 
வெறும் கோட்பாடுகளை கொண்டவரைவிட இவர் சிறந் 
தவராவர் . இவரது நிதி நிருவாகம் கம்பெனியின் 
பொருள் நிலையை வலிமைப்படுத்தியது . அதனாற்றான் , 
கிழக்கிந்தியச் செய்திகளைப்பற்றி மிகுதியான முன்னாய்வு 
இன்றியே எளிதில் 1793 - ம் ஆண்டுப் பட்டயச் சட்டம் 
நிறைவேறியது . திப்புவினால் இந்தியாவில் ஆங்கிலேயர் 
ஆட்சிக்கு விளையுமென்பதைக் 

காரன்வாலிஸ் 
உணர்ந்து அதைத்தடுக்க அக்காலத்துக்குத் தக்கச் சில 
முன்னேற்பாடுகளைச் செய்தார் தலையிடாக் கொள்கை 
யைப் பின்பற்றுவதைத் தம் கடமையாகக் கொண்ட 
போதிலும் அதையும் வேறு சில செய்திகளையும் அவர் 
குறுகிய முறையில் நோக்கவில்லை . வாரன் ஹேஸ்டிங்ஸ் 
காலத்திலேற்பட்டிருந்த ஆட்சிமுறைக் குழப்பத்தை 
நீக்கிய பெருமை காரன்வாலிசுக்கு உண்டு. 

அவ் 
வருஞ்செயல் 

கம்பெனியின் நிலை சிறந்த 
முறையில் வலிமையடைந்தது . கம்பெனியாரின் வாணிக 
உளப்போக்கை மாற்றி அவர்களைப் புதிய ஆட்சிமுறைப் 


ஆகவே 


ஊறு 


காரணமாக 


330 


பொறுப்புக்களை மேற்கொண்டு நேர்மையுடனும் ஒழுங் 
காகவும் செயலாற்றத் தூண்டினார் காரன்வாலிஸ் . 
இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் சிறப்புப் பண்பாகிய 
திறமையான தூய ஆட்சிமுறை மரபைத் தோற்றுவித்தவர் 

என்று கூறலாம் . தமது குணவியல்பினாலும் , 
பிறரின் ஒத்துழைப்பாலும் தாய் நாட்டினரின் ஆதர 
வாலும் காரன்வாலிஸ் தமது ஆட்சி முறையில் வெற்றி 
பெற்றார் . இவர் , இந்திய ஆட்சிப்பணி ( I. A. S. ) யின் 
தந்தையாவர் ; திறமையும் தூய்மையும் வாய்ந்த ஆட்சி 
முறையைத் தோற்றுவித்தவருமாவர் . 


இவர் 


பகுதி 8 


மகாதஜி சிந்தியாவின் உயர்நிலை , இயல்பு , 

பெருமை 
மகாதஜியின் உயர்நிலை : 

மகாதஜி சிந்தியாவைப் 
பற்றி ஓரளவு முன்னர்ப் பார்த்தோம் தில்லியில் 
அவருடைய ஆதிக்கம் நிலவியது . பூனா அரசியலாரும் 
அவரை எளிதில் கட்டுப்படுத்த முடியவில்லை . கவர்னர் - 
ஜெனரலும் மகாதஜியிடம் நல்லெண்ணம் பூண்டிருந்தார் . 
முகலாயப் பேரரசர் அவரைப் பேஷ்வாவின் துணைவராக 
( Deputy ) அமர்த்தினார் . பேரரசுப் படையின் தலைமைப் 
பதவியும் அவருக்குக் கிடைத்தது . தில்லி , ஆக்ரா மாகாணங் 
களின் ஆட்சித்தலைமையையும் அவர் பெற்றார் . அம் 
மாகாணங்களின் வரித்தொகையிலிருந்து மாதம் ஒன்றுக்கு 
65000 ரூபாயை மட்டும் பேரரசர் தமது செலவுக்காகப் 
பெற்றுக்கொண்டார் ( 1784 ) . 


அரசியல் துறையிலும் படைத்துறையிலும் மகாதஜி 
சிந்தியாவின் பெருமை உயர்ந்துவந்தது . அவர் தம் 
நாட்டுப் போர்முறையை விடுத்து ஐரோப்பியர்களைக் 
கொண்டு தமது காலாட் படைக்குப் பயிற்சி அளித்து 
வந்தார் . அவ்வாறு படைப் பயிற்சி அளிப்பதற்காக 
அவரிடம் பணியில் அமர்ந்திருந்தவர்களில் கௌண்ட் 
பெனட் - டி- பாயின் ( பி . 1751 - இ . 1830 ) என்ற ஐரோப் 
பியர் சிறப்பு வாய்ந்தவராவர் . அப்போர் வீரர் 1768 
முதல் 1774 வரை பிரெஞ்சுப் படையில் பணியாற்றி 
வந்தார் . பிறகு ருஷிய நாட்டு II- ம் காத்ரைனின் கீழ் 
ஒரு படைத்தலைவராயிருந்தார் . இவருக்கும் அப்பேரர 
சிக்குமிடையே காதல் தொடர்பும் உண்டு . துபாயின் 
இந்தியாவின் நிலைமையைக் கேட்டறிந்துகொண்டு 
1778 - ல் சென்னைக்கு வந்துசேர்ந்தார் . பிறகு கல்கத் 
தாவுக்குச் சென்றார் . 1784 - ல் மகாதஜி சிந்தியா இவரைத் 


332 


தம் பணியில் அமர்த்திக்கொண்டார் . அப்போர் வீரரின் 
அறிவும் கற்பனைத் திறனும் சிந்தியாவின் கருத்தை 
மிகவும் கவர்ந்தன . 

மகா தஜியின் பெரிய படையின் செலவுகளுக்காக 
அவருக்கு மிகுதியான பொருள் தேவையாயிருந்தது . 

கவே அவர் இராசபுத்திரர்களைக் கப்பம் செலுத்த ஆணை 
யிட்டார் . அவர்கள் மறுக்கவே இருசாராருக்கு மிடையே 
போர் மூண்டது . ஜெயபுரியும் ஜோதிபுரியும் சேர்ந்து 
சிந்தியாவை எதிர்த்தன . இராசபுத்திரருக்கு உதவி செய்த 
ஆக்ராவின் கவர்னர் முகம்மது பெக் போரில் மடிந்தார் . 
அவருடைய மருகரான இஸ்மெயில் பெக் 1787 - ல் சிந்தி 
யாவை முறியடித்தார் . குலாம் காதர் என்ற ரோஹில்லாத் 
தலைவர் தில்லியை நோக்கிச் சென்றதால் மராட்டியர் பின் 
வாங்கினர் . வலிமை குன்றிய முகலாயப் 

பேரரசரிட 
மிருந்து அவர் அமீர் - உல் -உமாரா என்ற மிகச் சிறப்பு 
வாய்ந்த பட்டத்தையும் பெற்றார் . அவரும் இஸ்மெயில் 
பெக்கும் ஆக்ராவை முற்றுகையிட்டனர் . அதை மீட்கச் 
சிந்தியா செய்த முயற்சியையும் தோற்கடித்தனர் . அதற் 
கிடையில் குலாம் காதர் தம்முடைய ஜாகீரைச் சீக்கியரிட 
மிருந்து காப்பாற்ற உடனே செல்லவேண்டியிருந்தது . 
துபாயின் , 1788 - ல் பத்பூர்சிக்ரியில் இஸ்மெயில் பெக்கை 
முறியடித்தார் . 


அதன்பின் துபாயின் , சிந்தியாவின் பணியினின்று 
நீங்கி லக்னௌவில் அவுரி வாணிகத்தை மேற்கொண்டார் , 
அந்நிலையைப் பயன்படுத்திக்கொண்டு இஸ்மெயில் பெக் 
கும் குலாம் காதரும் தில்லிக்குச் சென்றுத் தமது ஆதிக் 
கத்தை நிறுவ முயன்றனர் . ஆனால் பேரரசர் அவர்களை 
உட்புகாதவாறு தடுத்தார் . சினங்கொண்ட அவ்விருவரும் 
1788 - ல் பேரரசரின் அரண்மனையைக் கொள்ளையிட்டுப் 
பேரரசரையும் அரியணையினின்று அகற்றினார் . குலாம் 
காதர் பேரரசரை நையப்புடைத்து அவர் கண்களையும் 
உடைவாளால் குத்திக் குருடாக்கினார் . தில்லியில் கொடு 
மையும் குழப்பமும் நிலவின . போர்வீரர்கள் நகரைச் 


333 


விளைவித்தன 


சூறையாடினர் . அரச குடும்பப் பெண்டிர் அல்லலுற்றனர் . 
குலாமின் அத்தீய செயல்கள் இஸ்மெயில் பெக்குக்கே 
அருவருப்பை 

குலாம் 

காதரிழைத்த 
கொடுமைகளை அவராலேயே பொறுத்துக்கொள்ள முடிய 
வில்லை . ஆகவே அவர் சிந்தியாவின் உதவியை நாடினார் . 
( 1788 ) . அதைக்கண்ட குலாம் ஓட்டமெடுத்தார் . சிந்தியா , 
அவரைக் கைப்பற்றிப் பழிக்குப் பழிவாங்கினார் . அவர் வட 
மதுரையில் குலாம் காதரைக் குருடாக்கிச் சித்திரவதை 
செய்து கொன்றார் ( 1789 ) . அவ்வமயம் நானாபட்னிசும் 
சிந்தியாவுக்கு உதவிசெய்துவந்தார் . ஆனால் அவர் 
சிந்தியாவிடம் உண்மையில் வெறுப்புக்கொண்டிருந்த 
போதிலும் தில்லியில் முகம்மதியர் ஆதிக்கம் மீண்டும் 
ஏற்படக்கூடாது என்ற காரணத்தால் தான் அவருக்கு 
உதவிபுரிந்தார் என்பது தெளிவு . குருடராயிருந்த ஷா 
ஆலத்தைச் சிந்தியா மீண்டும் அரியணையில் அமர்த்தினார் 
( 1789 ) . குலாம் காதருக்குரிய தோஆப் மானியங்களும் 
அவரைச் (சிந்தியாவை ) சேர்ந்தன . 


சிந்தியா , துபாயினை மீண்டும் இராணுவத்திற் சேரு 
மாறு செய்தார் . அதற்கிடையில் இஸ்மெயில் பெக் இராச 
புத்திரருடன் இணைந்து மகா தஜியை எதிர்த்து வந்தார் . 
துபாயின் 1790 - ல் அப்பகைவர்களைப் பதான் ( ஜெயபுரி , 
இராசபுதனம் ) என்னுமிடத்தில் தோற்கடித்துவிட்டு அச் 
மீரத்தைத் தம்மடிப்படுத்தினார் . மெர்ட்டாவில் ஜெயபுரி, 
ஜோதிபுரிப் படைகள் தோல்வியுற்றன ( 1791 ) . ஜோதி 
புரியில் துபாயின் நுழைந்தவுடன் உதயபுரி இராணா 
போன்ற பெரும் இராசபுத்திரத் தலைவர்கள் அடிபணிந் 
தனர் . சிந்தியாவின் மனக்களிப்புப் பெருகியது . பிரெஞ்சு 
வீரரின் துணைகொண்டு சிந்தியாவின் படை மேலும் 
மேலும் வலிமையடைந்தது . 

சிந்தியா தமது படையை நானாபட்னிசுக்கு உதவியாக 
மூன்றாவது மைசூர்ப் போரில் திப்புவை எதிர்க்க அனுப்புவ 
தாக முன்வந்தார் . ஆனால் அதை நானா ஏற்றுக்கொள்ள 
வில்லை . அவர் உள்ளத்தில் சிந்தியாவிடம் வெறுப்பு 


334 


உணர்ச்சி இருந்ததே அதற்குக் காரணமாகும் . வட இந்தி 
யாவில் சிந்தியாவின் ஆதிக்கத்தைக்கண்டு பூனா அரசிய 
லார் பொறாமை கொண்டனர் . 1792 - ல் மகா தஜி பூனாவுக்குச் 
சென்றார் . வாய்ப்புக் கிடைத்தால் நானா பட்னிசை விரட்டி 
விட்டு மராட்டியத் தலைவர்களின் கூட்டுறவுக்குத் தம் 
மையே தலைவராக அமைத்துக்கொள்ளும் எண்ணமும் 
அவருக்கு இருந்திருக்கக்கூடும் . ஆனால் அக்கருத்தை 
அவர் வெளிப்படுத்தவில்லை . பேஷ்வாவின் முன்பு அவர் 
பணிவாக நடந்து கொண்டார் தம் குல முதல்வர் பேஷ் 
வாவின் செருப்பைத் தாங்கும் வழிவழி உரிமையைப் 
பெற்று பணிவு காட்டியது போலவே சிந்தியாவும் பேஷ் 
வாவின் செருப்புக்களை மாற்றி புதிதாகத் தாம் வைத்தி 
ருந்த செருப்புக்களை அவருக்கு அளித்தார் . வெளிப் 
படையான பகைமையைத் தடுக்க அவர் நடித்த நாடகம் 


இது ! 


நானா பட்னிசுக்குச் சிந்தியாவின் மீது நம்பிக்கை 
இல்லை . ஆகவே அவர் துக்கோஜி ஹோல்காருடன் கூட் 
டுறவு அமைத்துக் கொண்டார் . ஆனால் துக்கோஜியை 
1792 - ல் துபாயின் முறியடித்துவிட்டார் . அவ்வெற்றி பூனா 
வில் சிந்தியாவின் நிலைமையை வலிமைப்படுத்தியது . 
எனினும் இளையவரான பேஷ்வாவுக்கு நானாவிடத்தில் 
தான் அன்பும் நம்பிக்கையு மிருந்தன . ஆயினும் சிந்தியா 
வின் பேராவல் நிறைவேற வாய்ப்புக் கிடைத்தது . 
ஆனால் அதற்குள் 1794 - ல் அவர் இறந்தார் . அவருக்குப் 
பிறகு அவர் உடன் பிறந்தாரின் பேரனான தௌலத் 
ராவ் சிந்தியா பட்டத்துக்கு வந்தார் . அவருக்கு அப்பொ 
ழுது வயது 13 தான் . நானாவுக்கு ஏற்பட்டிருந்த பேரி 
டையூறு நீங்கிற்று . துபாயின் 1796 - வரை சிந்தியாவின் 
பணியில் அமர்ந்திருந்தார் . பிறகு அவர் தம் நாட்டுக்குத் 
திரும்பினார் . அங்கே அவர் தாம் நேர்மையாக ஈட்டி 
யிருந்த 

பொருள்களை அறவழியில் செலவிட்டுப் பின் 
1830 - ல் தமது எண்பதாவது வயதில் இறந்தார் . அவர் 
உழைப்பும் ஊக்கமும் கொண்ட ஒரு போர் வீரர் ; சிந்தி 


335 


யாவின் நலத்தில் அவர் மிக்க கருத்துச் செலுத்தினார் . 
ஆங்கிலேயருடன் நட்பு உறவு கொள்ளுமாறு அவர் 
சிந்தியாவுக்கு அறிவுரை கூறிவந்தார் . ஆங்கிலேய 
ரிடம் அவ்வீரருக்கு அன்பு இருந்தது . பிரெஞ்சுக்காரர் 
இந்தியாவை வெல்லமுடியும் என்ற கருத்தை ஒப்புக் 
கொள்ளவில்லை. அவர் நாட்டினர் பெற்றிருந்த புரட்சி 
ஊக்கம் அவருக்குக் கிடையாது . இந்தியாவில் இருந்த 
ஐரோப்பிய இராணுவ வீரர்களில் அறிவுத் திறமையிலும் 
நேர்மைத் தன்மையிலும் முறையே மிகச் சிறந்தவராகவும் 
நமது கருத்தைக் கவரத்தக்கவராகவும் துபாயின் விளங்கு 
கிறார் .* 

மகாதஜியின் இயல்பு : வலிமை வாய்ந்த உடலமைப் 
பும் நடுத்தர உயரத்தையும் பெற்ற மகாதஜி சிந்தியா ஒரு 
சிறந்த போர் வீரர் . வட இந்தியாவில் மராட்டியரின் 
ஆதிக்கத்தின் சிறப்பையும் ஐரோப்பிய முறையில் போர்ப் 
பயிற்சி பெற வேண்டியதன் இன்றியமையாமையையும் 
நன்கு உணர்ந்திருந்தார் . அரசியல் அறிவு நுட்பமும் 
தனிச் சிறப்புத் திறமையும் அவர் பால் 

பொலிந்தன . 
அவர் பிறரிடம் அன்பாக நடந்து கொள்வார் ; கபடின்றிப் 
பேசுவார் ; களிப்புடன் பிறருடன் கலந்து பழகுவார் . 
ஆனால் தமது பேராசையையும் உண்மையான 

குறிக் 
கோளையையும் தமது மனத்திலேயே ஒளித்து வைத்துக் 
கொள்ளக் கூடிய திறமை அவரிடமிருந்தது . இராணுவத் 
துறையில் தோல்வி ஏற்பட்டால் அதனால் அவர் மன 
முடைந்து ஊக்கமிழந்து விடுவதில்லை . அவர் ஒரு 
கொடுமையாளரல்லர் ; ஆயினும் தண்டனை அளிப்ப 
தில் கடுமை காட்டினார் ; பழி தீர்த்துக் கொள்ளவும் 
தயங்குவதில்லை . கணக்கு 

முறையையும் அரசிறை 
பற்றிய செய்திகளையும் அவர் அறிந்திருந்தார் . 
ஆனால் அரசியலிலேயே மிகவும் ஈடுபட்டிருந்ததால் 
அவைகளைப்பற்றி அதிகமாகக் கருத்துச் செலுத்தமுடிய 
வில்லை . எளிய பழக்கவழக்கங்கள் அவரிடமிருந்தன. 


* 80 , பக் . 221 . 


336 


ஆனால் முரட்டுத்தனமும் இருந்தது . சினங்கொண்டால் 
அவர் தம்மை மறந்து கடுமையாகச் செயலாற்ற முற்பட்டு 
விடுவார் . பலபண்புகளில் நானாபட்னிசுக்கும் இவருக் 
கும் வேற்றுமை உண்டு. சுருங்கக்கூறின் மகாதஜியிடம் , 
ஆற்றல் , அரசதந்திரத் திறமை , உண்மை நிலையை 
உணர்ந்து 

ஒழுகும் பண்பாடு , முதலிய பண்புகள் 
இருந்தன . அதனாற்றான் அவர் ஆங்கிலேயருக்கு எதிரி 
லேயே தமது நிலையைப் பாதுகாத்துக்கொள்ள முடிந்தது . 
ஆங்கிலேயரின் வலிமையை அவர் நன்கு உணர்ந்து , 
சால்பாய் உடன்படிக்கைக்குப் பிறகு அவர்களுடன் நட்பு 
உறவுகொள்ளவே 

விரும்பினார் . அவர்களிடமிருந்து 
சிந்தியா சில முறைகளைக் கற்றுக்கொண்டார் . தமது 
பேரவாவை நிறைவேற்றித் தரத்தக்க அலுவலரைப் 
பணியில் அமர்த்திக்கொள்ளும் திறமை அவரிடமிருந்தது . 
1782 - ம் ஆண்டுக்கு முன்னர் மராட்டியரின் பொது 
நலத்தையே அவர் மனம் நாடியது . ஆனால் பிறகு அவர் 
வடஇந்தியாவில் தமது ஆதிக்கத்தை நிலைப்படுத்து 
வதிலேயே கண்ணுங்கருத்துமாயிருந்தார் . அதில் அவர் 
வெற்றிபெற்றார் . ஆனால் பூனாவில் அவருடைய ஆதிக்கம் 
நிலைபெறவில்லை . நாட்டு நலனைக்கருதியே அவர் இர 
கோபாவுடன் பகைத்தார் . ஆனால் முதல் மராட்டியப் 
போருக்குப் பிறகு பெரும்பான்மையும் ஆங்கிலேயருடன் 
அவர் நட்பாக இருக்கவே விரும்பினார் . பூனா அரசியலார் 
தமது வைதீக மனப்பான்மை காரணமாக சிந்தியாவை 
வெறுத்தனர் . அவ்வெறுப்பு அவரைப் புதிய வழியில் 
தமது முன்னேற்றத்தை நாடத்தூண்டியது . 


பெருமை : மகாதஜியின் பெருமைக்குச் சான்றாக 
அவருடைய முப்பெருஞ்செயல்கள் குறிப்பிடத்தக்கவை . 
அவர் மராட்டியரின் போர்முறையைக் கைவிட்டு மேனாட்டு 
முறையில் ஒரு பெரும்படையை அமைத்தார் . தமது 
ஆதிக்கத்தைத் தில்லியில் 

ஏற்படுத்தி 
பேரரசரைத் தமக்கு அடங்கச்செய்தார் ; இராசபுத்திரரை 
முறியடித்ததுடன் சட்லெஜ் ஆற்றுக்கு இப்பால் உள்ள 


முகலாயப் 


337 


வாரன் 


ஆனால் 


சீக்கியரைத் தமது அதிகாரத்துக்கு உட்படுத்தினார் . 
செயலளவில் அவர் பூனா அரசாங்கத்துக்கு அடங்காம 
லேயே இருந்துவந்தார் . நானாபட்னிசுக்கும் 
ஹேஸ்டிங்சுக்குமிடையே அமைதித் தொடர்பை அமைத்த 
அவர் செயல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் . தக்கணத் 
தில் நானாவின் ஆதிக்கத்தை அவர் அச்சுறுத்தினார் . 
ஆனால் அதை அழிக்கவில்லை . தமது திட்டம் நிறைவேறு 
முன் அவர் இறந்துவிட்டார் . சில பண்புகளில் சிந்தியா 
வை விட நானா சிறப்புடையவரே . ஆதலால் அவ்விரு 
வரின் அறிவாற்றலும் ஆக்கமூலங்களும் ஒன்றாகச் 
சேர்ந்திருப்பின் மராட்டியரின் புகழ் மிகுதியான அள 
வுக்கு ஓங்கியிருக்கும் என்பதில் ஐயமில்லை . 
அவ்விரு தலைவர்களும் உள்ளத்தால் 

ஒன்றவில்லை. 
அதன் காரணமாக இருவரிடத்துமிருந்தும் குறைபாடுகள் 
ஓங்கி அவர்கள் ஆற்றிய செயல்கட்கே தீமை உண்டா 
யிற்று . அவ்விருவரின் மறைவுக்குப்பின் மராட்டியரின் 
சிறப்பு குன்றுவதற்கான வழி ஏற்பட்டது . 

அதன் 
விளைவாக 19 - ம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மராட்டிய 
ரின் வீழ்ச்சியைக் காண்கிறோம் . மகாதஜியின் சாவு நானா 
பட்னிசின் அதிகாரத்தைப் பெருக்கியது . அவர் 1795 - ல் 
மராட்டியத் தலைவர்களை நிஸாமுக்குப் பகையாக , ஒன்று 
சேர்த்தார் . இதனால் மராட்டியரின் பெருமை சிறப் 
புற்றது . ஆயினும் மகாதஜி , மராட்டிய வரலாற்றில் 
சிறப்பான இடத்தைப் பெற்றுள்ளார் . அவருடைய 
சிறந்த பண்புகள் , தேர்ச்சிபெற்ற படை , 
ஹேஸ்டிங்சுக்கு ஏற்பட்டிருந்த இடையூறுகள் , காரன் 
வாலிஸ் ஓரளவு தலையிடாக் கொள்கையைப் பின்பற்றி 
யமை முதலியவை மகாதஜி சிந்தியாவின் வெற்றிக்குரிய 
காரணங்களாகும் . 


வாரன் 


22 


பகுதி 9 


ஷோர் ( 1793 - 8 ) 


வெளித்துறைக் கொள்கை : காரன்வாலிசுக்குப் 
பிறகு கவர்னர் - ஜெனரலாக அமர்ந்த சர் ஜான் ஷோர் , 
வங்காளத்தில் சிவில் துறையில் பணியாற்றியவராவர் . 
ஆட்சிமுறையில் அவருக்கிருந்த திறமை போற்றத் 
தக்கது . கம்பெனியின் பனியில் உள்ளவரைக் கவர்னர் - 
ஜெனரலாக்குவது சிறப்புடையதன்று என்ற கோட் 
பாட்டையுடைய காரன்வாலிஸ் , ஷோரின் திறமையை 
வியந்து , தமது கொள்கைக்கு மாறான வகையில் , அவ 
ரையே 

கவர்னர் - ஜெனரலாக்குமாறு பரிந்துரைத்து 
தண்டாசுக்கு முடங்கல் வரைந்தார் . ஷோர் தலையிடாக் 
கொள்கையை கடுமையான முறையில் பின்பற்றி வந்தார் . 
காரன்வாலிசைப்போல் 

பரந்த முறையில் அக்கொள் 
கையை மேற்கொள்ளவில்லை . அதன் விளைவாக ஆங்கி 
லேயரின் பெருமை இந்நாட்டில் குன்றியது . 

1795 - ல் 
மராட்டியர் நிஸாமை எதிர்த்தனர் . அதற்கு முன் நிஸாம் 
ஆங்கிலேயரின் உதவியை நாடினார் . குண்டூர் சர்க்காரை 
அவர் ஆங்கிலேயருக்குக் கொடுத்ததுடன் அவர்களைத் 
தமது நட்பினராகவும் கொண்டிருந்தார் . அவ்வாறிருந் 
தும் ஷோர் , தாம் , பிட் இந்தியச் சட்டப்படி நொதுமல் 
கொள்கையையே பின்பற்றப் போவதாக அறிவித்துவிட் 
டார் . கம்பெனியாருடன் - நேச உறவுபூண்ட திருவாங் 
கூரைத் திப்புத் தாக்கியவுடன் காரன்வாலிஸ் அச்சுல்தா 

போர் தொடுத்தாரென்பதை நாம் கவனிக்க 
வேண்டும் . ஷோர் உதவிக்கு வராததால் மராட்டியக் 
கூட்டரசுத் தலைவர்கள் கர்டா என்னுமிடத்தில் எளிதில் 
நிஸாமைத் தோற்கடித்தனர் . ஆனால் அத்தலைவர்களி 
டையே ஒற்றுமையில்லாத காரணத்தால் அவ்வெற்றியால் 
மிகுதியான பயன்களை அவர்கள் அடையவில்லை. நிஸாம் , 
கம்பெனியின்மீது கொண்டிருந்த நம்பிக்கையை இழந் 


1 


னுடன் 


339 


மீர் 


தார் . மராட்டியரும் திப்புவும் ஆங்கிலேயரின் ஆற்றல் 
அழிந்து வருவதாக முடிவு செய்தனர் . இந்தியாவில் 
ஆங்கிலேயரை எதிர்க்கும் உணர்ச்சி பெருகியது . இந் 
தியச் சிற்றரசர்கள் , ஐரோப்பியரின் உதவி கொண்டு 
தமது படைகளைச் சீர்திருத்த முற்பட்டனர் . ஆங்கிலே 
யரை வலியத் தாக்க வேண்டுமென்ற எண்ணமும் அவர்க 
ளுக்குத் தோன்றியது . இவ்வாறு ஷோரின் தலையிடாக் 
கொள்கை பிரிட்டிஷாரின் சிறப்புக்கு ஊறு விளைத்தது . 
இதனால் அவருடைய ஆட்சிமுறையிலும் பல குறைபாடு 
கள் ஏற்பட்டதைக் காண்கிறோம் . 

கருநாடக நவாப் : நவாப் வாலாஜா 1795 - ல் இறந் 
தார் . அவர் , கம்பெனியாருக்கு இடையறாத் துன்பம் 
அளித்து வந்தவர் . சூழ்ச்சி நிறைந்த அவருடைய ஆட்சி 
முறையில் சீர்கேடுகள் பெருகி யிருந்தன . அவரை ஆத 
ரித்தவர்களும் தமது நலங்களைக் கருதி , ஆட்சிமுறை 
அழிவுபாட்டுக்கு ஆவன எல்லாம் செய்துவந்தனர் . 
காசிம் காலத்தில் வங்காளத்தில் ஆங்கிலேயர் , ஆட்சி 
முறையில் தலையிட்டு அடாப் பழிச்செயலை ஆற்றியது 
போலவே சென்னை அரசியலாரும் நவாப் வாலாஜா 
காலத்தில் செய்துவந்தனர் . அந்த நவாப்புக்குப் பின் 
11 - ம் வாலாஜா பட்டமேற்றார் . 1792 - ம் ஆண்டு உடன் 
படிக்கை ஒழுங்காக நிறைவேற்றப்படாததால் சென்னைக் 
கவர்னர் ஹோபர்ட் , தம்மிடம் அடமானமாக வைக்கப்பெற் 
றிருந்த கருநாடக மாவட்டங்களைத் தம் ஆட்சிக்கு உட் 
படுத்தினார் . நவாப் அம்மாறுதலை விரும்பாமல் தமது 
எதிர்ப்பை அறிவித்தார் . கவர்னர் - ஜெனரலும் அச் 
செயலை ஆதரிக்கவில்லை . நவாப்புக்குக் கடன் கொடுத்த 
வர்கள் 36 சதவீதம்வரை வட்டி வாங்கிக்கொண்டு செல் 
வத்தில் திளைத்து வந்தனர் . இவ்வாறு கருநாடகத்தில் 
வருந்தத் தக்க நிலை தொடர்ந்துவந்தது . 

தஞ்சாவூர் : தஞ்சையில் அரசுரிமைப் போராட்டம் 
முடிவுறவில்லை . ஷோர் வாரணாசிப் பண்டிதர்கள் சிலரை 
அச்சிக்கலை நீக்கி விளக்கந் தருமாறு அழைத்தார் . அவர் 


3401 


கள் , முதலில் ஏற்பட்ட தீர்மானத்தை மாற்றிவிட்டு சர 
போஜியின் உரிமையை ஆதரித்துப் பேசினர் . ஆனால் 
அமரசிங்கின் சீர்கேடான ஆட்சியை அழிக்க எவ்வித 
முயற்சியும் செய்யவில்லை . 

இராணுவத்துறை அலுவலரின் கீழ்ப்படியாமை 
( 1795-6 ) : ஊதியத்தைப் பொறுத்தவரை சிவில் பணி 
யாளர் பெற்றுவந்த சில நன்மைகள் இராணுவத்துறை 
யினருக்குக் கிடைக்கவில்லை என்ற குறை பின்னவருக்கு 
இருந்துவந்தது . வங்காளப்படையினர் அதனால் மன 
அமைதி அற்றிருந்தனர் . மேலான நிலையைப் பெற்றி 
ருந்த அரசரின் படையினரையும் கம்பெனிப் படையினரை 
யும் ஒன்றாக இணைக்கக் காரன்வாலிஸ் ஒரு திட்டம் வகுத் 
தார் .. ஆனால் அதை இயக்கு நர் சபையும் மேற்பார்வை 
சபையும் ஏற்க மறுத்துவிட்டன . ஆதலால் 1795 - ல் படை 
யில் கலகம் தோன்றியது . தாமே ஆட்சியைக் கைப்பற்றி 
விட முடியும் என்று படை வீரர்கள் முழக்கம் செய்தனர் . 
கிளைவைப் போலில்லமாமல் ஷோர் அவர்களுக்கு அடங்கி 
விட்டார் . அவர்கள் எதிர்பார்த்ததற்குக் கூடு தலாகவே 
படைவீரர்கள் நன்மை பெற்றனர் . அதனால் கம்பெனியின் 
கருவூலத்தில் மிகுதியாகப் பொருள் குறைந்துவிட்டது . 
ஷோரின் ஆற்றலற்ற அச்செயல் அவர் பதவியினின்று 
நீக்கப்படுவதற்குக் காரணமாயிற்று. 1797 - ம் ஆண்டு 
பிப்ரவரி மாதத்தில் மீண்டும் காரன்வாலிஸ் கவர்னர் 
ஜெனரலானார் . கலகக்காரப்படை வீரர்களின் பிரதிநிதி 
கள் லண்டனில் முயற்சி செய்ததன் விளைவாகத் தண்டாஸ் 
பல சலுகைகளைக் கலகக்காரருக்கு வழங்கியதை அறிந்த 
தும் காரன்வாலிஸ் , பதவியினின்று விலகிவிட்டார் . 


இராமபுரி : ரோஹில்லாத் தலைவரான இராமபுரி 
பெய்ஸுல்லா கான் 1794 - ல் இறந்தார் . அவருடைய 
மூத்த மகனார் முகம்மது அலி கான் பினனர்ப் பட்டமேற் 
றார் . அவருடைய உடன் பிறந்தாரான குலாம் முகம்மது 
அவரைக் கொலைசெய்துவிட்டார் . ஆனால் குலாம் தமது 
படைத்தலைவரான சர் ராபர்ட் அபர்கிராம்பியாலேயே 


341 


சிறைப்பட்டார் . பிறகு முகம்மது அலியின் மகனார் 
அகமது அலி இராமபுரியின் அரசரானார் . 


அயோத்தி : அயோத்தியில் அமைச்சராயிருந்த 
ஐதர் பெக் , 1704 - ல் இறந்த பிறகு ஆட்சிமுறையை அந் 
நாட்டில் சீர்திருத்துவதற்குத் தகுதிவாய்ந்தவர் எவரு 
மில்லை . அங்கே கேடுகள் பெருகின . நவாப் அஸப் -உத் 
தௌலாவை லக்னௌவில் கண்டு பேசிய ஷோர் ஆட்சி 
முறைச் சீர்திருத்தத்தின் இன்றியமையாமையை வற் 
புறுத்திக் கூறினார் . அதனால் பயன் எதுவும் விளையவில்லை . 
நவாப் தாமாகவும் நிலைமையைச் சீர்திருத்த முன்வர 
வில்லை ; பிறர் கூறுவதைக் கேட்கவும் அவருக்கு விருப்ப 
மில்லை . சிற்றின்பத்தில் திளைத்துக் களித்திருப்பதுதான் 
அரச வாழ்வு என்று அவர் கருதினார் போலும் ! அவர் 
சிறந்த கட்டடங்களை எடுத்தபோதிலும் , கலை ஆர்வம் 
கொண்டிருந்தபோதிலும் அவராட்சியில் மக்கள் மாளாத் 
துயரெய்தினர் . 1797 - ல் அவர் இறந்தார் . வஸீர் அலி 
என்பார் அவருடைய மகனாகக் கருதப்பட்டார் . ஆதலால் 
ஷோர் , அவர் அரியணை பெறுவதை ஏற்றுக்கொண்டார் . 
ஆனால் விரைவில் அப்புதிய நவாப் இழிகுலத்திற்றோன் 
றியவரென்றும் ஆங்கிலேயரின் பகைவர் என்றும் கவர்னர் 
ஜெனரல் நம்பினார் . ஆதலால் அவர் வாரணாசிக்குச் 
சென்று அஸப் -உத் - தௌலாவின் உடன் பிறந்தாரான 
ஸாதத் அலியிடம் அவரை நவாப்பாக்குவதாகக் கூறினார் . 
இருவருக்கு மிடையே புதிய உடன்படிக்கை ஏற்பட்டது . 
1798 - ல் ஷோர் மீண்டும் லக்னெளவுக்குச் சென்று வணீர் 
அலியை நீக்கிவிட்டு ஸாதத் அலியை நவாப் ஆக்கினார் 
புதிய உடன்படிக்கைப்படி அயோத்தியின் பாதுகாப்புப் 
பொறுப்பைக் 

கம்பெனி ஏற்றுக்கொண்டு அதற்காக 
ஆண்டுக்கு 76 லட்ச ரூபாய் பெற்றது . தவிர அலகாபாத் 
கோட்டையையும் ஆங்கிலேயர் பெற்றனர் . மேலும் நவாப் 
கம்பெனியின் மூலமாகவே பிற அரசியலாருடன் தொடர்பு 
கொள்ள இசைந்தார் . இவ்வாறு அயோத்தியில் ஆங்கி 
லேயர் உயர் நிலை அடைந்தனர் . வஸீர் , ஓய்வுக்கால 


342 


ஊதியம் பெற்றுக்கொண்டு வாரணாசியில் வாழ்ந்தார் . 
ஷோர் , அயோத்தியில் ஆற்றல் வாய்ந்த கொள்கையைப் 
பின்பற்றியதற்கு ஆப்கானியரிடம் அவருக்கு ஏற்பட் 
டிருந்த அச்சம் ஒரு 

காரணமாகலாம் . அவ்வமயம் 
அகமது ஷா அப்தலியின் பெயரர் ஸாமன் 

ஷா 

1796 - ல் 
லாகூரைத் தம் வசப்படுத்தியிருந்தார் . ஆதலால் ஆப் 
கானியப் படையெடுப்பு ஏற்படக்கூடும் என்ற எண்ணம் 
கவர்னர் ஜெனரலுக்கு இருந்தது . 


அவர் 


ஷோரின் ஆட்சித்திறமை : ஷோர் , கவர்னர் - ஜென 
ரலாவதற்கு முன்னரே காரன்வாலிசுக்கு ஆட்சிமுறையில் 
உதவி செய்துவந்தார் . இவர் 1795 - ல் நிலையான நில 
வரித்திட்டத்தை வாரணாசியிலும் அமைத்தார் . ஆயினும் 
திட்டத்தின் நிலையான தன்மை நன்மைபயக்கக்கூடியது 
அன்று என்ற கருத்தை 

கொண்டிருந்தார் . 
இவரிடம் அன்பும் நேர்மையும் விளங்கின . மனச் 
சான்றுக்குக் கட்டுப்பட்டே 

இவர் 

செயலாற்றுவர் . 
இவரை ஓர் உண்மைக் கிறித்துவர் என்று கூறலாம் . 
தாம் பதவியினின்று விலகிய பிறகு இவர் ஏசு நாதரின் 
வாழ்க்கைச் செய்தியைப் பரப்பும் முயற்சியில் கூடுமான 
வற்றையெல்லாம் செய்துவந்தார் . 

தஞ்சாவூரிலும் 
அயோத்தியிலும் அரசுரிமைப் போராட்டம் ஏற்பட்ட 
பொழுது தம்முடைய மனச்சான்று உறுத்தியதால் ஷோர் , 
அச்செய்திகளில் தலையிட்டு இயன்றதைச் செய்தார் . 
நவாப் வஸீர் அலியை நீக்கிய அவர் செயல் துணிவு 
வாய்ந்த ஒன்றாம் . அந்த நவாப்பிடம் பல குண்டர்கள் 
இருந்ததால் தமது உயிருக்குத் தீமை விளையக்கூடும் 

அவர் உணர்ந்தபோதிலும் எண்ணியதை 
எண்ணியவாறே செய்து முடித்தார் . 

அவருடைய அச் 
செயலை இயக்கு நர்களும் பாராட்டினர் . ஷோர் , உண்மை , 
நேர்மை , ஆற்றல் முதலிய நற்குணங்கள் வாய்க்கப் 
பெற்றிருப்பினும் ஆட்சித்தலைமையைப் பெறும் தகுதி 
உடையவரல்லர் . ஏனெனின் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் 
அவரைத் திகைக்கச் செய்துவிடும் . 

இடையூறுகள் 


என்று 


343 


நிறைந்த நிலைமையைத் தனிமையில் தாங்கும் வீரம் 
அவரிடமில்லை . குறிப்பிட்ட கொள்கைகளைப் பின்பற்று 
வாரேயன்றி அவற்றின் விளைவுகளைப்பற்றிப் போதுமான 
அளவுக்கு ஆய்ந்து உணரும் திறமை அவரிடமில்லை . 
தமது குறைபாடுகளை 

அவரே உணர்ந்திருந்தார் . 
ஆகவே அரசியலில் இரண்டாவதான நிலையைப் பெறு 
வதற்குரிய தகுதிமட்டுமே அவருக்கு உண்டு . அவர் 
கவர்னர் ஜெனரலாக இருந்தபொழுது ஆற்றிய செயல் 
களும் , பின்பற்றிய கொள்கையும் அவருக்குப்பின் வந்த 
வருக்கு வன்மையான இடையூறுகளை அளித்தன . 


பகுதி 10 
நானா பட்னிஸ் ; உயர்நிலை , இயல்பு , அரசியல் 

வல்லமை 


வாழ்க்கை : ( 1762-94 ) . 1762 முதல் நானாவின் 
வாழ்க்கை , முதல் மராட்டியப்போரில் அவர் கொண்ட 
பங்கு ( 1775-82 ) , 1786-7 - ல் திப்புவுடன் அவர் போராடி 
யது , மூன்றாம் மைசூர்ப் போரில் ( 1790-2 ) அவர் ஆங்கி 
லேயருக்கு உதவியது , முதலியவற்றை முன்னர்க் குறிப் 
பிட்டோம் . 1782 க்குப் பிறகு வடஇந்தியாவில் மகாதஜி 
சிந்தியாவின் ஆதிக்கம் ஏற்பட்டிருந்தது . அக்காலத்தில் 
பட்னிஸ் அவருடன் நட்பு உறவு கொண்டிருக்கவில்லை . 
ஆயினும் 1790 வரை 

அவர்கள் ஒருவருக்கொருவர் 
உள்ளன்பு இன்றி ஒத்துழைத்துவந்தனர் . பிறகு அவர் 
களிடையே நிலவிய தொடர்பு பழுதுற்றது . மூன்றாவது 
மைசூர்ப் போரில் நானா. சிந்தியாவின் உதவியை 
ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் . 1792 - ல் நானாவின் 
கூட்டாளியான ஹோல்காரை துபாயின் முறியடித்தார் . 
1792 முதல் 1794 வரை நானாவும் சிந்தியாவும் பூனாவில் 
ஒருவருக்கு எதிராக மற்றவர் சூழ்ச்சி செய்துவந்தனர் . 
1794 - ல் மகா தஜி இறந்தபின் நானா மராட்டியப் பேரரசின் 
தலைவரானார் . 


கர்டாப் போர் ( 1795 ) : நானா பட்னிஸ் தமது அதிகா 
ரங்களைப் பெருக்கும் வழிகளை மேற்கொண்டார் . அவர் 
ஐதராபாத் நிஸாம் அலியைத் தமக்குச் சேரவேண்டிய 
சௌத் , சர்தேஷ்முகியின் பாக்கித்தொகைகளைக் கொடுக் 
கும்படி மீண்டும் உரிமையுடன் கேட்டபோது நிஸாம் 
ஒரு முடிவுக்குவரக் காலந்தாழ்த்தினார் . மேலும் நிஸாம் 
தமது படையை வலிமைப்படுத்தினார் . 

வலிமைப்படுத்தினார் . ஐதர் அலியிடம் 
புஸ்ஸியிடமும் பணியில் அமர்ந்திருந்த பிராங்காய் - டி 
ரெய்மண்ட் என்ற ஒரு பிரெஞ்சு வீரரின் உதவியும் 


345 


நாகபுரியின் 


அவருக்குக் கிடைத்தது . ரெய்மண்ட் பயிற்றிய தேர்ந்த 
படைகொண்டு மராட்டியரை எளிதில் வென்றுவிடலாம் 
என்று நிஸாம் நம்பினார் . ஆகவே தாம் மராட்டியருக்குப் 
பொருள் கொடுப்பதற்குப் பதிலாக அவர்கள் தான் தமக்கு 
2 கோடி ரூபாய்க்குமேல் அளிக்கவேண்டுமென்று அறிவித் 
தார் . மேலும் , நானாவை அவர் இழிவுபடுத்தினார் . ஆத 
லால் நானா போருக்கான பெரிய முன்னேற்பாட்டைச் 
செய்யத்தொடங்கினார் . மராட்டியக் கூட்டரசுத் தலைவர் 
களிடை அதுகாறும் போற்றத்தக்க ஒற்றுமை நிலவவில்லை . 
ஆயினும் இப்போரில் யாவரும் கலந்துகொண்டு நானா 
வுடன் ஒத்துழைத்தனர் . அவ்வாறு யாவரும் ஒன்றாக 
இணைந்து செய்த இறுதிப்போர் அதுதான் . தௌலத் 
ராவ் சிந்தியா , துக்கோஜி ஹோல்கார் , கோவிந்தராவ் 
கெயிக்வார் ( 1793-1800 ) 

I- ம் ரகூஜி 
பான்ஸ்லே முதலியவர்கள் தம் தம் படைகளுடன் வந்தனர் . 
அப்பெரும் படைக்கு , பரசுராம்பாவோ 

பட்வர்த்தன் 
தலைமைதாங்கினார் . மராட்டியர் அகமதாபாத்தின் அருகில் 
உள்ள கர்டாவில் நிஸாமை எதிர்த்துப் போரிட்டனர் . 
பிரெஞ்சு வீரர் பெரான் ( Perron ) சிந்தியாவின் படையிலும் 
ரெய்மண்ட் நிஸாமின் படையிலும் இருந்து போரிட்டது 
குறிப்பிடத்தக்கது . விரைவில் கர்டா பகைவர் வசப்பட்டது . 
நிஸாமுக்கு ஆங்கிலேயர் ( ஷோர் ) உதவ மறுத்தனர் 
என்பதை முன்னர்ப் பார்த்தோம் . ஆகவே மராட்டியத் 
தலைவர்கள் எளிதில் வெற்றியுற்றனர் . நிஸாம் , நானாவின் 
நிபந்தனைகளை ஏற்க இணங்கினார் . நானாவை இழிவு 
படுத்திய ஐதராபாத் திவான் மஷீர் -உல் - முல்க்கை 
பேஷ்வாவிடம் நிஸாம் ஒப்படைத்துவிட்டார் . ஆண்டுக்கு 
35 லட்ச ரூபாய் வருவாய் கிடைக்கக்கூடிய நிலப்பகுதியை 
யும் மராட்டியர் பெற்றனர் . - போர்ச் செலவுத்தொகையின் 
பொருட்டும் திறை பாக்கிக்காகவும் நிஸாம் 3 கோடி 
ரூபாய் கொடுத்தார் . இவ்வெற்றியால் மராட்டியர் 
மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் . நிஸாமுக்கு அது 
பெருந்தோல்வியாகும் . மராட்டியப் படையுடன் இணைந் 
திருந்த முரட்டுக் குதிரைவீரர்களான பிண்டாரிகள் தம் 


346 


விருப்பம்போல் கொள்ளையடித்து மகிழ்ந்தனர் . இப் 
போரினால் நானாவின் புகழ் உச்ச நிலையை எய்தியது . 
அயலவர் உதவியின்றி அவ்வெற்றி மராட்டியருக்குக் 
கிடைத்தது குறித்து அவர்கள் மிகுதியாகக் களிப்படைந் 
தனர் . 


II- ம் பாஜிராவ் பேஷ்வா ஆதல் ( 1796 ) : இன்பத் 
துக்குப்பின் துன்பம் வருவது இயற்கை என்பதற்கு ஒரு 
எடுத்துக்காட்டாக , மராட்டியரின் வெற்றியைத் தொடர்ந்து 
பேஷ்வா சவாய் மாதவராவ் ( 1774-95 ) எதிர்பாராத வகை 
யில் இறந்த நிகழ்ச்சி அமைகிறது . அப்பேஷ்வாவுக்கு 
21 வயது ஆனபிறகும் அவர் வலிமைவாய்ந்த அமைச்சர் 
நானாபட்னிசுக்குக் கட்டுப்பட்டே இருந்துவந்தார் . 1795 - ம் 
ஆண்டு அக்டோபர் மாதம் அவர் அரண்மனையின் மேல் 
அடுக்கிலிருந்து கீழே விழுந்து உயிர் நீத்தார் . 

தம் 
நிலையைப்பற்றி அவர் கொண்டிருந்த வெறுப்பினால் 
அவர் தற்கொலை செய்துகொண்டதாகக் கூறுவாருமுளர் . 
எதிர்பாராமல் இடறி விழுந்துவிட்டதாகவும் கருத்து 
நிலவுகிறது . அச்சாவு நானாவுக்குப் பல இடையூறுகளைக் 

இரகோபாவுக்கும் ஆனந்திபாயிக்கும் 
பாஜிராவ் ( II , ) சிம்னாஜி அப்பா ( II ) என்ற இரு குமாரர் 
களும் அமிருதராவ் என்ற எடுப்புப்பிள்ளையும் இருந்தனர் . 
பாஜிராவை நானா சிறையில் அடைத்து வைத்திருந் 
தார் . அச்செயலைப் பேஷ்வாவே வெறுத்தார் . நானா, 
சூழ் நிலையையொட்டி அந்தப் பாஜிராவையே பேஷ்வா 
ஆக்கினார் . மற்றைய தலைவர்கள் தலையிட்டுக் குழப்பம் 
விளைவு தவற்குமுன் தம்முடைய நிலையை வலிமைப்படுத் 
திக்கொள்ள 

நானா 

அவ்வாறு செய்தார். சிம்னாஜி 
அப்பாவைச் சிந்தியாவும் நானாவின் எதிர்க்கட்சியினரும் 
ஆதரித்தனர் . நானா எதிர் சூழ்ச்சிசெய்து இறுதியில் தமது 
நிலையை உறுதிப்படுத்திக்கொண்டார் . 1796 - ல் II- ம் பாஜி 
ராவ் பேஷ்வா ஆனார் . நானா முன்புபோலவே தலைமை 
அமைச்சராக அதிகாரம் செலுத்தத் தொடங்கினார் . II- ம் 
பாஜிராவைப் பேஷ்வாக்களில் ஒரு பதடி என்பர் அறிஞர் . 


கொடுத்தது . 


347 


நானாவின் 

வீழ்ச்சிநிலை : பேஷ்வா பாஜிராவும் 
நானாபட்னிசும் 

ஒருவரை ஒருவர் உள்ளுர வெறுத்து 
வந்தனர் . சூழ்நிலை தான் அவர்களைத் தற்காலிகமாக 
ஒன்றுசேர்த்தது . அச்சூழ்நிலை மாறியவுடன் அவர் 
களிடை நீறுபூத்த நெருப்புப் போல இருந்த பழைய 
வெறுப்பே தலைகாட்டலாயிற்று . நானாவின் விழுமிய 
நண்பராயிருந்த துக்கோஜி ஹோல்கார் , 1797 - ல் இறந்த 
பின் , அவருக்கு வாய்ப்புக் கேடுகள் பெருகின . சிறிது 
காலம் ஹோல்கார் இராச்சியத்தைத் தெளலத்ராவ்சிந்தியா 
மேற்பார்வை செய்துவந்தார் . பாஜிராவ் நானாவின் 
அதிகாரத்தைக் குலைக்கத் தீர்மானித்துச் சிந்தியாவின் 
உதவி பெற்று அவ்வமைச்சரைச் சிறைபிடித்தார் . இதனால் 
சிந்தியா பூனாவில் சர்வாதிகாரம் பெற்றார் . அவரைச் 
சேர்ந்தவர்கள் தம் விருப்பம் போல் பூனாவில் கொள்ளை 
இட்டனர் . பேஷ்வா , அவற்றைத் தடுக்கவில்லை . சிந்தி 
யாவுக்குத் தாம் கொடுக்கவேண்டிய தொகையை அக் 
கொள்ளைகள் மூலம் ஈடுசெய்ய அவர் எண்ணினார் . 
நாதிர்ஷாவிடம் தில்லி 

இன்னலுற்றது 

போலவே 
1798 - ல் பூனா ஆற்றொணாத்துயரத்துக்கு உட்பட்டது . 
எரியும் கொள்ளியில் எண்ணெய் ஊற்றுவதைப்போல 
அவ்வமயம் மற்றொரு கலகம் தோன்றியது . சிவாஜியின் 
குடும்பத்தைச் சேர்ந்த பான்ஸ்லே அரசர்களின் வழியில் 
வந்த II -ம் சாகு ( 1777-1808 ) சதாராவில் 

ஆண்டு 
கொண்டிருந்தார் அவர் தமது முன்னோரின் பெருமையை 
மீண்டும் நிலை நாட்ட விரும்பிப் பேஷ்வாவுக்கு எதிராகக் 
கலகம் செய்தார் . பரசுராம் பட்வர்த்தன் அக்கலகத்தை 
அடக்கி முன்பு போலவே சாகுவைச் சதாராவில் கட்டுப் 
பட்டிருக்கச் செய்தார் . அதற்கிடையில் மகாதஜி சிந்தியா 
வின் நான்கு மனைவியரையும் தெளலத்ராவ் விரோதித்துக் 
கொண்டார் . அந்நால்வரும் பேஷ்வாவின் பக்கம் சேர்ந்து 
கொண்டனர் . பாஜிராவின் படைகளுக்கும் தௌலத் 
ராவின் படைகளுக்குமிடையே போர் மூண்டது . பாஜி 
ராவ் , சிந்தியாவை ஒழிப்பதற்காக நிஸாம் அலியுடன் 
ஒப்பந்தம் செய்துகொண்டார் . ஊக்கங் குன்றாத சிந்தி 


348 


யாவோ அதற்காக அஞ்சாமல் நானாவைச் சிறையிலிருந்து 
விடுவித்து நிஸாம் அலியுடன் செய்துகொண்ட ஒப்பந் 
தத்தை ஒழிக்கச்செய்தார் . நிஸாம் அலியும் சிந்தியாவுக் 
குக் கட்டுப்படவேண்டிய நிலையில் இருந்தார் . ஆகவே 
பாஜிராவ் தமது பகைவர்களைத் தோற்கடிப்பது எளி 
தன்று என உணர்ந்து அமைதியை நாடினார் . 1798 - ல் 
நானா மீண்டும் தலைமை அமைச்சரானார் . ஆனால் அவர் 
தமது பழைய உயர் நிலையைப்பெற முடியவில்லை . அந் 
நிலையில்தான் திப்புவின் வீழ்ச்சி ( 1799 ) ஏற்பட்டு , 
மராட்டிய நாட்டில் குழப்பம் மேலிட்டது ; வெல்ஸ்லி 
கவர்னர் ஜெனரலாகப் பதவி ஏற்றார் ( 1798 ) . 1800 - ல் 
நானாவின் வாழ்க்கை முடிவடைந்தது . மராட்டியத் 
தலைவர்களின் 

கூட்டரசு உள் நாட்டுப் போராட்டத் 
தினாலும் சூழ்ச்சித் திட்டங்களாலும் மெலிவுற்று வந்தது . 
பேஷ்வாப் பதவிக்கு இருந்த சிறப்பும் குன்றிவந்தது . 
அதைத்திறமையோடு ஆதரித்து வந்த நானா பட்னிசின் 
சாவுக்குப் பிறகு மராட்டிய 

நாட்டில் 
மிகுதியாயின . 


துயரங்கள் 


நானாவின் இயல்பு : நானா பட்னிஸ் ஒரு வைதீக 
அந்தணர் ; சிறந்த உழைப்பாளி ; சிக்கனமாக வாழ்ந்தவர் ; 
சொற்களைக் கருதி நடப்பவர் அவர் மெலிந்து நீண்ட 
உடலமைப்பைப் பெற்றிருந்தார் . பயனில்லாத சொற் 
களைப்பேசி அவர் காலத்தை வீணாக்குவதில்லை . மறைச் 
செய்திகளைக் கவனமாகக் காப்பாற்றும் இயல்பு அவரிட 
மிருந்தது . திறமையை அவர் விரும்பிப் போற்றினார் . 
கணக்கு முறையிலும் செயலாண்மைத்துறைச் செய்தி 
களிலும் அவருக்குத் தனித்திறமை இருந்தது . நுணுக்க 

விவரங்களை அறிந்துகொள்வதில் அவருக்கு 
ஆர்வம் இருந்தது . பொது 

ஆவணங்களில் அவர் 
கொண்ட விருப்பம் குறிப்பிடத்தக்கது . ஒரு ஆவணக் 
களரித் தலைவரைப்போலப் பதிவுகளை ஒழுங்காக முறைப் 
படுத்தி வைப்பது அவர் வழக்கம் . மராட்டியரின் முழு 
வரலாற்றையும் எழுதவேண்டு மென்ற எண்ணம் 1783 - ல் 


மான 


349 


அவருக்குத் தோன்றியது . ஆனால் அது நிறைவேற 
வில்லை . அப்பணியை 1810 - ல் ஸ்காட் வாரிங் என்பாரும் 
1826 - ல் கிரேண்ட் டவ்ஃ ( Grant duff ) என்ற அறிஞரும் 
செய்து முடித்தனர் . சிறந்த படங்கள் பலவற்றை நானா 
சேகரித்து வைத்திருந்தார் . கலையை ஆய்ந்துணர்ந்து 
குணம் , குறைகளை எடுத்துக்காட்டும் ஆற்றல் ஓரளவு 
அவரிடமிருந்தது . அவருடைய அறிவுத்திறமை போற்றற் 
குறியதே . மகாதஜி சிந்தியாவுக்கும் 

இவருக்கும் 
உடலமைப்பிலும் உளப் பண்பாட்டிலும் வேற்றுமை 
உண்டு . 

மாதவராவின்கீழ் அவர் உயர் நிலை எய்தினா 
ரென்பதை நாமறிவோம் . அவருடைய ஆட்சிமுறைக் 
கொள்கைகளை நானா பின்பற்ற விழைந்தார் . நானாவின் 
அரசியல் வல்லமையின் பயனைப் பின்னர் கூறுவோம் . 
அவர் காலத்துத் தலைவர்களுடன் ஒப்பிடுமிடத்து நானா 
நடுத்தரமான கொள்கைகளைப் பெற்ற ஒரு அரசியல் 
அறிஞர் எனலாம் . தக்கணத்தில் ஆதிக்கம் பெறுவதையே 
அவர் தமது குறிக்கோளாகக் கொண்டார் . நாட்டுப் 
பற்று அவரிடமிருந்தது . தமது வீழ்ச்சி நிலையிலும் கூட 
( 1797-1800 ) மகாராட்டிரத்தின் நலத்தில் அவர் கருத்துச் 
செலுத்தினார் . ஆங்கிலேயரின் ஆற்றலையும் இயல்பையும் 
அவர் நன்கு உணர்ந்திருந்ததால் அதற்கேற்ப அவர் 
களுடன் பழகிவந்தார் . அவர்களுடைய ஆதிக்கம் மகா 
ராட்டிரத்தில் ஏற்படாமல் இருப்பதற்காக அவர் கடுமை 

உழைத்தார் . சொன்ன சொல்லைக் காப்பாற்றும் 
இயல்பு அவரிடமிருந்தது . அச்செய்தியைப் பொறுத் 
தவரை அவருடைய பகைவர்களும் அவரை நம் 
பினர் . பெருந்தன்மையுடன் இரக்கப்பண்பும் அவரிடம் 
மிளிர்ந்தது . பொதுத்துறையிலும் தனித்த முறையிலும் 
அவர் ஆற்றிய பணிகள் வியத்தகு வகையில் பெரியனவே . 
ஆனால் அளவுக்கு மிஞ்சிய அதிகாரப் பேராசை அவரிட 
மிருந்ததால் அவர் பல இடையூறுகட்கு உட்பட்டு மன 
அமைதியை இழக்கவேண்டியதாயிற்று . அவர் கர்டாப் 
போர் ( 1795 ) முடிந்த உடனேயே அரசியலிலிருந்து 
விலகியிருப்பாரே ஆயின் அவருடைய பெருமைக்கும் 


யாக 


350 


அவரைக் 


புகழுக்கும் எவ்வித பழுதும் நேர்ந்திராது . துன்பம் 
அவருடைய உள்ளத்தைத் தடுமாறச் செய்துவிடும் , 
மனத்தின் சமநிலையை அழித்துவிடும் . இச்செய்தியைப் 
பொறுத்தவரை 

நானா, சிந்தியாவுக்குக் கீழ்பட்டவரே , 
என்பது தெளிவு . நானா பட்னிசைக் கண்டு பிறர் 
மரியாதை செலுத்தினர் ; அவருக்குப் பலர் அடங்கினர் ; 
ஆனால் அன்பினால் அன்று ; அச்சத்தால்தான் . அவர் 
அத்துணைக் கடுமையாக நடந்துகொள்வார் . 
கொல்லப் பல முயற்சிகள் நடந்தன ; ஆனால் பயனுற 
வில்லை . நானா தமது பகைவர்களை 

இரக்கமின்றித் 
துரத்திச் செல்லுவது வழக்கம் . வணக்க இணக்கத் 
தன்மை அவரிடமில்லை . எடுத்துக்காட்டாக , இரகோ 
பாவை அவர் துன்புறுத்தியது குறிப்பிடத்தகும் . இரகோ 
பாவின் மகனான பாஜிராவிடமும் அவர் கொடுமையாக 
நடந்துகொண்டதால் இறுதியில் பல தீமைகள் ஏற் 
பட்டதைக் கண்டோம் . பாஜிராவ் ஒரு கொடுங்கோல 
ராகவே மாறிவிட்டார் . நானாவிடம் சிறப்பாகக் குறிப்பிடத் 
தக்க இராணுவ வலிமை கிடையாது . 

பாது . ஒருசமயம் அவர் 
தமது கோழைத்தனத்தையும் வெளிக்காட்டிவிட்டார் . 
வடஇந்தியாவில் சிந்தியா ஆற்றிவந்த செயல்களின் 
சிறப்பை நானா உணரவில்லை . 

பட்னிஸ் பதவியில் 
இருந்த அவர் , பன்னிருவர் குழுவின் கட்டுப்பாட்டை 
மீறி மராட்டியப் பேரரசின் தலைவரானார் . சிறந்த ஒற்றர் 
களை அவர் பணியில் அமர்த்தி அவர்கள் மூலம் தமது 
பகைவர்களை அழித்துவந்தார் . சவாய் மாதவராவிடம் 
அவருக்கு மிக்க அன்பு இருந்தபோதிலும் அவருடைய 
ஆற்றலை எல்லாம் அடக்கிவைத்திருந்தார் . பெண்வழிச் 
செல்லும் பேதமை அளவுக்கு மிஞ்சி அவரிடமிருந்தது . 
அவருக்கு ஒன்பது மனைவியர் இருந்தனர் அவர் இறக்குந் 
தறுவாயில் அவருக்கு வயது ஏறத்தாழ 60. அப்பொழுது 
இருந்த அவருடைய இரு மனைவியருள் ஒருத்திக்கு 
வயது 14 , மற்றொருத்தியின் வயது 9. 1777 - ல் நாராயண 
ராவ் இறந்தபின் அவருடைய மனைவி கங்காபாயுடன் 
நானா கூடா ஒழுக்கம் பூண்டிருந்தார் . அப்பெண்மணி 


351 


கின்றன . 


தமக்குக் கூடா ஒழுக்கத்தாலேற்பட்ட கருவைச் சிதைக்க 
முயன்று அதனால் இறந்துவிட்டதாகக் கதைகள் கூறு 

அதேபோல சவாய் மாதவராவ் , தாம் 
உண்மையில் நானாவுடைய மகன் தான் என்று அறிந்த 
வுடன் அதைப்பொறாது தற்கொலை செய்துகொண்ட 
தாகவும் கதை உளது . ஆனால் இக்கதைகளில் உண்மை 
இல்லை என்றும் சிலர் கூறுவர் , இறுதியாக நானா 
தமக்குரிய சொத்துக்களை மிகவும் பெருக்கிக்கொண்டார் . 
கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை 
அவர் தமக்கென ஈட்டிக்கொண்டதாக அறிகிறோம் .. 
நானாவை “ மராட்டிய மாக்கிவெல்லி ” 

என்று சிலர் 
கூறுவர் . ஆனால் அக்கூற்றுப் பொருத்தமுடையதன்று . 


11 


அரசியல் வல்லமை : நாம் இதுகாறும் பார்த்துவந்த 
நானாவின் அருஞ்செயல்கள் யாவும் அவருடைய அரசியல் 
வல்லமையைக் காட்டா நிற்கும் . அவர் , பம்பாய் அரசிய 
லாரும் இரகோபாவும் செய்த திட்டங்களைத் தோற்கடித் 
தார் ; வாரன் ஹேஸ்டிங்சின் பேரவாவை மட்டுப் படுத் 
தினார் ; ( சால்பாய் உடன்படிக்கையுடன் ஹேஸ்டிங்ஸ் 
அமைதிபெற்றதைக் 

கண்டோம் ) , 

காரன்வாலிசுடன் 
இணைந்து திப்புவை எதிர்த்தார் ; அப்போரில் சிறிதளவு 
உதவி செய்துவிட்டுப் பெரும் பயனை அடைந்தார் ; மராட் 
டியத் தலைவர்களை ஒன்றுகூட்டி , கர்டாவில் நிஸாமை முறி 
யடித்தார் ; மகாதஜி சிந்தியாவை எதிர்த்துத் தம் நிலையைப் 
பூனாவில் காப்பாற்றிக்கொண்டார் ; ஆங்கிலேயரிடமிருந்து 
மகாராட்டிரத்தின் உரிமையைப் பாதுகாத்தார் . அவர் 
இறந்தபின் இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாகவே பஸ்ஸீன் 
உடன்படிக்கைப்படி ( 1802 ) பேஷ்வா ஆங்கிலேயரின் 
ஆதரவில் இருக்க நேர்ந்தது என்பது ஈண்டுக் குறிப் 
பிடத்தகும் . சுருங்கக்கூறின் நானா 20 ஆண்டுகளுக்கு 
மேலாக மராட்டிய இராச்சியத்தில் ஆதிக்கம் செலுத்தினார் . 
பொருள் துறையிலும் அரசதந்திர ஆற்றலிலும் அவருக் 
குச் சிறப்பு இருந்தது . எனினும் அவர் தமது படையைச் 
சீர்திருத்தி அமைப்பதில் கருத்தைச் செலுத்தவில்லை . 


352 


அது அவர் இழைத்த பெரிய தவறாகும் . மகாதஜியும் 
இவரும் ஒன்றுசேர்ந்து தம் நாட்டுக்கு உழைத்திருப்பார் 
களே ஆயின் சிறந்த பயன்கள் ஏற்பட்டிருக்கும் . நானா, 
அவரிடமிருந்த அதிகாரப் பேராசையையும் பொருள் நாட் 
டத்தையும்விடத் தம் நாட்டுப்பற்றையே பெரிதாகி 
எண்ணி இருப்பாராயின் அவருக்கு வரலாற்றில் மேலும் 
சிறப்பான இடம் கிடைத்திருக்கும் . அரசியலைப் பிறரும் 
நடத்துவதற்கு அவர் வாய்ப்பளித்திருந்தால் அது அவ 
ருக்கு நன்மையை அளித்திருக்கும் . அவர் இறந்தபின் 
மராட்டிய நாடு குழப்பத்திற்குட்பட்டு , முடிவாக 1818 - ல் 
வீழ்ச்சியுற்றது . 


பகுதி 11 


சீக்கியர் 


சீக்கியர் உரிமைப் போர் : பஞ்சாபின் முகலாய 
கவர்னர் 1716 - ல் சீக்கிய பண்டாவைக் கொலை செய்தார் 
என்ற செய்தியை முன்னர்ப் பார்த்தோம் . 1738 - ஆம் 
ஆண்டிலும் அதுபோலவே மனிசிங் என்ற சீக்கியத் 
தலைவர் கொல்லுண்டார் . இந்நிகழ்ச்சிகள் சீக்கியரை 
ஊக்குவித்தன . விடாமுயற்சியுடன் அவர்கள் தமது 
படையை வலிமைப்படுத்திக்கொண்டு எதிரிகளைத் தாக்கச் 
சிறிது சிறிதாக முற்பட்டனர் . நாதிர் ஷாவின் படை 
யெழுச்சி ( 1738-9 ) பஞ்சாபு மாகாண அரசியலின் வலிமை 
யைக் குன்றவைத்தது . அங்கே கொள்ளையடிப்பதற்கான 
வாய்ப்புகள் பெருகின . அந்நிலையைச் சீக்கியர் தமது 
நலனுக்குப் பயன்படுத்திக் கொண்டனர் . நாதிர் ஷாவின் 
படை , திரும்புங் காலத்தில் அதையும் சீக்கியர் தாக்கிச் 
சூரையாடினர் . 1748 - ல் அப்தலியின் படையையும் அவ் 
வாறே செய்தனர் . 1752 - ல் முகலாயப் பேரரசர் பஞ்சான 
அப்தலிக்கு அளித்தார் . அதுமுதல் 1761 வரை சீக்கியர் 
போராட்டம் நிகழ்த்தி வந்ததால் அவர் தம் அதிகாரம் 
வலிமையடைந்தது . அவர்கள் , கொரில்லாப் போர் முறை 
யைப் பின்பற்றி ஆப்கானியப் படையெடுப்பாளருக்கு 
பல இடையூறுகளை விளைவித்துவந்தனர் . 1762 ல் அப்தலி 
மீண்டும் பஞ்சாபுக்கு வந்தார் ; சீக்கியரைக் கடுமையாகத் 
தாக்கி முறியடித்தார் ; அமிர்தசரசு கோயிலை அழித்தார் . 
ஆனால் அவர் தம் நாடு திரும்பியபின் மறுபடியும் சீக்கியர் 
வலிமை பெற்று சர்ஹிந்தை அழித்தனர் . 1764 - ம் ஆண் 
டின் அப்தலிப் படையெழுச்சி வெற்றிபெறவில்லை . சீக்கி 
யர் லாகூரைக் கைப்பற்றினர் . அமிருதசரசிலிருந்து 
அவர்கள் தமது வெற்றிக்கு அறிகுறியாகக் காசுகளை 
வெளியிட்டனர் . 1767 - ல் அப்தலியின் இறுதிப் படை 
யெழுச்சி நிகழ்ந்தது . அவர் திரும்பும் பொழுது சீக்கியரை 


பை 


23 


354 


வெல்லுதல் எளிதன்று என்பதை உணர்ந்தார் . அவர்கள் 
தமது தோல்விகளால் மனத்தளர்ச்சி 

அடையாமல் 
அவற்றை , வெற்றிக்கு வழிகாட்டியாக அமைத்துக் 
கொண்டு முன்னேறினர் . 1748 முதல் 1767 வரை அப் 
தலிக்கு எதிராகப் பல சூழ்ச்சிகள் செய்வதில் சீக்கியர் 
யர் ஈடுபட்டனர் . அவர்கள் நடத்திய உரிமைப் போராட் 
டத்தில் தலைவராக இருந்தவர் ஜஸ்ஸா சிங் அஹுலு 
வாலியா என்பாராவர் . 1773 - ம் ஆண்டில் அவர்கள் பஞ்சா 
பின் தலைவர்களாக விளங்கினர் . அகமது அப்தலியின் 
மகனார் தைமூர் ஷா ( 1773 - 93 ) சீக்கியர்களைத் தொந்தி 
ரவு செய்யாமல் விட்டுவிட்டார் . அவர் மகன் ஸாமன் ஷா 
( 1793 - 1800 ) பஞ்சாபில் படையெடுத்தார் . ஆனால் ஆப் 
கானித்தானத்தில் அவருக்கு இடையூறுகள் தோன்றி 
யிருந்ததால் அப்படையெடுப்பே பயனற்றதாயிற்று . 
அந்நிலையில் சீக்கியத் தலைவர் இரஞ்சித் சிங் முன்னணிக்கு 
வந்தார் . 


சட்லெஜ் ஆற்றின் தெற்கில் இருந்த சீக்கியர் : சட் 
லெஜ் ஆற்றின் தெற்கில் இருந்த பாட்டியாலா , நாபா 
முதலிய சீக்கிய இராச்சியங்கள் , தில்லியின் நஜீப்-உத் 
தௌலாவுக்குப் பலவாறு இடையூறுகளை விளைவித்தன . 
1764 முதல் 1770 வரை அக்காரணத்தால் , நஜீபின் 
வாழ்க்கையே வருந்தத்தக்கதாயிற்று . கங்கை - யமுனை 
( தோஆப் ) இடையாற்றுப் பகுதியிலும் தில்லிக்கு அருகில் 
உள்ள இடங்களிலும் சீக்கியர் கொள்ளையடித்தனர் . 
ஸபீதா கானுடன் அவர்கள் நேச உறவு பூண்டு தமது 
கொள்ளைத் திட்டங்களைத் தொடர்ந்து நிறைவேற்றி வந் 
தனர் . தில்லிக்கும் பேரிடையூறுகள் ஏற்பட்டன . சீக்கி 
யருக்குச் சில தோல்விகளேற்பட்ட போதிலும் அவர்களது 
முன்னேற்றம் குறிப்பிடத்தக்கதாகும் . * சீக்கியரும் 
மராட்டியரும்தான் வங்காளத்திலிருந்து ஆங்கிலேயரை 
விரட்டமுடியும் என்பது முகலாயரின் பொதுவான கருத் 
தாகும் என்று 1784 - ல் புஸ்ஸி , பிரெஞ்சு அமைச்சருக்கு 


355 


எழுதியிருப்பது நோக்கத் தக்கது . * சீக்கியர் , ஒரு சிறந்த 
தலைவரின் கீழ் அடக்கமுடியாத வலிமை பெற்றுவிடுவர் 
என்றும் ஆங்கிலேயரின் நன்மையின் பொருட்டு அவர்கள் 
ளின் (சீக்கியரின் ) வளர்ச்சியைத் தடுக்கவேண்டியது 
இன்றியமையாதது என்றும் 1784 - ல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் 
கூறியிருப்பதும் கருதத்தக்கது . மகாதஜி சிந்தியா , சட் 
லெஜ் வரை தமது ஆதிக்கத்தைப் பரப்ப முயன்றார் . அவ் 
வாற்றுக்கு இப்பால் உள்ள நாடுகளுடன் அவர் செய்து 
கொண்ட உடன்படிக்கை பயனளிக்கவில்லை . சீக்கியரை 
எதிர்த்து அவர் மேற்கொண்ட போர் நடவடிக்கைகள் 
ஓரளவுதான் வெற்றி அளித்தன . தௌலத் ராவ் சிந்தி 
யாவின் தானைத் தலைவர் பெரான் , சீக்கியரின் முன்னேற் 
றத்தைத் தடை செய்தார் . 1802 - ல் அவர் , சட்லெஜ்ஜின் 
தென் பகுதி சீக்கிய நாடுகளை வென்று அவற்றைத் தம்மு 
டைய தலைவர் தௌலத் ராவ் சிந்தியாவுக்குத் திறை 
செலுத்துமாறு செய்தார் . சிந்தியாவுக்குப் பின் அங்கே 
ஆதிக்கம் பெற்ற ஆங்கிலேயர் , இரஞ்சிட் சிங்குடன் 
போராட வேண்டியிருந்தது . 


கல்சாவின் அமைப்பு : 18 - ம் நூற்றாண்டில் சீக்கியர் , 
குடியாட்சி முறையில் , ஒரு அரசியல் , இராணுவ , சமய 
அமைப்பை ஏற்படுத்தியிருந்தனர் . உடன் பிறந்தா 
ருணர்ச்சியும் பொது நலக் கோட்பாடும் அவ்வமைப்பின் 
அடிப்படைக் கொள்கைகளாம் . அதற்குக் கல்சா என்று 
பெயர் . 


கல்சா : 

ஒத்த நிலையை உடைய பனிரண்டு சங்கங் 
களை (மிசுல்கள் ) க் கொண்டது . ஒவ்வொரு சங்கம் அல்லது 
இனத்துக்கும் சர்தார் என்னும் தலைவர் இருந்தார் . அவர் 
ஓர் இராணுவ அதிகாரி . சங்கங்கள் யாவும் உரிமையுடன் 
இயங்கிவந்தன . எனினும் பொதுச்செய்திகளைப் பொறுத்த 
வரை கல்சாவின் கட்டுப்பாட்டுக்கு அவை உட்பட்டவை . 
கல்சாவின் ஆட்சிமுறை 

கொள்கையை 


குடியாட்சிக் 


100, பக் . 181 . 


356 


அடிப்படையாகக்கொண்டது . ஒப்புணர்ச்சியும் உடன் 
பிறந்தார் உணர்ச்சியும் அதன் முக்கிய நோக்கங்கள் 
ஆகும் . சர்தார்கள் யாவரும் ஒத்த நிலையைப் பெற்றிருந் 
தனர் . ஆனால் சங்கங்களில் சில பெரியனவாகவும் சில 
சிறியனவாகவும் இருந்தன . சர்தார்களில் ஒருவரைக் 
கல்சாவின் தலைவராகத் தேர்ந்தெடுத்து வந்தனர் . அவர் 
அதிகாரம் ஓரளவுக்குக் கட்டுப்பட்டிருந்தது . சங்கங் 
களிலும் அத்தகைய அமைப்பு இருந்தது . சங்க உ 

றுப் 
பினர்கள் யாவரும் அரசியல் சமூகம் சமயம் முதலிய 
வற்றில் ஒரேவகையான உரிமைகளைப் பெற்றிருந்தனர் 
ஏற்றத்தாழ்வுகளுக்குக் கல்சாவில் சிறிதும் இடம் கிடை 
யாது . 

ஒரு சர்தாரின் பெருமை அவருடைய தன்மை 
யையும் படை வலிமையையும் பொறுத்ததாகும் . குடிப் 
பிறப்புக்கோ செல்வப் பேற்றுக்கோ அந்நிலையத்தில் 
மதிப்புக்கிடையாது . படைத்துறைப் பணிக்குத்தான் 
உயர்ந்த மதிப்பு இருந்தது . வலுக்கட்டாயமாக எவரை 
யும் படையில் சேர்ப்பதில்லை. மக்கள் , ஒரு சர்தாரின் 
தலைமையினின்று நீங்கி வேறொரு சர்தாரின் ஆட்சியின் 
கீழ் வரமுடியும் . போரில் பங்குகொண்ட யாவருக்கும் 
அதில் பெற்ற பொருள்களில் சமமான பங்கு உண்டு . 

சர்வத் கல்சா என்னும் தேசீயசபை அமிர்தசரசில் 
ஆண்டுக்கு இருமுறை கல்சா தலைவரின் தலைமையின் 
கீழ்க் கூடி அச்சமஷ்டியின் பொதுக்கொள்கையை 
ஆராய்ந்து வந்தது . சீக்கியர் அல்லாத அயலவர் இன்னல் 
கொடுத்துவந்த காலங்களில் தான் , கல்சா , மக்கள் யாவரை 
யும் ஒன்றுபடுத்தி வந்தது . 1767 - க்குப் பிறகு உள்நாட்டுச் 
சச்சரவுகளில் தலைவர்களிடையே தன் நலப்பற்றுத் தீவிர 
மாக இருந்தது . சீக்கியரின் நாட்டுப்பற்றும் குன்றியது . 
குடியாட்சிமுறை நிலமானிய 

முறையாக மாறியது . 
சீக்கியரின் உரிமைக்கோ ஊறுவிளைந்தது . அச்சூழ் நிலை 
இரஞ்சித் சிங்கின் எழுச்சிக்கு வழிவகுத்தது . 

கல்சா படை : கல்சா படையில் குதிரை வீரர்கள் 
மிகுதியாக இருந்தனர் . காலாட் படைக்குச் சிறப்பில்லை . 


357 


பீரங்கிப்படை இருந்தபோதிலும் அதற்கும் சிறப்புக் 
கிடையாது . படையினர் முறையாகப் பயிற்சிபெறவில்லை. 
வீர உணர்ச்சியும் உற்சாகமுமே அடிப்படைச் சிறப்புக் 
களாக விளங்கின . இரஞ்சித்சிங் படையமைப்பை அடியேடு 
மாற்றிய வரலாறு பின்னர் பேசப்படும் . 

இரஞ்சித் சிங் ( பி . 1780 - இ . 1839 ) : பிற்காலத்தில் 
சிறந்த சீக்கியத் தலைவரான இரஞ்சித் சிங் மஹா 
சிங்குக்கும் இராசகௌரிக்கும் மகனாராகப் பிறந்தவராவார் . 
சீனாப் ,ராவி ஆறுகளுக்கு இடையே உள்ள குஜ்ரன்வாலா 
மாவட்டத்திலிருந்த சங்கத்துக்கு 1792 - ல் அவர் தலைவ 
ரானார் . 1799 - ல் அவர் லாகூரைக் கைப்பற்றிப் பின்னர் 
மகாராசா 

பட்டத்தைப் புனைந்துகொண்டார் . 
1802 - ல் அமிர்தசரசு இவர் வசப்பட்டது . ஆங்கிலேயருக் 
கும் இவருக்கும் ஏற்பட்ட தொடர்புபற்றிப் பின்னர்க் 
கூறுவோம் . 


என்ற 


பகுதி 12 


என்ற 


பண்பாடும் சமூக வாழ்க்கையும் 
அஸப் - உத் - தௌலா லக்னொளவில் எடுத்த கட்டடங் 
கள் சிறப்பு வாய்ந்தவை என்று முன்னர்ப் பார்த்தோம் . 
இந்தூரில் அகல்யாபாய் ஹோல்கார் எடுத்த மாளிகை 
களும் மாண்புடையன . வாரன் ஹேஸ்டிங்ஸ் கல்கத்தாவில் 
கட்டிய இல்லத்தில் கட்டடக்கலைச் சிறப்பு விளங்குகிறது . 
சௌதா , மீர் என்ற இரண்டு உருதுக் கவிஞர்கள் 
முறையே ஏறத்தாழ 1771 - ம் ஆண்டிலும் 1782 - லும் 
தில்லியிலிருந்து லக்னெளவுக்குச் சென்றனர் . சிறந்த 
வரலாற்று அறிஞரான குலாம் ஹுசெய்னைப் பற்றி 
முன்னர்க் குறிப்பிட்டோம் . 

தபசூல் ஹுசெய்ன் 
கணித நூல் வல்லுநரும் அக்காலத்தில் 
வாழ்ந்தார் . வில்கின்ஸ் , ஹால்ஹெட் , ஜோன்ஸ் முத 
லிய அறிஞர்கள் கீழ் நாட்டு வரலாறு , மொழி ஆகிய 
வற்றில் ஆராய்ச்சி செய்துவந்தனர் , ஒப்புச் சட்ட 
இயலில் ( Comparative law ) குறிப்பிடத்தக்க சிறப்பு 
வாய்ந்தவர் சர் வில்லியம் ஜோன்ஸ் . அவருடைய கீழ் 
நாட்டு ஆராய்ச்சித் திட்டம் போற்றத்தக்கது . இந்தி . 
யத் தாவரங்கள் , இசை , மருத்துவம் கணிதம் முதலியன 
வும் அவ்வாராய்ச்சியில் இடம் பெற்றன . ஏறத்தாழப் 
பத்து ஆண்டுகள் அவர் பல்வேறு துறைகளில் சுறு 
சுறுப்பாக உழைத்தார் . கிரேக்கர் குறிப்பிடும் சந்திர 
காட்டஸ் என்பார் தான் சந்திரகுப்த மோரியர் என்பதை 
விளக்கிக்காட்டிய பெருமை அவருக்குண்டு . சாகுந்தலம் 
இதோபதேசம் மாணவ தர்மசாத்திரம் வேதங்களின் சில 
பகுதிகள் 

ஆகியவற்றை அவர் மொழி பெயர்த்தார் . 
1784 - ல் இந்திய இசையைப்பற்றி அவர் எழுதிய கட்டுரை 
குறிப்பிடத் தக்கது . 1794 - ல் அவர் இறந்தார் . 1781 - ல் 
கல்கத்தாவில் ஒரு முஸ்லீம் கல்லூரி தோன்றியது . 
வாரணாசியில் 1792 - ல் 

வடமொழிக் கல்லூரியும் 


இந்தியா 11785-98 


1 


| 


( 


1 


மிசில் 


சுகர்சகியா 


" அமிருதசரசு 
லாகூர் 

சர்ஹிந்து 


நாபா . போடியாலா 
சர்தானா மீரட் 
டில்லி 


பராம்பூர் 
(ராமபுரி ) 


| 


மதுரா ஆக்ரா 
மெர்த்தா சிக்ரி 
ஜோதிபுரி 

அஜ்மீர் ஜெயபுரி 

குவாலியர்லக்னௌ 
லக்கேரி 
கணவாய் 

அலகாபாத் 
உதயபுரி 


வாரணாசி பாட்னா 


மூர்ஷிதாபாத் 


டக்கா 


| 


உச்சயினி 
பரோடா இந்தூர் 


கலகத்தா ) 


| 


நாகபுரி 


பம்பாய் 


ம 


ஆமது நகர் 
கர்டா 


ப 


வடசர்க்கார் 


வேலூர் 


பார்க்காடு, 


. 


சதாரா 

ஐதராபாத் 
கோலாப்பூர், வாதாபி 

குண்டர் 
* போர்க்களங்கள் 

கிட்டூர் 

தார்வார் 
...... : காரன்வாலீஸ் காலத்து 

பங்களூர் 

சென்னை 
இந்தியாவின் உத்தேச எல்லை 

மங்களூர் - சீரங்கப்பட்டணம் 

திருவண்ணாமலை 
மைதா 
கள்ளிக்கோட்டை 

சத்ய மங் - துச்சேரி 

தஞ்சாவூர் 

திண்டுக்கல் 1 
கிராங்கனூர் 

கொச்சி 
S.XAVIER 


. 


. 


மலபார் 


கல்ம 


| 


கோயம்புத்தூர் 
பாலக்காடு 


" 


| 


| 


- 


| 


திருவாங்கூர் 
, 


359 


ஏற்பட்டது . கீழ் நாட்டுக் கலைகளை ஆதரிக்கும் கொள்கை 
யைச் சார்லஸ் கிராண்ட்ஸ் எதிர்த்தார் . மேனாட்டுக் 
கலைகளை ஆங்கில மொழியில் கற்பதுதான் இந்தியருக்கு 
நன்மையைத் தரும் என்று அவர் வற்புறுத்திவந்தார் . 
வங்காளத்தில் அச்சகத்தோற்றத்தைப் பற்றி முன்னரே 
குறிப்பிட்டோம் . 1785 - க்கும் 

1794 - க்கும் 

இடையே 
சென்னையிலும் பம்பாயிலும் செய்தித்தாள்கள் வெளி 
யாகிவந்தன . தொடக்கத்தில் ஆங்கிலேயர் இந்தியர்களைப் 
பொருட்படுத்தி அவர்களுடன் தொடர்பு கொள்வதை 
விரும்பவில்லை . ஆனால் 18 - ம் நூற்றாண்டில் நிலைமை 
மாறியது ; 

இருசாராருக்கும் இடையே நெருங்கிய 
சமூகத் தொடர்பு ஏற்பட்டது . காரன்வாலிசுக்கு இந்தி 
யரின் ஆற்றலில் நம்பிக்கை கிடையாது . இந்தியரின் 
தன்மையைப்பற்றி அவர் இழிவாகக் கருதினார் . ஐரோப் 
பியப் பெண்டிர் மிகுதியாக இந்தியாவுக்கு வரத்தொடங் 
கினர் . ஆயினும் சில இந்தியப் பழக்க வழக்கங்களை 
ஆங்கிலோ - இந்தியர் பின்பற்றினர் . 18 - ம் நூற்றாண் 
டின் முடிவில் கல்கத்தாவில் இருந்த ஆங்கிலோ 
இந்திய சமூகம் குடி , சூதாட்டம் முதலியவற்றை மேற் 
கொண்டு அதே காலத்து லண்டன் சமூகத்தைவிடக் 
கேடுற்ற நிலையில் இருந்தது . 


அதிகாரம் 6 
வெல்ஸ்லி முதல் ஹேஸ்டிங்ஸ் வரை 

( 1798 – 1823 ) 


பகுதி 1 
வெல்ஸ்லியின் கொள்கை ( 1798 - 1805 ) 


வெல்ஸ்லி வாழ்க்கையின் முற்பகுதி : பழைய 
ஐரிஷ் பெருஞ் செல்வர் குடும்பத்தில் 1760 - ல் ரிச்சர்டு 
வெல்ஸ்லி பிறந்தார் . காரட் வெல்ஸ்லி என்ற அவரது 
தந்தை சிறப்பு வாய்ந்த இசைவாணர் . வெல்ஸ்லியின் 
அன்னையும் பண்பாடு மிக்க அம்மையாராவார் . அவரு 
டைய இளவல்களில் வில்லியம் என்பார் பார்லிமெண்ட் 
உறுப்பினராக இருந்து புகழ் பெற்றவர் ; ஆர்தர் என்பவர் 
பிற்காலத்தில் வெல்லிங்டன் டியூக் என்ற சிறப்புப் 
பட்டத்தைப் பெற்றார் . மூன்றாமவரான 

கெரால்ட் , 
டர்ஹாமில் சமயத் துறையில் உயர் அதிகாரியாக விளங்கி 
னார் . இறுதியாக உள்ள ஹென்றி ( பிற்காலத்தில் 
கௌலிப் பிரபு ) பிரிட்டிஷ் அரசியல் தந்திரத் துறையில் 
பெரும் புகழ் பெற்றவராவார் . ரிச்சர்டு வெல்ஸ்லி முதலில் 
ட்ரிம் ( Trim ) பள்ளிக்கூடத்திலும் பிறகு ஹாரோ பள்ளி 
யிலும் கல்வி பயின்றார் . பள்ளியில் நடத்தைத் தவற்றிற் 
காக அவர் தமது பத்தாவது அகவையிலேயே ஈட்டனுக் 
குச் செல்ல நேர்ந்தது . அங்கே அவர் பண்டைய கிரேக்க 
இலத்தீனிய இலக்கியங்களைக் கற்றுப் புலமை பெற்றார் . 
ஆக்ஸ்போர்ட் கிரைஸ்ட் சர்ச்சுக் கல்லூரியில் அவருடைய 
புலமை மேலும் வளர்ச்சியுற்றது . 1781 - ல் தம் தந்தை 
இறக்கவே அவர் பட்டம் 

பெறாமலேயே அக்கல்வி 
நிலையத்தைவிட்டு நீங்கினார் . தந்தையின் பிரபுப் பட்டம் 
இவருக்குக் கிடைத்தது . மார்னிங்டன் பிரபு என்று 


361 


சபை 


வெல்ஸ்லி அழைக்கப்படலானார் . 1784 - ல் - இவர் இங்கி 
லாந்தின் காமன்ஸ் உறுப்பினரானார் . 1793 - ல் - 
மேற்பார்வைக் கழகத்தில் இவருக்கு இடம் கிடைத்தது . 
பொதுச் செய்திகளில் விரிநிலை தழவிய நோக்கம் அவருக்கு 
உண்டு . எனினும் பிரெஞ்சுப் புரட்சியின் காரணமாகப் 
பார்லிமெண்ட்டுச் சீர்திருத்தத்தை அவர் எதிர்த்தார் . 
முன்னேற்றக் கருத்துக்கள் அவரிடம் இருந்தன . பிரெஞ்சு 
ஜாகோபீனியக் கொள்கையைக் கடுமையாகத் தாக்கி 
1794 - ல் அவர் நிகழ்த்திய சொற்பொழிவு புகழ்வாய்ந்த 
தாகும் . 

கீழ்த்தரச் சமூக நிலையில் இருந்த ஒரு பிரெஞ்சு 
மாதை வெல்ஸ்லி மணந்தார் . இந்தியாவின் நிலையைப் 
பற்றி அவர் மிகுதியான அளவுக்குப் படித்து அறிந்து 
கொண்டிருந்தார் . பிட் , தண்டாஸ் 

ஆகியோருடன் 
அவருக்கு நெருங்கிய பழக்கம் இருந்தது . 1797 - ம் 
ஆண்டின் தொடக்கத்தில் ஆர்தர் வெல்ஸ்லி ( ரிச்சர்டு 
வெல்ஸ்லியின் இளவல் ) உதவிப் படை அதிகாரியாகக் 
கல்கத்தாவுக்கு வந்து சேர்ந்தார் . அதே ஆண்டில் 
ரிச்சர்டு வெல்ஸ்லி 

வெல்ஸ்லி சென்னைக் கவர்னரானார் .. பிறகு 
இவர் , காரன்வாலிஸ் பதவியினின்று விலகியவுடன் 
கவர்னர் ஜெனரலாகப் பணியேற்றார் . 1798 - ல் இவர் 
கல்கத்தாவுக்குச் சென்றார் . இவருடைய இளவல் ஹென்றி 
இவருக்கு அரசியல் செயலாளராக இருந்தார் . இவர் 
கடலில் வரும்பொழுதே இந்தியாவைப்பற்றிய நிலை 
மையை நன்கு அறிந்து கொண்டிருந்தார் . 


இந்திய அரசியல் நிலையும் வெல்ஸ்லியின் கொள் 
கையும் : இடர்ப்பாடுகளைத் தரும் நிலைமையை ஆழ்ந்து 
ஆய்ந்து உணர்ந்து கூர்ந்த அறிவுடன் 

செய 
யாற்றும் திறமை வெல்ஸலியிடம் இருந்தது . அவர் 
செய்திகளை ஐயம் 

திரிபுற அறிந்து 
அவற்றிற்கேற்பச் சிறந்த 

திட்டங்களை 

வகுத்தார் . 
குறிக்கோளை அடைவதில் விடாமுயற்சி 

அவரிடம் 
இருந்தது . இந்திய ஐரோப்பிய அரசியல் தொடர்பைத் 
தெளிவாக உணர்ந்து அவர் இந்தியாவில் பிரிட்டிஷ் 


பொதுச் 


362 


ஆட்சியை அதற்கு ஏற்பட்ட இடையூறுகளிலிருந்து 
( உள் நாட்டு , வெளிநாட்டு ) காப்பாற்றும் முயற்சியில் 
ஈடுபட்டார் . அவர் இந்நாட்டுக்கு வந்தபோது இந்தியா 
வின் அரசியல் நிலை கம்பெனியின் நலனுக்கு ஏற்றதாக 
இல்லை. அந்நிலைக்கு ஏற்ப அவர் தம் கொள்கையை 
அமைத்துக்கொண்டார் . இந்தியாவில் 

ஆங்கிலேயர் 
ஆட்சிக்குப் பிரெஞ்சியரால் இடையூறுகள் தொடர்ந்து 
வந்ததை அவர் உணர்ந்தார் . இயல்பாகவே அவர் 
பிரெஞ்சுக்காரர்மீது பகைமை பூண்டிருந்தார் . பிரெஞ்சுப் 
புரட்சியையும் அவர் எதிர்த்தார் . அக்காலத்தில் நெப் 
போலியன் தம் பேரரசைக் கிழக்கிலும் விரிவுறச்செய்ய 
முயன்றுவந்தார் . 1798 - ல் அந்த பிரெஞ்சு வீரர் எகிப்தில் 
படையெடுத்திருந்தார் . நீல நதிக்கரையில் நெல்சன் 
அடைந்த வெற்றி நெப்போலியனின் கீழ் நாட்டுப் 
பேராசையை அழித்தது . அந்த ஆங்கிலேயக் கடற் 
படைத் தலைவர் ( நெல்சன் ) 1775 - ல் பம்பாய்க்கு 
வந்திருந்தார் என்பதும் ஈண்டுக் குறிப்பிடத்தக்கது . 
நெப்போலியன் திரும்பிவிட்டபோதிலும் இந்தியாவில் 
ஆங்கிலேயர் அச்சமற்று இருக்கமுடியவில்லை . அந் 
நிலையில் கவர்னர் ஜெனரலாக அமர்ந்த 

அமர்ந்த வெல்ஸ்லி 
அக்காலத்துக்கு ஏற்ற கொள்கையைப் பின்பற்றி 
இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு இடையூறு 
ஏற்படாவண்ணம் தக்க முன்னேற்பாடுகளைச் செய்ய 
லானார் . தமது முன்னவர் பின்பற்றிவந்த தலையிடாக் 
கொள்கை அக்காலத்துக்கு ஏற்றதன்று என்பது அவர் 
கருத்து . இந்திய இராச்சியங்களுக்கு இடையே வல்ல 
மைச் சமநிலையைச் சிறப்புற அமைப்பதென்பது இயலாத 
செயல் என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார் . 
ருக்கும் மேலான தலைமை நிலையைக் கம்பெனி அடைய 
வேண்டும் என்பது அவர் குறிக்கோளாய் அமைந்தது . 


யாவ 


இனி 1798 - ம் ஆண்டில் வட இந்தியாவின் அரசியல் 
நிலையை இங்கே சுருங்கக் கூறலாம் . வடமேற்கு 
இந்தியாவில் ஸமான் ஷா தமது ஆக்கிரமிப்புக் கொள்கை 


363 


யால் ஆங்கிலேயருக்கு இன்னல் விளைத்துவந்தார் . 
அயோத்தியின் சாதத்அலி உள் நாட்டு ஆட்சி முறையைச் 
சீர்திருத்த இயலாமல் தம் நாட்டைக் காவலற்ற நிலையில் 
வைத்திருந்தார் . பதவியிலிருந்து நீக்கப்பட்ட விஸீர் அலி 
ஆங்கிலேயருக்கு எதிராக இடையூறுகளை விளைவித்து 
வந்தார் . அவர் 1799 - ல் வாரணாசியிலிருந்த ரெஸிடெண் 
டையும் வேறு சில ஆங்கிலேயரையும் கொன்று தள்ளினார் . 
ஆனால் ஆங்கிலேயர் அவரைக் கைப்பற்றிக் கல்கத்தாவில் 
சிறைப்படுத்தினர் . 1817 - ல் வேலூரில் அவர் இறந்தார் . 
அவ்வமயம் இருந்த இந்தியச் சிற்றரசர்களில் மிகவும் 
வலிமை வாய்ந்தவர் தௌலத் ராவ் சிந்தியா ஆவர் . 
அவருடைய ஆட்சிப்பகுதி உச்சயினியும் 

குவாலியரு 
மாகும் . அவருக்குப் பெரானின் உதவி கிடைத்திருந்தது . 
இராசபுத்திரர்களும் முகலாயப் பேரரசரும் அவருக்கு 
அடங்கி இருந்தனர் . வடஇந்தியாவிலும் தக்கணத்திலும் 
அவர் ஆதிக்கம் நிலைத்திருந்தது . 1797 - ல் இந்தூரின் 
துக்கோஜி ஹோல்கார் இறந்துவிட்டதால் முறையற்ற 
வகையில் அவருக்குப் பிறந்த ஜஸ்வந்த் ராவ் தலைமை 
நிலையை அடையக்கூடிய தறுவாயிலிருந்தார் . பரோ 
டாவில் கோவிந்தராவ் கெய்க்வார் சிந்தியாவுடனும் 
பேஷ்வாவுடனும் பகைமை பூண்டிருந்தார் . நாகபுரியில் 
II- ம் ரகூஜி பான்ஸ்லே ஆங்கிலேயருக்கு எதிராகச் 
சூழ்ச்சிகள் செய்துவந்தார் . பூனாவில் இரண்டாம் பாஜி 
ராவ் பேஷ்வாவாக அமர்ந்ததையும் நானாவின் சிறப்புகள் 
குன்றிவந்ததையும் முன்னரே குறிப்பிட்டுள்ளோம் . 
அங்கே கலகங்கள் கடுமையாக இருந்தன. ஆகவே 
மராட்டிய இராச்சியத்தில் ஒற்றுமை இன்மையைக் 
காண்கிறோம் . நிஸாம் 1795 முதல் ஆங்கிலேயருடன் 
பகைமை கொண்டிருந்தார் . அவர் படையினருக்குப் 
பிரெஞ்சு வீரர் பயிற்சியளித்துவந்தனர் . கருநாடகத்தில் 
1795 - ல் நவாப்பாக வந்த உம்தத் - உல் - உமாராவின்கீழ் 
ஆட்சிமுறைக் குழப்பம் பெருகிற்று . நாவாப்பு சென்னை 
யிலேயே வாழ்ந்துவந்தார் . திப்புவுடன் ஆங்கிலேய 
ருக்குப் பகையாகச் சூழ்ச்சி செய்வதில் அவர் கருத்துச் 


364 


சென்றது . முன்னர்க் குறிப்பிட்டதுபோல் சென்னை அர 
சியலார் ஆற்றலற்று இருந்தனர் . 1798 - ல் கிளைவ் பிரபு 
( ராபர்ட் கிளைவின் மகனார் ) சென்னை கவர்னராகப் 
பதவியேற்றார் . 


வெல்ஸ்லி அக்காலத்துக்கு மட்டும் ஏற்ற ஒரு 
தற்காலிகக் கொள்கையை அமைத்துக்கொள்ளவில்லை . 
அவருடைய கொள்கை நிலையாகப் பிரிட்டிஷ் ஆதிக் 
கத்தை இந்தியாவில் ஏற்படுத்துவதை அடிப்படையாகக் 
கொண்டிருந்தது . அப்பொழுது இந்நாட்டில் நிலவிவந்த 
கேடுகளை ஒழித்து ஆட்சிமுறையைச் சீர்திருத்தக் கூடிய 
வல்லமை ஆங்கிலேயருக்கு மட்டுமே உண்டு என்பது 
அவருடைய உறுதியான நம்பிக்கை. அக்கருத்தை 
ஒட்டியே நாடுகளை இணைத்துக்கொள்ளும் அவர் செயல் 
சிறப்புடையதாகக் கருதப்படுகிறது . ஆனால் அவர் 
அமைத்த பாதுகாப்பு முறை உடன்படிக்கைத் திட்டம் 
ஆட்சிமுறைச் சீர்கேட்டைப் பெருக்கியது , என்பதும் 
குறிப்பிடத்தக்கது . வெல்ஸ்லி . போர்களில் வெற்றி 
பெற்று பிரிட்டிஷ் இராச்சியத்தை விரிவுறச் செய்தார் . 
மேலும் அமைதியான உடன்படிக்கைகளின் மூலம் அவர் 
ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தைப் பெருக்கினார் . 

பாதுகாப்பு முறை உடன்படிக்கைத் திட்டம் அல்லது 
துணைபுரி உடன்படிக்கைத் திட்டம் : (Subsidiary 
System ) நிஸாம் , அயோத்தி நவாப்பு முதலிய இந்தியச் 
சிற்றரசர்களுடன் வெல்ஸ்லிக்கு முன்னர் இருந்த தலைவர் 
கள் ஒருவகை உடன்பாடுகளைச் செய்துகொண்டதை நாம் 
முன்னர்ப் பார்த்தோம் . அவ்வுடன்பாடுகளின்படி அதில் 

நாடுகள் குறிப்பிட்ட தொகையை 
கிலேயருக்கு அளித்தன . அந்நாட்டுச் சிற்றரசர்களுக்கு 
ஆங்கிலேயர் படை உதவி அளித்துவந்ததால் அத் 
தொகை அவர்களுக்குக் கிடைத்தது . ஆங்கிலேயர் 
பெரும்பான்மையும் அத்துணைப்படைகளை அந்தந்த 
இராச்சியத்தின் வெளிப்புறத்திலேயே தங்கச் செய்திருந் 
தனர். மேற்கூறிய தொகை மாதந்தோறும் அல்லது 


சேர்ந்த 


ஆங் 


365 


ண்டுதோறும் செலுத்தப்பட்டுவந்தது . சிற்சில காலங் 
களில் சிற்றரசர்கள் பணத்திற்குப் பதிலாக நிலப் 
பகுதிகளையும் கொடுத்துவந்தனர் . தொகை ஒழுங்காக 
செலுத்தப்படாததால் சில சமயங்களில் இடையூறுகள் 
ஏற்பட்டன . அத்தகைய ஒரு முறையை வெல்ஸ்லி விரி . 
வடையச்செய்து உறுதியாக்கினார் . ஐதராபாத் , மைசூர் , 
லக்னௌ , பேஷ்வா , பான்ஸ்லே , சிந்தியா ஆகியோரின் 
இராச்சியங்கள் முதலியன வெல்ஸ்லியின் புதிய திட்டத் 
தின்கீழ் வந்தன . அப்பாதுகாப்புமுறை உடன்படிக்கை 
யின்படி அதனை ஏற்றுக்கொண்ட நாடு ஆங்கிலேயர் 
அல்லாத பிற ஐரோப்பிய அரசர்களுடன் எத்தகைய 
தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது . 

குறிப்பாகப் 
பிரெஞ்சுக்காரருடன் தொடர்புகொள்வது தடுக்கப்பட்டது . 
ஒரு பிரிட்டிஷ் ரெஸிடெண்டும் ஆங்கிலேயத் துணைப் 
படையினரும் உடன்படிக்கையைச் சேர்ந்த நாட்டில் 
இருந்துவரலாயினர் . அப்படைச் செலவுக்காகச் சிற்றரசர் 
ஆங்கிலேயருக்கு நிலப்பகுதி வழங்கவேண்டும் . ஆங்கி 
லேயரது அனுமதியின்றிச் சிற்றரசர்கள் எந்த ஐரோப்பி 
யரையும் தமது பணியில் அமர்த்திக்கொள்ளக்கூடாது . 
மேலும் அவர்கள் வேறு எந்த இந்திய அரசர்களுடனும் 
அனுமதியின்றி எவ்வகைத் தொடர்பையும் கொள்ளக் 
கூடாது . உள் நாட்டுச் செய்திகளில் துணைப்படை தலை 
யிடக்கூடாது என்பதும் அத்திட்டத்தின் ஒரு நிபந்தனை 
யாகும் . இவ்வாறு கம்பெனியாரின் படைக்குத் தேவை 

யாவும் அவர்களுக்கு எளிதில் கிடைத்தன . 
பிரெஞ்சியரை எதிர்க்கக்கூடிய வலிமை கம்பெனிக்குக் 
கிடைத்தது . 

அதே சமயத்தில் சிற்றரசர்கள் அவர் 
களுடைய உள் நாட்டு , வெளிநாட்டுப் பகைவர்களிட 
மிருந்து காப்பாற்றப்பெற்றனர் . உள் நாட்டுக் கலகமோ 
அயலவர் 

எழுச்சியோ ஏற்படக்கூடும் என்ற 
அச்சம் சிற்றரசர்களுக்கு இல்லை . ஆனால் அவர்கள் 
உரிமை நிலை மறைந்தது . அரசியல் இராணுவச் செய்தி 
களில் கம்பெனியையே நம்பவேண்டிய நிலை அவர்களுக்கு 
ஏற்பட்டது . 


யான 


படை 


366 


கம்பெனியார் பெற்ற நன்மை : மேற்கூறிய உடன் 
படிக்கைத் திட்டம் கம்பெனியின் ஆக்க மூலங்களை மிகுதி 
யாக்கியது ; திறமையைப் பெருக்கியது . அதே சமயத்தில் 
பாதுகாப்பைப் பெற்ற சிற்றரசர்கள் வலிமை குன்றினர் . 
கம்பெனியின் ஆட்சிக்குட்பட்ட நிலப்பகுதிகளில் போர் 
அழிவுபாடுகள் ஏற்படுவதற்கில்லை . மேலும் நாட்டை 
இணைத்துக்கொண்டனர் என்ற பழிச்சொல் இல்லாம 
லேயே ஆங்கிலேயர் தம் எண்ணத்தை நிறைவேற்றிக் 
கொண்டனர் . தாய் நாட்டினர் குறை கூறுவதற்கும் பிற 
ஐரோப்பிய நாடுகளின் பொறாமை வளர்வதற்கும் இட 
மில்லை . இந்தியாவில் ஆங்கிலேயரின் நிலை வலிமை 
யடைந்தது . இந்தியாவில் அமைதியை நிலை நாட்டும் 
பொறுப்பும் அவர்களுக்கு ஏற்பட்டது . ஆனால் அதே 
சமயத்தில் ஆட்சிமுறைச் 

ஏற்கவேண்டிய 
பெரும் கடமை அப்போது அவர்களுக்கு இல்லை . 
தியாவில் இருந்த பிரிட்டிஷ் பேரரசை இந்தியப் பிரிட் 
டிஷ் பேரரசாக மாற்றியது 1802 - ம் ஆண்டில் பஸ்ஸி 
னில் நிகழ்ந்த பாதுகாப்புமுறை உடன்படிக்கை என்று 
உள்ள கூற்று குறிப்பிடத்தக்கது . துணைபுரி உடன் 
படிக்கைகள் யாவற்றிலும் மேற்கூறிய உடன்படிக்கை 
தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எனலாம் . 


சுமையை 


திட்டத்தின் குறைபாடுகள் : ஆங்கிலேயரின் படை 
கள் காவல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதால் இந்தியச் 
சிற்றரசர்கள் தமது படைகளில் இருந்த தேர்ச்சிபெற்ற 
ஆயிரக்கணக்கான போர்வீரர்களை 

நீக்கிவிட்டனர் . 
வேலையை இழந்த அவர்கள் தாமும் துன்புற்றனர் . பிற 
ரையும் துன்புறுத்தினர் . மத்திய இந்தியாவில் இதனால் 
குழப்பம் விளைந்தது . வேலையற்ற வீரர்கள் கொள்ளைக் 
கூட்டத்தினரைச் சேர்ந்தனர் . பிண்டாரிகளின் வலிமை 
பெருகியது . அதனால் உரிமை வாய்ந்த சிறிய நாடுகளுக்கு 
இன்னலேற்பட்டது . இந்திய நாடுகள் ஐரோப்பிய நாடு 
களுடன் ( இங்கிலாந்து நீங்கலாக ) தொடர்பு கொள்ள 
முடியாததால் , அவை தனிப்படுத்தப்பட்டன. தனிப்படுத் 


367 


தப்பெற்ற நிலை , பின்னர் ஆங்கிலேயருக்கே அனுகூலமா 
யிருந்தது . பாதுகாப்புக்கு உட்பட்ட அரசுகள் இந்தியச் 
சிற்றரசர்களுடன் தொடர்பு கொண்டு சூழ்ச்சிகள் செய் 
வதை வெல்ஸ்லி தமது திட்டத்தால் தடுத்து அதில் 
வெற்றிபெற்றாரென்று கூறமுடியாது. மேலும் , பாதுகாப் 
பைப்பெற்ற நாடுகளின் தலைவர்கள் ஆட்சிமுறையில் 
பொறுப்பற்றிருக்கத் தொடங்கினர் . கொடிய ஆட்சி 
முறையால் உள் நாட்டுக் கலகம் விளையும் என்ற அச்சம் 
அவர்களுக்கு இல்லை . கலகத்தை அடக்கத் துணைப்படை 
இருந்ததால் அச்சமின்றி , பொறுப்பின்றி அவர்கள் செய 
லாற்றினர் . ஆகவே ஆட்சிமுறைச் சீர்கேடுகள் பெரு 
கின . பொறுப்பும் அதிகாரமும் வேறுபடுத்தப்பட்டிருந்த 
தால் பல தீமைகள் விளைந்தன . உள் நாட்டு அவல நிலை 
ஆங்கிலேயருக்குத்தான் அனுகூலமாயிருந்தது . அடுத்த 
அரை நூற்றாண்டில் மெலிவுற்றுவந்த சிற்றரசுகள் 
பிரிட்டிஷாருடன் இணைந்துகொள்வதே சாலச் சிறந்தது 

நிலை ஏற்பட்டுவிட்டது . துணைப்படைமுறை , 
இணைக்கும் கொள்கைக்கு வழி வகுத்தது . வெல்ஸ்லியின் 
திட்டத்தின் குறைபாடுகளை அவர் காலத்துச் சிலர் உண 
ராமலில்லை . துணைப்படைமுறை , இந்திய நாட்டின் 
படையைச் சிறப்பற்றதாக்கிவிடும் ; காவலின் பொருட்டு 
இந்தியர் ஆங்கிலேயரையே நம்பவேண்டியதாயிருக்கும் ; 
இத்தகைய நிலைவிரும்பத் தக்கதன்று என்ற கருத்துக்களை 
ஆர்தர் வெல்ஸ்லியே 1803 - ல் குறிப்பிட்டிருக்கிறார் . இம் 
முறை , உள் நாட்டு அரசியலை ஆற்றலற்றதாக்கிவிடும் ; 

நிறைந்ததாக்கிவிடும் ; மக்களின் முன் 
னேற்தைத் தடுத்துவிடும் என்று சர் தாமஸ் மன்றோ 
1817 - ல் எழுதியுள்ளார் . “ ஒரு நாட்டின் உள் துறை 
அமைப்பைச் சீர்கேடு அடையச்செய்து துணைப்படை 
கொண்டு துண்டாடுவதைவிட நேர் முறையில் அதை 
வென் 

று தம்முடன் இணைத்துக் கொள்வதுதான் ஆங்கி 
லேயரின் பண்பாட்டுக்கும் தகுதிக்கும் ஏற்ற செயல் 
என்று அவ்வறிஞர் குறித்திருப்பதும் நோக்கத்தக்கது . 


என்ற 


கொடுமை 


3681 


இறுதியாகப் படைச் செலவுக்காகச் சிற்றரசர்கள் செலுத்த 
வேண்டிய 

தொகை மிகுதியாக இருந்தது . இந்திய 
நாடுகளின் பொருளாதார நிலைக்கு ஏற்ற வகையில் 
அத்தொகை குறிக்கப்படவில்லை . துணைப்படையினரோ 
அளவுக்கு மீறி ஊதியம் பெற்றனர் . 


பகுதி 2 


திப்புவும் நான்காம் மைசூர்ப் போரும் ( 1799 ) 

1792 - க்குப் பின் திப்புவின் நிலை : 1792 - ம் ஆண்டு 
உடன்படிக்கைப்படி திப்பு , தாம் செலுத்த வேண்டிய 
பணத்தை இரண்டு ஆண்டுகளுக்குள் கொடுத்துவிட்டுப் 
பிணையாக அனுப்பியிருந்த தம் குமாரர்களை மீட்டுக் 
கொண்டார் . அவ்வுடன்படிக்கையால் தமக்கு ஏற்பட்டி 
ருந்த இழிவு அவர் மனத்தை மிகவும் உறுத்திவந்தது . 
விரைவில் அக்குறையை நிறைவு செய்வதற்காகத் தமது 
இராணுவத்தை வலிமைப்படுத்தியும் பொருள்வளத்தைப் 
பெருக்கியும் வந்தார் . 1796 - ல் அரசர் IX- ம் சாமராசர் 
இறந்தார் . திப்பு , பெயரளவுக்கு ஒரு அரசனை அமர்த்தி 
வைப்பதில் பயனில்லை என்று கருதினார் போலும் . புதி 
தாக யாரையும் அவர் அரசராக்க வேண்டாமென்று தீர் 
மானித்துவிட்டார் . அரண்மனையை அவர் சூறையாடி 
னார் . அதே ஆண்டில் அவர் காபூலுக்கு 

ஒரு தூதுக் 
குழுவை அனுப்பினார் . ஆங்கிலேயருடைய பகைவர்கள் 
அனைவருடனும் நட்பு கொள்ள வேண்டுமென்பதே அவ 
ருடைய எண்ணம் . 

அக்கருத்துடன் பாரசீகத்துக்கும் 
அரேபியாவுக்கும் அவர் முடங்கல்கள் எழுதி அனுப்பினார் . 
சிறப்பான இந்திய நாடுகளை இணைத்து ஆங்கிலேய 
ருக்கு எதிராக ஒரு கூட்டுறவை அமைப்பதில் முனைந் 
தார் . பிரெஞ்சுக்காரரின் உதவியைப் பெறுவதற்கான 
முயற்சிகளைச் செய்தார் . பிரெஞ்சுப் புரட்சிக் கருத்துக் 
களைப் பாராட்டி சீரங்கப்பட்டணத்தில் விழாக்கள் நடந் 
தன . பிரெஞ்சுக் குடியரசுக் கொடியும் அங்கே பறந்தது . 


வெல்ஸ்லியின் போர் முன்னேற்பாடுகள் : திப்பு ., 
பிரெஞ்சியருடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்க்கத் 
திட்டமிடுவதை உணர்ந்த வெல்ஸ்லி உடனே அச்சுல் 
தானுடன் போர் தொடுக்க விரும்பினார் . ஆனால் அக் 


24 


370 


ஆண்டு 


யரை 


கொள்கையைச் சிலர் ஆதரிக்கவில்லை . திப்புவை ஒடுக்கக் 
கூடாது என்றும் அவரை மராட்டியருக்கும் நிஸாமுக்கும் 
எதிரிட்ட 

தடையாக ஓம்ப வேண்டுமென்றும் 
சென்னை அரசியலார் கருத்துத் தெரிவித்தனர் . ஆனால் 
வெல்ஸ்லி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் . 
அதற்கு மாறாக நிஸாமுடனும் மராட்டியருடனும் ஒப்பந் 
தங்கள் செய்து கொண்டு திப்புவை எதிர்க்க வேண்டு 
மென்பதே அவருடைய திட்டமாகும் . 1798 - ல் அவர் , 
நிஸாமுடன் பாதுகாப்பு உடன்படிக்கைத் திட்டம் செய்து 
கொண்டார் . நிஸாமிடமிருந்த பிரெஞ்சுப் படையினர் 
வெளியேறினர் . 1790 - ம் 

முக்கூட்டுறவை 
மீண்டும் அமைக்க வேண்டுமென்று வெல்ஸ்லி மராட்டி 
வேண்டினார் . 

ஆனால் 

அவர்கள் அதற்கு 
இணங்கவில்லை. கவர்னர் - ஜெனரல் திப்புவுக்கு எழுதிய 
முடங்கலில் , எகிப்தில் ஆங்கிலேயர் அடைந்த வெற்றி 
யைச் சுட்டிக்காட்டி அவரைப் பிரெஞ்சியரோடு சேருவதை 
விடுக்குமாறு அறிவுரை கூறினார் .. திப்பு அதற்குத் 
தெளிவான பதில் எதையும் அளிக்கவில்லை . ஆகவே 
வெல்ஸ்லி சென்னைக்கு வந்து ( 1798 - ம் ஆண்டின் 
நாள் ) தமது ஆற்றலின் காரணமாகக் கிளைவ் பிரபுவின் 
ஒத்துழைப்பைப் பெற்றார் . அதற்கிடையில் 
டாண்டிநோபில் சுல்தான் சலீம் , திப்புவுக்கு எழுதிய 
முடங்கலில் இஸ்லாமுக்குப் பகைவரான பிரெஞ்சியருடன் 
நட்புகொள்ள வேண்டாம் என்று திப்புவுக்கு அறிவுரை 
கூறினார் . ஆனால் திப்புவோ, ஆங்கிலேயர் தான் இஸ்லா 
முக்கு மிகக்கொடிய பகைவர்கள் என்று பதிலளித்து 
விட்டுத் தமது கொள்கையையே விடாது பின்பற்றினார் . 
வெல்ஸ்லி 1799 - ல் திப்புவுடன் போர்தொடுத்தார் . 


இறுதி 


கான்ஸ் 


நான்காம் மைசூர்ப் போர் ( 1799 ) : ஆங்கிலேயர் 
கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் மைசூரைத் தாக்கினர் . 
தளபதி ஸ்டூவர்ட்டின் கீழிருந்த பம்பாய்ப் படை குடகு 
எல்லைப்புறத்தில் திப்புவைத் தோற்கடித்தது . ஹாரிஸ் 
என்பவரின் தலைமையில் இருந்த சென்னைப் படையும் 


371 


மாலவல்லி ( மைசூர் மாவட்டம் ) என்ற இடத்தில் வெற்றி 
பெற்றன . அந்த இடத்தில் போரை எதிர்பார்க்காத திப்பு 
தோல்வியுற்றுப் பின்வாங்கினார் . ஹாரிஸ் காவிரியைக் 
கடந்து , சீரங்கப்பட்டணத்தை மூற்றுகையிடத் தொடங்கி 
னார் . போர் கடுமையாக நடைபெற்றது . சுல்தான் 
அமைதியை நாடி விண்ணப்பித்துக்கொண்டார் . வெல்ஸ்லி 
அவரது நாட்டில் பாதியும் இரண்டு கோடி ரூபாயும் பிணை 
யாக அவருடைய நான்கு குமாரர்களையும் கொடுக்குமாறு 
திப்புவைக் கேட்டார் . சுல்தான் அதற்கு இணங்கவில்லை . 
இழிவான நிலையில் உயிர்வாழ்வதைவிட. உண்மை வீரனைப் 
போல் போர்புரிந்து அதில் இறத்தலே மேலாகும் என்ற 
முடிவுக்கு அவர் வந்துவிட்டார் . அவரிடம் பல்லாண்டு 
களாகக் கைதியாயிருந்த சர் டேவிட் பாயர்ட் , கடும் 
போரிட்டுத் தலை நகரின் கோட்டைச் சுவர்களைத் தகர்த்து 
வழியுண்டாக்கினார் . திப்பு , போரில் பல காயங்களடைந்து 
இறுதியில் போர்வீரன் ஒருவனால் சுடப்பட்டு இறந்தார் . 
ஆகவே வியப்புறத்தக்க வகையில் போர் இரண்டு மாதங் 
களிலேயே முடிந்துவிட்டது . வெல்ஸ்லியின் திட்டப்படியே 
நிகழ்ச்சிகள் நிறைவேறின . திப்புவின் மகனாரான படே 
ஐதரும் அமைச்சர் பூர்ணைய்யரும் பணிந்துவிட்டதால் 
பகைவர்களின் சினத்துக்கு இலக்காகாது தப்பினர் . 


பகுதி 3 


திப்பு சுல்தானின் இயல்பும் தோல்வியும் 


இயல்பு : திப்பு , நடுத்தரமான உயரமும் , குறுகுறுப் 
பான விழிகளும் , கருடனது போன்ற மூக்கும் குறுகிய 
கழுத்தும் பருத்த உடலும் கொண்டவர் . 

அவர் தாடி 
வளர்த்துக்கொள்ளவில்லை ; எளிய உடையையே அணிந்து 
வந்தார் ; எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்க 
விரும்பினார் . வைதீகத்தன்மையும் சமயப்பற்றும் அவ 
ரிடமிருந்தன . வீண்செலவு செய்வதை அவர் வெறுத்தார் . 
அவருக்கு 13 ஆண் மக்களும் பல பெண்மக்களும் இருந் 
தனர் . எனினும் பெண்டிரை அவர் குப்பைக்குச் சமமாக 
மதித்தார் . ஆனால் தம் அன்னையிடம் அவருக்கு மிக்க 
அன்பு இருந்தது . அவருடைய அறிவுரைகளுக்குத் திப்பு 
சிறப்பு அளித்தார் . போற்றத்தக்க ஆற்றலும் முறையாகச் 
செயலாற்றும் ஊக்கமும் திப்புவிடமிருந்தன . அவர் , 
சிறப்பிக்கத்தக்க உடல் வலிமையும் உள்ள வலிமையும் 
பெற்றிருந்தார் . அவர் சுறுசுறுப்பானவர் ; பொது அறிவு 
மிக்கவர் ; அரசியல் திறன் உள்ளவர் ; கல்வி அறிவு 
பெற்றவர் ; மேனாட்டுக் கல்வியில் ஆர்வம் கொண்டவர் ; 
இந்துஸ்தானி, கன்னடம் , பாரசீகம் ஆகிய மூன்று 
மொழிகளிலும் நன்கு பேசுவார் . அறிவுத்துறையில் 
அனைத்தையும் தாம் அறிந்துவிட்டதாக அவருக்கு ஒரு 
எண்ணம் இருந்தது . அவரிடம் ஆழ்ந்த அறிவு இல்லாத 
போதிலும் அகன்ற அறிவு இருந்ததாகக் கூறலாம். 
சமயம் , விஞ்ஞானம் , மருத்துவம் , பொறி இயல் , ஆட்சி 
முறைப்பிரிவுகள் , முதலிய பலவற்றைப் பற்றியும் அவர் 
கருத்துத் தெரிவிப்பது வழக்கம் . அவர் எழுதியுள்ள 
முடங்கல்கள் 

அளவிறந்தன . சிறந்ததோர் நூல் 
நிலையத்தை அவர் அமைத்தார் . அதில் , மதம் , கடவுள் 
கொள்கை விளக்கம் 

வரலாறு , அறநூல் , சட்டநூல் , 
மெய்விளக்க நூல் , வானசாத்திரம் , கணிதம் , பூதநூல் , 


373 


மொழி நூல் , முதலிய பலதிறப்பட்ட செய்திகளைப் பற்றிய 
கையெழுத்துப் பிரதிகள் இருந்தன . திப்புவிடம் அறி 
வாற்றலுடன் திண்மையும் தீரமும் விளங்கின . தமது 
இறுதிக்காலத்தில்கூட அவர் தம்மைக் 

காப்பாற்றிக் 
கொள்வதற்காக தம்மிடமிருந்த பிரெஞ்சுப் போர்வீரர் 
களைப் பகைவர்களிடம் காட்டிக்கொடுக்க மறுத்துவிட்டார் 
என்ற செய்தி அவருடைய பண்பாட்டைக் காட்டுகிறது . 
அவரிடம் அன்பாயிருந்தவரிடம் அவரும் அன்பா 
யிருந்தார் . ஹன்னிபால் உரோமானியரை வெறுத்தது 
போலவே திப்பு ஆங்கிலேயரை வெறுத்துவந்தார் . திப்பு . 
புலியைத் தமது அடையாளமாகக் 

கொண்டிருந்தது 
பொருத்தமானதேயாம் . திப்பு , கொடிய 

கொள்கை 
வெறியர் என்றும் பேய்த்தன்மை நிறைந்தவர் என்றும் 
சிலர் கருதுவர் . அவர் தமது அன்னையின் சொல்லையும் 
மீறி மலையாளத்திலும் குடகிலும் மதவெறி காரணமாகக் 
கொடுமைகள் இழைத்ததாக அறிகிறோம் . தமது வைதீக 
இஸ்லாமியப் பற்றுக்கு உண்மையாக அவர் ஒழுகியதைக் 
காண்கிறோம் . பூர்ணைய்யரையும் அவர் முகம்மதியராக்க 
முயன்றாராம் . ஆனால் திப்புவின் தாய் அதைத் தடுத்து 
விட்டார் . ஆங்கிலேயக் கைதிகளிடம் சுல்தான் காட்டிய 
கொடுமை வெறுக்கத்தக்கது . ஆங்கிலப் பெண்டிர் தமது 
இல்லங்களில் குழந்தைகளை அச்சுருத்தி அடக்க திப்புவின் 
பெயரைப் பயன்படுத்தி வந்ததாகக் கூறப்படுகிறது . 
பண்டைக்கால உரோமானியத் தாய்மார்கள் , ஹன்னிபால் 
என்ற பெயரை அவ்வாறு பயன்படுத்தியதாக அறிகிறோம் .. 
குற்றவாளிகளைக் கூண்டில் அடைத்தும் , நோயினாலும் 
பட்டினியாலும் சாகச்செய்தும் திப்புத் துன்புறுத்தினார் . 
கட்டாய மதமாற்றம் , கழுத்தை இறுத்திக் கொல்லுதல் , 
நஞ்சூட்டுதல் , கழுத்தை வெட்டுதல் , உறுப்புக்களைக் 
களை தல் , கழுவிலேற்றுதல் , சித்திரவதை, யானைகளைக் 
கொண்டு இடறச்செய்து கொல்லுதல் , புலிகளின் குகை 
களில் தள்ளுதல் முதலிய பலவகை தண்டனைகளைக் 
குற்றவாளிகட்கும் கைதிகட்கும் திப்பு வழங்கிவந்தார் . 
அவரிடம் தற்பெருமை மிகுதியாக உண்டு . தாமறியாதது 


374 


ஒன்றுமில்லை என்பது அவர் கருத்து . பிறரை ஐயுறும் 
மனப்பான்மை அவரிடமிருந்தது . சொன்ன சொல்லைக் 
காப்பாற்றும் உறுதி அவரிடமில்லை . வஞ்சகம் துரோகம் 
முதலிய தீய முறைகளைக் கையாள அவர் தயங்கியதில்லை. 


போர் வீரத்திறன் : போரிடுதலில் அவரது தந்தை 
யிடம் இருந்த ஆற்றலில் ஒரு சிறு பகுதியே திப்புவிடம் 
இருந்தது . விரைவாகப் படைகளைச் செலுத்தவும் தந்திர 
முறைகளைக் கையாளவும் அவர் அறிந்திருந்தார் . ஆனால் 
சிறிது சிறிதாக அவருடைய போர்த்திறமை குன்றிவந்தது . 
தமது ஆற்றலில் அளவுக்குமீறிய நம்பிக்கை அவருக்கு 
இருந்ததால் பல கேடுகளை அடைந்தார் . 

பீரங்கிப் 
படையை அவர் வலிமைப்படுத்தியபோதிலும் குதிரைப் 
படையைப் புறக்கணித்தார் . அவரது படைத்திறமையில் 
பல குறைபாடுகள் இருந்தன . 

ஆட்சிமுறைத் திறமை : மாறுதல்களைச் செய்ய 
வேண்டுமென்ற ஆர்வம் திப்புவிடம் மிகுதியாக இருந்தது . 
படை , வங்கிமுறை ( Bank ) , அளவைகள் , வாணிகம் 
காசுமுறை , ஆண்டுமுறை முதலிய பல செய்திகளில் 
அவர் சீர்திருத்தங்களைச் செய்தார் . கட்குடியை ஒழிக்கச் 
சட்டமியற்றினார் . புதிய பொன் , வெள்ளி , செப்புக்காசு 
களை வெளியிட்டார் . 12 இடங்களில் காசடிக்கும் சாலை 
கள் இருந்தன . அவற்றில் தார்வார் , குத்தி , கள்ளிக் 
கோட்டை பெரோக் , சீரங்கப்பட்டணம் , பங்களூர் முதலிய 
இடங்கள் சிறப்பாகக் குறிப்பிடத்தக்கவை . அவருடைய 
காசுகளில் காணும் அரேபிய எழுத்துக்கள் அணிபெற்று 
விளங்குகின்றன . அவர் தம் தந்தை வெளியிட்டதைவிட 
மிகுதியான அளவுக்குக் காசுகளை அச்சடித்தார் . திப்பு 
வின் சீர்திருத்த ஆர்வம் நமக்கு அவர் காலத்திய பிரெஞ் 
சுப் புரட்சி வீரரின் ஆர்வத்தை நினைப்பூட்டுகிறது . அவர் 
தமது சிவில் , 

இராணுவ அலுவலரை பெரும்பாலும் 
நம்புவதில்லை . மிக விவரமான ஆணைகளை அவர்களுக்கு 
இட்டுவந்தார் . ஒரு கப்பற்படை தயாரிப்பதிலும் அவர் 
தம் கருத்தைச் செலுத்தினார் . பழைய வரிமுறையையே 


375 


திப்பு பின்பற்றிவந்தார் . போர்களாலும் , மேற்பார்வைக் 
குறைவாலும் உழவர்கள் மிக்க துயருற்று வந்தனர் . 
மக்களை மகிழ்விக்கவோ அமைதிப்படுத்தவோ சுல்தான் 
அக்கரை கொள்ளவில்லை . கொடுங்கோன்மை 
மாக இந்துக்களும் முகம்மதியரும் அவரை வெறுத்தனர் . 
சுருங்கக் கூறின் திப்புவின் செயல்கள் அழிவுச்சார் 
பானவை ; ஆக்கச்சார்பானவை அல்ல . 


காரண 


ஐதருடன் ஒப்பிடுதல் : திப்பு சுல்தான் , ஐதரைவிட 
மிகுதியாகக் கல்வி பயின்றவர் ; மிகுதியாகச் சமயப்பற்றுக் 
கொண்டவர் ; மிகுதியாக ஒழுக்கம் பூண்டவர் . ஆயினும் 
போர்த்திறமையிலும் 

ஆக்கச்சார்பான ஆற்றலிலும் , 
அவர் தம் தந்தையைவிடக் கீழானவரே. மதச்செய்தி 
களில் ஐதருக்குச் சகிப்புத்தன்மை உண்டு . அவர் திப்பு 
வைப்போல அவ்வளவு கொடியவரல்லர் . இருவருக்கு 
மிடையே பல சிறப்பான வேறுபாடுகள் இருக்கக் காண் 
கிறோம் . தந்தையிடமிருந்த பெருந்தன்மை தனயனிட 
மில்லை . ஆங்கிலேயரை ஐதர் வெறுத்ததைவிட மிகுதி 
யான அளவுக்குத் திப்பு வெறுத்தார் . ஐதர் , உயர்வான 
அதிகாரங்களைச் சிறந்த அரசியல் வல்லமையுடன் செய 
லாற்றிவந்தார் . திப்புவிடம் தனித்தன்னாதிக்க பண்பு 
திகழ்ந்தது . அவுரங்கசீபைப் போலவே திப்பு , அளவு 
கடந்து செயல்களைப்புரிந்து நாட்டில் வெறுப்பை வளர்த் 
தார் . ஐதரிடமிருந்ததைவிட அதிகமாகவே ஊக்கமும் 
முயற்சியும் திப்புவிடம் இருந்தன . ஆனால் சிறு மாறுதல் 
களைச் செய்து ஐதர் கண்ட முன்னேற்றத்தைப் பெரிய 
மாறுதல்கள் செய்த திப்புக் காணமுடியவில்லை . 

ஐதர் 
முன்னேற முயலும் அரசராகிச் சிறு மாறுதல்களே 
செய்தார் ; திப்பு மாறுதலிடும் மன்னனாகி ஒருவித 
முன்னேற்றமும் செய்தாரில்லை ” என்ற குறிப்பு நோக்கத் 
தக்கது . முன்னவரிடம் உறுதியான பேரறிவு இருந்தது . 
பின்னவர் நிலையற்ற சிற்றறிவே படைத்திருந்தார் . 
அரசியலுக்குத் தக்க அலுவலரைத் தேர்ந்தெடுப்பதிலும் 
பிறருடைய இயல்பை அறிந்துகொள்வதிலும் ஐதருக்கு 


376 


இருந்த ஆற்றல் அவர் மகனாருக்குக் கிடையாது . மதக் 
கொள்கையின் அடிப்படையில் அலுவலரைத் தேர்ந்தெடுக் 
கும் வழக்கம் ஐதரிடம் இல்லை . ஆனால் திப்புவிடம் உண்டு ; 
இருவருமே கொடுங்கோலர்கள் ; தவறிழைக்கத் தயாங் 
காதவர்கள் . ஆனால் அத்தன்மை ஐதரிடம் குறைவாகவும் 
திப்புவிடம் மிகுதியாகவும் இருந்தது . ஐதரைவிடத் திப்புக் 
கொடியவர் எனலாம் . ஆங்கிலேயரிடம் ஐதர் தோல்வி 
யடைந்தமைக்குக் காரணமாயிருந்த சூழ் நிலையை முன் 
னர்ப் பார்த்தோம் . ஆனால் திப்புத் தோல்வியடைந்ததற் 
குப் பெரும்பாலும் அவரே காரணமாவர் . ஐதர் படைத்த 
தைத் திப்பு அழித்தார் என்ற கூற்றை மறுப்பது எளிதொக 
இல்லை . “ ஐதரின் நடத்தை எஞ்ஞான்றும் , கவனம் , 
அனுபவம் , அறிவு ஆகியவற்றை ஒட்டியே நிகழும் ; 
திப்புவின் நடத்தையோ அவற்றை வெட்டியே நிகழும் ; 
என்று முகம்மதிய வரலாற்றறிஞர் மீர் ஹுசெய்ன் அலி 
கான் குறிப்பிட்டிருக்கிறார் . 


பகுதி 4 


வெல்ஸ்லியும் மைசூரும் 
திப்புவின் வீழ்ச்சிக்குப்பின் அவருடைய இராச்சியத் 
தில் வெற்றிபெற்ற வெல்ஸ்லியின் ஆதிக்கம் நிலவியது . 
ஆனால் அந்நாட்டின் பெரும் பகுதியைக் கம்பெனி எடுத் 
துக்கொள்வது மானக்கேடான செயலாகுமென்பது கவர் 
னர் - ஜெனரலின் கருத்தாகும் . திப்புவின் வலிமையை 
அழிக்கவேண்டு மென்பதுதான் அவர் போர் தொடுத்த 
தின் நோக்கம் . திப்புவின் குடும்பத்தினர் வழிவழியாகப் 
பிரெஞ்சுக்காரரோடு நட்பாடிய காரணத்தால் அவர்களை 
அரச பதவியில் அமர்த்த ஆங்கிலேயருக்கு விருப்பமில்லை . 
ஆகவே , முன்பு ஐதரால் உரிமையினின்று நீக்கப்பட்ட 
பழைய இந்து அரசகுடும்பத்தினருக்கே திப்பு இராச்சி 
யத்தின் நடுப்பகுதியைக் கொடுக்க அவர்கள் தீர்மானித் 
தனர் . மற்றைய பகுதிகளை ஆங்கிலேயரும் நிஸாமும் 
தமக்கிடையே பங்கிட்டுக்கொண்டனர் . மராட்டியருக்கு 
ஒரு பகுதியை அளித்தனர் . ஆனால் அத்துடன் இணைக் 
கப்பட்ட நிபந்தனைகளை விரும்பாததால் மராட்டியர் தமக்கு 
அப்பகுதி வேண்டாமென்று கூறிவிட்டனர் . ஆதலால் 
அப்பகுதியையும் ஆங்கிலேயரும் நிஸாமும் தமக்கிடையே 
பகிர்ந்துகொண்டனர் . முடிவாக ஆங்கிலேயர் பெற்ற 
இடங்களாவன : -- கன்னட நாடு , ( வடக்கு , தெற்கு கன்னட 
மாவட்டங்கள் ), வை நாடு ( மலபார் மாவட்டத்தின் ஒரு 
பகுதி ) , கோயம்புத்தூர் தாராபுரம் ( கோயம்புத்தூர் 
மாவட்டம் ) , மைசூர் இராச்சியத்தின் கிழக்கில் உள்ள சில 
சிறு பகுதிகள் , சீரங்கப்பட்டணம் முதலியனவாம் . நிஸாம் 
அடைந்த பகுதிகள் வருமாறு : - குத்தியைச் சுற்றியுள்ள 
பகுதி ( அனந்தப்பூர் மாவட்டம் ), குர்ரம்கொண்டா ( சித் 
தூர் மாவட்டம் ) , சித்தல் துர்க்கம் மாவட்டத்தில் ஒரு பகுதி 
ஆகியனவாம் . ஆனால் 1800 - ல் நிஸாம் ஆங்கிலேயருடன் 
புதிய பாதுகாப்புமுறை உடன்படிக்கை செய்துகொண்ட 


378 


தால் அதன்படி மேலே குறித்த இடங்களை அவர் ஆங்கி 
லேயருக்குக் கொடுத்துவிட நேர்ந்தது . வெல்ஸ்லி 1799 ல் 
கிருட்டினராச உடையார் என்ற 5 வயது சிறுவனை மைசூர் 
மன்னராக்கினார் . அச்சிறுவர் முன்னர் மைசூரில் ஆண்டு 
கொண்டிருந்த இந்து அரசகுடும்பத்தைச் சேர்ந்தவர் . 
மைசூர் , புதிய இந்து நாட்டின் தலை நகராகியது . 
பூர்ணைய்யர் அரசரின் திவான் ஆனார் . 1811 வரை அவர் 
சிறப்பான தொண்டுகளாற்றி வந்தார் . சர் பாரிக்ளோஸ் 
மைசூரில் ஆங்கில ரெஸிடெண்ட் ஆக அமர்த்தப்பெற்றார் . 
1799 - ல் மைசூருடன் ஆங்கிலேயர் செய்துகொண்ட பாது 
காப்புமுறை உடன்படிக்கைப்படி மைசூரின் அரசியல் 
முழுவதையும் ஆங்கிலேயர் தம் கண்காணிப்பில் வைத்துக் 
கொண்டனர் . மைசூர் அரசர் கொடுக்கவேண்டிய படைச் 
செலவுத் தொகையை , போர் முதலிய நெருக்கடிக் காலங் 
களில் கவர்னர் - ஜெனரல் தம் விருப்பம் போல் அதிகப்படுத் 
தும் உரிமைபெற்றிருந்தார் . மேலும் உள் நாட்டு இடையூறு 
கள் மிகுதிப்பட்ட காலங்களில் , ஆங்கிலேயரே மைசூரின் 
அரசியலை நேரடியாக மேற்கொள்ளவும் உடன்படிக்கை 
இடந்தந்தது . திப்புவின் குடும்பத்தினர் வேலூருக்குச் 
சென்று அங்கே உதவி ஊதியம் பெற்றுக்கொண்டு 
வாழ்ந்து வந்தனர் . திப்பு சிறைப்படுத்தியிருந்த 
தைய வாஹ் என்ற மராட்டியக் கொள்ளைக்காரன் , சீரங்கப் 
- பட்டண முற்றுகைக் காலத்தில் தப்பி ஓடிவிட்டான் . 
அவன் மைசூரில் ஐதர் செய்ததைப்போலவே தானும் 
தனது ஆதிக்கத்தை நிறுவ பெருமுயற்சி செய்துவந் 
தான் . 1800 - ல் கர்னல் வெல்ஸ்லி அவனை முறியடித்தார் . 
மைசூரின் அமைதியைக் குலைத்த அவன் தோல்வியுற்று 
இறந்தான் . மைசூரில் இந்து அரசை மீண்டும் நிலை 
நாட்டிய பெருமை ( கர்னல் ) ஆர்தர் வெல்ஸ்லியைச் 
சாரும் . * 


தூந் 


திப்புவைத் தோற்கடித்து , மைசூரைப் பங்கிட்டுப் 
புதியதோர் உடன்படிக்கையைச் செய்து கொண்ட புகழ் 


* 


14 , V , பக் . 346 . 


379 


வெல்ஸ்லிக்கு உண்டு . ஆயினும் அவருக்குச் சிறந்த 
முறையில் உதவி அளித்து வந்த 

இராணுவ , சிவில் 
துறைப் பணியாளர்களையும் நாம் மறப்பதற்கில்லை . தள 
பதி ஹாரிஸ் , ஸ்டூவர்ட் , பாயர்ட் , கர்னல் வெல்ஸ்லி , 
ஹென்றி வெல்ஸ்லி , பாரி கிளோஸ் , தாமஸ் மன்றோ, 
ஜான் மால்கம் முதலியவர் ஆற்றிய பணிகள் பாராட்டத் 
தக்கவை . சீரங்கப்பட்டணத்திலிருந்து கிடைத்த பொருள் 
களில் பத்து லட்ச ரூபாயையும் வேறு பல விலை உயர்ந்த 
பரிசுகளையும் வெல்ஸிக்குக் கம்பெனியார் கொடுக்க முன் 
வந்தனர் . ஆனால் அதை ஏற்க அவர் மறுத்துவிட்டார் . 
அச்செயல் அவருடைய இயல்பின் பெருமையைக் காட்டு 
கிறது . அதை அறிந்த இயக்குநர்கள் வெல்ஸ்லிக்கு 
ஆண்டு ஒன்றுக்கு 5000 பவுன்கள் வீதம் 20 ஆண்டு 
களுக்குப் படி வழங்கத் தீர்மானித்தனர் . கவர்னர் - ஜென 
ரல் ஆற்றிய அருஞ் செயலுக்காகப் பார்லிமெண்ட்டு அவ 
ருக்கு நன்றி தெரிவித்தது . அரசர் , ஐரிஷ் பிரபுப் பட்ட 
மான மார்க்குவிஸ் என்பதை வெல்ஸ்லிக்குச் சூட்டினார் . 
ஆனால் கவர்னர் - ஜெனரல் அதனால் மன நிறைவு பெற 
வில்லை . தமது தகுதிக்கேற்ற பட்டம் வழங்கப்படவில்லை 
என்ற குறை அவருக்கு இருந்தது . அவர் 1781 - ல் தம் 
தந்தை வழியாக ஐரிஷ் எர்ல் கோமான் பட்டம் பெற்றார் ; 
1797 - ல் ஆங்கிலப் பிரபுக்கள் தொகுதியில் பாரன் ( Baron ) 
என்ற பட்டத்தைப் பெற்றார் ; 1799 - ல் மார்க்குவிஸ் 
( ஐரிஷ் ) பட்டம் அவருக்குக் கிடைத்தது . அதைவிட 
உயர்ந்ததான ஆங்கில டியூக் பட்டத்தை அவர் மனம் 
நாடியது . பிரதம அமைச்சர் பிட் அவர் காலத்தில் தாராள 
மனப்பான்மையுடன் பலருக்கு தகுதியற்றவர்களுக்குக் 
கூட மிக உயர்ந்த பட்டங்களை வழங்கி வந்தார் . அவ்வா 
றிருக்க வெல்ஸ்லியின் ஆற்றல் உயர்ந்த 

முறையில் 
பாராட்டத்தக்கது என்பதில் ஐயமில்லை . 
கிடைத்த பட்டத்தை அவர் இழிவாகக் கூறியதால் அரச 
ருக்குச் சினமுண்டாகிவிட்டது . ஆதலால் அவருக்கு 
மேற்கொண்டு எந்தப் பட்டமும் வழங்கப்படவில்லை. 


ஆனால் 


380 


அதைப் பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய உளப் பண் 
பாடு வெல்ஸ்லிக்கு இல்லை . உயரிய பண்புகள் அவரிட 
மிருந்த போதிலும் பகட்டை அவர் உள்ளம் நாடியது . 
மேலும் தமக்கு உதவி செய்தவர்களின் பெருமையையும் 
தாய் நாட்டு அரசியலார் தக்க முறையில் பாராட்டவில்லை 
என்ற குறையும் வெல்ஸ்லிக்கு உண்டு . 


பகுதி 5 


தஞ்சாவூர் , சூரத் , கருநாடகம் , பரூக்காபாத் 

தஞ்சாவூர் ( 1799 ) : அமரசிங்கை நீக்கிச் சரபோஜி 
தஞ்சை அரியணையில் அமர்ந்த செய்தியை முன்னர்ப் 
பார்த்தோம் . வெல்ஸ்லி தஞ்சாவூர் அரசியலைத் தாம் 
கைக்கொள்ள விரும்பினார் .. ஆகவே 1799 - ல் அவர் 
சரபோஜியுடன் ஒரு உடன்படிக்கை செய்துகொண்டார் . 
சரபோஜி , பாதிரியார் ஷ்வார்ட்ஸின் மாணவராவர் ; 
பண்பாடுமிக்கவர் ; அவரது பழக்க வழக்கங்கள் பாராட்டத் 
தக்கன . இயல்பாக தமக்கு அமைந்திருந்த ஆற்றலை 
அவர் கல்வி , கேள்விகளால் பெருக்கிக்கொண்டார் . 
பிரெஞ்சு , ஆங்கில இலக்கியங்களை நன்கு கற்றிருந்தார் . 
ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் ஊன்றிக் கருத்தைச் செலுத்தி 
யிருந்தார் . ஆங்கிலத்தில் செய்யுட்கள் இயற்றும் ஆற்ற 
லும் அவருக்கு இருந்தது . அவர் விழுமிய புத்தக நிலையம் 
ஒன்றை அமைத்திருந்தார் . அவர் தமிழ் , சமஸ்கிருதம் , 
தெலுங்கு , மராத்தி முதலான மொழிகளிலுள்ள 
ஏட்டுச்சுவடிகளைத் தேடிக்கொணர்ந்து அரண்மனையில் 
சரஸ்வதிமால் எனப்படும் புத்தகச்சாலையில் வைத்தார் . 
இப்புத்தக நிலையம் உலகில் சிறந்ததொன்றாம் . பேரறிஞர் 
பர்னல் தாம் தயாரித்துள்ள புத்தக நிலையப்பட்டி அட்ட 
வணையில் இதையும் குறிப்பிடுகிறார் . பெரும்பாலும் வட 
மொழி நூல்களே இங்கு உள்ளன . வேதம் , வேதாந்தம் , 
மருத்துவம் , நாட்டியம் முதலிய பல செய்திகளைப்பற்றிய 
கையெழுத்துப் பிரதிகளை நாம் இங்கு காணலாம் . இப் 
பொழுதும் தஞ்சாவூர் அரண்மனையில் சரபோஜியின் 
பெயரிடப்பட்டு அப்புத்தக நிலையம் விளங்குகிறது . அவ் 
வரசர் தஞ்சை இராசராசேச்சுரத் திருக்கோயிலுக்குப் 
புரிந்த திருப்பணிகள் எல்லாம் அங்குள்ள கல்வெட்டுக் 
களில் கூறப்பட்டுள்ளன. ஒரு கல்வெட்டில் மராட்டிய 
அரசர்களின் குடிவழி வரையப்பெற்றிருத்தல் குறிப்பிடத் 


382 


தக்கதாகும் . சரபோஜியின் உருவச்சிலையை அரண்மனைக் 
கொலு மண்டபத்தில் இன்றும் பார்க்கலாம் . அவர் , ஒரு 
காட்சிச்சாலை , அச்சகம் , முதலியவற்றையும் அமைத்தார் . 
குதிரைகளின் மீது அவருக்கு மிக்க விருப்பமிருந்தது . 
கற்றோரை அவர் ஆதரித்தார் ; எளியோரிடம் கருணை 
காட்டினார் . சரபோஜியுடன் செய்துகொள்ளப்பட்ட உடன் 
படிக்கைப்படி இராச்சியத்தின் அரசியல் நிர்வாகத்தை 
ஆங்கிலேயர் ஏற்றுக்கொண்டனர். தஞ்சைக் கோட்டை 
யும் அதன் அக்கம் பக்கங்களையும் மட்டும் அரசர் , தம் 
ஆதீனத்தில் வைத்துக்கொண்டார் ; ஆங்கிலேயரிடமிருந்து 
4 லட்ச ரூபாய்ப் படியாகவும் பெற்றார் . அமர்சிங்குக்கு 
ஒரு லட்ச ரூபாய் ஓய்வுக்கால ஊதியம் கொடுக்கப்பட்டது . 
அமரசிங்கின் ஆட்சிக் காலத்திலிருந்த சீர்கேடுகள் மறைந் 
தன . 

தஞ்சை அம்மாறுதலால் நன்மை அடைந்தது . 
மேலேகண்ட உடன்படிக்கையை இயக்குநர்கள் விரும்ப 
வில்லை . எனினும் வெல்ஸ்லி தமது முயற்சியினாலேயே 
அதை நிறைவேற்றினார் . 1833 - ல் சரபோஜி இறந்தார் . 
பின் , பட்டமேற்ற அவர் மகனார் சிவாஜியின் வாழ்க்கை 
1855 - ல் முடிவடைந்தது . அவருக்கு 20 மனைவியர் இருந்த 
போதிலும் மகன் ஒருவருமில்லை . இரண்டு பெண் மக்கள் 
மட்டும் பிறந்தனர் . டல்ஹௌசியின் ஆட்சிக் காலத்தில் 
இயக்குநர்களின் தீர்மானப்படி தஞ்சையின் அரசப்பதவி 
மறைந்தது . 


சூரத் ( 1800 ) : சூரத் கோட்டையின் காவல் பொறுப் 
பைக் கம்பெனியார் 1759 - ல் ஏற்றுக்கொண்டனர் . 1799 - ம் 
ஆண்டின் தொடக்கத்தில் நவாப்பு இறக்கவே , அச்சூழ் நிலை 
யைப் பயன்படுத்திக்கொண்டு , கவர்னர் ஜெனரல் , 1800 - ல் 
அந்நகரின் முழு நிர்வாகத்தையும் தம் வசப்படுத்திக் 
கொண்டார் . பின் பட்டமேற்ற புதிய நவாப்பு , வெறும் 
பட்டத்தோடும் , ஆண்டுதோறும் கொடுக்கப்பட்ட ஒரு 
லட்சம் ரூபாயோடும் மேல்வருவாயில் ஐந்தில் ஒரு 
பங்கோடும் மனமகிழ்ச்சிபெற வேண்டியதாயிற்று . 1817 
முதல் ஒன்று சேர்க்கப்பட்ட திரட்டு நிதியாக அவர் 13 


383 


லட்ச ரூபாய் பெற்றுவந்தார் . சூரத்தை இணைத்துக் 
கொண்ட 

இச்செயல் முறையற்றது என்று பலர் 
கருதினர் . பம்பாய் கவர்னர் “ ஜொனாதனும் ” அவ்வாறே 
எண்ணினார் . ஆயினும் வெல்ஸ்லியின் ஆணையை நிறை 
வேற்ற வேண்டிய கடமை அவருக்கு இருந்தது . கம்பெனி 
யின் நலங்களைப் பெருக்கவேண்டுமென்ற குறிக்கோளுடன் 
தான் , கவர்னர் ஜெனரல் அச்செயலைப்புரிந்தார் . எனி 
னும் அதற்கு அவர் , முகலாயப் பேரரசுக்குக் கீழ்ப்படிந் 
திருந்த எவ்வித அரசாட்சியையும் கம்பெனி ஏற்றுக் 
கொள்வது முறையானதே என்று நேர்மை விளக்கம் 
கூறினார் . 


காக 


கருநாடகம் ( 1801 ) : 1792 - ம் ஆண்டு உடன்படிக் 
கைப்படி கருநாடக நவாப்பு , போர்க்காலங்களில் கரு நாடக 
அரசியல் முழுவதையும் அங்கிலேயர் வசம் கொடுத்து 
விடுவதாகவும் , ஆங்கிலப் படையொன்றின் செலவுக்காக 
ஆண்டுதோறும் கட்டணம் செலுத்துவதாகவும் ஒப்புக் 
கொண்டார் என்பதை முன்னர்ப் பார்த்தோம் . வயது 
முதிர்ந்த நவாப்பினால் அக்கட்டணத்தை ஒழுங்காகச் 
செலுத்தமுடியவில்லை. அவருக்குக் கடன் தொல்லைகள் 
மிகுதியாயின . கருநாடகத்தில் அமைந்திருந்த இரட்டை 
ஆட்சி , சீர்கேடுகளைப் பெருக்கின . 36 சதவீதம் வட்டிக் 

நவாப்பு ஆங்கிலேயரிடமிருந்து கடன் பெற்று 
வந்தார் . வங்காளத்தில் கிளைவின்கீழ் இரட்டையாட்சியில் 
மக்கள் துன்புற்றதைவிட அதிகமாகவே கருநாடக மக்கள் 
துயருற்று வந்தனர் . அரசியல் சீர்கேடுகளை ஒழித்துவிட 
வெல்ஸ்லி முயன்றார் . ஆனால் தொடக்கத்தில் முயற்சி 
பயனளிக்கவில்லை . நவாப் 

உம்தத் -உல் -உமாராவும் 
அவருக்குக் கடன் கொடுத்திருந்தவர்களும் அம்முயற் 
சியை எதிர்த்தனர் . திப்புவின் தோல்விக்குப் பிறகு 
சீரங்கப்பட்டணத்தில் 

இருந்த 

சில 
ங்கிலேயர் கைப்பற்றினர் . நவாப்பும் இறந்துபோன 
அவர் தந்தையும் மைசூர் சுல்தானுடன் ஆங்கிலேயருக்கு 
எதிராகச் சூழ்ச்சி செய்ததாக அம்முடங்கல்கள் அறிவிக் 


முடங்கல்களை 


384 


கின்றன என்று வெல்ஸ்லி கூறினார் . உம்தத் - உல் - உமா 
ராவைப் பொறுத்தவரை அவர் துரோகச் செயல்புரிந்தார் 
என்பதற்குப் போதுமான சான்றில்லை . எனினும் 
கவர்னர் ஜெனரல் அச்செய்தியை விசாரிக்க ஒரு குழுவை 
அமர்த்தினார் . நவாப்பு , ஆங்கிலேயருடன் செய்துகொண்ட 
உடன்படிக்கைகளை மீறினார் என்றே அக்குழு முடிவு 
செய்தது . ஆகவே நவாப்பு தமது பட்டத்தை இழந்துவிட 
வேண்டுமென்று கவர்னர் ஜெனரல் அறிவித்தார் . ஆனால் 
1801 - ம் ஆண்டில் நவாப்பு இறந்துவிட்டார் . அவருடைய 
உயிலின்படி அவரது இளைய மகனார் அலி ஹுசெய்ன் 
பதவியேற்கவேண்டும் . ஆனால் அச்சிறுவனுக்கும் 
இறந்துபோன நவாபின் மருகன் ஒருவனுக்கும் போராட்ட 
மேற்பட்டது . அந்நிலைமை ஆங்கிலேயேருக்கு அனுகூல 
மாயிருந்தது . அவர்கள் , தாமிட்ட நிபந்தனைகளை யேற்க 
மறுத்த அலி ஹுசெய்னை புறக்கணித்து ஒதுக்கி , அவற் 
றைத் தடையின்றி யேற்றுக்கொண்ட மருகனை நவாப் 
பாக்கினர் . 

கருநாடக அரசியல் நிர்வாகம் அனைத்தும் 
கம்பெனியின் வசமாயிற்று . 

ஆகவே கிழக்கு மலைத் 
தொடருக்கும் வங்காள விரிகுடாவுக்கு மிடைப்பட்டு 
நெல்லூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரை 
உள்ள நிலப்பகுதி ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வந்தது . 
புதிய நவாப்பு 111 - ம் வாலாஜா ( 1801-20 ) “ நவாப் ” என்ற 

மட்டும் பெற்றிருந்தார் . கருநாடகத்தின் 
தேறிய வருமானத்தில் ஐந்தில் ஒரு பங்கையும் உதவி 
ஊதியமாகப் பெற்றார் . கருநாடகத்தில் ஆட்சிமுறையை 
யும் மக்களின் நலத்தையும் பொறுத்தவரை ஆங்கிலே 
யரின் ஆட்சி போற்றத்தக்கதாக இருந்தபோதிலும் , 
வெல்ஸ்லி கையாண்டமுறை நேர்மையான தன்று . 


பட்டத்தை 


பரூக்காபாத் ( 1802 ) : ஆங்கிலேயர் அயோத்தியுடன் 
1801 - ல் செய்துகொண்ட உடன்படிக்கைப்படி பரூக்காபாத் 
உட்பட்ட நிலப்பகுதியைக் கம்பெனியார் பெற்றனர் . 
பரூக்காபாத் நவாப்புகள் ஆங்கிலேயருக்கு அடங்கியே 
ஆட்சிபுரிந்து வந்தனர் . அவ்வாறிருந்தும் கம்பெனியின் 


385 


நேர் ஆட்சி அங்கு ஏற்பட்டால்தான் நன்ைைம ஏற்படும் 
என்று வெல்ஸ்லி கருதினார் . எதிர்த்துப் போரிட முடியாத 
நிலையில் இருந்த இந்திய நாடுகள் யாவற்றையுமே ஆங்கி 
லேயரின் ஆட்சி முறையின்கீழ் கொண்டுவர வேண்டு 
மென்பதே அக்கவர்னர் ஜெனரலின் கொள்கையாயிருந் 
தது . ஆகவே பரூக்காபாத் 1802 முதல் கம்பெனியின் 
ஆட்சிக்கு உட்பட்டது . நவாப்பு ஆண்டுக்கு ஒரு லட்ச 
ரூபாய் உதவி ஊதியம் பெற்றுவந்தார் . 


25 


பகுதி 6 


ஐதராபாத் , லக்னௌ 


ஐதராபாத் : 

1798 - ல் நிஸாம் ஆங்கிலேயருடன் 
பாதுகாப்புமுறை உடன்படிக்கையைச் செய்துகொண்டார் 
என்பதை முன்னர்ப் பார்த்தோம் . அதன்படி நிஸாம் 
தாம் பெற்ற துணைப்படைக்காக ஆங்கிலேயருக்கு ஆண் 
டுக்கு 24 லட்ச ரூபாய் கொடுக்க இசைந்தார் . 1800 - ல் 
இருசாராருக்குமிடையே ஒரு புதிய உடன்படிக்கை ஏற் 
பட்டது . இதன்படி ஐதராபாத்தை உள் நாட்டு , வெளி 
நாட்டு இடையூறுகளிலிருந்து காப்பாற்றும் பொறுப்பை 
ஆங்கிலேயர் ஏற்றுக்கொண்டனர் . மூன்றாவது , நான்கா 
வது மைசூர்ப் போர்களின் விளைவாக நிஸாமுக்குக் 
கிடைத்த நிலப்பகுதிகள் யாவற்றையும் பெல்லாரி , அனந் 
தப்பூர் மாவட்டங்கள் , கடப்பையின் 

கடப்பையின் சில பகுதிகள் 
அவர் கம்பெனிக்கு வழங்கினார் . அவற்றுக்குக் கொடுக்கப் 
பட்ட மாவட்டங்கள் என்றே பெயர் அமைந்தது . இவ் 
வாறு சர் ஜான் ஷோரின் தலையிடாக் கொள்கையால் 
ஐதராபாத்தில் ஏற்பட்டிருந்த நிலைமை 

அடியோடு 
மாறியது . மைசூர் , முற்றிலும் ஆங்கிலேயரது நிலப்பகுதி 
களால் சூழப்பட்டது . நிஸாம் இராச்சியத்தில் மராட்டிய 
ரின் அதிகாரம் ஓங்க முடியாத நிலைமை அமைந்தது . 
ஆங்கில நாட்டு எல்லை துங்கபத்திரை வரை பரவியது . 


லக்னௌ ( 1801 ) : சர் ஜான் ஷோர் , 1798 - ல் 
அயோத்தி நவாப்பு சாதத் அலியுடன் உடன்படிக்கை 
செய்துகொண்டாரென்று முன்னர்ப் பார்த்தோம் . அத 
னால் அயோத்தி நாட்டு விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் 
நீங்கிவிடவில்லை. ஐரோப்பிய வணிகர் அந்நாட்டில் பல 
கேடுகளை விளைத்து வந்தனர் . நவாப்பு ஆங்கிலேயருக்குக் 
கொடுக்கவேண்டிய பணத்தை ஒழுங்காகச் செலுத்தி 
வந்தார் . ஆனால் அதற்காக அவர் உள் நாட்டில் மக்களைக் 


387 


கட்டாயப்படுத்தி வரிகள் வாங்கவேண்டியிருந்தது . காபூல் 
அரசர் ஸாமன்ஷா 1798-9 - ல் பஞ்சாபில் தங்கியிருந்தார் . 
அவர் அயோத்தியில் படையெடுக்கக் கூடுமென்று 
வெல்ஸ்லி கருதினார் . ஆதலால் அயோத்தியின் காவலை 
வலிமைப்படுத்தவேண்டுமென்றும் அங்கே இருந்த ஆங் 
கிலப் படையை அதிகப்படுத்தவேண்டுமெனவும் அவர் 
அறிவித்தார் . அதன் பொருட்டு நவாப்பு செலுத்தவேண் 
டிய தொகை 76 லட்சத்திலிருந்து 126 லட்சத்துக்கு 
உயர்த்தப்பட்டது . நவாப்பு முதலில் அதற்கு உடன்பட்ட 
போதிலும் பிறகு அதைத் தம்மால் செலுத்த இயலாது 
என்று கூறினார் . கவர்னர் ஜெனரல் சூழ்ச்சி செய்வதாக 
நம்பிய அவர் தாம் பதவியினின்று விலகிவிடுவதாகவும் 
அச்சுறுத்தினார் . அது மிகவும் சிறந்த செயல்தான் என்று 
வெல்ஸ்லி மறு பதிலிறுத்தார் . மேலும் புதிய நவாப்புப் 
பேருக்கு மட்டும் ஆட்சி செய்வாரென்றும் அரசியல் நிர் 
வாகம் முழுவதையும் கம்பெனியே ஏற்றுக்கொள்ளுமென் 
றும் அறிவித்தார் . நவாப்பு தாம் கூறியபடி பதவியினின்று 
விலகவில்லை . உடனே வெல்ஸ்லி , அயோத்தியின் காவலைக் 
கருதி ஆங்கிலத் துருப்புக்களை அங்கே அனுப்பினார் . அச் 
செயல் , 1798 - ம் ஆண்டு உடன்படிக்கைக்கு முரணானது 
என்றும் அதனால் அயோத்தியில் உள் நாட்டுக் குழப்பம் 
ஏற்படக்கூடுமென்றும் நவாப்பு பணிவுடன் விண்ணப்பித் 
துக்கொண்டார் . கவர்னர் ஜெனரல் அதைப் பொருட் 
படுத்தாமல் தமது 

திட்டப்படியே 

செயலாற்றுவதில் 
முனைந்தார் . நவாப்பு வேறுவழியின்றி , ஆங்கிலேயரைப் 
பகைத்துக்கொள்வதால் ஏற்படும் கேட்டை உணர்ந்து 
1801 - ல் ஒரு புதிய உடன்படிக்கைக்கு இசைந்தார் . அதன் 
படி அவர் , அயோத்தியில் இருந்த ஆங்கிலப் படையின் 
செலவுக்காகவும் இனி உண்டாகும் காவற் செலவுக்காக 
வும் கவர்னர்- ஜெனரல் கேட்ட நிலப்பகுதிகள் யாவையும் 
கொடுத்தார் . மேலும் கங்கையாற்றிலும் மற்ற ஆறுகளி 
லும் ஆங்கிலேயர் உரிமையுடன் கப்பற் போக்குவரவு 
செய்ய அனுமதித்தார் . நவாப்பின் படைவலிமை அழிந் 
தது . உடன்படிக்கைப்படி ஆங்கிலேயருக்கு ரோஹில் 


388 


கண்டும் கங்கை , யமுனை ஆற்றிடைக்குறை ( தோ ஆப் ) 
யின் தென்பகுதி , முதலிய இடங்கள் கிடைத்தன . நவாப் 
பின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி ஏறத்தாழ பாதி அளவுக்கு 
குறைந்துவிட்டது . அவர் கம்பெனியாரின் ஆலோசனைப் 
படியே ஆட்சி செலுத்தும் கடமையைப் பெற்றார் . ஆட்சி 
முறையைச் சீர்திருத்தி மக்களுக்கு நன்மை செய்வதாகவும் 
ஒப்புக்கொண்டார். 


வெல்ஸ்லியின் அயோத்தி நடவடிக்கைகள் கம்பெனி 
யாருக்கு நன்மையாக முடிந்தன என்பதில் ஐயமில்லை . 
அயோத்தியின் காவலைச் சிறந்த முறையில் அமைக்க 
வேண்டுமென்றும் அந்நாட்டு அரசியலை ஒழுங்குபடுத்த 
வேண்டுமென்றும் கவர்னர் ஜெனரல் கொண்ட விருப்பம் 
போற்றத்தக்கதே . ஆனால் பிட் இந்தியச் சட்டமும் வேறு 
சில சட்டங்களும் கம்பெனியின் ஆட்சிக்குரிய நாடுக 

களின் 
பெருக்கத்தைத் தடை செய்தன என்று நாமறிவோம் . 
அவ்வாறிருந்தும் வெல்ஸ்லி தமது கொள்கை அச்சட்டங் 
களுக்கு முரணானதில்லை என்று வாதித்தார் . சீர்கேடுகளை 
ஒழித்துக் கம்பெனியின் அதிகாரத்தைப் பெருக்கவேண்டு 
மென்பதே அவர் விருப்பம் . அயோத்தியைப் பொறுத்த 
வரையில் ஆட்சிமுறை மாற்றத்தால் நன்மையே விளைந் 
தது . எனினும் நவாப்பிடம் ஆங்கிலேயர் நடந்துகொண்ட 
முறை கண்டிக்கத்தக்கது . நவாப்பு , ஆங்கிலேயரை எதிர்த்து 
எதையும் செய்யவில்லை . அவ்வாறிருந்தும் அவரை 1798 - ம் 
ஆண்டு உடன்படிக்கையில் இல்லாத நிபந்தனைகளை 
ஏற்குமாறு வெல்ஸ்லி வற்புறுத்தினார் . நவாப்பு கூறிய 
விளக்கம் முறையற்றதன்று . ஆங்கிலேயருக்குக் கிடைத்த 
“ கொடுக்கப்பட்ட மாகாணங்களில் 11 

சீர்திருத்தங்கள் 
தோன்றின . வங்காளத்திலிருந்த ஆட்சிமுறை 1803 - ல் 
அம்மாகாணங்களில் ஏற்பட்டது . ஆனால் நிலையான நில 
வரித்திட்டம் மட்டும் அங்கே அமுல் செய்யப்படவில்லை . 
புதிய பகுதிகளில் உதவி கவர்னராக ஹென்றி வெல்ஸ்லி 
( கவர்னர் ஜெனரலின் இளவல் ) பதவியேற்றார் ( 1801-3 ) . 
மிகுதியான அனுபவம் பெற்ற வேறு சிலரைப் புறக் 


389 


கணித்துவிட்டு தமது இளவலை அப்பதவியில் அமர்த்திய 
வெல்ஸ்லியின் செயல் தீவிரமாகக் கண்டிக்கப்பட்டது . 
இயக்குநர்கள் அதை முறை அற்றசெயல் என்று கூறி 
னர் . ஆகவே 1803 - ல் ஹென்றி வெல்ஸ்லி இந்தியாவை 
விட்டுப்புறப்பட்டார் . வெல்ஸ்லிக்கு அதனால் மிக்க மனத் 
துயர் ஏற்பட்டது . வாரன் ஹேஸ்டிங்ஸை , இங்கிலாந் 
தின் சட்டசபை ( லார்டுகள் சபை ) குற்றமற்றவர் என்று 
தீர்ப்பளித்துவிட்டதால் பீகங்களைக் கொள்ளை அடிப்பது 
முறையான செயல்தான் என்று அயோத்தி நவாப்பு 
கருதி பாகு பீகமிடம் ( அசப் -உத்- தௌலாவின் தாயார் ) 
இருந்த சொத்துக்களைக் கைப்பற்ற முயற்சித்தார் . ஆனால் 
வெல்ஸ்லி அம்முயற்சியைத் தடைசெய்துவிட்டார் . அவ் 
வம்மையார் இறுதியில் தமது சொத்துக்களைக் கம்பெனி 
யாருக்கே அளித்தார் . 


பகுதி 7 


ஆங்கில 


ஆட்சியின் 


பிரெஞ்சுக்காரருக்கு எதிரான நடவடிக்கைகள் 

இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி நிலைபெறு 
வதற்குப் பிரெஞ்சியரும் இந்நாட்டுச் சிற்றரசர்களும் 
இடையூறாக இருந்தனர் . ஆகவே வெல்ஸ்லி , மேலே 
கூறியவாறு கொள்கைகளை அமைத்துக்கொண்டார் . 

வளர்ச்சிக்கு , 

இந்தியாவின் 
நிலைமையை மட்டும் ஆராய்ந்து ஆவன செய்தால் 
போதாது என்று அவர் உணர்ந்தார் . கம்பெனியின் 
வளர்ச்சி உலக நிலையையும் பொறுத்ததாயிருந்தது . அக் 
காலத்தில் தான் ஐரோப்பாவில் நெப்போலியன் உயர் நிலை 
பெற்றுவந்தார் . ஆகவே , பிரெஞ்சியர் இந்தியாவில் 
படையெடுப்பதைத் தடுக்கத் தக்க முயற்சிகளை வெல்ஸ்லி 
எடுத்துக்கொண்டார் . நெப்போலியன் , பிரஞ்சு - ருஷியப் 
படைகளை இணைத்து மத்திய ஆசியாவைக் கடந்து 
இந்தியாவில் படையெடுக்கச் சூழ்ச்சி செய்தார் . அந்நிலை 
யில் , பாரசீக மன்னர் பிரெஞ்சுக்காரரோடு நட்பு 
கொள்ளாதவாறு 

தடைசெய்தல் இன்றியமையாதது 
என்று வெல்ஸ்லி கருதினார் . மேலும் ஸாமன் ( ஆங் 
கிலேயரின் பகைவர் ) ஷாவுக்குத் தொந்திரவு கொடுக்கு 
மாறு பாரசீக ஷாவைத் தூண்டவேண்டுமென்றும் அவர் 
திட்டமிட்டார் . ஆகவே 1800 - ல் அவர் ஜான் மால்கம் 
என்பார் தலைமையில் பாரசீகத்துக்கு ஒரு தூதுக்குழுவை 
அனுப்பிவைத்தார் . அதன் விளைவாக பாரசீக ஷாவுடன் 
ஆங்கிலேயர் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர் . 
அதன்படி பிரெஞ்சியரும் ஸாமன் ஷாவும் தாக்க நேர்ந் 
தால் அப்போது ஆங்கிலேயரும் பாரசீகரும் ஒருவருக் 
கொருவர் 

உதவி செய்ய வேண்டுமென்று முடிவு 
செய்தனர் . அடுத்தபடியாக , 1801 - ல் வெல்ஸ்லி பிரெஞ் 
சுப் , 

போர்போன் , மொரீஷஸ் தீவுகளின்மேல் 
யெடுக்க எண்ணினார் . பிரெஞ்சுப் போர்க் கப்பல்களுக்கு 


படை 


391 ) 


அவை காவல் இடங்களாயிருந்ததே , வெல்ஸ்லியின் அம் 
முயற்சிக்குக் காரணமாம் . ஆனால் ஆங்கிலக் கப்பற்படை 
ஒத்துழைக்காததால் அவர் தமது எண்ணத்தைக் கைவிட 
நேர்ந்தது . பிறகு படேவியாவைத் தாக்குவதற்கும் 
அவர் முயன்றார் . மேலும் எகிப்தை வெல்லுவதற்கு 
ஒரு படையைத் தயாரித்துக் கெய்ரோவுக்கு அனுப்பி 
வைத்தார் . ஆனால் அதற்கு முன்னரே அலெக்ஸாந் 
திரியாவில் பிரெஞ்சியரை ஆங்கிலேயர் முறியடித்திருந் 
தனர் ( 1801 ). ஆதலால் வெல்ஸ்லியின் படை இந்தியா 
விக்குத் திரும்பிவிட்டது . ஆயினும் அப்படையெடுப்புச் 
சிறப்புவாய்ந்ததாகும் . 1802 - ம் ஆண்டின் தொடக்கத் 
தில் வெல்ஸ்லி பதவியினின்று நீங்க விழைந்தார் . 
ஆனால் இயக்குநர்கள் அவரைத் தொடர்ந்து பணியாற்று 
மாறு தூண்டினர் . இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் 
மிடையே ஏமியன்ஸ் என்ற இடத்தில் உடன்படிக்கை 
ஏற்பட்டதால் பிரெஞ்சுக்காரரிடமிருந்தும் டச்சுக்காரரிட 
மிருந்தும் கைப்பற்றப்பட்ட இடங்களை அவரவர்களிடம் 
திருப்பி அளித்துவிட வேண்டுமென்று ஆணை பிறப்பிக்கப் 

ஆனால் வெல்ஸ்லிக்கு அந்த உடன்படிக்கை 
நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கை இல்லை . 

ஆதலால் 
தாய் நாட்டிலிருந்து கிடைத்த ஆணைகளை அவர் நிறை 
வேற்றவில்லை. இச்செய்தி வெல்ஸ்லியின் 

ஆழ்ந்த 
முன்னோக்கையும் தீரத்தையும் காட்டுகிறது . 


பட்டது . 


பகுதி 8 


இரண்டாவது மராட்டியப் போர் ( 1803 - 5 ) 


11 - ம் பாஜிராவ் : மராட்டியர் ஒற்றுமைப்பட்டிருக்க 
வேண்டுமென்ற கொள்கையை விடாது தழுவியிருந்த 
நானா பட்னிஸ் இறந்தபின் மராட்டிய நாட்டில் குழப்பம் 
மேலிட்டது . பேஷ்வா பாஜிராவ் ( II ) , தௌலத்ராவ் 
சிந்தியாவின் அடிமைபோலானார் . அவர் , தம் நிலையை 
மாற்றிக்கொள்ள ஜஸ்வந்த்ராவ் ஹோல்காரின் உதவியை 
நாடினார் . ஹோல்கார் , சிந்தியாவின் நாடுகளைக் கொள்ளை 
யடித்தார் . சிந்தியா , பூனாவை விட்டுப் புறப்பட்டார் . 
முதலில் இவர் உச்சயினிக்கு அருகில் தோல்வியுற்ற 
போதிலும் , பின்னர் இந்தூரில் ஹோல்காரைத் தடுத்து 
வெற்றிபெற்றார் ( 1701 ) . 

. பாஜிராவ் , சிந்தியாவின் 
ஆதிக்கக் கட்டுப்பாட்டினின்று விலகி உரிமையுடன் 
செயலாற்றத் தொடங்கினார் . தமது பகைவர்களை எல்லாம் 
பழிவாங்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் பலரைக் 
கொன்றார் . அவருடைய அடாத செயல்கள் மக்களுக்கு 
வெறுப்பையே வளர்த்தன . ஜஸ்வந்த்ராவ் ஹோல்காரின் 
உடன்பிறந்தானை , அவர் , யானையின் காலால் இடற 
வைத்துக் கொன்றார் . அதைக்கேட்ட ஜஸ்வந்த்ராவ் 
வெகுண்டு பூனாவின் மேல் நேரே படையெடுத்து வந்தார் . 
ஹோல்காருக்கும் பேஷ்வாவுக்கும் பூனாவுக்கருகில் போர் 
நடந்தது . சிந்தியாவின் படையில் ஒரு பகுதி சதாசிவ 
ராவ் பாஸ்கரின் தலைமையில் பேஷ்வாவுக்கு உதவியது . 
ஆனால் முடிவில் ஜஸ்வந்த்ராவ் வெற்றிபெற்றார் ( 1802 ) . 
பேஷ்வா தலை நகரிலிருந்து ஓடி முடிவில் பஸ்ஸீனை 
அடைந்து ஆங்கிலேயரின் ஆதரவின்கீழ் அமர்ந்தார் . 
பூனா , ஹோல்காரின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது . அவர் , 
பாஜிராவின் சுவீகார சகோதரனாகிய அமிருதராவைப் 
பேஷ்வாவாக அமர்த்திவிட்டுப் பூனாவைக் கொள்ளையடிப் 
பதில் தமது கருத்தைச் செலுத்திவந்தார் . செல்வர்கள் 


393 


பலர் 


யாவரும் தமது சொத்துக்களை இழக்க நேர்ந்தது . 
சித்திரவதைக்கு உள்ளாயினர் . 


ராவை 


பஸ்ஸின் உடன்படிக்கை ( 1802 ) : மேலே கண்ட 
போர் தொடங்குவதற்கு முன்னரே பேஷ்வா ஆர் 

ஆங்கிலேய 
ரின் உதவியை நாடினார் . ஆனால் அப்போது அவர் , 
ஆங்கிலேயர் கூறியபடி பாதுகாப்புமுறை உடன்படிக் 
கையை ஏற்க இணங்கவில்லை . 1798 , 1799 , 1800 ஆகிய 
மூன்று ஆண்டுகளில் அவர் அத்தகையதோர் ஏற்பாட்டை 
ஏற்க மறுத்து வந்தார் . பின் ஏற்பட்ட துயர நிகழ்ச்சி பாஜி 

ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து 
கொள்ளத் தூண்டியது . ஆகவே , பஸ்ஸினில் ( டிஸம்பர் , 
1802 ) இரு சாராருக்குமிடையே , பாதுகாப்புமுறை உடன் 
படிக்கை ஏற்பட்டது . அதன்படி 26 லட்ச ரூபாய் 
வருமானத்தைத் தரக்கூடிய நிலப்பகுதியைப் பேஷ்வா 
ஆங்கிலேயருக்குக் கொடுத்தார் . முதலில் பூனாவுக்கு 
அருகில் உள்ள இடங்கள் கொடுக்கப்பட்டன . ஆனால் 
பிறகு , 1803 - ல் ஆங்கிலேயர் அவற்றுக்குப் பதிலாக 
பண்டல்கண்டில் 

உள்ள மாவட்டங்களைப் பெற்றனர் . 
ஆங்கிலத் துணைப்படை பேஷ்வாவின் இராச்சியத்தில் 
நிறுவப்பட்டது . ஆங்கிலேயரின் அனுமதியின்றி பேஷ்வா 
வேறு யாருடனும் அரசியல் தொடர்பு கொள்ளக்கூடாது . 
பேஷ்வா , தமக்கும் நிஸாமுக்கும் , தமக்கும் கெயிக்வாருக் 
கும் உள்ள சச்சரவுகளை ஆங்கிலேயரின் துணை கொண்டு 
தீர்த்துக்கொள்ள வேண்டும் . பேஷ்வா பெயரளவுக்கு 
மராட்டியக் கூட்டரசின் தலைவரானார் . வெல்ஸ்லியின் 
கொள்கை , மராட்டிய நாட்டிலும் சிறந்த வெற்றியை 
அடைந்தது . ஆனால் , 1801 - ல் இங்கிலாந்தில் மேற்பார் 
வைக் கழகத்தின் தலைவராக அமர்ந்த காஸல்ரீ பிரபு 
பஸ்ஸின் உடன்படிக்கையை மிகுதியாகக் குறைகூறி 
னார் . அவ்வுடன்படிக்கை முறையற்றது என்பதற்கு 
அவர் கூறிய காரணங்கள் வருமாறு : 

வருமாறு : பிரெஞ்சியரின் 
தாக்குதல்களும் திப்புவினால் இடையூறுகளும் மறைந்த 
பிறகு வெல்ஸ்லியின் பழைய கொள்கையின் அடிப் 


394 


அது 1800 - ல் 


படையில் எந்த 

எந்த ஏற்பாடும் இன்றியமையாததன்று ; 
மேலும் மராட்டியர் , கம்பெனிக்கு எவ்வித இன்னுலும் 
விளைவிக்கவில்லை . தவிர அவ்வுடன்படிக்கை பல போர் 
களுக்கு இடந்தரும் . சிந்தியா, பான்ஸ்லே , ஹோல்கார் 
முதலியவர்கள் போர் தொடுப்பது உறுதி . இங்கிலாந்தில் 
ஆங்கிலேயருக்குரிய இடங்கள் அளவுகடந்து பெருகி 
விட்டன . அவற்றை வலிமையடையச் செய்யவேண்டு 
மாயின் , பிறரை வலியத்தாக்கும் கொள்கையை அறவே 
விட்டுவிட வேண்டும் . இறுதியாக பஸ்ஸின் உடன் 
படிக்கை , 1784 , 1793 ஆகிய ஆண்டுகளில் இயற்றப் 
பெற்ற சட்டங்களுக்கு முரணானது ; 
கவர்னர் ஜெனரலுக்கு அனுப்பப்பட்ட கட்டளைகளுக்கு 
முரணானது அன்று . 

வெல்ஸ்லி 

தமது 

செயல் 
இன்றியமையாததே என்று வாதித்தார் . பிரெஞ்சியரால் 
இடையூறு மறைந்து விட்டதென்று கூறியதை அவர் 
ஏற்க மறுத்தார் . தவிர நிஸாமுடன் செய்துகொண்ட 
உடன்படிக்கைப்படி மராட்டியருடன் போர்தொடுக்க 
வேண்டிய நிலை ஏற்படும் என்று அவர் கூறினார் . 
பஸ்ஸின் உடன்படிக்கை மேலும் போரைப் பெருக்கு 
வதைவிட அதைத் தடுக்கவே உதவும் என்பது கவர்னர் 
ஜெனரலின் கருத்தாகும் . மராட்டிய தலைவர்கள் பலர் 
அவ்வுடன்படிக்கையால் மராட்டியரின் உரிமைக்குப் 
பேரிடையூறு ஏற்பட்டதை உணர்ந்தனர் . 1803 - ல் 
பேஷ்வா பாஜிராவைத் தளபதி வெல்ஸ்லி பூனாவுக்கு 
உடன் அழைத்துச்சென்று அங்கே அவர் ஆட்சியை நிலை 
நாட்டினார் . அமிருதராவ் தலை நகரினின்று வெளியேறி 
வாரணாசிக்குச் சென்றுவிட்டார் . கம்பெனியார் அவருக்கு 
8 லட்ச ரூபாய் ஓய்வுக்கால ஊதியம் கொடுத்தனர் . 1824 - ல் 
அவர் இறந்தார் . 


போரின் காரணங்களும் நோக்கமும் : பஸ்ஸின் 
உடன்படிக்கையைச் செய்துக்கொள்வதற்கு முன்னர் 
பேஷ்வா , தம்முடன் ஆலோசித்து தமது உடன்பாட்டைப் 
பெறவில்லை என்று சிந்தியாவும் ஹோல்காரும் சினங் 


395 


கொண்டனர் . இருவரும் இணைந்து போரிடுவதென்று 
முடிவுசெய்தனர் . அவர்கள் அம்முயற்சியை விட்டுவிட 
வேண்டுமென்று கவர்னர் ஜெனரல் 

கட்டளையிட்டார் . 
ஆனால் அக்கட்டளையை அவர்கள் பொருட்படுத்தவில்லை .. 
ஆகவே ஆங்கிலேயரும் போர் தொடங்கினர் . அவ்வமயம் 
பெரான் , பெயரளவுக்குச் சிந்தியாவிடம் பணியில் அமர்ந் 
திருந்தபோதிலும் உண்மையில் அவர் உரிமையுடன் தான் 
விளங்கினார் . அவரை முதலில் முறியடிக்க வேண்டுமென் 
பது வெல்ஸ்லியின் திட்டம் . முகலாயப் பேரரசரையும் 
இராசபுத்திரரையும் தமது ஆதிக்கத்தின்கீழ் வைத்திருந் 
தார் பெரான் . பெரானின் அதிகாரம் அழிவுற்றால் 
முகலாயப் பேரரசர் தமது ஆதரவுக்கு உட்படுவார் என்ற 
எண்ணம் கவர்னர் ஜெனரலுக்கு உண்டு . ஆகவே ஆக்ரா 
வையும் தில்லியையும் தாக்க வேண்டுமென்றும் இராச 
புத்திர நாடுகள் சிலவற்றையும் தம்வசப்படுத்திச் சீக்கிய 
ருடன் தொடர்புகொள்ள வேண்டுமென்றும் வெல்ஸ்லி 
திட்டங்கள் வகுத்தார் . மேலும் ஒரிஸ்ஸாவின் கடலோரப் 
பகுதிகள் ஆங்கிலேயராட்சிக்கு உட்பட்டிருந்தால் 
சென்னையிலிருந்து வங்காளத்துக்குப் போக்குவரவு , எவ் 
வித இடையூறுமில்லாமல் இருக்கும் என்ற பேரவாவும் 
அவருக்கு இருத்தது . ஆகவே இப்போர் வட இந்தியா 
விலும் தென் இந்தியாவிலும் நடைபெற்றது . தளபதி 
லேக் வட இந்தியாவிலும் தானைத் தலைவர் வெல்ஸ்லி 
தென் இந்தியாவிலும் போர் நடவடிக்கைகளை மேற் 
கொண்டனர் . 


தளபதி வெல்ஸ்லி : தளபதி வெல்ஸ்லி , 1803 - ல் 
ஆமது நகரைக் கைப்பற்றித் தக்கணப் 

தக்கணப் படையெழுச்சி 
யைத் தொடங்கினார் . நருமதைக்குத் தெற்கே இருந்த 
சிந்தியாவின் படைகள் தீவிரமாக அவரை எதிர்த்தன . 
சிந்தியாவின் படையையும் அத்துடன் சேர்ந்த பான்ஸ்லே 
யின் படையையும் ஆங்கிலத் தளபதி , அஸ்ஸே என்ற 
இடத்தில் ( ஐதராபாத்தில் அஜந்தாவுக்கு அருகில் ) 
முறியடித்துப் பெரிய வெற்றியைப் பெற்றார் . தக்கண 


396 


வரலாற்றில் குறிக்கப்பட்டுள்ள வெற்றிகளனைத்திலும் 
அவ்வெற்றியே மிகவும் சிறந்தது ஆகும் என்று அறிஞர் 
கிராண்ட் டஃப் ( Grant Duff ) கூறுகிறார் . சிந்தியாவின் 
பிரெஞ்சுப்படை அங்கே தோல்வியுற்றதென்பது குறிப் 
பிடத் தக்கது . அதன் பிறகு வெல்ஸ்லி பர்ஹான்பூரையும் 
அசிர்காரையும் கைப்பற்றினார் . அடுத்த மாதத்தில் 
சிந்தியாவையும் பான்ஸ்லேயையும் ஆர்கான் ( பேராரில் 
உள்ளது ) என்ற இடத்தில் மறுபடியும் தோற்கடித்தார் ; 
அத்துடன் அமைதிபெறாது அவர் வலிமை வாய்ந்த 
கோட்டையாகிய கவில்கரைக் கைப்பற்றிப் பான்ஸ்லே 
யின் தலை நகராகிய நாகபுரியை நோக்கிச் செல்லத் திட்ட 
மிட்டார் . 


தளபதி லேக் : இந்துஸ்தானத்தில் படைத் தலைவரா 
யிருந்த லேக் , 1803 - ல் அலிகாரைக் கைக்கொண்டார் . 
பெரான் , சிந்தியாவின் பணியினின்று விலகினார் . அவ 
ருக்கு ஆங்கிலேயரிடன் போரிட விருப்பமில்லை . தம்மிட 
மிருந்த பெருஞ்செல்வத்துடன் தமது 

நாட்டுக்குத் 
திரும்பிச் செல்வதையே அவர் மனம் விரும்பியது . இயல் 
பிலும் ஆற்றலிலும் அவர் துபாயினுக்குக் கீழ்பட்டவரே . 
பெரானுக்குப்பின் படைத்தலைவரான லூயி போர்குவின் 
தில்லிக்கு அருகில் தோல்வியுற்றார் . லேக் , பேரரசுத் தலை 
நகருக்குள் 11 - ம் ஷா ஆலத்தைக் காப்பாற்றும் பொறுப்பை 
ஏற்றுக்கொண்டார் . பெயரளவில் ஷா ஆலம் பேரரசராக 
விளங்கினார் . மாதம் 90,000 ரூபாயை ஆங்கிலேயர் அவ 
ருக்குக் கொடுத்துவந்தனர் . லேக் , போரைத் தொடர்ந்து 
நடத்தி ஆக்ராவைக் கைப்பற்றினார் . பின் நிகழ்ந்த லாஸ் 
வாரி ( இராசபுதனத்தில் ) ப் போரில் , மிகுதியான கொலை 
களுக்குப் பிறகு சிந்தியாவின் எஞ்சிய பிரெஞ்சுப்படை 
களைத் தோற்கடித்தார் . சிந்தியா , தில்லியையும் யமுனை 
யின் இருமருங்கிலுமிருந்த தமது நாடுகளையும் இழந்தார் . 
தக்கணத்தில் அவரது இராச்சியம் மறைந்ததை முன்னர் 
பார்த்தோம் . லேக்குக்கு ஏற்பட்டிருந்ததைவிட மிகுதி 
யான இடையூறுகள் தளபதி வெல்ஸ்லிக்குத் தெற்கில் 


397 


ஏற்பட்டிருந்தன என்பதில் ஐயமில்லை . ஆங்கிலேயரின் 
படையெழுச்சிகளின் விளைவாக புரோச் , கட்டாக் முதலிய 
இடங்களும் அவர்கள் வசப்பட்டன . எங்கும் முடிவான 
தோல்விகளையே கண்ட சிந்தியாவும் பான்ஸ்லேயும் 
அமைதியை நாடினர் . இவ்வாறு சில மாதங்களிலேயே 
இரண்டு பெரிய மராட்டியத் தலைவர்கள் அடக்கப்பெற் 
றனர் . 


ஆங்கிலேயரின் விரைவான வெற்றிக்குக் காரணங் 
கள் : ஆங்கிலேயர் மிக விரைவாக வெற்றிகள் அடைந் 
தமைக்குப் பல காரணங்கள் 

உண்டு. முதலாவதாக 
கவர்னர் - ஜெனரலின் ஆற்றல் குறிப்பிடத்தக்கது . 

கலங்காது கண்டவினைக்கண் துளங்காது 

தூக்கம் கடிந்து செயல் ” 
என்ற திருக்குறளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வெல்ஸ்லி 
மனங்கலங்காமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்ற தொழிலை 
சோர்வு கொள்ளாமல் காலம் தாழ்த்தாமல் செய்யும் திறமை 
பெற்றிருந்தார் . ஆகவே அவருடைய திட்டமிட்ட செயல் 
களின் முன் பகைவர்கள் விரைவில் 

ஒடுங்கினர் . 
அந்நிகழ்ச்சி , 


வகையறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் 

பகைவர் கண் பட்ட செருக்கு " 
என்ற குறளை நமக்கு நினைவூட்டுகிறது . 


வெல்ஸ்லி , செய்யும் வகையை அறிந்து , தம்மை 
வலிமைப்படுத்திக்கொண்டு தற்காப்பைத் தேடிக்கொண் 
டார் . பகைவரிடத்தில் ஏற்பட்டிருந்த 

செருக்கு 
அழிந்தது . அவர் அமர்த்திருந்த இரு பெரும்படைத் 
தலைவர்களும் பாராட்டத்தக்க வீரமும் துணிவும் ஆற்ற 
லும் படைத்தவர்கள் . அவர்கள் பகைவரை அடுத்தடுத்துத் 
தாக்கி அவர்களை ஒன்று சேரவோ அல்லது தம்மை நிலைப் 
படுத்திக்கொள்ளவோ முடியாதவாறு திணற வைத்தனர் . 
மேலும் வங்காளப் படையும் சென்னைப் படையும் வலிமை 


398 


மிக்க குதிரைப்படை வீரர்களைக் 

கொண்டிருந்தன . 
மாராட்டியர் மேனாட்டு முறையில் தமது படையைப் பயிற்று 
வித்திருந்தனர் . எனினும் ஆங்கிலேயருக்கு எதிராகப் 
போரிட்டு வெற்றிபெறும் அளவுக்கு அவர்கள் வலிமை 
பெறவில்லை . மராட்டியரின் உள் நாட்டு போராட்டம் 
அவர்களுடைய ஆற்றலை மிகுதியாகக் குறைத்துவிட்டது . 
சிந்தியாவே , ஹொல்காரோடு சண்டையிட்டு மெலிவுற் 
றிருந்தார் . 


கள் : 


சிந்தியாவுடனும் பான்ஸ்லேயுடனும் உடன்படிக்கை 

வட இந்தியப் படையெழுச்சிகளும் தென் இந்தியப் 
படையெழுச்சிகளும் தனித்தனி தலைவர்களின் கீழ் ஒரே 
காலத்தில் நடைபெற்றன . ஆனால் அமைதி உடன்படிக் 
கைகளைச் செய்துகொள்ளும் பொறுப்புத் தளபதி வெல்ஸ் 
லியிடம் ஒப்புவிக்கப்பட்டிருந்தது . 11 - ம் ரகூஜி பான்ஸ்லே 
யுடன் 1803 - ல் தேவகான் என்ற இடத்தில் உடன் 
படிக்கை ஏற்பட்டது . அதன்படி மகா நதியின் கழிமுகப் 
பகுதியும் , கட்டாக் , பாலாசூர் , வார்தாவின் மேற்பகுதி 
யும் ஆங்கிலேயருக்குக் கிடைத்தன . சர்ஜி அர்ஜன்கான் 
உடன்படிக்கைப்படி , சிந்தியா , உத்தரப்பிரதேசத்தின் 
மேற்கு மாவட்டங்களையும் , தில்லி , ஹிஸ்ஸார் மாவட்டங் 
களின் பல பகுதிகளையும் , ஆமது நகரம் , புரோச் , அஜந்தா 
குன்றுகளுக்குத் தெற்கில் உள்ள வேறு சில மாவட்டங் 
களையும் ஆங்கிலேயருக்குக் கொடுத்தார் ; முகலாயப் 
பேரரசர்மீது தாம் வகித்துவந்த அதிகாரத்தைக் கைவிட் 
டார் . ஆங்கிலேயர் உதவும் துணைப்படைக்குச் சிந்தியா 
தொகை எதையும் கொடுக்கவேண்டியதில்லை . 1804 - ல் 
சிந்தியாவுடன் ஆங்கிலேயர் செய்து கெரண்ட மற்றொரு 
உடன் 

படிக்கைப்படி , ஆங்கிலப்படை சிந்தியாவின் 
இராச்சியத்தின் வெளிப்புறத்தில் தான் தங்கியிருக்க 
வேண்டுமென்று முடிவாயிற்று . இவ்வாறு வெல்ஸ்லி 
செய்துகொண்ட மற்ற துணைபுரி உடன்படிக்கைகளுக்கும் 
சிந்தியாவுடன் செய்துகொண்ட உடன்படிக்கைக்கும் 
இரண்டு வேறுபாடுகள் காணக்கிடக்கின்றன . கம்பெனிக் 


399 


குக் கிடைத்த இடங்களில் , நிஸாம் அலியின் மகனார் 
சிகந்தர் ஜா ( 1802-29 ) , பேராரில் சில மாவட்டங்களையும் 
அஜந்தாக் குன்றுகளின் தென்பகுதியையும் ( ஜால்னா உட் 
பட ) பெற்றுக்கொண்டார் ; பேஷ்வா, ஆமது நகர மாவட் 
டத்தைப் பெற்றார் . ஜெயபுரி , ஜோதிபுரி , பூந்தி ( Bundi ) 
முதலிய இராசபுத்திர நாடுகளுடனும் பரதபுரி ஜாட் அரச 
ரோடும் ஆங்கிலேயர் உடன்படிக்கைகள் 

செய்து 
கொண்டனர் . ஆனால் அவை , முன் கண்டது போலத் 
துணைபுரி உடன்படிக்கைகள் அல்ல . இவ்வரசர்களிட 
மிருந்து கப்பமொன்றும் வாங்கப்படவில்லை . உள் நாட்டு 
உரிமையில் தலையிடும் உரிமையையும் ஆங்கிலேயர் பெற 
வில்லை . கோஹட் இராணாவுடன் செய்துகொண்ட உடன் 
படிக்கையால் கம்பெனிக்குப் புகழ்பெற்ற 
கோட்டை கிடைத்தது . இவ்வெற்றிகளினால் கவர்னர் 
ஜெனரல் மிக்க களிப்புற்றார் . ஆனால் இதனால் நிலையான 
அமைதி ஏற்பட்டுவிட்டதென்று அவர் எண்ணியது 
தவறாகும் . 


குவாலியர் 


ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கார் : ஆங்கிலேயரின் அதி 
காரவளர்ச்சியைக் கண்டு பொறாமையடைந்த ஹோல்கார் 
தம்மை மீண்டும் வலிமைப்படுத்திக்கொண்டார் . தம்மிடம் 
ஆங்கிலேயருக்கு எப்பொழுதும் அச்சம் உண்டு என்ற 
எண்ணம் அவர் மனத்தில் வேரூன்றிருந்தது . அவர் 
இராசபுத்திர நாடுகளிலிருந்து கப்பம் வாங்கும் உரிமை 
யைக் கொண்டாடினார் . தோ - ஆப் பகுதியில் தம் குடும்பத் 
தினர் நீண்ட காலமாக ஆட்சிபுரிந்து வந்த பகுதிகள் 
தமக்கே உரியன என்றும் கூறிவந்தார் ; தமது 
செயல்களால் இந்துஸ்தான 

மக்களை அச்சுறுத்தினார் . 
தம்மிடம் பணியில் அமர்ந்திருந்த 3 ஆங்கிலேயர் , தம் 
மினத்தவருடன் போரிட மறுத்ததால் அவர்களைக் கொலை 
செய்தார் . ஆங்கிலேயர் அவருடைய நட்பை விரும்பினால் 
தாம் விரும்பிய அனைவற்றையும் தமக்கு அளிக்க வேண்டு 
மென்று செய்தி விடுத்தார் . ஆனால் ஆங்கிலேயர் அவர் 
கூற்றை ஏற்கவில்லை . அவர் ஜெயபுரியில் கொள்ளையிடத் 


400 


தொடங்கியதும் ஆங்கிலேயர் அவருடன் போர்தொடுத் 
தனர் ( ஏப்ரல் 1804 ) . லேக் மீண்டும்படைத் தலைமை 
தாங்கி ஹோல்காரை விரட்டினார் . 

கர்னல் வில்லியம் 
மான்ஸன் என்ற மற்றொரு தளபதியும் ஹோல்காரின் 
முன்னேற்றத்தைத் தடுத்து நின்றார் . அவர் முன்பின் 
ஆலோசியாமல் சம்பல் ஆற்றைக் கடந்து இராசபுதனத் 
தில் நுழைந்தார் . ஆனால் உடனே பின்வாங்க நேரிட்டது .. 
அதற்கிடையில் பரோடாவிலிருந்து கர்னல் முர்ரேயின் 
படை உச்சயினிக்குச் சென்றது . மான்ஸன் இழைத்த 
தவற்றினால் இருபடைகளும் ஒன்று சேரவில்லை . முர்ரே 
திரும்பிச்செல்ல நேர்ந்தது . மான்ஸனை முறியடித்த 
ஹோல்கார் தில்லிக்கு அருகில் சென்றார் . ஆனால் அவரால் 
அதைக் கைப்பற்ற முடியவில்லை. லேக் , பரூக்காபாத்தில் 
ஹோல்காரை முறியடித்தார் . அதற்குச் சில நாட்கள் 
முன்னரே , ஹோல்காரின் படை , ஆங்கிலப்படையினிடம் 
டிக் ( Dig ) ( இராசபுதனத்தில் ) என்னுமிடத்தில் தோற்றது . 
அதன்பிறகு பரதபுரி அரசர் ஹோல்காருடன் சேர்ந்து 
கொண்டு 

அவருக்கு உதவி செய்தார் . இதனால் 
வெகுண்ட லேக் பரதபுரியை முற்றுகையிடச் சென்றார் . 
ஆனால் நான்கு முறைகள் முயன்றும் அவரால் அதைக் 
கைப்பற்ற இயலவில்லை. அவர் முன்னர்ச் சிறப்பான 
வெற்றிகளைப் பெற்றபோதிலும் தளபதி வெல்ஸ்லியுடன் 
ஒப்பிடுங்கால் , கீழ்ப்பட்டவரே ஆவர். 


மான்ஸனும் லேக்கும் அடைந்த தோல்விகள் , 
ஆங்கிலேயரின் பெருமையைக் குறைத்தன . ஹோல் 
காரின் வெற்றி நீடித்திருக்காது என்பதை கவர்னர் 
ஜெனரல் உணர்ந்திருந்தார் ; எனினும் தோல்விகளால் 
அவருடைய கொள்கையின் சிறப்புக் குன்றியது . ஆகவே 
அவர் அமைதியை நாடினார் . பரதபுரி அரசருடன் உடன் 
பாடு செய்துகொள்ளப்பட்டது . 

ஆனந்த ராவ் கெயிக் 
வாருடன் ( 1800--19 ) ஆங்கிலேயர் பாதுகாப்புமுறை 
உடன்படிக்கையைச் ( Subsidiary Alliance ) செய்து 
கொண்டனர் . கத்தியவாரில் கெயிக்வாரின் உரிமையை 


401 


ஒப்புக்கொண்டனர் . அந்நிலையில் வெல்ஸ்லியின் கொள் 
கைக்கும் செயல்களுக்கும் இங்கிலாந்தில் எதிர்ப்பு ஏற்பட் 
டது . தாய் நாட்டினர் அவரைத் திரும்ப அழைத்துக் 
கொள்ளத் தீர்மானித்தனர் . அதை அறிந்த வெல்ஸ்லி 
தாமே பதவியினின்று விலகிவிட்டார் . 

1805 - ம் ஆண்டு 
ஆகஸ்ட்டு மாதம் , அவர் இந்தியாவைவிட்டுப் புறப்பட்டார் . 


26 


பகுதி 9 


ஆட்சிமுறை 
கல்வி : காரன்வாலிஸ் சிவில் 

சிவில் பணித்துறையைத் 
தூய்மைப்படுத்தினார் ; வெல்ஸ்லியோ அப்பணித்துறை 
யாளருக்குத் தக்க பயிற்சி அளிப்பதில் கருத்தைச் செலுத் 
தினார் . பேரரசுக்குரிய பொறுப்புக்களை உணர்ந்த 
வெல்ஸ்லி கம்பெனியின் பணியாளர் , ஆட்சிமுறையைப் 
பற்றி நன்கு கற்றுக்கொள்ள வேண்டுமென்பதை வற் 
புறுத்திவந்தார் . தாய் நாட்டில் கல்வி பயின்று இங்கே 
வந்த பிறகு அப்பணியாளர் , இந்திய , மொழிகள் , சட்டங் 
கள் , வரலாறு , பழக்கவழக்கங்கள் , ஆகியவற்றைக் கற்க 
வேண்டியது இன்றியமையாததென்பது அவர் கருத் 
தாகும் . அந்நோக்கத்துடன் 1800 - ல் கல்கத்தாவில் 
வில்லியம் கோட்டைக் கல்லூரியை நிறுவினார் . கம்பெனி 
யின் கீழ்ப் 

பணியேற்குமுன் யாவரும் அக்கல்லூரியில் 
மூன்று ஆண்டுகள் கல்வி கற்கவேண்டும் . அத்திட்டத்தை 
வாரன் ஹேஸ்டிங்ஸும் புகழ்ந்தார் . அக்கல்லூரியில் 
ஐரோப்பியப் பேராசிரியர்களும் 80 இந்தியப் பண்டிதர் 
களும் பணியாற்றினர் . அங்கே கல்வி பயின்றவர்களின் 
எண்ணிக்கை கல்வி கற்பித்தவர்களின் எண்ணிக்கையை 
விடக் குறைவாக இருந்தது இயக்குநர்கள் அக்கல்லூரி 
திட்டத்தை விரும்பவில்லை . வெல்ஸ்லி தாமாகவே அச் 
செயலைப்புரிந்தார் . பிறகு இயக்குநர் சபையின் ஆணைப் 
படி 1802 - ல் அக்கல்லூரி மூடப்பட்டது . இதனால் இயக்கு நர் 
சபைக்கும் மேற்பார்வைக் கழகத்துக்கும் கருத்துவேறு 
பாடு ஏற்பட்டது . முடிவில் ஆங்கிலச் சட்டவல்லுநர் 
முன்னவரின் செயலையே ஆதரித்தனர் . இயக்குநர்கள் , 
அக்கல்லூரியை வங்காள சிவில்துறை அலுவலருக்குப் 
பயன்படும் கீழ்க்கலைப் 

பள்ளிக்கூடமாக 

மாற்றினர் . 
1806 - ல் வெல்ஸ்லியின் கருத்துக்களையொட்டி இங்கிலாந் 
தில் கிழக்கிந்தியக் கல்லூரியைத் தோற்றுவித்தனர் . 


403 


முறைவழங்கலும் வாணிகமும் : வெல்ஸ்லி , கல்கத் 
தாவில் இருந்த சதர் திவானி அதலத் (உயர் தர முறை 
யீட்டு 

நீதி மன்றம் ) தைச் சீர்திருத்தினார் . கவர்னர் 
ஜெனரலும் ஆலோசனைக் குழுவினரும் அங்கே நீதிபதி 
களாக இருந்த நிலை ஒழிந்தது . கம்பெனியின் திறமை 
வாய்ந்த சிவில் அலுவலரிலிருந்து தேர்ந்தெடுத்தவர்களே 
அங்கு நீதிபதிகளாக வந்தனர் . புகழ்பெற்ற கீழ் நாட்டு 
ஆராய்ச்சியாளரான H. T. கோல்புரூக் அந்நீதி மன்றத் 
தின் தலைவரானார் . வெல்ஸ்லி , தடையற்ற வாணிகத்தைப் 
பரிந்து போற்றினார் . ஆனால் அதை இயக்குநர் சபை எதிர்த் 
தது ; வெல்ஸ்லிமீது அதற்காகக் குற்றமும் சாட்டியது . 


காவல்முறை 


ஆட்சிமுறைச் செய்திகள் : வெல்ஸ்லி 

இந்திய 
அச்சகங்களைக் கடுமையாகக் கட்டுப்படுத்தினார் ; செய்தித் 
தாள்களைத் தணிக்கை செய்துவந்தார் . நிர்வாக அரசியல் 

முதலிய ஆட்சிமுறைச் செய்திகளில் 
அவருக்குச் சிறந்த பயிற்சி இருந்தபோதிலும் சிக்கல் 
நிறைந்த உள் நாட்டு வெளி நாட்டு அரசியலில் அவர் 
தமது முழுக்கருத்தையும் ஊன்ற வேண்டியிருந்ததால் , 
ஆட்சிமுறைத் துறையில் அவர் மிகுதியாக அருஞ்செய 
லாற்றவில்லை . மேலும் அவருடைய சில கருத்துக்களையும் 
திட்டங்களையும் இயக்குநர்கள் ஆதரிக்கவில்லை . இரு 
சாராருக்குமிடையே கருத்துவேறுபாடு மிகுதியாக இருந் 
தது . பிற்காலத்தில் இந்தியாவில் ஆட்சிமுறைப் 
பொறுப்பை ஏற்ற சிலர் வெல்ஸியுடன் தொடர்புகொண்டு 
ஊக்கம் பெற்றனர் என்ற செய்தி குறிப்பிடத்தக்கது . சீர் 
திருத்த ஆர்வத்தைப் பிறரிடம் புகுத்திய பெருமை 
வெல்ஸ்லிக்கு உரியது . வாரன் ஹேஸ்டிங்ஸ் தொடங்கிய 
பிரிட்டிஷ் இந்திய ஆட்சி அமைப்புமுறை காரன் 
வாலிஸ்ஸின்கீழ் வளர்ச்சி அடைந்தது . அவ்வளர்ச்சிக்கு 
அடுத்தபடியாக உதவியளித்தவர் வெல்ஸ்லி . இவருடைய 
செயல்கள் ஆங்கிலேயர் இந்நாட்டில் சிறப்பான ஆதிக்கம் 
பெற மிகுதியும் உதவின . 


* 67 , பக் . 205 . 


பகுதி 10 


யை 


வெல்ஸ்லியின் பிற்கால வாழ்க்கை ; 

படைத்தலைவர் வெல்ஸ்லி 
வெல்ஸ்லி பதவியிலிருந்து விலகுதல் : 1802 - ம் 
ஆண்டிலேயே வெல்ஸ்லி தமது 

கவர்னர் - ஜெனரல் 
பதவியினின்றும் விலக எண்ணினார் என்றும் பிறகு அவ் 
வெண்ணத்தைக் கைவிட்டார் என்றும் முன்னர்ப் பார்த் 
தோம் . அவர் நடத்திய போர்கள் கம்பெனியின் கடன் 
களை மிகுதியாக்கின . 

1797 - ல் கம்பெனியின் கடன்கள் 
17,000,000 பவுன்கள் ; 1806 - ல் அவை , 32,000,000 
பவுன்களாக வளர்ந்தன . அவர் இணைத்த நாடுகளி 
னின்று வருவாய் கிடைத்தபோதிலும் காலப்போக்கில் 
தான் அவற்றைப் பெறமுடியும் . இயக்குநர்கள் , வணிகர் 
களானபடியால் வாணிக நோக்கத்துடன் தான் நிலைமை 
மதிப்பிட்டனர் . தமது பொருள்கள் குறைந்து வரு 
வதைக் கண்டு வருத்தமுற்றனர் ; அஞ்சினர் . இந்தி 
யாவில் நாடுகவரும் கொள்கையை அவர்கள் எதிர்த்த 
மைக்குக் காரணம் வாணிகத்தால் இலாபம் பெற வேண்டு 
மென்ற எண்ணம் தான் . ஆகவே ஆங்கிலேயர் தம்மை 
அறியாமலேயே இந்தியாவில் அவர்கள் 
வேரூன்றச்செய்தனர் என்று புலனாகிறது . 1784, 1793 
ஆக 

கிய ஆண்டுகளின் சட்டங்கள் கம்பெனியின் ஆட்சிப் 
பகுதியின் பெருக்கத்தைத் தடைசெய்தன . அவ்வாறிருந் 
தும் அவற்றை மீறி இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிப் 
பகுதி , பாதுகாப்பு நிலையைக் கடந்து விரிவுற்றுவருவ 
தாகத் தாய் நாட்டில் கருத்துக்கள் பரவிவந்தன . இயக்கு 
நர்கள் , வெல்ஸ்லியுடன் கருத்து வேறுபாடு கொண்டனர் . 
சிவில் பணித்துறையாளருக்குக் கல்விப்பயிற்சி , கம்பெனி 
யாரின் வாணிகத் தனிச்சிறப்புரிமை , ஹென்ரி வெல்ஸ் 
லியைத் துணைக் கவர்னராக்கியது , .முதலிய செய்திகளில் 
அவ்விருசாராருக்கும் கருத்தொற்றுமை இல்லை . மேலும் 


ஆட்சியை 


405 


கவர்னர் ஜெனரல் , தங்களைக் கலந்து ஆலோசியாமலும் , 
தங்களிடம் அறிவிக்காமலும் பல செயல்களைப் புரிந்து 
வருவதாக இயக்குநர்கள் குற்றங்கூறினர் . கல்கத்தா 
ஆலோசனைக் குழுவினரையும் கவர்னர்களையும் அதிகார 
மற்றவர்களாக்கிவிட்டார் வெல்ஸ்லி 

என்றும் சினங் 
கொண்டனர் . இயக்கு நர்களையும் மேற்பார்வைக் கழகத் 
தினரையும் அவர் பொருட்படுத்துவதில்லை என்பது அவர் 
மீது ஏற்பட்ட மற்றொரு குற்றச்சாட்டாகும் . சுருங்கக் 
கூறின் , வெல்ஸ்லி , அளவுக்கு மிஞ்சிச் செலவு செய்கிறார் 
என்றும் ( கல்கத்தாவில் அவர் கட்டியுள்ள பெரிய 
அரசியல் நிலையம் ( கவர்மண்ட் ஹவுஸ் ) அவருடைய 
பகட்டாரவார விருப்பத்துக்குச் சான்றாகும் ) சர்வாதி 
காரக்கொள்கையைப் பின்பற்றுகிறார் என்றும் இயக்கு 
நர்கள் கூறினர் . மேலேகுறித்த கட்டடத்தைப் பற்றித் 
தம் தாய் நாட்டினருக்கு அறிவிக்காமலேயே கவர்னர் 
ஜெனரல் மூன்று ஆண்டுகள் ( 1798-1801 ) கடத் 
திவிட்டார் . வெல்ஸ்லி , இயக்குநர்களைப் 

பலவாறு 
இழித்துக் கூறியதாகவும் அறியக்கிடக்கிறது . தமது 
பணிகளின் பெருமையை அவர்கள் உணரவில்லை என்பது 
வெல்ஸியின் கருத்து . மேலும் தமது சிறந்த திட்டங்களை 
அவர்கள் தடுத்துவிடுகின்றனர் என்றும் கவர்னர் 
ஜெனரல் குறைகூறினார் . அந்நிலையில் ஹோல்காருடன் 
நிகழ்த்திய போரில் ஆங்கிலேயர் அடைந்த தோல்விகள் 
( 1804-5 ) , வெல்ஸ்லிக்குத் தாய் நாட்டில் ஏற்பட்டிருந்த 
எதிர்ப்பை வலிமைப்படுத்தின . பிட் உள்ளிட்ட பலர் 
வெல்ஸ்லியின் செயலைக் கண்டித்தனர் . அவரைத் திரும்ப 
அழைக்கவும் தீர்மானம் நிறைவேறியது . உடனே 
வெல்ஸ்லி பதவியினின்று நீங்கிவிட்டார் . 


அவருடைய பிற்கால வாழ்க்கை : இங்கிலாந் 
துக்குத் திரும்பிச்சென்ற உடனேயே வெல்ஸ்லியின் 
மனைவி , அவரைவிட்டு நீங்கினாள் . ( அவர் மனைவி 1816 - ல் 
இறந்தாள் ) . 1806 முதல் 1808 வரை அவர்மேல் , பார்லி 
மெண்டில் பல எதிர்ப்புக்கள் தொடர்ச்சியாகத் தோன் 


406 ) 


றின . அயோத்தியைப் பொறுத்த அவர் கொள்கை , 
இந்தியாவில் நாடுகளை இணைத்துக்கொண்டமை , கரு 
நாடகத்தைக் கைக்கொண்டமை முதலிய செய்திகளைக் 
காமன்ஸ் சபையினர் பரிசீலனை செய்தனர் . முடிவில் 
அச்சபை வெல்ஸ்லியின் பணிகளுக்காக 

அவரைப் 
பாராட்டிப் புகழ்ந்தது . ஆனால் 1807 - ல் இயக்குநர் 
களும் மேற்பார்வைக் கழகத்தினரும் அவருடைய கொள் 
கையை வன்மையாகக் கண்டித்தனர் . வெல்ஸ்லி , 1809 - ல் 
ஸ்பெயினுக்கு அரசியல் தூதராகச் சென்றார் ; திரும்பிய 
பிறகு 1810 முதல் 1812 வரை அயல் நாட்டுச் செயலாள 
ராகப் 

பணியாற்றினார் . கத்தோலிக்கருக்கு உரிமை 
அளித்தல் , பார்லிமெண்டுச் சீர்திருத்தம் முதலிய விரிநிலை 
தழுவிய செய்திகளை அவர் ஆதரித்தார் ; தீபகற்பப் 
( தீவக்குறைப் ) போர் ஊக்கத்துடன் நடைபெறவேண்டு 
மென்று அதை ஆதரித்தார் . 1822 முதல் 1828 வரை 
அவர் , அயர்லாந்தில் லார்டு - லெப்டினண்ட் பதவியை 
ஏற்றிருந்தார் . 1825 - ல் அவர் ஒரு அமெரிக்க அழகியை 
மணந்தார் . 1836 - ல் இயக்குநர்கள் தமது தவற்றை 
உணர்ந்து , அவர் இந்தியாவில் ஆற்றிய சிறந்த பணி 
களுக்காக அவருக்கு நன்றி தெரிவித்தனர் ; 20,000 பவுன் 
களைப் பரிசாகத் தந்தனர் ; ஐந்து ஆண்டுகட்குப் பிறகு 
அவருடைய நினைவுக்கு அறிகுறியாகச் சலவைக்கல்லால் 
ஒரு சிலையும் எழுப்பத் தீர்மானித்தனர் . வெல்ஸ்லி 
1842 - ல் இறந்தார் . 


படைத்தலைவர் வெல்ஸ்லி : 

இரண்டாவது மராட் 
டியப் போரில் போற்றத்தக்க பங்குகொண்ட பின் தளபதி 
வெல்ஸ்லி , நைட் பட்டத்தைப் பெற்றார் ( சர் ஆர்தர் 
வெல்ஸ்லி ) . 1805 - ல் இவர் இந்தியாவை விட்டுப் புறப் 
பட்டார் ; 1809 முதல் 1814 வரை தீவக்குறைப் போரில் 
( Peninsular war ) வியத்தகு வகையில் வெற்றிகள் 
அடைந்தார் ; நெப்போலியனின் வீழ்ச்சியையும் கண்டார் . 
1814 - ல் அவருக்கு வெல்லிங்டன் டியூக் என்ற பட்டம் 
கிடைத்தது . வேறு பல பட்டங்களையும் அவர் பெற்றார் . 


407 ) 


காமன்ஸ் சபை அவருக்கு 400,000 பவுன்களைப் பரிசாகக் 
கொடுத்தது . 1815 - ல் வாட்டர்லூ போரில் நெப்போலி 
யனை முடிவாக முறியடித்த அழியாப்புகழ் அவருக்கு உரி 
யது . 1828 முதல் 1830 வரை அவர் இங்கிலாந்தில் பிரதம 
அமைச்சராயிருந்தார் . விரிநிலை தழுவிய சீர்திருத்தங்களை 
எதிர்த்ததால் அவரை மக்கள் வெறுக்கத் தொடங்கினர் . 
அரசியலில் அவர் தலையிட்டது தவறாகும் . அத்துறையில் 
அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை . பார்லிமெண்டு சீர் 
திருத்தத்தை எதிர்த்த காரணத்தால் அவருடைய அமைச் 
சர் சபை வீழ்ந்தது . பார்லிமெண்ட்டுச் சீர்திருத்த மசோதா 
எதிர்ப்பை அவர் 1832 - ல் தான் கைவிட்டார் . ஆனால் 
அது காலங்கடந்த செயலாயிற்று . 1846 - ல் அவர் அரசியலை 
விட்டு நீங்கி 1852 - ல் இறந்தார் . 


பகுதி 11 


நன்கு 


கவர்னர் ஜெனரல் வெல்ஸ்லியின் சிறப்பு 

இயல்பு : ரிச்சர்டு வெல்ஸ்லி சிறந்த புலமை படைத்த 
அறிஞர் ; பண்டைய கிரேக்க , இலத்தீனிய இலக்கியங்களைக் 
கற்றவர் ; இலத்தீன் செய்யுட்களில் தனித்திறமை வாய்ந் 
தவர் ; அதற்கான ஒரு போட்டியில் வெற்றிபெற்றுச் 
சான்ஸலர் பரிசை 1780 - ல் பெற்றவர் ; டெமாஸ்தனீஸ் , 
சிசரோ தாந்தே ( Dante ) , ஷேக்ஸ்பியர் முதலியவர்களின் 
நூல்களை நன்கு கற்றவர் ; சொற்போர் நிகழ்த்துவதில் 
குறிப்பிடத்தக்க ஆற்றல் அவரிடமில்லை . எனினும் அவர் 
எழுதியுள்ள முடங்கல்களும் குறிப்புக்களும் அவருடைய 
அறிவுத்திறமையை 

எடுத்துக் காட்டுகின்றன . 
அவர் , விரிந்த நோக்கமும் பல செய்திகளைப்பற்றித் 
தெளிந்த கருத்தும் படைத்திருந்தார் ; கலையையும் விரும் 
பிப் போற்றினார் ; நகர அமைப்புத் திட்டங்களில் கருத்துச் 
செலுத்தினார் ; இந்திய விலங்குகளையும் பறவைகளையும் 
பற்றி அறிந்துகொள்வதில் ஆர்வம் கொண்டிருந்தார் ; 
பேரறிஞர் பிரான்ஸிஸ் புக்கானின் என்பாரை அதுபற்றி 
ஆராயச்செய்தார் ; உழவுத்தொழிலையும் கால் நடைப் பரா 
மரிப்பையும் போற்றினார் . கல்வியில் அவர் கொண்டிருந்த 
அக்கரையைப்பற்றி முன்னர்க் குறிப்பிட்டோம் . சிவில் 
பணியாளர் பயிற்சி முறையில் சமயத் தொடர்பான மேற் 
பார்வைக்கு வழிவகுத்திருந்தார் . சமயத்துறையிலும் 
சமூக வாழ்க்கையிலும் பகட்டாரவாரங்களை அவர் நாடினார் . 
சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தைக் கண்டிக்க 
முயன்றார் . உடல்வலிமை குறைந்திருந்தபோதிலும் அவ 
ரிடம் மனவலிமை இருந்தது . ஊக்கத்துடன் செயல்களைத் 
தொடங்கும் அவரது ஆற்றல் வியக்கத்தக்கதே ஆம் . 
அவர் , கடமையை நழுவ விடுபவரல்லர் ; பெரிய பொறுப் 
புக்களையும் கடமை உணர்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் . 
எத்தகைய தோல்வியையும் தம்முடைய பொறுப்பின்கீழ் 


409 


ஏற்றுக்கொள்ளும் சிறந்த உளத்திட்பம் அவரிடமிருந்தது . 
தமது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பணிபுரிவதைவிடத் 
தமக்குக் கீழ்ப்பட்டவர்களுடன் இணைந்து பணியாற்று 
தலில் அவருக்கு மிகுந்த விருப்பமிருந்தது . எனினும் 
அவருடன் பணியாற்றிய யாவரையும் அவர் தக்க முறையில் 
சிறப்பித்து அவர்களுடைய நல்லெண்ணத்தைப் பெற்றார் . 
பிறர் , தாமே வலிந்து தரும் பரிசுகளையும் மறுக்கும் பண் 
பாடு அவரிடமிருந்தது . போரில் வெற்றிக்குப்பின் தமக் 
குக் கிடைத்த பரிசுத்தொகையையும் அவர் ஏற்கவில்லை 
என்பதைக் கண்டோம் . சட்டமுறையான அமைப்பைப் 
போற்ற வேண்டுமென்று அவர் எண்ணுவதில்லை ; அவ 
ரிடம் பேரரசுப் பேரவா இருந்தது என்பதும் உண்மை ; 
ஆயினும் மக்களின் நலத்தை மதிக்காத மனப்பான்மை 
அவரிடம் இல்லை . பொதுச்செய்திகளில் இவர் , ஆர்தர் 
வெல்ஸ்லியைவிடப் பரந்த நோக்குக் கொண்டவர் . 
இயக்கு நர்களையும் பிற மேலதிகாரிகளையும் வெளிப்படை 
யாகவே குறைகூறுவதற்கு வெல்ஸ்லி அஞ்சுவதில்லை ; 
தாம் கூறும் இழிவுச் சொற்கள் அவர்கள் மனத்தைப் 
புண்படுத்துமே என்று சிறிதும் சிந்திப்பதில்லை . அவர் , 
தம் உடன் பிறந்தார் இருவருக்கு இந்நாட்டில் பல நல் 
வாய்ப்புக்களை அமைத்துக்கொடுத்தார் ; அவருடைய 
முதல் திருமணம் மரபு ஒழுக்கத்துக்கு முரணானது ; இரண் 
டாவது திருமணம் அவருடைய 65 - வது வயதில் நடை 
பெற்றது . உலக இன்பத்தை அவர் உள்ளம் விரும்பியது . 
தற்பெருமை அவருக்கு உண்டு ; இயக்கு நர்களைக்கூட 
அவர் பொருட்படுத்தாததைக் கண்டோம் . இந்தியச் 
சிற்றரசர்களை அவர் மதிப்பதில்லை . அவரிடம் நாட்டுப் 
பற்றும் பேரவாவும் தந்நலமும் கலந்து விளங்கின . 
இங்கிலாந்து மன்னர் அக்காலத்தில் வழங்கிவந்த பட்டங் 
களின் உண்மைப் பயனை ஆழ்ந்து சிந்தித்து உணராமல் 
வெல்ஸ்லி அவற்றில் மிக்க நாட்டங் கொண்டிருந்தார் . 
அதனால் அவர் மன அமைதியும் குன்றியது . முடிவாக 
வெல்ஸ்லியின் பெருமைசால் இயல்பும் அறிவாற்றலும் 
விடாமுயற்சியும் கூர்ந்த அரசியல் அறிவும் , அவர் 


410 


இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசை நிறுவ உதவியாக 
இருந்தன . 


சாதனைகள் : வெல்ஸ்லி , பேரரசுக் கோட்பாட்டை 
ஆதரிப்பவர் ; சிறந்த அரசியல் வல்லுநர் ; அவரது 
அரசியலறிவு விரிவானது ; அரசியல் 

கருத்துக்கள் 
தெளிவானவை ; 

விரிவானவை . இந்தியச் செய்திகளை 
அவர் , உலகச்சூழ் நிலையின் அடிப்படையிலேயே நோக்கி 
வந்தார் . இந்தியாவில் 

பிரிட்டிஷ் இராச்சியத்தின் 
விரைவான வளர்ச்சியைத் தொடங்கியவர் இவரே . இவர் 
மனக்கண் முன் எப்பொழுதும் ஐரோப்பிய அரசியல் நிலை 
விளங்கிவந்தது . இந்திய அரசியல் , இராணுவச் செய்தி 
கள் - இவற்றின் எல்லாக் கூறுகளையும் இவர் ஆழ்ந்து 
கற்றுணர்ந்து அவற்றிற்கேற்பத் திட்டங்கள் வகுத்தார் . 
வெல்ஸ்லி , கேடுகளின் அறிகுறிகளை மட்டும் நீக்கிவிட்டு 
அமைதி பெறுபவரல்லர் ; கேடுகளையே ஒழிக்க முனை 
பவர் . இச்செய்தியில் இவரை , நோயின் அறிகுறிகளை 
மட்டும் நீக்கி அமைதிபெறாது நோயையே நீக்கும் மருத்து 
வருக்கு ஒப்பிடலாம் . இக்கவர்னர் ஜெனரல் சிக்கல்களைக் 
குறுக்கு வழியில் தீர்ப்பவரல்லர் . இடையூறுகளின் அடிப் 
படையை உணர்ந்து அதனை அழிக்கும் அரசியல் வல்லமை 
அவருக்கு இருந்தது . அறியாமைக்கும் முன்னேற்றத் 
தடைகளுக்கும் அவர் இடங்கொடுப்பதில்லை . திப்புவையும் 
மராட்டியரையும் வெல்ல அவர் முறையாக அமைத்திருந்த 
திட்டங்கள் ஆழ்ந்து சிந்திக்கத்தக்க பெருமை வாய்ந்தன 
என்பதில் ஐயமில்லை . அவர் தமது உதவியாளரிடம் 
நம்பிக்கை கொண்டு அவர்கள் தமது கடமைகளை வெற்றி 
யுடன் செய்து முடிப்பதற்கு இன்றியமையாத அதிகாரங் 
களை அவர்களுக்கு வழங்கியிருந்தார் . சட்ட முறைமையை 
விடத் திறமைக்கே அவர் சிறப்பளித்தார் . ஆதலால் 
ஆலோசனைக் குழுவையும் சென்னை , பம்பாய் அரசாங்கங் 
களையும் வெல்ஸ்லி தமது கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தினார் . 
அவர் தமது கொள்கையையும் அதன் நிறைவேற்றத்தை 
யும் பொறுத்தவரை முழுப் பொறுப்பையும் தாமே ஏற்றுக் 


411 


கொண்டார் ; இராணுவத் தோல்விக்குக் காரணமாயிருந்த 
எவரையும் வெல்ஸ்லி துன்புறுத்துவதில்லை . அளவுக்கு 
மீறிச் செயலாற்றினார் என்று அவர் மீது குற்றஞ்சாட்ட 
முடியும் ; ஆனால் செய்ய வேண்டியதைச் செயலாற்ற 
வில்லை என்று யாரும் குறைகூற முடியாது . இந்தியச் 
சிற்றரசர்கள் சிலருக்கு அவர் தக்க முறையில் நீதி வழங்க 
வில்லை என்பது உண்மையே . மேலும் பாதுகாப்புமுறை 
உடன்படிக்கைக் கொள்கையில் உள்ள குறைபாடுகளையும் 
மறுப்பதற்கில்லை . பாதுகாக்கப்பட்ட நாடுகளில் உண் 
ணாட்டுச் சீர்கேடுகள் பெருகின . வெல்ஸ்லி , வெற்றி 
பெற , வெளிப்படையான வழிகளையே வகுத்துக்கொண் 
டார் . ஊசலாடுந் தன்மை அவரிடமில்லை . அவர் தவறி 
ழைத்தாலும் இழைக்கலாம் ; ஆனால் உறுதியற்ற - ஐயப் 
பாட்டுக்குரிய - முடிவுசெய்யப்படாத , 

செயலைப் 

புரிவ 
தில்லை . இன்னலுற்ற காலத்திலும் நம்பிக்கையை இழக் 
காமல் வீரத்துடன் எதிர்த்து நின்று போராடும் 
பேராண்மை அவருக்கு இருந்தது . சீர்திருத்தம் செய்ய 
வேண்டுமென்ற பேரார்வம் அவரிடமுண்டு . 
முறைத் துறையில் அவருடைய கருத்துக்கள் சிறப்பு 
வாய்ந்தவை . அவற்றை அவரிடம் கற்று ஊக்கம்பெற்ற 
பல அலுவலர் பிற்காலத்தில் மிகச் சிறப்பான நிலையை 
அடைந்தனர் என்று அறிகிறோம் . வெல்ஸ்லி , கொடிய 
மைசூர் சுல்தானை வென்றார் ; மராட்டியக் கூட்டரசின் 
தலைவரை அடக்கினார் ; மற்ற மராட்டியத் தலைவர்களை 
மயங்கவைத்தார் ; நிஸாமைக் கம்பெனியுடன் இறுகப் 
பிணைத்தார் ; அயோத்தியின் காவலை வலிமைப்படுத்தி 
னார் ; கருநாடகத்தில் நீடித்திருந்த கொடுங்கோன்மையை 
ஒழித்தார் ; ஏறத்தாழ இக்கால முறையை ஒட்டிச் 
சென்னை மாநிலத்தை அமைத்தார் ; ஆக்ரா மாகாணத்தை 
ஏற்படுத்தினார் . அவருடைய பணிகளின் சிறப்பை , இயக் 
குநர்கள் , முதலில் உணராதபோதிலும் முப்பது ஆண்டு 
கட்குப் பிறகு முற்றும் உணர்ந்து மனம் , மொழி , மெய்க 
ளால் நன்றி பாராட்டினர் . மான்ஸனும் லேக்கும் அடைந்த 
தோல்விகள் காரணமாக வெல்ஸ்லி பதவியினின்று விலக 


ஆட்சி 


412 


நேரிட்டது . அவ்வாறு ஏற்படாமல் மேலும் தொடர்ந்து 
அவர் பதவியில் இருந்திருப்பாராயின் மேலும் பல செயல் 
கள் ஆற்றியிருப்பாரென்று கூறலாம் . அவர் , கம்பெனியை 
அதன் இந்தியப் பகைவர்களிடமிருந்தும் பிரெஞ்சியரிட 
மிருந்தும் காப்பாற்றினார் ; பிரிட்டிஷ் இந்தியப் பேரரசை 
நிறுவினார் ; கம்பெனியாரின் நிலப்பகுதிகளை இரு மடங் 
காகப் பெருக்கினார் ; அக்கால உலக நிலையில் தம் செயல் 
களால் பிரிட்டனுக்கு அரிய நன்மை புரிந்தார் ; தமது 
உடன் பிறந்தாருடன் ஒத்துழைத்துத் தீபகற்பப் போரில் 
நெப்போலியனை முறியடிக்க உதவினார் . வெல்ஸ்லி இந்தி 
யாவில் வெற்றிபெற அவருடைய ஆற்றலும் பண்புகளும் 
உதவியாயிருந்தன 

என்பது உண்மையே . ஆயினும் 
அவர் புகழ்பெற்ற பல தலைவர்களின் உதவியைப் பெற்ற 
மையும் சிறப்பாகக் குறிப்பிடத் தக்ததாகும் . ஹாரிஸ் , ஸ்டூ 
வர்ட் , ஆர்தர் வெல்ஸ்லி , லேக் முதலிய படைத்தலைவர் 
களும் மால்கம் , மெட்காஃப் , மன்றோ, 

எல்பின்ஸ் 
டன் முதலிய சிவில்துறைப் பணியாளரும் 

செய்த 
அருஞ்செயல்களை நாம் மறப்பதற்கில்லை . கவர்னர் 
ஜெனரல் என்ற முறையில் அவர் பெற்றிருந்த மிகுதி 
யான அதிகாரங்களும் , பிட் , தண்டாஸ் , காஸல்ரீ 
முதலியோரின் ஆதரவும் , வெல்ஸ்லிக்கு உதவியாயிருந் 
தன . ஒரு வாணிக நிலையமாயிருந்த கிழக்கிந்தியக் 
கம்பெனியை அதன் குறிக்கோளுக்கு மாறாகவே ஒரு 
பேரரசாக அமைத்தார் வெல்ஸ்லி . ! அவர் , இந்தியாவின் 
கவர்னர் ஜெனரல்களில் மிகவும் சிறப்புற்றவர்களில் ஒருவ 
ராவர் ; வாரன் ஹேஸ்டிங்ஸுடனும் டல்ஹௌசியுடனும் 
ஒப்பிடத்தக்க பெருமை இவருக்கு உண்டு . “ கம்பெனி 
யின் குலத்தில் ஒரு அக்பர் ” என்று வெல்ஸ்லி புகழப் 
படுகிறார் .2 “ வெல்ஸ்லி , வியத்தகு அருஞ்செயலாற்றிய 
சிறந்த ஆட்சியாளர் ; 

அவருடைய ஆற்றல் 

ஆற்றல் புகழத் 


1. 45 , பக் . 206 . 
2. 64 II , பக் . 179 . 


413 


11 * 


தக்கது . பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியாளர்களில் மிகவும் 
சிறப்புடையவரான வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கு, வெல்ஸ்லிக் 
குக் கிடைத்திருந்த நல்வாய்ப்புக்கள் இல்லை என்பதையும் 
நோக்கவேண்டும் . 


* 


80. பக் . 307-8 . 


பகுதி 12 


காரன்வாலிஸ் ( 1805 ) ; பார்லோ ( 1805-7 ) 

காரன்வாலிஸ் : 1793 - ல் இந்தியாவை விட்டகன்ற 
காரன்வாலிஸ் , தமது தாய் நாட்டில் மிகுந்த பாராட்டுகளைப் 
பெற்றார் . அவர் 1794 - ல் ஐரோப்பாவுக்கு ஒரு தூதுவராக 
வும் சென்று திரும்பினார் . மூன்று ஆண்டுகட்குப் பின் 
அவரை அரசியலார் இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக 
அமர்த்தினர் ; ஆனால் அதை அவர் அவ்வமயம் ஏற்றுக் 
கொள்ளவில்லை . பின்னர் அதற்காக வருந்தினார் . 1798 
முதல் 1801 வரை அவர் அயர்லாந்தில் “ லார்டு - லெப்டி 
னண்ட் டாகப் பணிபுரிந்தார் . பின்னர்ப் பிரான்சுகுச் 
சென்று நெப்போலியனைக்கண்டு 1802 - ல் ஏமியன்ஸ் 
உடன்படிக்கையை முடித்துவைத்தார் . தமது 67 -வது 
வயதில் வில்லியம் கோட்டையின் கவர்னர் ஜெனரல் 
பதவியை மீண்டும் ஏற்றுக்கொண்டார் . 1805 - ம் ஆண்டின் 
இறுதியில் கல்கத்தா வந்து சேர்ந்தார் . 

கவர்னர் ஜெனரல் பதவி ( 1805 ) : முன்னர் குறித்த 
வாறு மான்ஸனும் லேக் கும் அடைந்த தோல்விகள் , 
வெல்ஸ்லியின் முன்னேற்றக் கொள்கைக்கு ஊறு விளைத் 
தன . காரன்வாலிஸ் , தமது பழைய 

சுற்றரண் காப்புக் 
கொள்கையை மீண்டும் பின்பற்ற முற்பட்டார் ( இக் 
கொள்கையை இறுதியாகக் கைவிட்டவர் ஹேஸ்டிங்ஸ் 
பிரபு ) . புதிய கவர்னர் ஜெனரல் , பாதுகாப்புமுறை 
உடன்படிக்கைகளைக் குறை கூறினார் . அக்கொள்கையின் 
விளைவாகச் சிறப்பற்ற அரசர்கள் மேலான ஆதரவைப் 
பெறுகின்றனர் என்று வருத்தம் தெரிவித்தார் . எவ்வகை 
யிலாவது மராட்டியப் போரை முடிவுறச் செய்யவேண்டு 
மென்ற கட்டளையைப் பெற்றே அவர் இந்தியாவுக்கு 
வந்தார் . காரன்வாலிஸ்ஸின் திட்டங்களாவன : ஜஸ்வந்த் 
ராவ் ஹோல்காருடன் உடன்பாடு செய்து கொள்ளல் ; 
தவாலியரையும் கோஹட்டையும் தௌலத்ராவ் சிந்தியா 


415 


வுக்குக் கொடுத்து அவரை அமைதியுறச் செய்தல் ; 

க்ரா நீங்கலாக , யமுனையின் மேற்குப்புறத்தில் உள்ள 
நிலப்பகுதிகள் அனைத்தையும் கைவிடல் ; இராசபுத்திர 
நாடுகளுடன் செய்துகொண்ட கூட்டுறவுகளைக் கலைத்தல் , 
முதலியனவாம் . 

இக்கொள்கையை , லேக் கடுமையாக 
எதிர்த்தார் . அதனால் பிரிட்டிஷாரின் சிறப்புக்குத் தீமை 
ஏற்படும் என்றார் . தம் ஆணைகளைச் செவ்வனே நிறை 
வேற்றப் பிரயாணம் செய்துகொண்டிருந்த காரன்வாலிஸ் 
1805 - ம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் , காஸிப்பூரில் 
( வாரணாசிக்கு அருகில் ) இறந்தார் . 


பார்லோ ( 1805-7 ) : காரன்வாலிஸ்ஸுக்குப் பின் 
அவர் பதவியை சர் ஜார்ஜ் பார்லோ ஏற்றார் . இவர் 
ஆலோசனைக் குழுவில் முதல்வராக இருந்தவர் ; தொடர்ச்சி 
யாக மூன்று கவர்னர் ஜெனரல்களிடம் ( காரன்வாலிஸ் , 
ஷோர் , வெல்ஸ்லி ) பணியாற்றியவர் ; வங்காளச் சிவில் 
பணித்துறையில் 28 வருட அனுபவம் வாய்ந்தவர் ; காரன் 
வாலிஸ் சட்டத்தொகுப்பைத் திட்டப்படி எழுதியவர் ; 
வெல்ஸ்லியின் 

கொள்கை 

வெற்றிபெற அவருக்கு 
உதவியவர் ; மாறிவரும் சூழ் நிலைக்கேற்பத் தமது செயல் 
களை அமைத்துக்கொள்ளும் ஆற்றல் பெற்றவர் . ஆனால் 
ஒரு பேரரசின் செயலாட்சிப் பொறுப்பை மேற்கொள்ளு 
வதற்குத் தேவையான உளத்திட்பம் அவரிடமில்லை . 
ஆதலால் தமது முன்னவரின் தலையிடாக் கொள்கை 
யையே பார்லோ பின்பற்றினார் . 

அவரது திட்டங்களை 
நிறைவேற்றவும் முற்பட்டார் . 1805 - ம் ஆண்டு அக்டோ 
பரில் குவாலியரையும் கோஹட்டையும் சிந்தியாவுக்குக் 
கொடுத்து அவருடன் உடன்படிக்கை செய்துகொண்டார் . 
இருவர் நாடுகளுக்குமிடையே சம்பல் ஆறு எல்லையாக 
அமைவதென்றும் முடிவாயிற்று . இராசபுத்திரர்களுடன் 
கம்பெனி எவ்வித உடன்படிக்கையும் செய்துகொள்வ 
தில்லை என்றும் தீர்மானிக்கப்பட்டது . ஹோல்காரைப் 
பொறுத்தவரை , ஆங்கிலேயர் இழந்த இராணுவ மேன் 

மீண்டும் நிறுவ லேக் முயற்சி செய்துவந்தார் . 


மையை 


416 


மாக 


பியாஸ் ஆறுவரை ஹோல்காரைத் துரத்தியடித்தார் . 
ஹோல்கார் சீக்கியரது ஆதரவை நாடி முறையிட்டார் . 
அவ்வமயம் சீக்கியத் தலைவர்கள் ( சர்தார்கள் அல்லது 
மிசில்கள் ) சட்லெஜ் ஆற்றின் இருமருங்கிலும் தமது 
அதிகாரத்தை நிறுவியிருந்தனர் . லேக் லாகூரிலிருந்த 
இரஞ்சித்சிங் என்ற இளைய சீக்கியத் தலைவரோடு 1805 - ம் 
ஆண்டின் தொடக்கத்தில் உடன்படிக்கை செய்துகொண் 
டார் . அதன்படி அமிருதசரஸில் அவ்வமயம் அடைக்கலம் 
புகுந்திருந்த ஹோல்காருக்கு எவ்வித உதவியும் செய்வ 
தில்லை என்றும் , அவரைப் பஞ்சாபைவிட்டு நீங்கும்படி 
வற்புறுத்துவதாகவும் இரஞ்சித்சிங் வாக்குறுதி அளித்தார் . 
ஆங்கிலேயர், சீக்கிய மகாராசா இரஞ்சித்சிங்கின் ஆட்சிப் 
பகுதிக்கு இடையூறு செய்வதில்லை என்று உடன்பட்டனர் . 
ஹோல்கார் வேறு வழியின்றிப் பார்லோவுடன் அமை 
தியை நாடினார் . பார்லோவின் வற்புறுத்தல் காரண 

லேக் , ஹோல்காருடன் 1806 - ல் உடன்படிக் 
கைக்கு இசைந்தார் . அதன்படி ஹோல்கார் , தாம் முதலில் 
பெற்றிருந்து , பின் இழந்த நாடுகளை மீண்டும் அடைந் 
தார் . அவரே இத்தகைய நன்மை தமக்குக் கிடைக்கு 
மென்று எதிர்பார்த்திருக்கமாட்டார் என்று கூறலாம் . 
மேலும் கவர்னர் ஜெனரல் , ஜெயபுரி , பூந்தி ( Bundi ) , மற்ற 
இராசபுத்திர நாடுகள் , ஆகியவற்றுடன் முன்னர்ச் 
செய்துகொண்ட உடன்படிக்கைகள் அனைத்தையும் 
ஒழித்தார் . அதன் விளைவாக , வெல்ஸ்லியுடன் பாதுகாப்பு 
உடன்படிக்கை செய்துகொண்டு , ஹோல்காருக்கு எதிராக 
ஆர் 

ங்கிலேயருக்கு உதவி செய்த ஜெயபுரி அரசர் , நடுச்சந்தி 
யில் விடப்பட்டார் ! பார்லோவின் கொள்கை , கண்டிக்கத் 
தக்கதாயிற்று . ஹோல்காரின் ஆக்கிரமிப்புக்குப் பல சிறு 
நாடுகள் உட்படக்கூடிய நிலை ஏற்பட்டது . 

மறுபடியும் 
மராட்டியருடன் போரிடவேண்டியதும் இன்றியமையாத 
தாயிற்று . மேலும் பார்லோவின் செயல்கள் , பிண்டாரி 
யரின் வலிமைப் பெருக்கத்துக்கும் காரணமாயின . II- ம் 
ஷா ஆலம் , 1806 - ல் இறந்தார் . அவருக்குப்பின் அவர் 
மகன் 11 - ம் அக்பர் ( 1806-37 ) பட்டமேற்றார் . 


417 


பார்லோ பின்பற்றிய கொள்கை மாளவத்திலும் 
இராசபுதனத்திலும் குழப்பம் விளைத்தது . ஆனால் அவரு 
டைய உறுதி , ஐதராபாத்தில் ஆங்கிலேயரின் நிலைமையை 
வலிமைப்படுத்தியது . சிகந்தர் ஜா ( நிஸாம் அலியின் மக 
னார் ) , ஹோல்காருடனும் சிந்தியாவுடனும் ஆங்கிலேய 
ருக்கு எதிராகச் சூழ்ச்சி செய்தார் ; பிரிட்டிஷாரை ஆத 
ரித்த மீர் ஆலம் என்ற பிரதம அமைச்சரைத் துன்புறுத்தி 
னார் . பார்லோ , ஐதராபாத்தின் செய்திகளில் தலையிட்டு , 
மீர் ஆலத்தை மறுபடியும் அதிகாரத்தில் அமர்த்தினார் . 
பஸ்ஸின் உடன்படிக்கையில் ஒரு சிறிய மாறுதலைக்கூட 
செய்ய பார்லோ மறுத்துவிட்டார் . பேஷ்வாவுக்கு அனு 
கூலமாக அவ்வுடன்படிக்கையை மாற்ற வேண்டுமென் 
பது இயக்கு நர்கள் விருப்பம் . ஆனால் அதையும் கவர்னர் 
ஜெனரல் பொருட்படுத்தவில்லை . இவ்வாறு ஐதராபாத்தி 
லும் பூனாவிலும் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை நிலைபெறச் 
செய்ய பார்லோ முயன்றார் . அவராட்சியில் கம்பெனியின் 
நிதி நிலைமை சீர்திருந்தியது . பணம் , மிகுதியாகச் சேர்ந் 
தது . பூரி ஜகன்னாதர் கோயில் - அங்கே இருந்த 
300 நடனப் பெண்டிர் உட்பட , - பார்லோவின் ஆட்சிக்கு 
உட்பட்டிருந்ததால் அவருக்கு மிகுந்த வருமானம் கிடைத் 
தது . யாத்திரை வரியை 

மீண்டும் விதித்தும் அவர் 
பொருள் பெற்றார் . அவருடைய கொள்கையை இயக்கு 
நர்கள் கண்டித்தனர் ; ஆனால் மேற்பார்வைக் குழுவினர் 
ஆதரித்தனர் . 


27 


பகுதி 13 


வேலூரில் புரட்சிக்கலகம் ( 1806 ) 


1806 - ம் ஆண்டு ஜூலை மாதத்தில் வேலூரில் ( வட 
ஆர்க்காடு மாவட்டம் ) ஐரோப்பியரை எதிர்த்து இந்தியச் 
சிப்பாய்கள் கலகமிட்டனர் . அவ்வமயம் வில்லியம் பெண் 
டிங்க் பிரபு சென்னைக் கவர்னராக இருந்தார் . அவருடைய 
ஒப்புதலைப் பெற்று சென்னைப் படைத்தலைவர் சர் ஜான் 
கிரேடக், சிப்பாய்கள் மேற்கொள்ள வேண்டிய சில புதிய 
விதிகளை நிறைவேற்றினார் ( 1805 - 6 ) . அவை சிப்பாய் 
களின் மத உணர்ச்சிகளைப் புண்படுத்தும் முறையில் 
இருந்தனவாம் . எடுத்துக்காட்டாக , நெற்றியில் திருநீறு 
பூசிக்கொள்ளுதல் , போன்ற சமயச் சின்னங்களைச் சில 
காலங்களில் சிப்பாய்கள் கைவிடும்படி கட்டாயப்படுத்தப் 
பெற்றனர் ; காதணிகளும் தடை செய்யப் பெற்றன . சிப் 
பாய்கள் , ஒரு தனிப்பட்ட வகையில் மீசையைக் கோலஞ் 
செய்து கொள்ளுமாறும் , ஐரோப்பியரின் தொப்பி போன்ற 
தலைப்பாகை ஒன்றை அணிந்து கொள்ளுமாறும் , வற் 
புறுத்தப் பெற்றனர் . புதிய விதிகள் , சிப்பாய்களைக் 
கிறித்தவராக்குவதற்கான ஒரு முயற்சி என்று பலர் கருதி 
னர் . அவ்வமயம் வேலூரில் இருந்த திப்புவின் குமாரர்களு 
டைய உதவியுடன் முகம்மதியர் ஆட்சியை மீண்டும் 
நிறுவச் சிப்பாய்கள் முயன்றதாகக் கிரேடக் கூறினார் . 
ஆனால் , கலகத்துக்குக் காரணம் மேலே கூறிய விதிகள் 
தான் என்று சர் தாமஸ் மன்றோ விளக்குகிறார் . புரட்சிக் 
கலகத்தில் நூற்றுவருக்கு மேற்பட்ட ஐரோப்பியர் கொல் 
லுண்டனர் . விரைவில் தளபதி ஜில்லெஸ்பியின் தலைமை 
யில் ஆர்க்காட்டிலிருந்து உதவிப் படை சென்றது . 300 - க்கு 
மேற்பட்ட கலகக்காரர்கள் கொலையுண்டனர் . எதிர்ப்புக்குக் 
காரணமாயிருந்த புதிய விதிகள் நீக்கப்பட்டன . திப்பு 
வின் குடும்பத்தினரை ஆங்கிலேயர் கல்கத்தாவுக்கு 
அனுப்பினர் சென்னைக் கவர்னரும் படைத் தலைவரும் 


419 


இங்கிலாந்துக்குத் திரும்ப அழைக்கப்பெற்றனர் ( 1807 ) , 
மக்களின் மத உணர்ச்சிகளை மதித்து நடக்கவேண்டியது 
இன்றியமையாதது என்பதை பார்லோ , வேலூர் கலகத் 
துக்குப் பிறகு உணர்ந்தார் . இவர் வங்காளத்தில் செராம் 
பூர் கிறித்தவ மதபோதகர்களின் செயல்களுக்குச் சில 
தடைகளை விதித்தார் . 1806 - ம் ஆண்டுக் கலகம் , 1857 - ம் 
ஆண்டு இந்தியக் கிளர்ச்சிக்கு ஒரு 

ஒரு முன்னோடியாக 
அமைந்தது . 


பகுதி 14 


தாக்கிப் 


மிண்டோ ( 1807-13) வாழ்க்கையின் 

முற்பகுதியும் கொள்கையும் 
வாழ்க்கையின் முற்பகுதி : சர் கில்பர்ட் எலியட் , 
என்னும் மிண்டோ எர்ல் கோமான் 1751 - ல் பிறந்தவர் ; 
சிறந்த கல்வி அறிவு பெற்றவர் ; தெளிந்த , நடுத்தரமான 
கொள்கைகளை உடையவர் ; பர்க்குடன் இணைந்து வாரன் 
ஹேஸ்டிங்ஸின்மீது துரோகக் குற்றஞ்சாட்டியவர் ; சர் 
எலிஜா இம்பேயைக் 

காமன்ஸ் சபையில் 
பேசியவர் ; 1806 - ல் இவர் மேற்பார்வைக் கழகத்தின் 
தலைவரானார் . பார்லோ , இயக்குநர்களின் ஆதரவைப் 
பெற்றிருந்தபோதிலும் அக்காலத்துப் பிரதம அமைச்சர் , 
வெல்ஸ்லியின் கொள்கையைப் பின்பற்றக்கூடிய ஒரு 
வரைக் கவர்னர் ஜெனரலாக்க விரும்பினார் . அமைச்சர் 
சபை , லாடர்டேல் என்பாரை ஆதரித்தது . லாடர்டேல் , 
தடையற்ற வாணிகத்தை விரும்பியவர் . ஆதலால் இயக்கு 
நர்கள் அவரை விரும்பவில்லை . இறுதியில் மிண்டோ 
பிரபு , தாமே கவர்னர் ஜெனரல் பதவியை ஏற்க இசைந்த 
வுடன் முதலில் இருந்த சச்சரவு முடிவுற்றது . மிண்டோ , 
1807 - ம் ஆண்டு ஜூலை மாதம் கல்கத்தாவுக்கு வந்து 
சேர்ந்தார் . பார்லோ மறுபடியும் ஆலோசனைக் குழுவின் 
உறுப்பினரானார் . 


கொள்கை : தலையிடாக் கொள்கையைப் பின்பற்ற 
வேண்டுமென்ற கட்டளையைப் பெற்றே 

மிண்டோ 
இந்நாட்டுக்கு வந்தார் . ஆனால் முழு அளவுக்கு அக் 
கொள்கையைக் கடைப்பிடிப்பதென்பது இயலாத செயல் 
என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார் . 
தலையிடாமை முறைக்குத் தீங்கு இல்லாமலும் இந்நாட்டில் 
பிரிட்டிஷ் நலங்களுக்குக் கேடு வராமலும் செயலாற்ற 
முற்பட்டார் . பொதுவாக அவர் ஆட்சி அமைதியானதா 


ஆகவே 


421 


யிருந்தது . சுற்றரண் காப்புக்கொள்கையைப் பயனற்ற 
தாக்கும் வகையில் இந்தியாவில் அரசியல் நிகழ்ச்சிகள் 
ஏற்பட்டிருந்ததை அவர் அறிந்துகொண்டார் . எனினும் 
அக்கொள்கையை வன்மையாக எதிர்த்துச் செயலாற்றும் 
எண்ணம் அவருக்கில்லை . அவர் , பாரசீகம் , ஆப்கானித் 
தானம் , பஞ்சாபு , ஆகிய நாடுகளுக்குத் தூதுக்குழுவினரை 
அனுப்பினார் ; மொரீஷஸுக்கும் ஜாவாவுக்கும் படைகளை 
அனுப்பினார் ; இரஞ்சித்சிங்குடன் அமிருதசரஸில் உடன் 
படிக்கை செய்துகொண்டார் ; ஆனால் அது பாதுகாப்பு 
முறை உடன்படிக்கை அன்று . இந்தியாவில் ஆங்கில 
ஆட்சியின் தொடக்ககாலத்தில் சிறப்புடையதாயிருந்த 
ஒரு 

கொள்கையை 19 - ம் நூற்றாண்டில் பின்பற்றுவ 
தென்பது எளிதாக இல்லை . ஆகவே பல இடையூறுகளும் 

நக் 
கிடையே தான் மிண்டோ , பழைய 

கொள்கையை 
அடியோடு அழிவுறாமல் காப்பாற்றிவந்தார் . பிரெஞ்சுக் 
காரரால் ஏற்பட்ட அச்சம் அவர் காலத்திலும் தொடர்ந்து 
வந்தது . நெப்போலியன் , 1807 - ல் ஐரோப்பாவில் சிறப் 
பான ஆதிக்கம் பெற்ற பேரரசராக விளங்கினார் . அவ் 
வமயம் , இந்தியாவின்மேல் பிரெஞ்சுக்காரர் படையெடுக் 
கக்கூடும் என்ற அச்சம் மிண்டோவுக்கு இருந்தது . ஆத 
லால் அவர் , பாரசீக ஷாவுடன் உடன்பாடு செய்துகொள்ள 
ஜான் மால்கம் என்பாரை தெஹிரானுக்கு அனுப்பினார் . 
இங்கிலாந்திலிருந்தும் பாரசீகத்துக்கு அரசியல் தூதர் 
சென்றிருந்தார் . அவர் 1809 - ல் பாரசீகத்துடன் ஒரு 
உடன்படிக்கை செய்துகொண்டார் . அதன்படி , தம் நாட் 
டின் வழியாக எந்த ஐரோப்பியப் படையும் செல்லாவண் 
ணம் தடுப்பதாக ஷா வாக்குறுதி அளித்தார் . கைம்மாறாக 
பாரசீகத்தை யாராவது எதிர்த்தால் ஆங்லேயர் ஷாவுக்கு 
உதவ உடன்பட்டனர் . 1808 - ல் , மிண்டோ , காபூலுக்கு 
எல்பின்ஸ்டன் என்பாரை அனுப்பினார் . ஆனால் அவர் 
ஷா ஷஜாவைப் பெஷாவரிலேயே கண்டுவிட்டார் . இரு 
வரும் 1809 - ல் உடன்படிக்கைசெய்து கொண்டனர் . ஆங் 
கிலேயருக்குப் பகையாக ஆப்கானித்தானத்தின் வழியாக 
எப்படை வந்தாலும் தடுத்துவிடுவதாக ஷா ஷூஜா ஒப் 


422 


புக்கொண்டார் . ஆனால் அந்த ஷாவே விரைவில் தமது 
பட்டத்தை இழந்து அலைய வேண்டியதாயிருந்தபடியால் 
அவ்வுடன்படிக்கையால் பயனெதுவும் ஏற்படவில்லை . 
பிரெஞ்சுக்காரரைப் பற்றிய மிண்டோவின் அச்சம் மேலும் 
இரண்டு உடன்படிக்கைகள் செய்துகொள்ள அவரைத் 
தூண்டியது . அவற்றில் ஒன்று , சிந்து அமீர்களுடன் 
செய்துகொண்ட உடன்படிக்கை ; மற்றொன்று 1809 - ல் 
இரஞ்சித்சிங்குடன் ஏற்பட்டது . 1810 - ல் ஐரோப்பாவின் 
அரசியல் நிலையில் மாறுதல் ஏற்பட்டது . பிரெஞ்சுக்காரர் 
இந்தியாவின்மேல் படையெடுக்கக்கூடிய நிலையில் இல்லை 
என்பது தெளிவாயிற்று . ஆதலால் மேலே கூறிய உடன் 
படிக்கைகளில் இறுதியாக உள்ளதைத்தவிர மற்றவை , 
செயல்முறைக்கு வரவில்லை . எனினும் இவை மிண்டோ 
வின் அரசியல் திறமையைக் காட்டுகின்றன . 


பகுதி 15 


அமிருதசரஸ் உடன்படிக்கை ( 1809 ) 
சீக்கியத் தலைவர் இரஞ்சித்சிங் , சட்லெஜ் ஆற்றுக்கு 
மேற்கேயுள்ள நாடுகளைத் தம் ஆட்சிக்கு உட்படுத்தியிருந் 
தார் . 1806 - ல் அவர் லூதியானாவைக் கைப்பற்றினார் . 
சட்லெஜின் கிழக்கில் உள்ள நாடுகளையும் கவர்ந்து ஒரு 
தேசிய இராச்சியத்தைத் தோற்றுவிக்க வேண்டுமென்பது 
அவருடைய குறிக்கோளாயிருந்தது . 1806 - ல் லாகூரில் 
அவருடன் ஆங்கிலேயர் செய்து கொண்ட உடன்படிக்கை 
யைப் பற்றி முன்னர்க் குறிப்பிட்டோம் . அது சீக்கிய இராச் 
சியத்தின் கிழக்கெல்லையைத் தெளிவாகக் குறிப்பிடவில்லை. 
தாம் சட்லெஜின் கிழக்கிலும் தமது அதிகாரத்தைச் 
செலுத்தமுடியும் என்றே இரஞ்சித்சிங் நம்பியிருந்தார் . 
1808 - ல் கீழ்ப்பகுதி சீக்கியர் மிண்டோவிடம் முறையிட்ட 
னர் . இரஞ்சித்சிங் பிரெஞ்சுக்காரருடன் இணைந்துக்கொள் 
ளாமலிருக்க வேண்டுமென்றே எண்ணம் மிண்டேடாவுக்கு 
இருந்தது . அதே சமயத்தில் தம்மிடம் முறையிட்டுக் 
கொண்ட கீழ்ப்பகுதி சீக்கிய நாட்டினருக்குப் பாதுகாப்பு 
அளிக்கவேண்டியதும் இன்றியமையாததாயிருந்தது . அந் 
நிலையில் 1808 - ல் சார்லஸ் மெட்காஃபை அவர் இரஞ்சித் 
சிங்கிடம் அனுப்பினார் . நீண்டகாலம் உடன்படிக்கை முன் 
னேற்பாட்டுப் பேச்சுக்கள் 

நடந்தன . ஐரோப்பாவில் 
இருந்த அரசியல் நிலையை அவ்வப்போது அறிந்துவந்த 
மிண்டோ , நெப்போலியன் ஸ்பெயினில் பல இடையூறு 
களைப் பெற்றுவந்தார் என்பதைத் தெரிந்துகொண்டு , 
இரஞ்சித்சிங்குக்கு எளிதில் இணங்காமல் தமது நிபந் 
தனையை வற்புறுத்தினார் . முடிவில் 1809 - ல் அமிருதசரஸ் 
உடன்படிக்கை நிறைவேறியது . இவ்வுடன்படிக்கைக் 
கூறுகள் பதினைந்தே வரிகளைக் கொண்டது . பிற்காலத்தில் 
சிறிதும் மீறப்படவில்லை என்ற சிறப்பு அதற்கு உரியது . 
அதன்படி இரஞ்சித்சிங் தம் செயல்கள் அனைத்தையும் 


424 


சட்லெஜின் மேற்கிலேயே அடக்கிக்கொள்ள உடன்பட் 
டார் . கம்பெனியுடன் ஒத்த நிலை அவருக்குக் கிடைத் 
திருந்தது . அவர் தாம் சாகும்வரை தாம் கொடுத்த வாக் 
குறுதியைக் காப்பாற்றினார் . அமிருதசரஸ் உடன்படிக்கை, 
வெல்ஸ்லி , ஹேஸ்டிங்ஸ்பிரபு 

ஆகியோரின் 

கொள் 
கைக்கு மாறான தாயும் பழைய முறையை ஒட்டியதாகவும் 
இருப்பது நோக்கத்தக்கது . இரஞ்சித்சிங்கின் பேரவா 
நிறை வேறுவதற்கு அவ்வுடன்படிக்கை பெரிதும் தடை 
ஆயிற்று . ஆயினும் அவர் ஆங்கிலேயருடன் பகைமை 
கொள்வதை விரும்பவில்லை. அச்செயல் அவரது கூர்ந்த 
அரசியல் அறிவைக் காட்டுகிறது . 


* 


102 , பக் . 185.6 


பகுதி 16 


மத்திய இந்தியா ; இராசபுதனம் 
ஆங்கிலேயர் தலையிடுதல் : மிண்டோ பிரபுவின் 
ஆட்சியின் முற்பகுதியில் பண்டல்கண்டில் குழப்பம் 
மேலிட்டது . 1803 - ம் ஆண்டிலே பேஷ்வா, கம்பெனி 
யாருக்குப் பண்டல்கண்டில் சில மாவட்டங்களைக் கொடுத் 
தார் என்பது ஈண்டு நினைவுகூரத்தகும் . குழப்பம் 
காரணமாக மிண்டோ 1807 - ல் தம் கருத்தை அப்பகுதியில் 
செலுத்த வேண்டியதாயிற்று . அவர் கலகக்கார இராச 
புத்திரத் தலைவர்களை எளிதில் தோற்கடித்து , அஜைகார் 
கலிஞ்சர் என்ற கோட்டைகளைக் கைப்பற்றிக்கொண்டார் . 
உரிமைவாய்ந்த பட்டாணியத் தலைவரான அமீர்கான் 
என்பார் , தமக்கென ஒரு இராச்சியத்தை அமைத்துக் 
கொண்டிருந்தார் . அவர் ஜஸ்வந்தராவ் ஹோல்காரின் 
நண்பராவர் . பான்ஸ்லேயின் நாடுகளை அவர் தாக்கி வந் 
தார் ; 1809 - ல் ஜபல்பூரையும் கைப்பற்றிச் சூறையாடினார் . 
பான்ஸ்லேயுக்கு உதவி செய்யவேண்டிய கடப்பாடு 
ஆங்கிலேயருக்கு இல்லை . மேலும் அமீர்கான் , ஆங் 
கிலேயருடன் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்த 
ஹோல்காரின் பிரதிநிதியெனச் செயலாற்றி வந்தார் . 
நிலைமை அவ்வாறிருந்தும் மிண்டோ , பான்ஸ்லேயுக்கு 
உதவி அனுப்பினார் . அதன் விளைவாக , பான்ஸ்லே , 
அமீர்கானை இருமுறைகள் தோற்கடித்தார் . கவர்னர் 
ஜெனரலின் அச்செயல் ஹோல்காருக்கும் ஆங்கிலேயருக் 
கும் பகைமையை உண்டாக்கவில்லை ; அவ்வமயம் மற் 
றொரு மராட்டியப் போரையும் தோற்றுவிக்கவில்லை . 

கிருட்டினகுமாரியின் துயரநிகழ்ச்சி : ( 1810 ) இராச 
புத்திர அரசர்கள் தமது பொதுப் பகைவருக்கு எதிராக 
ஒன்று சேர இயலவில்லை. அவர்கள் உதயபுரி ராணாவின் 
மகளாகிய கிருட்டினகுமாரி என்ற பேரழகியை அடை 
வதற்காகத் தமக்குள்ளேயே போரிட்டு வலிமை குன்றி 


426 


யிருந்தனர். அவள் பொருட்டு 1807 - ம் ஆண்டின் 
தொடக்கத்தில் ஜோதிபுரி அரசருக்கும் ஜெயபுரி அரச 
ருக்குமிடையே போர் நிகழ்ந்தது . முதலில் ஜோதிபுரி 
அரசர் பீம்சிங் அப்பெண்மணியை மணந்துகொள்வது 
என்று உறுதி செய்யப்பட்டிருந்தது . ஆனால் அவர் 
இறந்துவிட்டார் . பிறகு அப்பெண்ணைச் ஜெயபுரியின் 
ஜகத்சிங் மணந்துகொண்டார் . பிறகு ஜோதிபுரியின் 
மன்னராக அமர்ந்த மான்சிங் , கிருட்டினகுமாரி தமக்கே 
உரியவள் என்று வாதிட்டார் . அரியணையைப் பொறுத்தே 
முதலில் திருமண உறுதி செய்யப்பட்டதென்றும் அதை 
மாற்றக்கூடாது என்றும் தாமே , பீம்சிங்கின் இடத்தில் 
அமர்ந்திருப்பதால் அப்பெண்ணைத் தாம் அடைவதுதான் 
முறையானது என்றும் அவர் சச்சரவிட்டார் . அதன் 
விளைவாக ஏற்பட்ட போரில் இராசபுத்திர நாடுகளும் வேறு 
சில அரசுகளும் கலந்து கொண்டன . முடிவில் மான்சிங் 
தோல்வியுற்றார் . அந்நிகழ்ச்சிகளை யெல்லாம் கண்ட 
கிருட்டின குமாரி , அவளுடைய தந்தை கூறியபடி , நஞ்சு 
அருந்தி மாண்டாள் . பெற்றெடுத்த தந்தையே தம் 
மகளை நஞ்சுண்ணுமாறு செய்தார் ! அவளுக்கு அப் 
பொழுது 

அத்துயர நிகழ்ச்சி உதயபுரி 
இராணாவின் புகழையும் குறைத்தது . கிருட்டினகுமாரி , 
கிரேக்க ஹெலனைப் போல , தனது குலத்துக்கும் எதிரி 
களின் குலத்துக்கும் கூற்றமாயினள் . 

ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கார் : ஆங்கிலேயருடைய 
பெரிய பகைவரான ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கார் 1806 - ல் 
அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டபின் 
பைத்திய வெறிகொண்டு உறவினரையும் உடன் பிறந் 
தாரையும் கொன்று தள்ளினார் , 1811 - ல் அவர் இறந்தார் . 
முடிவில் அவர் தோல்வியுற்ற போதிலும் அவருடைய 
வீரமும் விடாமுயற்சியும் போற்றத்தக்கன . அவருக்கு 
முறையற்ற வகையில் பிறந்த மால்ஹர்ராவ் II என்பாரை 
அவருடைய காமக் கிழத்தியான துளசிபாய் வளர்ப்புப் 
பிள்ளையாகக்கொண்டார் , ஜஸ்வந்தின் சாவுக்குப்பின் 
மால்ஹர்ராவ் ( 4 - வயதுக்குழந்தை ) பட்டமேற்றார் . 


வயது 16 . 


பகுதி 17 


திருவாங்கூர் , சென்னை , புரட்சிக்கலகங்கள் 


திருவாங்கூர் ( 1809-9): திப்பு , திருவாங்கூரைத் தாக் 
யகிதால் ( 1790 ) மூன்றாவது மைசூர்ப் போர் தொடங்கியது 
என்பதை நாமறிவோம் . 1795 - ல் ஆங்கிலேயர் திருவாங் 
கூர் அரசருடன் ஒரு உடன்படிக்கை செய்துகொண்டனர் . 
அதன்படி அந்நாட்டில் நிறுவப்பட்டிருந்த பிரிட்டிஷ் 
படையின் செலவுக்கு அரசர் ஆங்கிலேயருக்குப் பணம் 
கொடுக்க வேண்டும் ; அத்தொகை , ஆண்டுக்கு 8 லட் 
சம் ரூபாய் என்று 1805 - ல் முடிவு செய்யப்பட்டது . திரு 
வாங்கூர் திவான் வேலுத்தம்பி ஆங்கிலேயருடன் கருத்து 
வேற்றுமை கொண்டிருந்தார் . அவர்களிடம் அவருக்கு 
வெறுப்பும் இருந்தது . 1809 - ல் அவர் ரெஸிடெண்ட் 
மெக்காலேயை , கொச்சியில் தாக்கி அவரை விரட்டினார் . 
கலகம் மூண்டது . மலபாரிலிருந்த ஆங்கிலப் படைவீரர் 
கள் , கொல்லத்திலும் வேறுசில இடங்களிலும் இருந்த 
திருவாங்கூர்ப் படையினரை முறியடித்தனர் . 1810 - ம் 
ஆண்டின் தொடக்கத்தில் ஏறத்தாழ 30 ஐரோப்பியப் 
போர்வீரர்களும் ஒரு 

அலுவலாளரும் ஆலப்புழையில் 
கொல்லுண்டனர் . சென்னையிலிருந்து சென்ற ஆங்கிலப் 
படை திருவாங்கூர் காவல் வரிசைகளைக் கைப்பற்றியது . 
மலபார்ப் படைத்தலைவர் சேம்பர்ஸ் திருவனந்தபுரத்தை 
நோக்கி முன்னேறிச் சென்றார் . வேலுத்தம்பி தற்கொலை 
புரிந்து கொண்டார் . 


சென்னைப் படைக்கலகம் ( 1809 ) : கவர்னர் ஜெனர 
லாக இருந்த பார்லோ 1807 - ம் ஆண்டின் முடிவில் 
சென்னைக் கவர்னராகப் பணியேற்றார் . அவர் தமது 
இயல்பினாலும் செயல்களாலும் மக்கள் தம்மை வெறுக்கு 
மாறு செய்துகொண்டார் . அரசியலாரின் செலவுகளைக் 
குறைக்க அவர் சில திட்டங்களை வகுத்தார் . இராணுவ 


428 


அதிகாரிகள் , கூடாரக் குத்தகைகள் மூலம் மாதந்தோறும் 
குறிப்பிட்ட வருவாயைப் பெற்றுவந்தனர் . அக்குத்தகை 
முறையைக் கவர்னர் நீக்கினார் . அச்செயலை இராணுவ 
அலுவலர் எதிர்த்தனர் . பார்லோவும் அவர்கள் மீது 
கடும் நடவடிக்கைகளெடுத்தார் ; சில அலுவலரை நீக்கினார் . 
இதனால் படைத்துறை அலுவலர் கலகம் மசூலிப்பட்டினத் 
தில் தொடங்கி வேறு பல இடங்களுக்குப் பரவியது . 
கலகத்தை அடக்குவதில் கவர்னர் உறுதியுடன் ஈடு 
பட்டார் ; கலகக்காரருக்குப் பணிந்து போவதை அவர் 
விரும்பவில்லை. அந்நிலையில் மிண்டோ சென்னைக்கு 
வந்து கலகத்தை அடக்கும் பணியில் ஈடுபட்டு வெற்றிப் 
பெற்றார் . இக்கலகத்தைப் பற்றி இங்கிலாந்தில் நீண்ட 
விவாதம் நடந்தது . முடிவில் 1813 - ல் பார்லோ திரும்ப 
அழைக்கப்பட்டார் . 


பகுதி 18 
கடல் கடந்த படையெழுச்சிகள் 
மிண்டோவின் ஆட்சிக்காலத்தில் இந்தியாவிலிருந்து 
ஆங்கிலப்படைகள் , கடல் கடந்து சென்று சில சிறப்பான 
வெற்றிகளைப் பெற்றன. 1809 - ல் சென்னையிலிருந்து ஒரு 
படை புறப்பட்டு சீனாவில் காண்டனுக்கு அருகில் இருந்த 
போர்ச்சுகீசியப் பகுதியைக் கைப்பற்றியது . 

ஆனால் 
சீனர் அச்செயலை வன்மையாக எதிர்த்த காரணத்தால் 
அப்படை இந்தியாவுக்குத் திரும்பிவிட்டது . பிரெஞ்சிய 
ருக்குரிய போர்பன் , மொரீஷஸ் தீவுகளில் தனி மனிதர் 
களின் போர்க்கப்பல்கள் கூடின . 

ஆங்கிலேயரின் 
வாணிகத்துக்கும் அதனால் இடையூறு ஏற்பட்டது . அத 
னால் இந்திய அரசியலார் இங்கிலாந்தின் உதவியையும் 
பெற்று அத்தீவுகளைத் தாக்கினர் . பல பெரும் இடையூறு 
களுக்குப் பிறகு 1810 - ல் ஆண்டின் முடிவில் அவற்றைக் 
கைப்பற்றினர் . அடுத்தபடியாக , டச்சுக் கிழக்கிந்தியத் 
தீவுகள் நெப்போலியனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந் 
தன . சென்னையிலிருந்து சென்ற ஒரு படை அம்பாய்னா 
வைக் கைக்கொண்டது ( 1810 - ல் ) . நறுமணத் தீவுகளும் 
ஆங்கிலேயருக்கு அடங்கின . 1811 - ல் மிண்டோவும் 
சென்னைப் படைத்தலைவரும் ஜாவாவில் உள்ள படேவியா 
வுக்குச் சென்று அதைத் தம்மடிப்படுத்தினர் . வேலூர்க் 
கலகத்தை 

ஜில்லெஸ்பி , படேவியாவுக்கு 
அண்மையிலுள்ள கார்னீலிஸ் கோட்டையைத் தாக்கினார் . 
விரைவில் ஜாவாவும் அதைச்சார்ந்த நாடுகளும் ஆங்கி 
லேயரின் கீழ் வந்தன . ஆனால் நெப்போலியன் போர் 
களை முடிவுறச் செய்த உடன்படிக்கைப்படி போர்பன் 
தீவை , பிரெஞ்சியர் மீண்டும் பெற்றனர் . கிழக்கிந்தியத் 
தீவுகளிலிருந்த பிரெஞ்சுப் பகுதிகளும் ஜாவாவும் டச்சுக் 
காரருக்குக் கொடுக்கப்பட்டன . மொரீஷஸ் மட்டுமே 
ஆங்கிலேயர் வசம் தங்கியது . 


அடக்கிய 


பகுதி 19 


பிண்டாரிப் பேரிடர் 


பிண்டாரியரின் அட்டூழியச் செயல்கள் : பிண்டாரி 
என்ற சொல் , பெந்தா ( வைக்கோல் கட்டு ) அல்லது 
பிண்டா ( குடிவகைகளில் ஒன்று ) என்பதினின்று தோன் 
றியதாகக் கருதப்படுகிறது . 

வைக்கோல் போர்கள் , 
பயிர்கள் முதலியவற்றைக் கொள்ளையடிக்கும் கூட்டத் 
தினரே பெந்தாரியர் என்று கூறுவர் சிலர் . பிண்டா 
வை உட்கொள்பவர்கள் என்றும் வேறொரு வகையாக 
விளக்கம் கூறலாம் . அவர்கள் கொள்ளையடிப்பதையே 
குலத்தொழிலாகக் கொண்டவர்கள் ; 18 - ம் நூற்றாண்டில் 
மராட்டியப் படையில் சேர்ந்திருந்தனர் . ஹோல்காரும் 
சிந்தியாவும் அவர்களைத் தமது படைகளில் அமர்த்தி 
யிருந்தனர் . இந்து , முஸ்லிம் பிரிவுகள் பலவற்றி 
னின்றும் சேர்க்கப்பட்ட மக்கள் , பிண்டாரியர் கூட்டத்தில் 
காணப்பெற்றனர் . நீக்கப்பட்ட போர்வீரர்கள் , வேலை 
யில்லா தவர் , குற்றவாளிகள் , வாங்கிய கடனைத் திருப்பித் 
தரமுடியாதவர்கள் முதலிய பல்வேறு 

பல்வேறு வகையினரும் 
மேலும் மேலும் சேர்ந்ததால் பிண்டாரியரின் எண்ணிக்கை 
பெருகியது . அவர்களில் பெரும்பான்மையினர் குதிரை 
வீரர்களாயிருந்தனர் . அதனால் அவர்கள் விரைவில் 
எங்கும் செல்லமுடிந்தது . தீங்கிழைத்துவிட்டுத் தப்பி 
ஓடவும் முடிந்தது . ஏறத்தாழ 4000 அல்லது 5000 
பிண்டாரியர் கூட்டமாகச் சேர்ந்து சென்று கொள்ளைகளை 
நிகழ்த்துவது வழக்கம் . அவர்கள் விளைத்துவந்த அழிவு 
பாடுகளை அளவிட்டுக் கூறமுடியாது . மக்களைச் சித்திர 
வதை செய்தனர் ; பெண்டிரை இழிவுபடுத்திக் கொன் 
றனர் ; பெற்றோர் முன்னிலையில் குழந்தைகளைக் கொலை 
புரிந்தனர் ; தாம் எடுத்துச்செல்ல முடியாத பொருள்களை 
அழித்தனர் ; வீடுகளைத் தீக்கிரையாக்கினர் . பிண்டாரியப் 
பெண்டிரும் கொடுமை இழைக்கத் தயங்கியதில்லை .. 


431 


14 


“ பிண்டாரியர் , ஆடவர்மீதும் பெண்டிர் மீதும் இழைத்த 
தாக அறியப்படும் அட்டூழியங்களை நம்பவே முடியவில்லை. 
அவர்களது முன்னேற்றம் அழிவுபாட்டின் முன்னேற்ற 
மாகும் . அவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுத் துன்புற் 
றோர் தமது பிழைப்பைக் கருதி அவர்களுடனேயே 
சேர்ந்தனர் . இதனால் பிண்டாரியரின் தொகை மேலும் 
மேலும் பெருகியது . * கம்பெனியார் வெல்ஸ்லியின் 
கொள்கைப்படி 

செய்துகொண்ட பாதுகாப்புமுறை 
உடன்படிக்கைகள் , ஆயிரக்கணக்கான போர்வீரர்கள் 
உள் நாட்டுப் படைகளினின்று நீக்கப்படுவதற்குக் காரண 
மாயின என்று பார்த்தோம் . அவ்வாறு நீக்கப்பெற்ற 
வீரர்கள் பிண்டாரியக் கூட்டத்தைச் சேர்ந்தனர் . தலை 
கொய்வதையே தம் தனிச்சிறப்புரிமையாகக் கொண்ட 
அத்தீயோர் தலையிடாக் 

கொள்கை 

நிலவிய 
காலத்தில் தமது வலிமையைப் பெருக்கிக்கொண்டதில் 
வியப்பில்லை . பட்டாணியக் கொள்ளைக்காரர்களும் அவர் 
களுடன் இணைந்தனர் . சிந்தியாவும் ஹோல்காரும் அவர் 
களுடன் கூட்டுறவு அமைத்துக்கொண்டதும் குறிப்பிடத் 
தக்கது . அவர்கள் யாவரும் புரிந்த செயல்கள் மத்திய 
இந்தியாவையும் இராசபுதனத்தையும் குழப்பத்தின் உறை 
விடங்களாக்கின . பிண்டாரியர் , கம்பெனியாருக்கு உரிய 
மீர்ஸாப்பூர் மாவட்டத்தையும் ( உ.பி. ) தென் பீஹாரையும் 
முதன்முதலாக 1812 - ல் தாக்கிக் 

கொள்ளையிட்டனர் . 
அவர்களுடைய கொடுமைகளைப்பற்றி மிண்டோ , இயக்கு 
நர்களுக்கு எழுதி அவர்களைத் திட்டமிட்டு அடக்க வேண்டி 
யதன் இன்றியமையாமையை உணர்த்தினார் . ஒரு புதிய 
கொள்கையை உருவாக்கி அவர்களை அழிக்க வேண்டு 
மென்றும் அறிவித்தார் . 


கடற்கொள்ளை : கடற்கொள்ளைக் கூட்டத்தினரை 
அடக்குவதற்காக , மிண்டோ அரேபியாவின் கடலோரப் 
பகுதிக்குப் 

அனுப்பினார் . அக்காலத்துக்கு 
மட்டும் அவருடைய முயற்சி வெற்றியளித்தது . கோலாப் 


படையை 


* 102 - பக் . 259 . 


434 


உரிமை நீங்கினால் இந்தியருக்கும் தீமை ஏற்படும் ; பிரிட் 
டிஷ் அரசியலமைப்புக்கும் தீமை உண்டாகும் என்று 
1812 - ல் கம்பெனியார் வற்புறுத்திக் கூறினர் . எனினும் 
இறுதியில் தனியுரிமையை எதிர்த்தவர்கள் வெற்றி பெற் 
றனர் . வில்பர்போர்ஸ் கட்சியினர் இந்தியாவில் கிறித் 
தவ சமயப் பரப்புக் குழுவினரின் உரிமைக்காக முயன்று 
வந்தனர் . கம்பெனியாரும் அதன் முன்னாள் பணியாள 
ரும் அம்முயற்சியை எதிர்த்தனர் . அதனால் தீமை விளை 
யும் என்பது அவர் தம் கருத்து . எனினும் அச்சமயப் 
பரப்புக் குழுவினர் சில சலுகைகளைப் பெற்றனர் . 
இந்தியாவில் ஆட்சி முறையைப் பிரிட்டிஷ் மன்னரே 
ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் சிவில் பணித்துறை 
யில் சேருவதற்குத் தேர்வுப் போட்டிகள் அமைக்க வேண்டு 
மென்றும் எழுந்த தீர்மானங்கள் நிறைவேறவில்லை. 
1813 - ல் காமன்ஸ் சபை 13 தீர்மானங்களை நிறைவேற் 
றியது . அவற்றை அடிப்படையாகக்கொண்டு பட்டயச் 
சட்டம் ( 1813 ) உருவாகியது . 


பட்டயச் சட்டம் ( 1813 ) : இச்சட்டம் கம்பெனியின் 
பட்டயத்தை மேலும் 20 ஆண்டுகளுக்குப் புதுப்பித்தது . 
ஆனால் தேயிலை நீங்கலாக உள்ள மற்ற இந்தியப் 
பொருள்களில் வாணிக உரிமை பிரிட்டிஷ் மக்கள் யாவருக் 
கும் கிடைத்தது . சீன வாணிகம் மட்டும் கம்பெனியின் 
தனிஉரிமையாகத் தொடர்ந்து இருந்துவந்தது . இயக் 
குநர்கள் ஆதரிக்கும் செயல்கள் யாவும் மேற்பார்வைக் 
குழுவினர் , அரசர் ஆகியோரின் 

ஆகியோரின் ஒப்புதலைப் பெற 
வேண்டும் . கம்பெனியின் ஆட்சிக்குரிய 

பகுதிகளில் 
பிரிட்டிஷ் அரசரின் ஆதிக்கம் உறுதியாயிற்று . கிறித்தவ 
மதப் பாதிரிகள் சில கட்டுட்பாடுகளுக்கு உட்பட்டுப் 
பிரசாரம் செய்யும் உரிமையைப் பெற்றனர் . ஐரோப்பிய 
மக்களின் நன்மைக்காகக் கல்கத்தாவில் மேற்றிராணியார் 
ஒருவரின் தலைமையில் ஒரு மாதா கோயிலும் எழுந்தது . 
இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய அரசியலார் , இந்திய 
ரின் நலத்தில் கருத்தைச் செலுத்த வேண்டுமென்றும் 


4321 


பூர் அரசரிடமிருந்து மாளவத்தைப் பெறுவதற்காக 
மிண்டோ அவருடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண் 
டார் . வெங்கூர்லாவும் அவருக்குக் கிடைத்தது . கடற் 
கொள்ளையை அடக்க அப்பகுதிகள் பயன்படுமென்பது 
தான் கவர்னர் ஜெனரல் அவற்றைப் பெற்றதன் நோக்க 
மாகும் . 1811 - ல் அப்பகுதிகளின் , தலைவர்களைத் தக்க 
நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுமாறும் செய்தார் . ஆகவே 
1812 - ம் ஆண்டில்தான் இந்தியாவில் பிரிட்டிஷார் கடற் 
கொள்ளையை அழிக்கும் முயற்சியில் போதுமான அள 
வுக்குத் தமது கருத்தைச் செலுத்தலாயினர் . 


பகுதி 20 


பார்லிமெண்ட்டுச் சட்டங்கள் ; பட்டயச் சட்டம் 

( 1813 ) மிண்டோவின் பணிகள் 
பார்லிமெண்ட்டுச் சட்டங்கள் : ( 1797 ; 1800 ) 1793 - ம் 
ஆண்டு பட்டயச் சட்டத்துக்குப் பிறகு பார்லிமெண்ட்டு 
நிறைவேற்றிய சட்டங்களில் 1797 - ம் ஆண்டுச் சட்டமும் 
ஈண்டுச் சிறப்பாகக் குறிக்கத் தக்கன . கம்பெனி அல்லது 
அதன் இந்திய அரசியலாரின் அனுமதியின்றி ஆங்கி 
லேயர் இந்தியச் சிற்றரசர்களுக்குக் கடன் கொடுப்பதை 
1797 - ம் ஆண்டுச் சட்டம் தடை செய்தது . தலைமை நீதி 
மன்றத்தின் , கீழ்ப்பதவி முறைவர்களின் எண்ணிக்கை 
யையும் அச்சட்டம் குறைத்தது . சென்னையில் தலைமை 
நீதிமன்றம் அமைவதற்கு 1800 - ம் ஆண்டுச் சட்டம் அதி 
காரம் வழங்கியது . 
பார்லிமெண்ட்டின் 

விசாரணை : வெல்ஸ்லியின் 
கொள்கையின் விளைவாகக் கம்பெனிக்குப் பொருள் வகை 
யான இடையூறுகள் ஏற்பட்டன . ஆதலால் காமன்ஸ் 
சபை , இந்தியச் செய்திகளை விசாரிப்பதற்காக ஒரு 
பொறுக்குக் குழுவை அமர்த்தியது . அக்குழு 1808 முதல் 
நான்கு ஆண்டுகள் விசாரணை நடத்திய பிறகு 1812 - ல் 
அறிக்கை வெளியிட்டது . இந்திய நிலவரித் திட்டங்கள் , 
நீதிமுறை , காவல் ஏற்பாடுகள் முதலியவற்றைத் தெளி 
வாக அறிய அவ்வறிக்கை ஒரு சிறந்த சான்றாக 
அமையும் . கம்பெனியின் இந்திய வாணிகத் தனிச்சிறப் 
புரிமை ஒழிய வேண்டும் என்ற தீர்மானத்தைக் கம்பெனி 
யார் கடுமையாக எதிர்த்தனர் . தடையின்றி ஐரோப்பியர் 
இந்தியாவில் நுழைந்து வாணிகம் செய்தால் முடிவில் 
இந்தியாவையே ஆங்கிலேயர் இழந்து விடுவர் என்பது 
எதிர்ப்பாளரின் வாதம் . கம்பெனியின் வாணிகத் . தனி 


46 , பக் . 73 . 


28 


435 


அவர்களது சமய உரிமையைக் காப்பாற்ற வேண்டுமென் 
றும் வற்புறுத்தப் பெற்றனர் . இந்தியக் கல்வி வளர்ச்சிக் 
காகவும் விஞ்ஞான அறிவுப் பெருக்கத்துக்காகவும் 
ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒதுக்கப்பட்டது . கம்பெனிப் 
பணியாளரின் பயிற்சிக்காக முன்னேற்பாடுகள் தோன் 
றின . எழுத்தாளர்கள் ( கம்பெனியின் ) இங்கிலாந்தில் 
அமைந்திருந்த கல்லூரியில் பயிற்சி பெற்றனர் . 


மிண்டோவின் பணிகள் : ஐரோப்பாவில் நெப்போ 
லியன் உயர் நிலை பெற்று பல கடும்போர்களை நிகழ்த்தி 
வந்த காலத்தில்தான் மிண்டோ , இந்தியாவில் பதவி 
வகித்தார் என்பதை நாம் நோக்கவேண்டும் . மிண்டோ ஏற் 
பாடு செய்த கடற் படையெழுச்சிகள் குறிக்கத்தக்க வெற்றி 
களைப் பெற்றன . கடற்கொள்ளையை அழிக்க அவர் எடுத் 
துக்கொண்ட முயற்சியும் பாராட்டத்தக்கது . அவர் , இரஞ் 
சித்சிங்குடன் செய்துகொண்ட உடன்படிக்கை மிகவும் 
சிறப்பு வாய்ந்தது . ஆங்கிலேயரின் செல்வாக்கு சட்லெஜ் 
ஆறுவரை பரவியது . கிறித்தவப் பாதிரிகள் தமது மனம் 
போனவாறு எல்லாம் செயலாற்றாமல் அவர்களை மிண்டோ 
கட்டுப்படுத்தினார் . ‘ தலையிடாக் கொள்கை மிண்டோவின் 
முழு வெற்றிக்கு ஒரு இடையூறாக இருந்தது . எனினும் 
சில செய்திகளில் ( பண்டல்கண்டு , அமீர்கான் ) அவர் அக் 
கொள்கையை ஒட்டியே , தம்மால் இயன்றதைச் செய்யத் 
தவறவில்லை . பிண்டாரியப் பேரிடரின் விளைவுகளை அவர் 
உணர்ந்தபோதிலும் , 

தாய் நாட்டினரின் நோக்கம் 
காரணமாக எதையும் செய்ய முடியாத நிலையிலிருந்தார் .. 
அவர் காலத்திலேயே கூர்க்கரின் ஆக்கிரமிப்பும் தொடங் 
கியது . அவருடைய ஆட்சிமுறை , தலையிடாக்கொள்கை 
பயனற்றது என்பதைத் தெளிவாகக் காட்டியது . செய்தித் 
தாள் தணிக்கை முறையைத் தொடர்ந்து பின்பற்ற 
வேண்டியது இன்றியமையாததாகும் என்பது மிண்டோ 
வின் கருத்தாகும் . அவர் 1814 - ம் ஆண்டில்தான் இங்கி 
லாந்துக்குத் திரும்பிச்செல்ல எண்ணியிருந்தார் . ஆனால் 
அதற்கிடையில் ஆங்கில 

ஆங்கில இளவரசர் (பிற்கால IV ம் ஜார்ஜ் ) 


436 


தமது தனிப்பற்றுக்குரிய ஹேஸ்டிங்ஸ் பிரபுவைக் 
கவர்னர் ஜெனரலாக்க . விரும்பியதால் , மிண்டோவின் 
பதவிக்காலம் 1813 - ம் 

ஆண்டியேயே முடிவுற்றது . 
மிண்டோ , தெளிந்த அறிவு பெற்றவர் ; பண்பாடு உடை 
யவர் ; புலமை மிக்கவர் ; அமைதியாகவும் உறுதியாகவும் 
அதிகாரம் செலுத்தும் ஆற்றல் வாய்ந்தவர் . ஆனால் அக் 
காலத்துக்கு ஒவ்வாத ஒரு கொள்கையைத் தூய்மை 
யானது என்று அவருடைய மேலதிகாரிகள் கருதியதால் 
மிண்டோ முழு அளவுக்கு வெற்றிபெற முடியவில்லை . 
அவர் 1813 - ல் இந்தியாவை விட்டகன்றார் ; அடுத்த 
ஆண்டில் உயிர் நீத்தார் . 


பகுதி 21 


ஹேஸ்டிங்ஸ் பிரபுவின் கொள்கை ( 1813-23 ) 


கவர்னர்- ஜெனரலின் பூர்வ சரிதம் : பிரான்ஸிஸ் 
ராடன் ஹேஸ்டிங்ஸ் , பெருஞ் செல்வர் குடும்பத்தில் 
1754 - ல் பிறந்தார் ; ஹாரோவில் கல்வி 

பயின்றார் ; 
அமெரிக்க உரிமைப்போரில் ( 1775-81 ) சிறந்த பங்கு 
கொண்டார் ; 1783 - ல் பாரன் ராடன் ( Baron Radon ) 
என்று பட்டம் பெற்றார் ; ஏழு ஆண்டுகட்குப் பிறகு தம் 
தந்தையின் பட்டம் ( மாய்ராவின் எர்ல் கோமான் ) இவருக் 
குக் கிடைத்தது . பிறகு ஐரோப்பாவில் சில போர்களில் 
ஈடுபட்டார் . தமது செல்வத்தை யெல்லாம் இவர் செல 
வழித்து விட்டபோதிலும் ஆங்கில இளவரசரின் ( பிற்கால 
IV- ம் ஜார்ஜ் ) தனிப்பற்றுக்குரியவரானார் . பரந்த அனு 
பவம் காரணமாக இவருக்குச் செய்திகளைச் சிறந்தமுறை 
யில் ஆய்ந்து முடிவு செய்யும் ஆற்றல் இருந்தது . பேரவா 
நிறைந்த வெல்ஸ்லியின் கொள்கையை இவர் எதிர்த்தார் . 
ஆனால் இந்தியாவுக்கு வந்தபின் இங்கே இருந்த நிலைமை 
யைக் கண்டு இந்நாட்டில் ஆங்கிலேயர் தலைமை நிலையைப் 
பெறவேண்டியது இன்றியமையாதது என்ற முடிவுக்கு 
வந்தார் . 


இந்தியாவின் நிலைமை ( 1813 ) : மத்திய இந்தியா 
விலும் இராசபுதனத்திலும் பொறுக்கமுடியாத குழப்ப நிலை 
இருந்ததைப்பற்றி முன்னர்க் குறிப்பிட்டோம் . மராட்டியர் , 
பட்டாணியர் , பிண்டாரியர் முதலியோர் தமக்கிடையேயும் 
பிறரிடத்திலும் போர்புரிந்து , கொள்ளைகளடித்தும் வந் 
தனர் . தௌலத்ராவ் சிந்தியாவுக்குப் பொருள் நெருக்கடி 
ஏற்பட்டது . அவர் தமது படையைக் காப்பாற்ற கொள்ளை 
முறையைப் பின்பற்றலானார் . அவர் நாட்டுமக்கள் குழப்பம் 

ஆற்றொணாத் துயருற்றனர் . இந்தூரில் 
துளசிபாய் , அமீர்கான் , முதலியோரின் கீழ் சீர்கேடுகள் 


காரணமாக 


438 


பெருகியிருந்தன . உள் நாட்டுக் கலகங்கள் தோன்றின . 
பேஷ்வா, ஆங்கிலேயரின் அதிகாரத்தினின்று தம்மை 
விடுவித்துக்கொள்ள சூழ்ச்சிகள் செய்துவந்தார் . மராட் 
டிய நிலமானியக்காரர்கள் பேஷ்வாவை வெறுத்தனர் . 
பிண்டாரியரும் அவருக்கு இடையூறுகள் செய்துவந்தனர் . 
பெரும்பான்மையும் மராட்டிய நாடுகள் ஆங்கிலேய 
ஆதிக்கத்தை அழிக்க வேண்டுமென்ற குறிக்கோளுடன் 
இருந்தன . பிரிட்டிஷ் பேரரசின் கொள்கையை உணராத 
சிற்றரசுகள் ஆங்கிலேயரின் ஆட்சி முறையைக் கண்டித்து 
வந்தன . சுருங்கக்கூறின் மராட்டியராலும் பிண்டாரிய 
ராலும் ஏற்பட்டிருந்த இடர்ப்பாடுகளைத் தீர்க்க ஆங்கிலே 
யரால் மட்டுமே இயலும் என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது . 
மேலும் கூர்க்கரின் வலுக்கட்டாயச் செயல்கள் இடையூறு 
களை மிகுதிப்படுத்தின . வெல்ஸ்லிக்கு ஏற்பட்டிருந்த 
தைப் போலவே ஹேஸ்டிங்ஸ் பிரபுவுக்கும் பெரும் 
இடர்ப்பாடுகள் நிறைந்த சூழ் நிலை உண்டாகியிருந்தது . 
முன்னவருக்குப் பிரெஞ்சியரால் அச்சம் ஏற்பட்டிருந்தது . 
பின்னவருக்குக் குழப்பம் மிகுதியினால் பேரிடர் தோன்றி 
யிருந்தது . 

வெல்ஸ்லியின் கொள்கையை அரசியலார் 
தொடர்ந்து பின்பற்றியிருந்தால் அத்தகைய 
நிறைந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது எனலாம் . குழப்பம் 
தலைவிரித்தாடியதற்குத் தலையிடாக் கொள்கை சிறந்த 
காரணமாகும் . ஆகவே , வெல்ஸ்லியின் கொள்கையை 
முற்றுப்பெறச் செய்யவேண்டிய பொறுப்பை ஹேஸ்டிங்ஸ் 
மேற்கொண்டார் . 


கொள்கை : 

ஹேஸ்டிங்ஸ் ஊக்கத்துடன் முன் 
னேற்றக் கொள்கையைப் பின்பற்றினார் ; விரிந்த அளவுக் 
குப் போர்கள் நிகழ்த்தினார் ; ஆங்கில இந்திய வரலாற்றில் 
உடன்படிக்கைப் படைப்போர்களில் மிகச் சிறந்தவராக 
விளங்கினார் ; இந்தியாவில் அமைதியை நிறுவினார் ; இந் 
நாட்டில் பிரிட்டிஷ் அதிகாரத்தைத் தலைமை நிலையில் 
வைத்தார் ; கிளைவின் காலத்தில் தொடங்கிய சுற்றரண் 
காப்புக் கொள்கையை அறவே விடுத்து நாட்டைப் 


439 


அரசியலார் 


பெருக்கும் புதிய கொள்கையைப் பின்பற்றினார் . தலை 
யிடாக் கொள்கை என்ற தளையிலிருந்து தாய் நாட்டினர் 
ஹேஸ்டிங்ஸை விடுவித்தனர் . மத்திய இந்தியாவிலும் 
இராசபுதனத்திலும் நிலவிய குழப்பம் தாய் நாட்டு அரசிய 
லாரின் கண்களைத் திறந்து விட்டது . சிறப்பாக , பிண்டாரி 
யரின் தொல்லைகள் குறிப்பிடத்தக்கவை . அவர்கள் ஏறத் 
தாழ 500 மைல் நீளமும் 400 மைல் அகலமும் உள்ள 
பரந்த நிலப்பரப்பில் செய்துவந்த அழிவுபாடுகளைக் 
கேட்டறிந்த பின்னும் 

தமது பழைய 
கொள்கையைப் பின்பற்றுவது என்பது இயலாத தொன் 
றாம் . ஹேஸ்டிங்ஸ் , உடன்படிக்கை செய்துகொள்வதில் 
மிக்க ஆற்றல் வாய்ந்தவர் . இந்தியச் சிற்றரசுகளுடன் 
அவர் புதிய முறையில் உடன்படிக்கைகள் செய்து கொண் 
டார் . “ சிற்றரசுகளுடன் கூட்டுறவுக் கொள்கை ” என்று 
ஹேஸ்டிங்ஸ் தமது கொள்கையைச் சிறப்பித்துக் கூறி 
னார் . ஆனால் அக்கால அரசியலில் கூட்டுறவு என்பது 
இராணுவத் தொடர்பான செய்திகளை மட்டுமே பொறுத் 
தது என்பதை நினைவிற் கொள்ளவேண்டும் . ஆங்கிலேய 
ரின் ஆதரவிலிருந்த நாடுகள் தமக்கிடையே தனித்த 
முறையில் எவ்வகையான தொடர்பும் வைத்துக்கொள்ள 
லாகாது என்பதை 

ஹேஸ்டிங்ஸ் வற்புறுத்தினார் . 
ஆங்கில அரசியலார் மூலமாகவே அவற்றுக்கிடையே 
தொடர்பு நிலவ முடியும் . இத்தகைய கொள்கையைச் 
“சிற்றரசுகளைத் தனிப்படுத்தும் கொள்கை ” என்றும் கூற 
லாம் . அக்கொள்கை , பிரிட்டிஷ் அரசியலாருக்குச் 
சிற்றரசுகள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வற்புறுத்து 
கிறது . பாதுகாப்பைப் பெற்ற நாடுகளின் வெளித்துறைச் 
செய்திகளை ஆங்கிலேயரே கட்டுப்படுத்தினர் . ஆனால் 
அவர்கள் , அவற்றின் உள்துறைச் செய்திகளில் தலையிடுவ 
தில்லை . சிற்றரசுகளிடையே சச்சரவு ஏற்பட்டால் தலைமை 
அரசியலார் அவற்றைத் தீர்த்து அமைதி ஏற்படுத்தினர் . 
எந்த இரண்டு சிற்றரசுகளும் ஆங்கிலேயரின் அனுமதி 


* 


* 


57 , அதிகாரம் 4 . 


440 


ஆனால் 


யின்றித் தமக்கிடையே எவ்வகைத் தொடர்பும் கொள்ளக் 
கூடாது . 

மேலும் இராணுவத்துறையில் சிற்றரசுகளுக் 
கும் ஆங்கில அரசுக்குமிடையே கூட்டுறவு முறையில் 
தொடர்பு உண்டு. இத்தகைய நிபந்தனைகளைக்கொண்ட 
கொள்கையை ஹேஸ்டிங்ஸ் உருவாக்கினார் . பெரும் 
பான்மையும் இக்கொள்கை , வெல்ஸ்லியின் பாதுகாப்பு 
முறை உடன்படிக்கையை ஒத்திருந்தது . 
மேலே கூறியவற்றில் இறுதியான இரண்டு நிபந் 
தனைகள் ஹேஸ்டிங்ஸ் பிரபுவினால் புதிதாக அமைக்கப் 
பட்டவை . வெல்ஸ்லியின் கொள்கையை ஹேஸ்டிங்ஸ் 
வலிமைப்படுத்தி நிறைவுசெய்தார் என்று கூறலாம் . 
சிற்றரசுகளைத் தனிப்படுத்தல் , அவற்றின் உள் துறைச் 
செய்திகளில் தலையிடாமை முதலிய ஹேஸ்டிங்ஸின் 
கொள்கைகளை அவர் பின்வந்தோர் 
பின்பற்றினர் . வெல்ஸ்லியும் ஹேஸ்டிங்ஸும், பாதுகாப்பு 
நாடுகளைப் பொறுத்தவரை பின்பற்றிய கொள்கையில் 
உள்ள சிறப்பான குறைபாடு ஈண்டுக் குறிக்கத்தகும் . 
சிற்றரசர்கள் உள் துறைச் செய்திகளில் கொடுங்கோ 
லோச்சுவதைத் தடுக்க அக்கொள்கையில் எத்தகைய 
பாதுகாப்பும் கிடையாது . ஹேஸ்டிங்ஸ் செய்துகொண்ட 
உடன்படிக்கைகள் பெரும்பான்மையும் 

சிற்றரசுகளை 
ஆங்கிலேயருக்குக் கீழ்ப்படுத்தின ; அவைகளைத் தனிப் 
படுத்தின . ஆனால் அவர் நேபாளத்துடன் 1816 - ல் 
செய்துகொண்ட உடன்படிக்கை , அவருடைய மற்ற 
உடன்படிக்கைகளிலிருந்து ஓரளவு வேறுபடுகிறது . 
அதைப்பற்றி அடுத்த பகுதியில் அறிந்துகொள்வோம் . 


1857 வரை 


பகுதி 22 


ரான 


கூர்க்கருடன் போர் ( 1814-16 ) 
கூர்க்கரின் ஆதிக்கப் பெருக்கம் : இடைக்காலந் 
தொடங்கி நேபாளத்தில் வாழ்ந்திருந்த கூர்க்கர்கள் அந் 
நாட்டில் குடியேறிய இராசபுத்திரரின் கால்வழியினராவர் . 
காட்மாண்டுவின் வடமேற்கில் உள்ள கூர்க்காவின் தலைவ 

பிருதிவி நாராயணர் ( கூர்க்கரின் தலைவர் ) காட் 
மாண்டு , பாட்கான் ஆகிய இரண்டு சிற்றரசுகளையும் 
கவிழ்த்துவிட்டுத் தம்முடைய ஆட்சியை நேபாளப் 
பள்ளத்தாக்கில் நிறுவினார் ( 1768 ) என்ற செய்தியை , 
இந்தியவரலாறு , இரண்டாம் பாகத்தில் குறிப்பிட்டோம் . 
மலைச்சாதியினரான கூர்க்கர் படையெடுப்பதில் பேரார்வம் 
காண்டவர்கள் . அவர் தம் இராணுவ அமைப்பு பழுதற்ற 
தாயும் வலிமை வாய்ந்ததாகவும் இருந்தது . சீனப் 
பேரரசின் மீதும் அவர்கள் படையெடுத்துச் சென்றனர் . 
ஆனால் தோல்வியடைந்து சீனாவுக்குக் கப்பம் கட்டுவதாக 
ஒப்புக்கொண்டனர் . பின்னர் அவர்கள் தமது இராச்சி 
யத்தை சிக்கிம் , 

சட்லெஜ்வரை விரிவுறச்செய்தனர் . 
சிறப்புவாய்ந்த கூர்க்கத் தளபதி அமரசிங் பஞ்சாபில் 
கங்ராவை நான்கு ஆண்டுகள் ( 1809 - 13 ) முற்றுகை 
யிட்டார் . ஆனால் இரஞ்சித்சிங்கிடம் தோல்வியுற்றார் . 
நேபாளத்துக்குப் பக்கத்தில் ஆங்கில இராச்சியத்தின் 
எல்லை 700 மைல்கள் வரை பரவியிருந்தது . இதனால் 
கூர்க்கர்களின் ஆக்கிரமிப்பு ஆங்கிலேயர் நாட்டில் அடிக் 
கடி ஏற்பட்டது . 1813 - ல் ஆங்கிலேயருக்குரிய நாட்டின் 
ஒரு பகுதியை கூர்க்கர் தம் வசப்படுத்தினர் . தம்மை 
ஆங்கிலேயர் எதிர்த்து வெல்லமுடியாது என்ற நம்பிக்கை 
அவர்களுக்கிருந்தது . கங்கையின் வடக்கிலுள்ள மாகா 
ணங்கள் யாவற்றையுமே கைப்பற்றிக்கொள்ளவேண்டு 
மென்ற எண்ணமும் அவர்களுக்கு உண்டு . 

1814 - ல் 
அவர்கள் திடீரென்று ஒரு ஆங்கிலேயக் காவல் 


442 


தாக்கி 


நிலையத்தை ( போலீஸ் ஸ்டேஷன் ) த் 

19 
பேரைக் கொன்றுவிட்டார்கள் . ஆதலால் ஹேஸ்டிங்ஸ் 
அவர்கள் மீது போர் தொடுத்தார் ( நவம்பர் 1814 ) . 


போர் : ஹேஸ்டிங்ஸ் , அயோத்தி நவாப்பிடமிருந்து 
2 கோடி ரூபாய் கடன் வாங்கி போருக்கான ஏற்பாடுகளைச் 
செய்தார் ; கூர்க்கரை வெல்ல நான்கு படைகளை நான்கு 
தலைவர்களின் கீழ் அனுப்பினார் . போர் மிகவும் கடுமை 
யாக நடந்தது . முதலில் கூர்க்கர்களைத் தோற்கடிக்க 
முடியவில்லை. மலைப் பகுதிகளில் போரிடும் முறையை 
ஆங்கிலப் படைத் தலைவர்கள் அறியவில்லை . பாட்னாவி 
லிருந்தும் கோரக்பூரிலிருந்தும் காட்மாண்டுவை நோக்கிச் 
சென்ற ஆங்கிலப் படைகள் வருந்தத்தக்க வகையில் 
தோல்வியுற்றன . மற்றொரு படையைச் செலுத்திச் சென்ற 
தளபதி ஜில்லெஸ்பி ( வேலூரிலும் ஜாவாவிலும் வெற்றி 
மாலைகள் சூடியவர் ) தோல்வியுற்றுக் கொலையுண்டார் . 
ஹேஸ்டிங்ஸ் பிரபு கூறிய அறிவுரையை அவர் புறக் 
கணித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது . ஆங்கிலேயரின் 
தோல்விகள் எதிரிகளுக்கு மிக்க ஊக்கமளித்தன . ஆனால் 
லூதியானாவிலிருந்து ( பஞ்சாபு ) புறப்பட்டுச் சென்ற 
படையின் தலைவர் ஆக்டர்லோனி கூர்க்கர்களை எதிர்த்து 
வெற்றி பெற்று ஆங்கிலேயரின் பெருமையை நிலை நாட்டி 
னார் . கூர்க்கத் தலைவர் அமரசிங்கைப் புறமுதுகு காட்டச் 
செய்தார் ; மாலூன் கோட்டையை முற்றுகையிட்டுக் 
கைப்பற்றினார் ( 1815 ) கூமான் மலைப் பகுதியையும் தம் 
மடிப்படுத்தினார் . 1816 - ல் மக்வான்புரியில் நடந்த 
போரில் கூர்க்கர் தோற்றோடிப்போனதால் ஆக்டர் 
லோனி நேபாளத்தின் தலை நகரான காட்மாண்டுவைக் 
கைக்கொண்டார் . ஆதலால் கூர்க்கர் , 1816 - ல் கௌலி 
என்னுமிடத்தில் ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை 
செய்து கொள்ள முன்வந்தனர். 

உடன்படிக்கை ( மார்ச்சு , 1816 ) : கூர்க்கர்கள் இறுதி 
யில் தோல்வியுற்ற போதிலும் அவர்கள் வீரத்துடனும் 
உறுதியுடனும் போரிட்டது பாராட்டத்தக்கது . உடன் 


443 


படிக்கை செய்துகொண்ட பிறகு அதை அவர்கள் உண் 
மையுடன் காப்பாற்றி வந்தனர் . அதை மாற்ற வேண்டும் 
என்ற எண்ணம் ஆங்கிலேயர்பால் எழாமல் இருக்கும்படி 
அவர்கள் நடந்து கொண்டனர் . அது அவர்களுடைய 
சிறந்த பண்பைக் காட்டுகிறது . வடக்குப் பீஹாரில் உள்ள 
சகௌலி என்னுமிடத்தில் ஏற்பட்ட உடன்படிக்கைப்படி 
ஆங்கிலேயர் காளி ஆற்றின் மேற்குப் பகுதியைப் பெற்ற 
னர் . இதனால் கூமான் மலைப் பகுதியும் ( நைனிடால் , 
அல்மோரா , கார்வால் ; மாவட்டங்கள் , சிம்லா மாவட்டத் 
தின் சில பகுதிகள் ) தாரையில் பெரும் பகுதியும் ( நேபா 
ளத்துக்குக் கிழக்கில் ) அவர்களுக்குக் கிடைத்தன . மேலும் 
கூர்க்கர்கள் சிக்கிம் நிலப்பகுதியை விட்டு வெளியேறவும் 
காட்மாண்டுவில் ஒரு பிரிட்டிஷ் ரெஸிடெண்டை ஏற்றுக் 
கொள்ளவும் ஒப்புக் கொண்டனர் . ஆங்கிலேயர் புதிதாகப் 
பெற்ற பகுதிகளில் , சிறப்பு வாய்ந்த நைனிடால் , அல் 
மோரா , சிம்லா போன்ற ( கோடைகால வாழ்க்கைக்கு ஏற் 
றவை ) இடங்கள் இருக்கின்றன என்பதினின்று அதன் 
மதிப்பை அறியலாம் . இவ்வாறு , நேபாளம் இக்காலத் 
தில் உள்ள உருவைப் பெற்றது . ஹேஸ்டிங்ஸ் கூர்க்க 
ருடன் போர் நிகழ்த்தி வெற்றி பெற்றமைக்காக மார்க் 
குவிஸ் பட்டத்தைப் பெற்றார் . ( 1816 ) . இதற்கு முன்னரே 
ஆக்டர்லோனி, பாரன் ( Baron ) என்ற பெருமகன் பட்டத் 
தைப் பெற்றதும் ஈண்டு குறிக்கத்தகும் . 


பகுதி 23 


புரட்சிக்கலகங்கள் ; பிண்டாரியர் அழிவு 

புரட்சிக்கலகங்கள் ( 1816-7 ) : பெரில்லியில் ( உ , பி . ) 
அரசியலார் நகராண்மைக்கழகச் செலவுகளைக் கருதி 
இல்லங்களுக்கு வரிவித்தனர் ( 1816 ) . அவ்வரித்தொகை 
ஆண்டுக்கு நான்கு ரூபாய்க்குமேல் இல்லை . அவ் 
வாறிருந்தும் அங்கே இருந்த ரோஹில்லர் அதுகாறும் 
அத்தகைய வரியைச் செலுத்தியதில்லை . ஆதலால் அதை 
எதித்துப் புரட்சிக்கலகத்தைத் தொடங்கினர் . அண்மை 
யிலிருந்த நகரங்களின் மக்களும் கலகக்காரருடன் சேர்ந் 
தனர் . ஆங்கில அரசியலார் கடும் போராட்டத்துக்கு 
பிறகு கலகத்தை அடக்கினர் . அந்நிகழ்ச்சியில் பலர் 
மாண்டனர் . அடுத்து , ஹத்ராஸ் ( அலிகார் மாவட்டம் , 
உ . பி . ) என்ற வலிமை வாய்ந்த கோட்டையின் தலைவ 
ராயிருந்த ஒரு ஜாட் சமீந்தார் ( பரதபுரி அரசரின் உற 
வினர் ) அப்பகுதியில் ஆங்கிலேயருக்குப் பகையாக அமைதி 
யைக் குலைத்து வந்தார் . அதிகாரிகள் பதினைந்து மணி 
நேரம் துப்பாக்கிக்குண்டுகளை வீசி அக்கலகத்தை அடக் 
கினர் . அவ்வெற்றி , தோஆப் பகுதியிலிருந்த மற்ற 
சமீந்தார்களையும் அடங்கச் செய்தது ; ( பிண்டாரியருடன் 
போர் தொடங்கும் தருணத்தில் ) பிரிட்டிஷாரின் இராணு 
வச்சிறப்பை நிலை நாட்டியது . ஏறத்தாழ அதேகாலத்தில் 
கட்டாக்கில் ஒரு கலகம் தோன்றியது . அங்கே மக்கள் ,, 
மிகுதியான வரிகளால் துன்புற்றனர் . மாராட்டியர் விதித் 
திருந்ததைவிட 30 சதவீதம் கூடுதலான நிலவரியை 
அவர்கள் செலுத்த வேண்டியிருந்தது . மேலும் உப்பு , 
கம்பெனியாரின் தனியுரிமை வாணிகப் பொருளானபடி 
யால் அதன் விலை ஆறுமடங்கு கூடிவிட்டது . வங்காள 
அதிகாரிகளும் மக்களைத் துன்புறுத்தினர் . சினங்கொண்ட 
மக்கள் கலகத்தைத் தொடங்கினர் . முதலில் அவர்கள் 
வெற்றிபெற்றனர் . ஆனால் விரைவில் ஆங்கிலேயர் 


445 


மக்களின் குறைகளையும் 


கலகத்தை அடக்கிவிட்டனர் . 
அரசியலார் நீக்கினர் . 


பிண்டாரியர் தொல்லை ( 1815-7 ) : பிண்டாரியரின் 
தொல்லைகளைப்பற்றியும் மிண்டோ , அவர்களைப்பற்றித் 
தாய் நாட்டு அதிகாரிகளுக்கு எழுதியதைப் பற்றியும் 
முன்னர்ப் பார்த்தோம் . ஹேஸ்டிங்ஸ் பிரபுவும் அம் 
முயற்சியிலீடுபட்டார் . ஆனால் தாய் நாட்டு அரசியலார் , 
இருந்த நிலைமையை மாற்ற விரும்பவில்லை . பிண்டாரி 
யரை அழித்தால் மராட்டியருடன் - குறிப்பாக சிந்தியா 
வுடன் - போராட்ட மேற்படும் என்றெண்ணி அதைத் 
தடுக்கவே முற்பட்டனர் . ஆனால் பிண்டாரியரோ , ஆங் 
கிலேயர் ஆற்றலற்றவர்கள் என்றெண்ணித் தமது தீச் 
செயல்களை மிகுதிப்படுத்தலாயினர் ; அவர்கள் 1815 - ல் 
நிஸாம் இராச்சியத்தில் புகுந்து கொள்ளையடித்துப் பெரும் 
செல்வத்தை 

எடுத்துச்சென்றனர் ; 1816 - ல் வடசர்க் 
காரிலும் அதுபோலவே செய்தனர் . 300 - க்கு மேற்பட்ட 
ஊர்களைச் சூறையாடினர் . அக்கோர நிகழ்ச்சி 10 நாட் 
கள் நீடித்தது . கப்பெனியாருக்குரிய நாட்டிலிருந்து 25 
லட்ச ரூபாய்க்குமேல் கவர்ந்து சென்றனர் . கம்பெனி 
யாருக்குரிய நாட்டின் மக்களில் 3000 பேருக்குமேல் சித் 
திரவதைக்குள்ளாயினர் : ; 150 - க்கு மேல் கொல்லுண் 
டனர் . ஏறத்தாழ 500 பேர் காயமுற்றனர் . II- ம் ரகூஜி 
பான்ஸ்லே இறந்தபின் அரசப்பிரதியாக அமர்ந்த அப்பா 
சாகிப்புடன் ஆங்கிலேயர் பாதுகாப்புமுறை உடன் 
படிக்கை செய்துகொண்டனர் . மேற்பார்வைக் குழுவின் 
தலைவரான ஜார்ஜ் கானிங் , 

கானிங் , பிண்டா 

பிண்டாரியரை அடக்க 
இன்றியமையாததான நடவடிக்கைகளைக் மேற்கொள்ளு 
மாறு ஹேஸ்டிங்ஸுக்கு அதிகாரம் அளித்தார் . 1816-7 - ல் 
பிண்டாரியர் பிரிட்டிஷாரின் காவல் திட்டங்களைக் குலைத் 
தனர் ; கஞ்சம் மாவட்டத்தில் படையெடுத்தனர் ; 
பான்ஸ்லே , நிஸாம் ஆகியோரின் இராச்சியங்களும் 
மேலைக்கடலோரமும் அவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு 
உட்பட்டன . 


446 


அழிவு : ஹேஸ்டிங்ஸ் , பிண்டாரியரை ஒழிப்பதற்கு 
விரிவான , துணிவான , முடிவான திட்டங்களை வகுத்தார் . 
அவற்றை நிறைவேற்றும் நோக்கத்துடன் 1817 - ல் 
கல்கத்தாவை விட்டுப் புறப்பட்டார் . பிண்டாரியரைத் 
தண்டிப்பதற்குத்தான் அவருக்கு அதிகாரம் இருந்தது . 
புதிதாக உடன்படிக்கைகள் செய்துகொள்ள அவருக்கு 
அதிகாரமில்லை . ஆயினும் தமது பொறுப்பிலேயே கூட் 
டுறவு அமைத்துக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை 
இந்தியாவில் விரிவுறச்செய்து அமைதியை நிலை நாட்ட 
ஹேஸ்டிங்ஸ் முனைந்தார் ; அதற்காக விரிவான முன் 
னேற்பாடுகளைச் செய்தார் ; மூன்று தலைமை மாகாணங் 
களிலிருந்தும் படைகளைத் திரட்டினார் ; பாதுகாப்புக் 
குட்பட்ட சிற்றரசர்களின் படைகளையும் ஒன்று சேர்த்தார் . 
பிண்டாரியருடன் தொடங்கும் போரின் விளைவாக ஒரு 
மராட்டியப்போரும் ஏற்படக்கூடும் என்று அவர் எண்ணிய 
தால் அதையும் சமாளிப்பதற் கேற்றவாறு தம் வலிமை 
யைப் பெருக்கிக்கொண்டார் ; குவாலியருக்குச் சென்று 
சிந்தியாவுடன் உடன்படிக்கை செய்துகொண்டார் . 
மேலும் தில்லியில் மெட்காஃப் 19 இராசபுத்திர நாடுகளுட 
னும் ( உதயபுரி , ஜோதிபுரி , ஜெயபுரி , கோடா , பூந்தி 
முதலியன ) போபாலுடனும் உடன்படிக்கைகள் செய்து 
கொண்டார் . பட்டாணிய அமீர்கானை மகிழ்விப்பதற்காக 
அவருக்கு இராசபுதனத்தில் ஒரு நிலப்பகுதியை ( தாங்க் ) 
பரிசாகக் கொடுத்தார் . இவ்வாறு ஹேஸ்டிங்ஸ் முன்னேற் 
பாடுகளைச் செய்துகொண்டிருக்கையில் படையினர் தங்கிய 
இடங்களில் வாந்திபேதி தொத்துநோய் பரவி நூற்றுக் 
கணக்கான போர்வீரரும் வேறுபலரும் இறந்தனர் . 
மேலும் அவ்வமயத்தைப் பயன்படுத்திக்கொண்டு பேஷ்வா 
ஆங்கிலேயரை எதிர்த்துக் கலகம் செய்தார் ; அவரைப் 
பின்பற்றிப் பான்ஸ்லேயும் பிறகு ஹோல்காரும் கலகங் 
களைத் தொடங்கினர் ( 1817 ) . பிண்டாரியர் போரும் மராட் 
டியப் போரும் இறண்டறக் கலந்தன . எனினும் குழப்ப 
மடையாமலிருப்பதற்காக மராட்டியப் போரைத் தனியாக 
அடுத்த பகுதியில் குறிப்பிடுகிறோம் . 

ஆங்கிலேயர் , 


447 


இரண்டு மாத காலத்தில் ( டிசம்பர் 1817 , ஜனவரி 
1818 ) பிண்டாரியரின் அமைப்பைக் குலைத்தனர் . 
பிண்டாரியத் தலைவர்களான சித்து , கரீம்கான் , வாசில் 
முகம்மது ஆகியோர் மாளவத்திலிருந்துகொண்டு மராட் 
டியரின் உதவியைக் கோரினர் . ஆனால் ஆங்கிலேயர் 
மராட்டியரின் உதவி பிண்டாரியருக்குக் கிடைக்காமற் 
செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் . 
1,13,000 - க்கு மேற்பட்ட வீரர்களையும் 300 துப்பாக்கிகளை 
யும் கொண்ட பெரிய படையின் ஒரு பகுதி ஹேஸ்டிங்ஸின் 
தலைமையில் இந்துஸ்தானத்தில் போரிட்டது . மற்றொரு 
படைப் பகுதி தளபதி ஹிஸ்லாப் என்பாரின்கீழ் பகைவர் 
களை எதிர்த்தது . 

பிண்டாரியரின் முக்கிய இடமாகிய 
மாளவத்தை 

ஆங்கிலேயப்படை சூழ்ந்துகொண்டது . 
மராட்டியரின் உதவியைப் பிண்டாரியர் பெறமுடியவில்லை . 
வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் ஆங்கிலப் படைகள் 
மாளவத்தைத் தாக்கின. பிண்டாரியர் சம்பல் ஆற்றைக் 
கடந்து ஓடினர் . எதிர்ப்பதில் பயன் இல்லை என்று 
பிண்டாரியத் தலைவர்கள் உணர்ந்தனர் . கரீம்கான் 
ஆங்கிலேயரிடம் அடைக்கலம் புகுந்து பஸ்தி மாவட்டத் 
தில் ஒரு பண்ணையைப் பெற்று அமைதியுற்றார் . தப்பி 
ஓட முயன்ற வாசில் முகம்மது , தோல்வியுற்றுத் தற் 
கொலை புரிந்துகொண்டார் . மிகக் கொடியவரான சித்து , 
தம்மைக் காப்பாற்றிக்கொள்ள ஒரு காட்டுக்கு ஓடி அங்கே 
ஒரு புலிவாய்ப்பட்டு மாண்டார் ( ஏப்ரல் 1819 ) . பிண்டாரி 
கள் அடியோடு அழிந்தனர் . 


பகுதி 24 


மூன்றாவது மராட்டியப் போர் ( 1817-19 ) 

பேஷ்வா : II - ம் பாஜிராவ் , 1813 முதல் தமது தனிப் 
பற்றுக்குரிய திரயம்பக்ஜி என்ற ஒரு தீயவன் கூறியவா 
றெல்லாம் ஒழுகி வந்தார் ; ஆங்கிலேயரை மேலும் மேலும் 
வெறுத்து அவர்களுடன் பகைமை பூண்டார் . ஆங்கி 
லேயரை விட்டுப் பிரிந்து உரிமை பெறுவதற்கு தக்க சம 
யத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் . பேஷ்வாவுக் 
கும் கெயிக்வாருக்கும் இடையே இருந்த கருத்து வேறு 
பாடுகளை நீக்கி நட்பு உறவு ஏற்படுத்தும் பொருட்டு பின் 
னவரின் பிரதம அமைச்சர் கங்காதர சாத்திரி 1815 - ல் 
பூனாவுக்குச் சென்றார் . பூனாவில் இருந்த ஆங்கில ரெஸி 
டெண்ட் மௌண்ட்ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் , சாத்திரி 
யாருக்குப் பாதுகாப்பு அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்தி 
ருந்தார் . அவ்வாறிருந்தும் திரயம்பக்ஜி , சூழ்ச்சி செய்து 
துரோகமான முறையில் சாத்திரியாரைக் கொலை செய்து 
விட்டார் . 

ரெஸிடெண்ட்டின் ஆணைப்படி 
திரயம்பக்ஜி சிறைப்பட்டார் . அடுத்த ஆண்டில் அவர் 
சிறையிலிருந்து தப்பி ஓடிவிட்டார் . பேஷ்வா, ஆங்கிலே 
யருக்குப் பகையாகச் சிந்தியா , பான்ஸ்லே , அமீர்கான் 
ஆகியோருடன் சூழ்ச்சி செய்வதில் முனைந்தார் . ஆனால் 
ஆங்கிலேயர் 1816 - ம் ஆண்டில் நாகபுரியுடன் உடன்பாடு 
செய்து கொண்டனர் . பாஜிராவின் சூழ்ச்சித் திட்டம் 
வெளியாயிற்று . ஆதலால் பழைய 

பஸ்ஸின் உடன் 
படிக்கை 

மட்டும் அந்நிலையில் போதாது என்பதை 
உணர்ந்த ரெஸிடெண்ட் 

பேஷ்வாவைக் கட்டாயப் 
படுத்தி 1817 - ல் அவருடன் பூனாவில் மற்றொரு உடன் 
படிக்கையைச் செய்து கொண்டார் . அதன்படி மராட்டியக் 
கூட்டரசின் தலைமைப் பதவியைப் பேஷ்வா இழந்தார் ; 
கெயிக்வார் உரிமை பெற்றார் ; ஆங்கிலேயருக்குக் கொங் 
கணமும் வேறு சில இடங்களும் கிடைத்தன . இத்தகைய 


உடனே 


449 


உடன்படிக்கையை ஆங்கிலேயர் செய்து கொள்வதற்கு 
அப்பொழுது இருந்த அரசியல் நிலை தான் காரணமாகும் . 
பிண்டாரியருடன் ஆங்கிலேயர் போர் தொடங்கும் காலத் 
தில் பின்னவருக்கு உதவி செய்வதாகப் பேஷ்வா வாக் 
குறுதி அளித்தார் . அவ்வாறிருந்தும் பிண்டாரியர் போர் 
தொடங்கிய பிறகு ஆங்கிலேயரைப் பேஷ்வா எதிர்க்க 
முற்பட்டார் . பூனா ரெஸிடெண்ட் தங்குமிடத்தைத் தீக் 
கிரையாக்கினார் ; தாக்கப்பட்ட ஆங்கிலேயர் கர்க்கி ( பூனா 
வுக்கு அருகில் ) என்ற இடத்துக்குப் பின்வாங்கினர் . 
விரைவில் பூனாவுக்குத் திரும்பிய தளபதி ஸ்மித் அத்தலை 
நகரைத் தம் வசப்படுத்தினார் . பேஷ்வா சதாராவுக்கு 
ஓடி விட்டார் ; ஸ்மித், அவரைப் பின்தொடரவே பேஷ்வா 
ஜுன்னாருக்கு ஓடிப் பிறகு தெற்கே திரும்பினார் . 1818 - ம் 
ஆண்டின் தொடக்கத்தில் பூனாவுக்கு அண்மையில் உள்ள 
கொரீகான் என்ற இடத்தில் ஆங்கிலேயர் , பேஷ்வாவின் 
படையினரை முறியடித்தனர் . அங்கு மிங்கும் ஓடிக் 
கொண்டிருந்த பேஷ்வாவை , தளபதி மன்றோ வழிமறித் 
துத் துன்புறுத்தினார் . ஸ்மித் , சதாராவைக் கைப்பற்றிக் 
கொண்டு ஆஷ்டா என்ற ஊரில் பேஷ்வாவைத் தோற் 
கடித்தார் . பேஷ்வாவின் படையைச் 

சேர்ந்த பாபு 
கோகலே இறந்தார் ; பிரதாப்சிங் ஆங்கிலேயர் வசம் 
சிக்கிக் கொண்டார் . மறுபடியும் பாஜிராவ் ஓட்டமெடுத் 
தார் . நாகபுரியில் அடைக்கலம் புக எண்ணினார் . ஆனால் 
அங்கே நிலைமை மாறிவிட்டதால் இடங்களுக்குச் 
சென்றபின் தபதி ஆற்றைக்கடந்தார் . இறுதியில் வேறு 
வழியின்றி இந்தூருக்கு அருகில் சர் ஜான் மால்கமின் 
பெருந்தன்மையைப் பயன்படுத்திக்கொண்டு அவரிடம் 
அடைக்கலம் புகுந்தார் . பேஷ்வாவின் அதிகாரம் அழிந் 
தது . 


பல 


பான்ஸ்லே : நாகபுரியில் மன்னரின் இளமை காரண 
மாக அப்பாசாகிப் அரசப்பிரதிநிதியாக ஆட்சிபுரிந்தார் . 
1816 - ல் ஆங்கிலேயர் அவருடன் பாதுகாப்புமுறை உடன் 
படிக்கை செய்துகொண்டனர் . 11 - ம் ரகூஜி பான்ஸ்லே 


291 


450 


யின் மகனைக் கொன்றுவிட்டு அப்பாசாகிப் 1817 - ல் தாமே 
பட்டதுக்கு வந்தார் ; இவர் ஆங்கிலேயரைப் பகைத்துக் 
கொண்டு பேஷ்வாவுக்கு உதவுவதாக வாக்குறுதி அளித் 
தார் ; பிண்டாரியத் தலைவரான சித்துவுடனும் உடன்பாடு 
செய்துகொண்டார் . பாஜிராவ் 1817 - ல் கலகம் செய்த 
வுடனே இவரும் ஆங்கிலேயருக்கு எதிராகக் கிளர்ச்சி 
செய்தார் ; ரெஸிடெண்ட் ஜென்கின்ஸைத் தாக்கினார் . 
ஆனால் நாகபுரிக்கருகில் உள்ள சீதாபல்டியில் ஆங்கிலே 
யருக்கு அடிபணிந்தார் . அவருடைய படை நாகபுரியில் 
தோல்வியுற்றது . பிறகும் பேஷ்வாவுடன் இணைந்து 
சூழ்ச்சி செய்வதில் அப்பாசாகிப் தம் கருத்தைச் செலுத் 
தினார் . அதனால் சிறைப்பட்டார் . சிறையிலிருந்து தப்பி 
ஓடிப் பல இடங்கட்குச் சென்று பல ஆண்டுகளைக் 
கழித்தார் . இறுதியில் லாகூருக்குச் சென்று இரஞ்சித் 
சிங்கின் அன்பான ஆதரவைப் பெற்றார் . நாகபுரியில் 
II- ம் ரகூஜி பான்ஸ்லேயின் பெயரர் பா - ம் ரகூஜி 
பான்ஸ்லே அரியணையேறினார் . அவருடைய பாட்டி 
அரசப் பிரதிநிதி ஆனார் . 


ஹோல்கார் : ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கார் 1811 - ல் 
இறந்தபின் II- ம் மால்ஹார்ராவ் ( 1811-33 ) பட்டத்துக்கு 
வந்தாரென்றும் அவருடைய வளர்ப்புத் தாய் துளசிபாய் 
ஜஸ்வந்தின் காமக்கிழத்தியாயிருந்தவர் என்றும் முன் 
னர்ப் பார்த்தோம் . துளசிபாய் , உடலழகு , கவர்ச்சித் 
தன்மை , வீரம் , அறிவுத்திறமை முதலியன வாய்க்கப் 
பெற்றவர் ; ஆனால் அவரிடம் பழிக்குப்பழிவாங்கும் 
இயல்பு இருந்தது ; அருள் பொருந்திய நெஞ்சம் இல்லை ; 
ஒழுக்கம் இல்லை ; தீவினைக்கு அஞ்சும் தன்மையில்லை. 
மால்ஹார்ராவ் பட்டத்துக்கு வரும்பொழுது 4 வயதுக் 
குழந்தையானதால் துளசிபாய் . அரசியலை நடத்தினார் . 
அவருடைய ஆட்சிமுறையை அமீர்கானும் 

அவர் 
துணைவர் கபூர்கானும் கட்டுப்படுத்திவந்தனர் . அவ்விரு 
வரும் பட்டாணியப்பிரிவினர் . அரசியலில் மராட்டியப் 
பிரிவினர் என்றும் பட்டாணியப் பிரிவினர் என்றும் 


. 


451 


இரண்டு தன்னலக் கும்பல்கள் அதிகாரம் செலுத்த முற் 
பட்டதால் குழப்பம் மேலிட்டது . துளசிபாயின் உயிருக்கே 
இடையூறு 

ஏற்படும்போலிருந்ததால் அவர் இராச 
புதனத்தில் உள்ள கோடா இராச்சியத்துக்குச் சென்று 
அடைக்கலம் புகுந்தார் . அந்நாட்டுத் திவான் கணபத் 
ராவுடன் அவர் முறைகேடான தொடர்பு கொண்டமை 
பழிக்கத்தக்கதாகும் . துளசிபாய் , ஆங்கிலேயருடன் நட்புக் 
கொள்வதை ஆதரித்தவர் ; ஆனால் இந்தூரில் ஆதிக்கம் 
பெற்றிருந்த கபூர்கான் ஆங்கிலேயருக்கு எதிராக கலகக் 
காரப் பேஷ்வாவுடன் சேர்ந்துகொண்டார் ( நவம்பர் 
1817) . குழப்பம் மேலிட்டுத் துளசிபாய் கொல்லுண்டார் . 
இந்தூர் ஹோல்காரின் படைகளை எதிர்த்துச்சென்ற 
சர் தாமஸ் ஹிஸ்லாப் , சர்ஜான் மால்கம் என்ற ஆங்கிலப் 
படைத் தலைவர்கள் உச்சயினிக்கு வடக்கில் உள்ள 
மஹித்பூரில் வெற்றிபெற்றனர் , அம்முடிவான வெற்றி 
யின் விளைவாக இந்தூரில் குழப்பம் முடிவுற்றது . அந்த 
இராச்சியத்தில் மக்களினத்தையே அழிக்க இருந்த சீர் 
கேடுகளை நீக்கிய பெருமை ஆங்கிலேயருக்குரியது . 
போரின் முடிவு : 

1818 - ம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 
பாஜிராவ் பிரிட்டிஷாருக்குப் பணிந்தார் . மராட்டியக் 
கோட்டைகள் பலவற்றை ஆங்கிலேயர் கைப்பற்றினர் . 
அசிர்கார் கோட்டை 20 நாட்கள் முற்றுகைக்குப்பின் 
வீழ்ந்தது . ஹேஸ்டிங்ஸ் தமது அரசதந்திர ஆற்றலினால் 
சிந்தியா , இப்போரில் தலையிடாதவாறு செய்திருந்தார் . 
சிந்தியாவைத் தவிர மற்றைய 

மூன்று 
மராட்டியத் தலைவர்களும் தோல்வியடைந்து ஆங்கிலேய 
ருடன் மீண்டும் அமைதி உடன்படிக்கைகள் செய்து 
கொண்டனர் . 


ஆகவே 


பகுதி 25 


11 - ம் பாஜிராவ் ; தௌலத்ராவ் சிந்தியா ; 
மராட்டியரின் தோல்விக்குக் காரணங்கள் 

II- ம் பாஜிராவ் ( 1796-1817 ) வாழ்க்கையும் இயல் 
பும் : II- ம் பாஜிராவைப்பற்றி இதுகாறும் நாம் அறிந்த 
செய்திகள் வருமாறு : - பாஜிராவ் பேஷ்வா ஆவதற்குத் 
தடையாயிருந்த இடையூறுகள் ; அவர் நானா பட்னிஸைத் 
துன்புறுத்தியமை ; அவர் தௌலத்ராவ் சிந்தியாவுக்கு 
அடங்கியமை , 1798 - ல் அவர் பூனாவைக் கருணையின்றிச் 
சூறையாடியமை ; 1802 - ல் அந்நகரைக் கோரக்காட்சிகள் 
நிறைந்ததாகச் செய்தமை ; ஜஸ்வந்த்ராவ் பேஷ்வாவை 
தோற்கடித்தமை ; பேஷ்வா பூனாவிலிருந்து ஓடிச் சென்று 
பஸ்ஸீனில் ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து 
கொண்டமை ( 1802 ) ; அவர் பூனாவில் பிரிட்டிஷாரின் 
உதவியுடன் பேஷ்வா பதவியை மீட்டுக்கொண்டமை 
( 1803 ) ; தீயவரான திரயம்பக்ஜியுடன் நெருங்கிய உறவு 
கொண்டமை ; ஆங்கிலேயருக்குப் பகையாகப் பல நட 
வடிக்கைகளை மேற்கொண்டமை ; 1817 - ம் 

ஆண்டுக் 
கலகம் எழுந்தமை ; ஆங்கிலேயர் பேஷ்வாவை மூன்று 
இடங்களில் தோற்கடித்தமை ; 1818 - ல் பேஷ்வா பிரிட்டி 
ஷாருக்கு அடங்கினமை . அவருடன் பேஷ்வாப் பதவியும் 
முடிவுற்றது . அவர் தமது நாடு முழுவதையும் இழந்து 
ஆண்டு ஒன்றுக்கு எட்டுலட்ச ரூபாய் வீதம் உதவி 
ஊதியம் பெற்றுப் பித்தூருக்கு ( கங்கையாற்றங்கரையில் 
கான்பூருக்கு அருகில் ) ச் சென்றுவிட்டார் , மராட்டியக் 
கூட்டரசைத் தொலைத்து விட்ட அவர் பின்னர் 32 ஆண்டு 
கட்குமேல் உயிரோடிருந்தார் ,. அக்காலத்தில் அவர் 
தம் விருப்பப்படியெல்லாம் சிற்றின்பத்தைத் துய்த்து 
வந்தார் . ஆசியாவின் மிகச் சிறந்த நடனப்பெண்டிர் 
பலர் அவரைச் சூழ்ந்து இன்பமளித்து வந்தனர் . பூனா 
விலிருந்தபொழுது அவருக்கு ஆறு மனைவியர் உண்டு . 


453 


பித்தூரில் அவர் , மேலும் ஐந்து பெண்டிரை மணம்புரிந்து 
கொண்டார் . ஆனால் அவருக்கு ஒரு மகன்கூட இல்லை . 
1827 - ல் அவர் , ஒரு 

ஏழைப்புரோகிதரின் மகனான 
தொந்துபந்த் ( நானாசாகிப் ) என்பாரை வளர்ப்புப் 
பிள்ளையாக்கிக்கொண்டார் . 

இந்த நானாசாகிப் 1857 - ம் 
ஆண்டு படைக்கலகத்தில் சிறப்பான பங்கைப் பெற்றார் . 
பாஜிராவ் , 1851 - ல் தமது 76 - வது வயதில் இறக்கு 
மளவும் ஆங்கிலேயருடன் நேச உறவு பூண்டிருந்தார் . 
அவர் அழகிய உடலமைப்பு வாய்க்கப் பெற்றிருந்தார் . 
கவர்ச்சித் தன்மையும் கல்வியறிவும் அவரிடமிருந்தன . 
சமயப்பற்று உண்டு ; வடமொழியில் சிறந்த தேர்ச்சி 
யிருந்தது . அவர் வடமொழிக் கல்வியை ஆதரித்தார் . 
ஆனால் பேராசையும் கோழைத்தனமும் பழிவாங்கும் மனப் 
பான்மையும் சிற்றின்பத்தில் பேரார்வமும் , துரோகச் 
சிந்தனையும் , பொய்கூறும் பழக்கமும் அவரிடமிருந்தன . 
மக்களைக் கசக்கிப் பிழிந்து பொருள் பறித்து அதை 

வீண் 
செலவுக்குப் பயன்படுத்தினார் . எனினும் கோயில்களுக்கு 
நன்கொடைகள் வழங்கினார் ; அந்தணர்களுக்கு மிகுதி 
யாகப் பொருள் வழங்கினார் ; அடிக்கடி யாத்திரையை 
மேற்கொண்டு அளவுகடந்து செலவு செய்தார் . இரகோபா 
தம் நாட்டினருக்கு எதிராக ஆங்கிலேயருடன் நட்பு 
கொண்டார் . ஆனால் அவர் மகனார் பாஜிராவோ இரு 
இனத்தவரையுமே பகைத்துக்கொண்டார் . பாஜிராவ் 
இழைத்த கொடுமைகள் சொல்லுந்தரமல்ல . மக்களின் 
எல்லாப் பிரிவினரையுமே அவர் துன்புறுத்தினார் . அவ 
ரிடம் , உறுதித்தன்மை சிறிதும் இல்லை . அரசியல் முன் 
னோக்கும் கிடையாது . அவர்பால் மிளிர்ந்த தீய குணங் 
களை நீக்கி அவரைத் திருத்துவதென்பது இயலாத 
செயலாயிருந்தது . இராணுவத்துறையிலோ சிவில் துறை 
யிலோ எவ்வகை ஆற்றலையும் அவர் படைத்திருக்க 
வில்லை . 

ஆகவே அவரும் தௌலத்ராவ் சிந்தியாவும் 
சேர்ந்து மராட்டிய இராச்சியத்தின் அழிவுக்குக் காரண 
மாயினர் என்று கூறலாம் . 


454 


சதாராவின் பிரதாப்சிங் : சதாராவில் 1808 - ல் 11 - ம் 
சாகு இறந்தவுடன் அவர் மகனார் பிரதாப்சிங் பட்டமேற் 
றார் . அவரை ஆங்கிலேயர் ஆஷ்டா ( 1818 ) போருக்குப் 
பிறகு 11 - ம் பாஜிராவின் ஆதிக்கத்தினின்று விடுவித்தனர் . 
அதன்பின் ஆங்கிலேயர் அமைத்த புதிய சதாரா இராச் 
சியத்தின் மகாராசாவாக பிரதாப்சிங் பட்டம் சூட்டிக் 
கொண்டார் . சதாரா மாவட்டத்தின் பெரும்பகுதியும் 
அக்கம் பக்கத்திலுள்ள சில இடங்களும் அந்நாட்டுக் 
குட்பட்டன . படைவீரர் J.C. கிராண்ட் டஃப் ( Grant Duff ) 
சதாராவில் ரெஸிடெண்ட்டாகப் பணியாற்றினார் . 1826 - ல் 
வெளிவந்த மராட்டியர் வரலாறு என்னும் புகழ் பெற்ற 

ஆக்கியவரும் இவரே . பேஷ்வாவுக்கு உரியதா 
யிருந்த நிலப்பகுதிகள் - பம்பாய் மாகாணத்தின் வடக்கு , 
தெற்கு , மத்தியப் பகுதிகள் ,- சதாராவுடன் இணைந்தன . 
ஆனால் அங்கே இருந்த மானியக்காரர்கள் தமது ஜாகீர் 
களை மீண்டும் பெற்றனர் . பூனாவில் ரெஸிடெண்ட்டாக 
இருந்த மௌண்ட்ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் 1819 
1827 வரை பம்பாயின் கவர்னராக இருந்து 

கவர்னராக இருந்து புதிதாக 
வெல்லப்பெற்ற பகுதிகளின் அரசியல் அமைப்பை மேற் 
பார்வை செய்துவந்தார் . 


நூலை 


முதல் 


தௌலத்ராவ் சிந்தியா ( 1794-1827 ) : மகாதஜி 
சிந்தியாவுக்குப்பின் பட்டமேற்ற தௌலத்ராவ் சிந்தியா , 
பிரெஞ்சுப் படை வீரர்களான துபாயின் , பெரான் ஆகி 
யோரின் உதவியைப் பெற்றிருந்தார் என்பதை முன்னர்ப் 
பார்த்தோம் . அவர் , கர்டா போரில் பிற மராட்டியத் 
தலைவர்களுடன் ஒத்துழைத்தார் . நானாவின் ஆதிக்கக் 
குலைவு , ஆற்றலற்ற பாஜிராவ் பட்டமேற்றமை , துக்கோஜி 
ஹோல்காரின் சாவு , ஆகிய நிகழ்ச்சிகள் தௌலத்ராவின் 
அதிகார வளர்ச்சிக்கு உதவின . ஆனால் ஜஸ்வந்த்ராவ் 
ஹோல்கார் , சிந்தியாவின் கருத்தை மாளவத்தை நோக்கித் 
திரும்பச் செய்துவிட்டுப் பூனாவில் தமது ஆதிக்கத்தை 
நிறுவினார் ( 1802 ) . பெரான் , உரிமையுடன் செயலாற்றி 
வந்ததைத் தௌலத்ராவ் தடுக்கவில்லை . சிந்தியா , இரண் 


455 


டாவது மராட்டியப் போரில் அடைந்த தோல்வியைப் 
பற்றி முன்னரே குறிப்பிட்டுள்ளோம் ; அவர் தமது 
நாட்டின் பெரும் பகுதியையும் புகழ்வாய்ந்த தலைமை நிலை 
யையும் இழந்தார் . அவ்வாறிருந்தும் கம்பெனியின் தாய் 
நாட்டு அதிகாரிகளுக்கு அவரைப்பற்றிய அச்சம் இருந் 
தது . அவருடன் போராட்டமேற்படுவதைத் தடுக்கவே 
அவர்கள் முயன்றனர் . ஆனால் சிந்தியாவின் செயல் 
கள் 

அவருடைய நாட்டுக்குத் தீமையையே விளைத் 
தன . அவர் மக்களைக் கொள்ளையடித்துக் கொடுமைப்படுத் 
தினார் . 1817 - ல் ஹேஸ்டிங்ஸ் அவருடன் குவாலியரில் 
உடன்படிக்கை செய்து கொண்டார் . மூன்றாவது மராட்டி 
யப் போரில் சிந்தியா சிறப்பான பங்கைப் பெறவில்லை . 
அதற்கு ஹேஸ்டிங்ஸின் அரசதந்திர ஆற்றலே காரண 
மாகும் . சிந்தியா , பிண்டாரியருக்குத் தாம் வாக்குறுதி 
கொடுத்தது போல உதவி செய்யவில்லை . முன்னரே 
வெல்ஸ்லி சிந்தியா இராச்சியத்தின் பரப்பைக் குறைத்தி 
ருந்தார் என்று நாமறிவோம் . குவாலியரும் உச்சயினியும் 
வேறு சில பகுதிகளும் மட்டுமே அவர் (சிந்தியாவின் ) 
ஆட்சிக்குட்பட்டிருந்தன . 

கம்பெனியார் 
செய்து கொண்ட புதிய உடன்படிக்கைப்படி ஆச்மீர் - மீர் 
வாரா ( இராசபுதனத்தில் ) பகுதியை அவர் ஆங்கிலேய 
ருக்குக் கொடுத்தார் . எஞ்சிய பகுதிகளைத் தௌலத்ராவ் 
சிந்தியா , 1827 - ல் தாம் இறக்கும் வரையில் ஆட்சி புரிந்து 
வந்தார் . 


அவருடன் 


நாகபுரி , இந்தூர், பரோடா , கோலாப்பூர் : நாகபுரி 
பான்ஸ்லேயிடமிருந்து ஆங்கிலேயர் சாகரையும் நர்ம 
தைதை அடுத்த நிலப் பகுதிகளையும் பெற்றனர் . தாமோ , 
ஜபல்பூர் மாவட்டங்களும் நரசிங்கபுரம் ஹோஷங்காபாத் 
மாவட்டங்களின் சில பகுதிகளும் அதில் உட்பட்டன . 
சம்பல்பூர் மாவட்டத்தை ஒரு அரசர் பெற்றார் . ஆனால் 
பின்னர் , டால்ஹௌஸி அதைத் தம்முடன் இணைத்துக் 
கொண்டார் . ஹோல்கார் தமது நாட்டில் பாதியை இழந் 
தார் . அவர் இழந்த பகுதிகளை அமீர்கானும் கபூர்கானும் 


456 


பிறரும் மந்தேசர் (உச்சயினியின் வடமேற்கில் ) உடன் 
படிக்கைப்படித் ( 1818 ) தமக்கிடையே பிரித்துக் கொண்ட 
னர் . 1805 - ல் கெயிக்வார் செய்து கொண்ட பாதுகாப்பு 
முறை உடன்படிக்கை , 1817 - ல் மற்றொரு துணை உடன் 
படிக்கையால் வலிமை பெற்றது . பிண்டாரிய , மராட்டியப் 
போர்கள் நிகழ்ந்த காலங்களில் கெயிக்வார் , ஆங்கிலேய 
ரிடம் பணிவன்புடன் ஒழுகினார் . அதனால் சில சலுகை 
களையும் பெற்றார் . 1819- ல் ஆனந்தராவ் 

கெயிக்வார் 
இறந்தவுடன் அவருடைய உடன் பிறந்தாரான சயாஜி 
ராவ் ( 1819-47 ) பட்டமேற்றார் . 1820 - ம் ஆண்டில் கத்திய 
வாரில் ஆங்கிலேயரின் முழு ஆதிக்கமும் நிலை பெற்ற 
தைக் காண்கிறோம் . கோலாப்பூரில் IV- ம் சிவாஜி இறந்த 
பிறகு சாம்பு ( 1812-21 ) அரியணை யேறினார் . இவர் ஆங்கி 
லேயரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தார் . 1811 - ம் ஆண்டு 
உடன்படிக்கைப்படி சில நிலப்பகுதிகளையும் அவர்களிட 
மிருந்து அடைந்தார் . இவருக்குப் பின் பட்டம் பெற்ற 
இவருடைய உடன் பிறந்தாரான ஷாஜி 1837 ல் இறந்தார் . 
1820 - ல் ஆங்கிலேயர் கோவாவுக்கு அருகில் உள்ள கட 
லோரப் பகுதியை , ஒரு உடன்படிக்கைப்படி பெற்றனர் . 
அதனால் அவர்கள் , மிண்டோவின் முயற்சியைத் 
தொடர்ந்து செயலாற்றி மேலைக் கடலோரத்தில் கடற் 
கொள்ளையை ஒழித்தனர் . ஹேஸ்டிங்ஸ் , சிற்றரசுகளைத் 
தனிப்படுத்தும் கொள்கையைப் பின்பற்றி உடன்படிக்கை 
கள் செய்து கொண்டாரென்பதை முன்னர்ப் பார்த்தோம் . 
நேபாளத்தை மட்டும் ஆங்கிலேயர் கீழ்ப்படுத்தித் தனிப் 
படுத்தவில்லை என்பது நோக்கத்தக்கது . 

மத்திய இந்தியாவும் இராசபுதனமும் : பிண்டாரிய , 
மராட்டியப் போர்களின் விளைவாக மேற்கூறிய மராட்டிய 
நாடுகளில் பிரிட்டிஷ் அதிகாரம் ஏற்பட்டதுடன் , மத்திய 
இந்தியா, இராசபுதனம் , கத்தியவார் , கட்ச் ஆகிய பகுதி 
களில் பிரிட்டிஷ் காப்பரசும் விரிவுற்றது . இவ்வாறு அப் 
பகுதிகளில் ஹேஸ்டிங்ஸின் கொள்கையை அடிப்படை 
யாகக் கொண்டு ஆங்கிலேயர் நிறைவேற்றிய உடன் 


457 


யாக 


படிக்கைகள் பலப்பல . அரசியல் அமைப்பைச் சீர்படுத்தும் 
பொறுப்பை மத்திய இந்தியாவில் மால்கம் அவர்களும் 
இராசபுதனத்தில் சார்லஸ் மெட்காஃப் , ஆக்டர்லோனி, 
டாட் ( Tod ) ஆகியோரும் ஏற்றுக் கொண்டனர் . இறுதி 

உள்ள டாட் ( Tod ) ( பி . 1782 - இ . 1835 ) 
இராசஸ்தானைப்பற்றி எழுதியுள்ள வரலாறு சிறப்பு 
வாய்ந்தது . அந்நூல் 1829 க்கும் 1832 க்கு மிடைப்பட்ட 
காலத்தில் வெளியாயிற்று . மேற்கூறிய ஆங்கிலேயத் 
தலைவர்களின் முயற்சிகளால் அப்பகுதிகளில் நிலவிய 
கொடிய குழப்பம் மறைந்து அமைதியும் ஒழுங்கும் ஏற் 
பட்டன . 

கட்சில் ஒரு புரட்சிக்கலகம் தோன்றியது . 
ஆங்கிலேயர் அதை அடக்கி அந்நாட்டு மன்னனை நீக்கி 
விட்டுப் புதிய அரசனுக்குப் பட்டம் சூட்டினர் . அப்புதிய 
அரசன் ஒரு குழந்தை . ஆகவே அங்கே இருந்த ஆங்கில 
ரெஸிடெண்ட் 

அவரைக் கட்டுப்படுத்திச் செயலாற்றி 
வந்தார் ( 1819) . அதே ஆண்டில் கட்சில் நில அதிர்ச்சி 
ஏற்பட்டு மக்கள் மிகுதியாகத் துன்புற்றனர் . 


மராட்டியரின் தோல்விக்குக் காரணங்கள் : சிவாஜி 
முதல் II- ம் பாஜிராவ் வரை மராட்டியர் வரலாற்றை 
நாமறிவோம் . சிறப்பு வாய்ந்த பல 

ஆண் , பெண் , 
தலைவர்களையும் , ஆட்சியாளர்களையும் , படைத்தலைவர் 
களையும் , அரசியல் வல்லுநர்களையும் துறவிகளையும் அவ் 
வரலாற்றில் நாம் காண்கிறோம் . மராட்டியர் , 17 - ம் நூற் 
றாண்டில் முகலாயர் ஆதிக்கத்தினின்று விடுதலை பெற்று 
அடுத்த நூற்றாண்டில் , அரசியல் இராணுவத்துறைகளில் 
சிறப்பான உயர் நிலையை எய்தினர் . 

சில மராட்டியத் 
தலைவர்கள் கொள்ளைகளை நிகழ்த்திப் பல அட்டூழியங் 
களைப் புரிந்தனர் என்பது உண்மை . எனினும் அதைக் 
காரணமாகக் கொண்டு மராட்டிய நாடு ஒரு கொள்ளைக் 
கார நாடு என்று கூறிவிடுவது பொருத்தமானதன்று . 
மூன்றாவது பானிப்பட்டுப் போரினால் மராட்டியருக்குக் 
கெடுதி நேர்ந்ததைப் பற்றி முன்னர்ப் பார்த்தோம் . 
ஆனால் அப்போர் அவர்களுடைய ஆற்றலை அழித்து 


458 


வான 


விடவில்லை . அப்போருக்குப் பிறகுதான் , பேஷ்வாக் 
களில் மிகச்சிறந்தவர் தோன்றினார் . பிறகு நானா 
பட்னிஸும் மகாதஜி சிந்தியாவும் மராட்டிய நாட்டின் 
புகழை நிலை நாட்டினர் . வாரன் ஹேஸ்டிங்ஸின் கீழிருந்த 
ஆங்கிலேயரைக்கூட அவர்கள் எதிர்த்து நின்றனர் . 
1800 - ல் நானா பட்னிஸ் இறந்தபிறகு மராட்டியரின் விரை 

வீழ்ச்சியைக் காண்கிறோம் . 1802- ம் ஆண்டு 
பஸ்ஸின் உடன்படிக்கை , 1818 - ல் பேஷ்வா ஆங்கிலேய 
ரிடம் அடைக்கலம் புகுவதற்கான வழியை வகுத்தது . 
மராட்டியரின் இறுதி வீழ்ச்சிக்குரிய சில 

காரணங்களை 
ஈண்டு சிந்திப்போம் . " பேஷ்வா I- ம் பாஜிராவ் , 
தௌலத்ராவ் சிந்தியா என்ற இன்ப நாட்டமுடைய இரு 
இளைஞர்களின் ஆற்றலின்மையே மராட்டியரின் வீழ்ச்சிக் 
குச் சிறப்பான காரணம் என்று நான் உறுதியாகக் 
கூறுவேன் . அவர்கள் , தற்செயலாகத் தோன்றிய நல் 
வாய்ப்புக்களின் விளைவாக மராட்டிய நாட்டில் ஆதிக்க 
நிலை பெற்றனர் . அவர்களுடைய அட்டூழியச் செயல் 
களால் பூனா துன்பமுற்றது ; மக்களின் வாழ்க்கை பல 
வகைகளில் கேடுற்றது . அவர்களுடைய கொள்ளையும் 
கொடுங்கோன்மையும் காரணமாகத் தொலைவில் இருந்த 
மக்களும் ஆற்றொணாத்துயருற்றனர் . ஆட்சிமுறையை 
வெறுத்த சர்தார்களும் ஜாகீர்தாரர்களும் குறிப்பாகத் 
தென் மராட்டிய நாட்டில் இருந்தவர்கள் - ஆங்கிலே 
யரின் பாதுகாப்பை வலிந்து வலிந்து நாடினர் . * . 
II- ம் பாஜிராவின் வளர்ப்புச் சகோதரரான அமிருதராவ் , 
பேஷ்வாவாக வந்திருப்பின் முன்னவரைவிடப் பலவகை 
களில் சிறந்தவராயிருந்திருப்பர் என்று கூறலாம் . பரந்து 
விரிந்த ஒரு நாட்டின் வீழ்ச்சிக்கு தனிப்பட்ட ஒருவர் 
அல்லது இருவரின் தீயபண்புகள் மட்டுமே காரணமாகும் 

கூறமுடியாது . மராட்டியப் படை அமைப்பு 
முறையில் பல குறைபாடுகள் இருந்தன என்பதை 
முன்னரே பார்த்தோம் . நிலமானிய முறையின் சீர்கேடு 


- 


என்று 


* 86 , பக் . 161-2 ; 87 , III , பக் . 518 . 


459 


கள் அதில் விளங்கின . இராணுவத்துறையில் விஞ்ஞான 
முன்னேற்றத்தைப் போதுமான அளவுக்கு மராட்டியர் 
ஆதரிக்கவில்லை . மராட்டியர் , கொரில்லாப் 

போர்த் 
தந்திரமுறைகளைக் கையாண்டு மலைக்கோட்டைகளில் 
தமது வலிமையைப் பழுதுறாமல் காப்பாற்றி வந்தார்கள் 
என்றும் அவர்களை வெல்லுவது இயலாத செயல் என்றும் 
வெல்ஸ்லி நம்பினார் . ஆனால் மராட்டியரோ படைத் 
துறையில் கலப்பு முறையைப் பின்பற்றினர் ; தமது 
பழைய படைஅமைப்பு முறையில் இருந்த சிறப்புப் பண்பு 
களைக் கைவிட்டனர் . பரந்துவிரிந்த இந்தியப் பேரரசை 
நிறுவ வேண்டுமென்ற பேரவா பழைய சிறந்த பண்பு 
களை அழித்தது . மேலும் இராணுவத்துறையிலும் பிற 
பண்புகளிலும் காலத்துக்கேற்றவாறு முன்னேற்றமடை 
யாத எந்த மக்களும் அழிவது திண்ணம் . தம்மையும் 
தமது நிலையங்களையும் புதிய சூழ்நிலைக்கும் தேவைக்கும் 
ஏற்றவாறு அமைத்துக்கொண்டு மேனாட்டினரை எதிர்க் 
காமல் , மராட்டியர் தமது பழைய கருத்துக்களையும் செயல் 
களையும் போற்றி வந்தனர் . முன்னேறும் மக்களின் வழி 
அதுவன்று . வழக்காறாக வந்த தமது சமயத்தையும் மரபு 
முறையான கல்வியையும் 

அவர்கள் 

அளவுகடந்து 
போற்றினர் ; புதிய தேவைக்கேற்பச் சமூக ஒற்றுமை 
மையும் ஆற்றலையும் பெருக்கிக் கொள்ளவில்லை . பொது 
வாக அவர்களுடைய படை அமைப்புமுறையும் குறிப் 
பாகப் பீரங்கிப்படையும் அவர் தம் இராணுவத்தோல்விக் 
குக் காரணமாம் . அவர்கள் தமது இராணுவப் பயிற்சியின் 
பொருட்டும் படைத்துறைத் தேவைகளின் பொருட்டும் 
அயலவரை நம்பியிருக்க வேண்டியிருந்தது . அயலவரின் 
உதவிபெற்ற பிறகும் மராட்டியப்படை ஆங்கிலப்படைக் 
குக் கீழ்ப்பட்டதாகவே இருந்தது . சிவில் துறையிலும் 
அதுபோன்ற நிலைமைதான் இருந்தது . மராட்டியத் 
தலைவர்கள் தமக்கிடையே போராட்டம் நிகழ்த்தி வந்தனர் ; 
மக்களும் தமக்கிடையே கலகம் செய்துவந்தனர் . 
நிலைமை அவர்களை மெலிவுறச்செய்தது . இரண்டாவது 
மராட்டியப் 

போரின் தொடக்கத்தில் ஜஸ்வந்த்ராவ் 


460 


ஹோல்கார் தனித்து நின்றார் ; சிந்தியாவும் பான்ஸ்லேயும் 
தோற்ற பிறகே ஆங்கிலேயரை எதிர்த்துச் சென்றார் .. 
மூன்றாவது போரில் சிந்தியா மற்ற மராட்டியத் தலைவர் 
களுடன் சேரவில்லை . பயனற்ற பேஷ்வாவையும் ஒற்றுமை 
யற்ற மராட்டியத் தலைவர்களையும் எதிர்த்து நின்றது 
யார் ? வெல்ஸ்லியும் ஹேஸ்டிங்ஸும் சிறப்புவாய்ந்த 
வேறு பல படைத்தலைவர்களும் என்பது நோக்கப்பாலது . 
நாடு சிறப்புற்றோங்க வேண்டுமாயின் ஒற்றுமை இன்றி 
யமையாதது ; நாட்டின் உரிமையைக் காப்பாற்றுவதற்கு 
ஏற்ற வகையில் இராணுவம் அமைந்திருக்க வேண்டும் . 
இந்த அடிப்படைத் தேவைகளைப் புறக்கணித்து இவற்றை 
அழிக்கக்கூடிய இடைக்காலப் பண்புகளைப் போற்றினால் 
அழிவுதான் விளையும் . இந்த உண்மையை வேறுபல 
இந்திய நாட்டினரைப் போலவே மராட்டியரும் உணர 
வில்லை . நாட்டுக்குப் பேரிடையூறு ஏற்பட்டகாலை நாட் 
டுணர்ச்சியால் உந்தப்பட்டு மக்கள் , தலைவர்கள் யாவரும் 
ஆர்த்தெழுந்து ஒற்றுமையுடன் ஆக்கச்சார்பான அலுவல் 
களில் கருத்தூன்றாவிட்டால் உரிமையும் சிறப்பும் அவர் 
களிடம் எவ்வாறு நிலவும் ? சுருங்கக் கூறின் , இராணுவத் 
திறமை , அரசியல் வல்லமை , அரசதந்திர ஆற்றல் 
முதலிய அனைத்திலும் தம்மைவிட மேலான நிலையி 
லிருந்த ஆங்கிலேயருக்கு மராட்டியர் பணிந்தனர். 
மராட்டியரின் தோல்விக்கு பிரிட்டிஷ் தொழிற்புரட்சி 
காரணமாகும் என்று கூறப்படுகிறது . 


* 117 பக் . 407 


பகுதி 26 
லக்னௌ ; ஐதராபாத் 
லக்னௌ : அயோத்தி நவாப்பு சாதத் அலி 1814 - ல் 
இறந்தார் . பின்னர் ஆட்சிபுரிந்த அவர் மகனாரான காஸி 
யுத்தீன் ஐதர் ( 1814-27 ) ஐரோப்பியக் கலைகளையும் கீழ் 
நாட்டுத் தத்துவ முறைகளையும் ஆதரித்தார் . இறந்து 
போன நவாப்பு 1801 - ம் ஆண்டு உடன்படிக்கையைப் 
பொருட்படுத்தாமல் தமது விருப்பம்போலவே பழைய 
முறையில் ஆட்சிபுரிந்து வந்தார் . இன்றியமையாததான 
சீர்திருத்தங்களைக்கூட அவர் நிறைவேற்றவில்லை . தமக் 
கென எட்டுக் கோடி ரூபாய் சேர்த்து வைத்திருந்தார் . 
ஹேஸ்டிங்ஸ் அவரிடம் அன்பாக நடந்துகொண்டார் . 
அதனால் நவாப்பு இறக்குந்தறுவாயில் ஒருகோடி ரூபாயைக் 
கம்பெனிக்குக் கொடுக்க முன்வந்தார் . அவருக்குப் பின் 
வந்தோரிடம் ஹேஸ்டிங்ஸ் இரண்டு கோடி ரூபாய் 
கடனாகப் பெற்று கூர்க்கருடன் போர் நடத்தினார் . அத் 
தகைய நிலை காரணமாக நவாப்பு ஆங்கிலேயரிடம் அச்ச 
மில்லாமலும் சீர்திருத்தங்களைப்பற்றிச் சிந்தியாமலும் 
இருந்து வந்தார் . 1819 - ல் ஹேஸ்டிங்ஸின் தூண்டுதலால் 
நவாப்பு , அரசர் என்ற பட்டத்தைச் சூட்டிக்கொண்டார் . 
அச்செயல் முகலாயப் பேரரசரை இழிவு செய்ததாகும் . 
கவர்னர் ஜெனரல் முகலாயப் பேரரசருக்குப் பரிசுகள் 
கொடுக்கும் வழக்கத்தை ஹேஸ்டிங்ஸ் நிறுத்திவிட்டார் . 
ஆனால் 1835 வரையில் கம்பெனியார் வெளியிட்ட காசு 
களில் முகலாயப் பேரரசரின் தலைமை அதிகாரம் ஏற்றுக் 
கொள்ளப்பட்டிருந்தது . இருந்தும் இந்தியாவில் ஆங்கி 
லேயரின் தலைமை நிலை ஏற்பட்டுவிட்டதென்ற கருத்துட 
னேயே ஹேஸ்டிங்ஸ் முகலாயப் பேரரசரிடம் அவ்வாறு 
நடந்து கொண்டதைக் காண்கிறோம் . அயோத்தி நவாப் 
பைப் போலவே நிஸாமும் புதிய பட்டத்தைச் சூட்டிக் 
கொள்ளலாமென்று ஹேஸ்டிங்ஸ் அறிவித்தார் . ஆனால் 
அந்தக் கருத்தை நிஸாம் ஏற்கவில்லை . 


462 


ஐதராபாத் : நிஸாம் , பொதுச் செய்திகளில் அக்கரை 
கொள்ளாமலேயே இருந்து வந்தார் . முப்பதாண்டுக் 
காலம் அவரிடம் தலைமை அமைச்சராகப் பணியாற்றிய 
மீர்ஆலம் 1808 - ல் இறந்தார் . அவருக்குப் பின்போந்த 
அமைச்சர் சந்துலால் ஆற்றல் வாய்ந்தவராக இருந்த 
போதிலும் வீண் செலவுகள் பலவற்றை ஆதரித்து வந் 
தார் . நிஸாமின் கடன்கள் பெருகின , 1800 - ம் ஆண்டு 
உடன்படிக்கைப்படி ஆங்கிலேயருக்குப் போர்க்காலத்தில் 
உதவிசெய்வதற்காக நிஸாம் தமது செலவிலேயே ஒரு 
படையை அமைக்கவேண்டிய கடமையைப் பெற்றிருந்தார் . 
( ஐதராபாத் துணைப்படை என்ற அந்த இராணுவம் , பாது 
காப்புமுறை உடன்படிக்கைப்படி அமைந்த படையினின் 
றும் வேறானது என்பது ஈண்டுக் குறிக்கத்தகும் ). அப் 
படை அமைப்பைச் சீர்திருத்த வேண்டுமென்று ஆங்கில 
ரெஸிடெண்ட் வற்புறுத்தினார் . அதன் பொருட்டு நிஸாம் 
30 லட்ச ரூபாய் செலவிட்டார் . அரசியலாரின் கடன்கள் 
இவ்வாறெல்லாம் பெருகிவந்தன . ஐதராபாத்தில் ஒரு 
பிரிட்டிஷ் வங்கி ( Bank ) ஏற்பட்டிருந்தது . நிஸாமுக்குக் 
கடன் தொகைகள் கொடுக்குமாறு ஹேஸ்டிங்ஸ் , வங்கி 
அதிகாரிகளுக்கு உத்திரவு அளித்தார் . ஐதராபாத்தின் 
பொருள் நிலைமையை உணராமல் ஹேஸ்டிங்ஸ் ஆழ்ந்த 
சிந்தனையின்றி அச்செயலைப் புரிந்தது வருந்தத்தக்கதே 
யாம் . பிரிட்டிஷ் வங்கி நொடித்துவிட்டது . அதை 
அறிந்த இயக்குநர்கள் , கவர்னர் ஜெனரலும் அவரது 
ஆலோசனைக்குழுவும் பின்பற்றிய கொள்கையைத் ( பிரிட் 
டிஷ் வங்கியைப்பற்றிய செய்தியில் ) தவறு என்று அறி 
வித்தனர் . அதனால் வருத்தமுற்ற ஹேஸ்டிங்ஸ் 1821 - ம் 
ஆண்டில் தமது பதவியினின்று நீங்கிவிட முடிவுசெய்தார் . 
ஆயினும் 1823 - ம் ஆண்டு ஜனவரி மாதம் வரையில் கவர் 
னர்- ஜெனரலாக இருந்துவிட்டுப் பிறகு இங்கிலாந்துக்குச் 

ஐதராபாத்தில் புதிய ரெஸிடெண்ட்டாக 
அமர்ந்த மெட்காஃப் ( Metcalfe ) ஆற்றிய பணிகள் 
போற்றத்தக்கன . பொதுவாகவே இந்தியச் சிற்றரசர்கள் 
நாடுகளில் இருந்த ஆங்கில ரெஸிடெண்டுகள் பிரிட்டிஷ் 


சென்றார் . 


463 


ஆட்சியின் வளர்ச்சிக்குச் சிறந்த தொண்டுகள் ஆற்றினர் , 
ஆங்காங்கு இருந்த நிலைமைகளை அறிந்து அரசதந்திர 
முறையில் ஆவன செய்வதற்கு அவர்கள் உதவி இன்றி 
யமையாததாயிருந்தது . வாரன் ஹேஸ்டிங்ஸ் , காரன் 
வாலிஸ் , வெல்ஸ்லி , ஹேஸ்டிங்ஸ் பிரபு ஆகியோர் தமது 
கொள்கைகளை உருவாக்கி வெற்றியுடன் நிறைவேற்ற 
ரெஸிடெண்டுகள் மிகவும் உதவியாயிருந்தனர் என்பது 
குறிப்பிடத்தக்கது . 


பகுதி 27 


ஆட்சிமுறை 


நிலவரித் திட்டங்கள் : ஹேஸ்டிங்ஸ் பிரபு கவர்னர் 
ஜெனரலாக இருந்த காலத்தில் ஆங்கில ஆட்சிப் பகுதி 
கள் பெருகியதுடன் ஆட்சி முறையிலும் முன்னேற்றம் 
தோன்றியது . பல பண்புகளில் சிறப்பாக நிலவரித் 
திட்டத்தில் காரன்வாலிஸின் முறைக்கு எதிரான 
கொள்கையை அரசியலார் பின்பற்றினர் . நிலையான நில 
வரித் திட்டத்தை 1795 - ல் வாரணாசியிலும் 1802 முதல் 1805 
வரை உள்ள காலப்பகுதியில் வட சர்க்கார் மாவட்டங் 
களிலும் புகுத்தினர் . சென்னை மாகாணத்தில் வேறுவகை 
யான இரண்டு முறைகளை ஏற்படுத்தினர் . அவை , கிராமத் 
திட்டம் , ரயத்துவாரித் திட்டம் எனப்பெறும் . சர் தாமஸ் 
மன்றோவின் முயற்சியால் முடிவில் ரயத்துவாரித் திட்டம் 
நிலைபெற்றது . அதன்படி சமீந்தார்களுடனோ அல்லது 
கிராமத்துடனோ எவ்வித ஏற்பாடும் செய்துகொள்ளாமல் 
தனித்தனிக் குடியானவர்கள் எவ்வளவு வரியை அரசிய 
லாருக்குச் செலுத்த வேண்டுமென்பது தீர்மானிக்கப் 
பட்டது . இம்முறைப்படி அரசியலாருக்கும் குடியானவருக் 
கும் நடுவில் இடையீட்டாளர் யாரும்கிடையாது . குடியான 
வர்கள் செலுத்தவேண்டிய வரியை நிலையாகத் தீர்மா 
னிக்க வேண்டுமென்று மன்றோ கருதினார் . ஆனால் இயக்கு 
நர்கள் அதை ஏற்கவில்லை . அடிக்கடி வரியை மாற்றி 
அமைக்கவேண்டுமென்பதே அவர்கள் நோக்கமாகும் . 
தொடக்க காலத்தில் வரித்தொகையைக் கூடுதலாகவே 
முடிவு செய்தனர் . ஆனால் பிற்காலத்தில் அது குறைக்கப் 
பெற்றது . அக்காலத்தில் பம்பாயில் எல்பின்ஸ்டன் , ஊர் 
( கிராம ) அமைப்புத் திட்டங்களில் ஊக்கங் காட்டினார் . 
அவர் குடியானவர்களுடன் நிலவரி ஏற்பாடு செய்து 
கொள்வதையும் ஒவ்வொரு கிராமத்தின் படேல் மூலமாக 
வரிவசூல் செய்வதையும் ஆதரித்தார் . ஆனால் இரண் 


465 


டாவதாகக் கூறியுள்ளதை இயக்குநர்கள் ஏற்றுக்கொள்ள 
வில்லை . அடுத்த காலப்பகுதியில் பம்பாயில் ரயத்துவாரி 
முறை உருவாகியது . மன்றோ அமைத்த ரயத்துவாரித் 
திட்டம் , பிற்காலத்தில் பல பண்புகளில் மாறுதலடைந் 
தது . ரயத்துவாரித் திட்டத்தின் வளர்ச்சியில் , தொடக்க 
காலம் , இடைக்காலம் , பிற்காலம் என்ற மூன்று நிலை 
களைக் காண்கிறோம் . இத்திட்டத்தின்கீழ்ச் சராசரியில் 
ஒரு குடியானவனுக்கு ஏறத்தாழ 63 ஏக்கர் நிலம் இருந் 
தது . * நிலவரித் திட்டத்தில் சமீந்தார் முறையை மன்றோ 
எதிர்த்தார் . 

முறை வழங்கலில் சீர்திருத்தங்கள் : காரன்வாலி 
ஸின் சட்டத்தொகுப்பில் ஆங்காங்கு மாறுதல்கள் புகுத்தப் 
பெற்றன . வங்காளத்தில் நிலவிய காவல் முறையை , 
அரசியலார் , வலிமைப்படுத்தியதுடன் பிற இடங்களுக்கும் 
அதைப் பரப்பினர் . ஹேஸ்டிங்ஸ் , சிவில் நீதிமன்றங் 
களைப் பெருக்கினார் . குற்றத்துறை நீதிமன்றங்களிலும் 
சீர்திருத்தங்கள் தோன்றின . இந்திய முன்சீப்புகளின் 
சிறப்பு உயர்ந்தது . இந்தியர் , உயர் பதவிகளுக்கு ஏற்றவ 
ரல்லர் என்ற கருத்து சிறிது சிறிதாக மறையத் தொடங் 
கியது . முறை வழங்கலும் வரி வாங்கும் அதிகாரமும் 
உறுதியாகப் பிரிக்கப்படும் கொள்கையை அரசியலார் 
கைவிட்டனர் . மாவட்டக் கலெக்டர்களை மாஜிஸ்ட்ரேட்டு 
களாகவும் பணியாற்றச் செய்தனர் . இவ்வாறு காரன் 
வாலிஸின் ஆட்சிமுறைக்கு எதிர்ப்பு நிலவியதைக் காண் 
கிறோம் . குடியானவர்களின் நலத்திலும் ஹேஸ்டிங்ஸ் 
கருத்தைச் செலுத்தினார் ; அவர்களுடைய உரிமைகளை 
வரையறுத்து அவற்றுக்கு மேலும் தீமை ஏற்படாவண் 
ணம் தடைகள் விதித்தார் . ஆனால் இவற்றால் குடியான 
வரின் நிலைமையில் சிறப்பாகக் குறிப்பிடத்தக்க முன் 
னேற்றம் எதுவும் தோன்றவில்லை. 

கல்வி : தொடக்கத்தில் கம்பெனி கல்வித் துறையில் 
கருத்தைச் செலுத்தவில்லை என்பதை நாமறிவோம் . இந் 


14 , VI பக் . 46 . 


30 


466 


தியாவில் கல்விப் பெருக்கத்தினால் தமது நலத்துக்கு 
இடையூறு ஏற்படும் என்று கம்பெனியார் கருதினர் .. 
ஆனால் ஹேஸ்டிங்ஸ் பிரபு அக்கொள்கையை வன்மை 
யாகக் கண்டித்தார் . செய்திகளை விரிவாக உணர்ந்தால் , 
இந்தியர் , அதிகாரத்துக்குக் கீழ்ப்படிய மறுப்பர் என்ற 
தவறான 

கொள்கையைத் தமது அரசாங்கம் ஏற்றுக் 
கொள்ளவில்லை என்று ஹேஸ்டிங்ஸ் 1816 - ல் அறிவித் 
தார் . நேர்மையற்ற முறையில் சிற்சில நல்வாய்ப்புக் 
களைப் பெறுவதற்காக மக்களின் கல்வி அறிவைப் பெருக் 
காமல் கட்டுப்படுத்தி வைத்திருப்பது பிரிட்டிஷாரின் 
உணர்ச்சிக்குச் சிறிதும் ஏற்றதன்று எனவும் அவர் கூறிய 
ள்ளார் . * சமயப் பரப்புக் குழுவினரும் பிறரும் நாட்டு 
மொழிக் கல்விக்கான பள்ளிக்கூடங்கள் நிறுவுவதை 
ஹேஸ்டிங்ஸ் ஆதரித்தார் . இந்திய மக்களின் முயற்சி 
யால் 1817 - ல் கல்கத்தாவில் ஒரு இந்துக் கல்லூரி தோன் 
றியது . ஆங்கிலமும் மேனாட்டு விஞ்ஞானமும் அங்கே 
கற்பிக்கப் பெற்றன . ஹேஸ்டிங்ஸ் பிரபு அதன் ஆதர 
வாளராக இருந்தார் . 


|| 


கருத்து வெளியீட்டு உரிமையைக் கட்டுப்படுத்தும் 
முறை , ஹேஸ்டிங்ஸுக்கு உடன்பாடன்று . 1799 ம் ஆண்டு 
முதல் இருந்து வந்த செய்தித்தாள் தணிக்கை முறையை 
ஹேஸ்டிங்ஸ் 1817 - ல் நீக்கினார் . அதன் விளைவாகப் பத் 
திரிகைத் தொழிலில் ஒரு புதிய வளர்ச்சி ஏற்பட்டது . 
செய்தித் தாள்களில் குறைகள் வெளிப்படையாக விளக் 
கப்படுவதை ஹேஸ்டிங்ஸ் வரவேற்றார் . சட்டப்படி , சில 
செய்திகளைப் பற்றிப் பத்திரிகை ஆசிரியர்கள் விவாதிக்கக் 
கூடாது என்று தடைகள் இருந்தபோதிலும் அவர் 
அவற்றை அமுல் செய்யவில்லை . அவருக்கு முன்னர் 
இருந்த சில கவர்னர் - ஜெனரல்கள் , பத்திரிகை ஆசிரி 
யர்களை நாடுகடத்தவும் தயங்கவில்லை . ஆனால் ஹேஸ் 
டிங்ஸ் அத்தகைய இயல்பு படைத்தவரல்லர் . இவருடைய 
இக்கொள்கையை இயக்குநர்கள் ஆதரிக்கவில்லை . 


64 , II , பக் . 357 . 


467 


கருத்து வெளியீட்டு உரிமையைக் கட்டுப்படுத்த வேண்டு 
மென்பதே அவர்கள் நோக்கம் . அச்சூழ் நிலையில் ஹேஸ் 
டிங்ஸின் விரிநிலை தழுவிய கொள்கை மிகவும் போற்றத் 
தக்கதாகும் . 1818 ல் வங்காளத்தில் சமாசார தர்பான் என்ற 
வார வெளியீடு தோன்றியது . அதன் ஆசிரியரான J. C. 
மார்ஷ்மேன் என்பாரை ( பி . 1794 - இ . 1877 ) ஹேஸ் 
டிங்ஸ் பாராட்டினார் . அவ்வாசிரியர் செராம்பூரிலிருந்த 
பாதிரிகளில் ஒருவராவர் ; 1852 - ல் இங்கிலாந்துக்குத் 
திரும்பினார் . மூன்று பாகங்களில் அவர் எழுதிய இந்திய 
வரலாறு ( 1867 ) என்ற நூல் மிகச் சிறப்புவாய்ந்ததாகும் . 
டால்ஹௌஸி காலம்வரை உள்ள நிகழ்ச்சிகளை அதில் 
காணலாம் . அவர் தரும் செய்திகளின் சில கருத்துக்களை 
இந்நூலிலும் பல இடங்களில் குறித்துள்ளோம் . 


பகுதி 28 


ஹேஸ்டிங்ஸின் இயல்பும் அவர் முடித்த 

செயல்களும் 


பணி 


ஹேஸ்டிங்ஸின் இறுதிக்காலம் : 1823 - ம் ஆண்டின் 
தொடக்கத்தில் ஹேஸ்டிங்ஸ் இந்நாட்டை விட்டகன்றார் . 
அடுத்த ஆண்டில் மால்ட்டாவின் கவர்னராகப் 
யாற்றத் தொடங்கினார் . இயக்குநர்களும் கம்பெனி உரிமை 
யாளர்களும் 1822 - ல் அவரைப் புகழ்ந்து பாராட்டிய 
போதிலும் பின்னவர் அவரை , ஐதராபாத் கடன்களைப் 
பற்றிய செய்தியில் தொடர்பு கொண்டமைக்காக வன்மை 
யாகக் கண்டித்தனர் . ஆனால் ஹேஸ்டிங்ஸ் , தூய்மை 
யற்றவரென்றோ கைக்கூலி பெற்றாரென்றோ யாரும் 
கூறவில்லை . 1826 - ல் அவர் இறந்தார் . 

இயல்பு : ஹேஸ்டிங்ஸ் இந்நாட்டில் செயலாற்ற 
தொடங்கியபொழுது ( 1814 ) அவருக்கு வயது 60. அதன் 
பின் ஒன்பது ஆண்டுகள் அவர் பணியாற்றினார் . கடமைப் 
பற்று அவரிடமிருந்தது . தட்ப வெப்ப . நிலையைப் 
பொருட்படுத்தாது அவர் ஊக்கத்துடன் முறைப்படி 
ஓய்வின்றி உழைத்தார் . மனச்சான்றுக்குப் பகையாக 
அவர் செயலாற்றுவதில்லை . மக்களிடம் 

இயல்பாக 
இருக்கக்கூடிய குறைபாடுகளை உணர்ந்து அதற்கேற்ப 
அவர்களிடம் நடந்துகொண்டார் . சிறப்பாக இந்தியச் 
சிற்றரசர்களிடம் அவர் ஒழுகிய முறை குறிப்பிடத்தக்கது . 
பிறருடைய இயல்பை எளிதில் உணரும் ஆற்றல் 
அவருக்கு இருந்தது . பல சிறந்த அலுவலாளர் அவருக்கு 
உதவி புரிந்தனர் . அவர் ஒரு போர்வீரர் மட்டுமல்லர் . 
கல்வியைப்பற்றியும் கருத்து வெளியீட்டு உரிமையைப் 
பற்றியும் அவர் கொண்டிருந்த விரிநிலை தழுவிய நோக் 
கத்தை முன்னர்ப் பார்த்தோம் . வாரன் ஹேஸ்டிங்ஸ் , 
வெல்ஸ்லி , டல்ஹௌஸி ஆகியோரைப் போல ஹேஸ் 


469 


டிங்ஸ் பிரபு ஒரு சிறந்த மேதை என்று கூறமுடியாத 
போதிலும் இவருடைய திறமைக் கூறுகள் போற்றத் 
தக்கன . ஐதராபாத் கடன்களைப் பற்றியமட்டில் இவர் 
ஆழ்ந்த சிந்தனையின்றித் தவறிழைத்துவிட்டபோதிலும் 
இவருடைய நேர்மையான , உள்ளத்தைப்பற்றி ஐயுறு 
வதற்கில்லை . தனிப்பட்ட முறையில் தமக்கென அவர் 
முறையற்ற வகையில் சிறிதும் பொருள் சேர்த்துக் 
கொள்ளவில்லை . 


இராணுவத் திறமை : ஹேஸ்டிங்ஸ் 

ஒரு சிறந்த 
படைத்தலைவராயிருந்தார் . அவர் அமைத்த போர் சூழ்ச்சித் 
திட்டங்கள் வெற்றியையே அளித்தன . போர்க்களத்தில் 
அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 

நடவடிக்கைகளில் ஒன்றுகூடத் 
தோல்வியுறவில்லையாம் . 120 கோட்டைகளை அவர் கைப் 
பற்றினார் . அவற்றில் பல , பிறர் எளிதில் உட்புக 
முடியாதவை ; சில , தாக்குதலுக்கு அசையாதவை . அவர் , 
கூர்க்கரின் ஆணவத்தை அடக்கினார் ; பிண்டாரியரை 
அழித்தார் : மராட்டியரின் படைவலிமையைச் சிதறடித் 
தார் . 


அரசியலில் சாதனைகள் : ஹேஸ்டிங்ஸ் புதிதாக 
இணைத்த விரிவான நிலப்பகுதிகள் , தலைமை அதிகாரி 
களான ஆங்கிலேயரின் அதிகாரத்தை வலிமையடையச் 
செய்தனர் . பம்பாய் மாகாணத்தைப் படைத்தவர் இவரே . 
இவர் அமைத்த கூட்டுறவுகள் விரிவானவை . அவற்றின் 
விளைவாக நாட்டில் அமைதி ஏற்பட்டது . சிறப்பாக 
மத்திய ந்தியாவும் இராசபுதனமும் மிகுதியான அள 
வுக்கு நன்மையைப் பெற்றன . சிற்றரசுகளைத் தனிப்படுத் 
தும் அவருடைய கொள்கை 1857 - ம் ஆண்டு படைக்கலகம் 
வரை நீடித்தது . அதன்பின் கட்டுப்பாடுகள் தளர்த்தப் 
அக்கொள்கை விரிவுற்றது . 

அவராட்சியின் 
முடிவில் பஞ்சாபும் சிந்தும் மட்டுமே பிரிட்டிஷ் அதிகாரத் 
துக்குட்படவில்லை. ஆனால் இரஞ்சித்சிங் ஆங்கிலேயர் 


பெற்று 


* 64 , II பக் , 368 . 


470 


உடன் நேச உறவு பூண்டிருந்தார் . இவ்வாறு ஹேஸ் 
டிங்ஸ் , வெல்ஸ்லியின் கொள்கையை நிறைவு செய்தார் . 
1819 - ல் அவர் சிங்கப்பூரைக் கைப்பற்றிக்கொண்டு 
அதைச் சீனா முதலிய கீழ் நாடுகளுக்குச் செல்லும் கப்பல் 
களுக்கு அனுகூலமான துறைமுகமாக்கினார் . ஜாவாவில் 
ஆட்சியாளராயிருந்த ராஃபள்ஸ் ( Raffles 1781-1819 ) 
என்பார் பல கலைகளிலும் ஆர்வங்கொண்ட சிறந்த அறி 
வாளியாவர் . 


11 * 


ஆங்கில இந்திய வரலாற்றில் ஹேஸ்டிங்ஸுக்கு 
உரிய இடம் : ஹேஸ்டிங்ஸ் , கவர்னர் ஜெனரலாக இருந்த 
பொழுது ஏற்பட்டிருந்த ஆட்சிமுறை முன்னேற்றத்தைப் 
பற்றி முன்னரே பார்த்தோம் . “ கவர்னர் ஜெனரல்களில் 
மிகச்சிறந்தவருக்கு அடுத்தபடியான நிலையை ஹேஸ் 
டிங்ஸ் பெறுகிறார் 1822 - ல் பிரிட்டிஷ் இந்தியாவின் 
நிதி நிலைமை சிறப்புற்றிருந்தது . கம்பெனி 41 கோடி 
ரூபாய் வரை புதிய கடன்களைப் பெற்றபோதிலும் அரசிய 
லாரின் ஆண்டு வருமானம் கூடுதலாக இருந்ததால் 
பணப்பெருக்கம் இருந்தது . ஹேஸ்டிங்ஸ் , பழைய 
கால்வாய் 

ஒன்றை பழுதுபார்த்ததின் மூலம் தில்லி 
மக்களுக்குத் தேவையான நீர் கிடைக்கும்படி செய்தார் . 
சாலைகளை அமைத்தும் , கால்வாய்களை வெட்டியும் , பாலங் 
கள் கட்டியும் மக்களின் நலத்தில் கருத்துச் செலுத்தினார் . 
கல்கத்தா மக்களின் உடல் நலத்துக்கான தேவைகளை 
நிறைவேற்றினார் . இவர் தமது செயல் மூலம் வெல்ஸ்லி 
யின் ஆக்க வேலைகளை நிறைவேற்றி உறுதியாக்கினார் . 


* 81 , பக் . 291 . 


பகுதி 29 


மன்றோ 


வாழ்க்கை : தாமஸ் மன்றோ, 1761 - ல் கிளாஸ்கோ 
நகரில் பிறந்தார் ; கிளாஸ்கோ பல்கலைக் கழகத்தில் கணி 
தத்திலும் இரசாயன நூலிலும் ( Chemistry ) சிறந்த 
தேர்ச்சிபெற்றார் ; வரலாற்று நூல்களையும் இலக்கியங்களை 
யும் மிகவும் விரும்பிப்போற்றினார் ; புளுடார்க் , ஷேக்ஸ்பியர் , 
ஆதம் ஸ்மித், ஹியூம் ஆகிய பேரறிஞர்களின் நூல்களை 
ஆர்வத்துடன் பயின்றார் ; 1780 - ல் சென்னைக்கு வந்தார் ; 
அது முதல் 1792 வரை மைசூர்ப் போர்களில் போர்வீர 
ராகப் பணியாற்றினார் ; 1792 முதல் 1789 வரை பாராம 
ஹாலிலும் ( சேலம் மாவட்டம் ) 1799 முதல் 1800 வரை 
கன்னட நாட்டிலும் பணியாற்றினார் ; 1800 முதல் 1807 
வரை “ கொடுக்கப்பட்ட மாவட்டங்களில் கலெக்டராகச் 
செயலாற்றினார் ; அவ்வமயத்தில் தான் தமது ரயத்து 
வாரி நிலவரித் திட்டத்தை உருவாக்கினார் ; 1807 - ல் 
தாய் நாட்டுக்குச் சென்று பிறகு 1814 - ல் மீண்டும் வந் 
தார் . இரண்டு ஆண்டுகள் , நீதிமுறை ஆணைக்குழு 
( கமிஷன் ) வின் தலைவராயிருந்தார் . 1817 - முதல் 1818வரை 
மூன்றாவது மாாட்டியப்போரில் 

ஒரு படைப்பகுதியின் 
தலைவராகப் பணியாற்றினார் . அச்சமயத்தில் தான் “ படைத் 
தலைவர் ” என்ற பட்டம் அவருக்குக் கிடைத்தது ; 1819 - ல் 
மீண்டும் இங்கிலாந்துக்குச் சென்று “ நைட் பட்டம் 
பெற்றார் . சர் தாமஸ் மன்றோ 1820 முதல் 1827 வரை 
சென்னை கவர்னராகப் பதவி வகித்தார் . அக்காலத்தில் 
நடந்த பர்மியப் போரில் ( 1824-6 ) கவர்னர் - ஜெனரலுடன் 
ஒத்துழைத்தார் . அடுத்தபடியாக அவரே கவர்னர் ஜெனர 
லாக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது . ஆனால் 1827ல் 
கர் நூல் மாவட்டத்தில் , வாந்திபேதி தொத்து நோய் காரண 
மாக உயிர் நீத்தார் . பொதுமக்கள் முயன்று அவருடைய 
உருவச்சிலையைச் சென்னையில் 1839 - ல் அமைத்தனர் , 


472 


இயல்பும் சிறப்பும் : மன்றோவிடம் பல நற்பண்புகள் 
அமைந்திருந்தன . கல்வி , அறிவுக்கூர்மை , கற்பனைத் 
திறன் , இந்தியரிடம் அன்பு , அடக்கம் , அறப்பண்பு , 
உண்மை , எளிய வாழ்க்கை , நேர்மை , வீரம் , ஆட்சிமுறைத் 
திறன் , அரசியல் வல்லமை முதலிய பல பண்புகள் அவர் 
பால் பொலிந்தன . புகைவண்டித்தொடர் இல்லாத அக் 
காலத்தில் அவர் அடிக்கடி பயணங்களை மேற்கொண்டது 
வியந்து போற்றத்தக்கதாகும் . அப்பயணங்களின் மூலம் 
அவர் சென்னை மா நில மக்களின் இயல்பு , தேவைகள் 
முதலியவற்றைப் பற்றித் தெளிவாக அறிந்து கொண்டார் . 
தாம் சிறந்த முறையில் தொண்டாற்ற இயலும் என்ற 
நம்பிக்கை இருந்தால்தான் எப்பணியையும் அவர் ஏற்றுக் 
கொள்வார் . தன்னலப்பண்பு சிறிதும் அவரிடம் கிடை 
யாது . அறிவாற்றல் , அரசியல் திறமை முதலியவற்றுடன் 
அவருக்குச் சிறந்த பெருமை அளித்தது அவருடைய 
உள்ளத்தின் உயர்வு தான் . “ மக்களின் தந்தை " “ மாண் 
டவ ரிஷி என்னும் புகழுரைகள் அவருக்குத் தகும் . 
வெல்ஸ்யின் பாதுகாப்புமுறை 

பாதுகாப்புமுறை உடன்படிக்கைத் திட் 
டத்தை அவர் குறை கூறினார் . அத்திட்டம் , நிலவரி 
ஏற்பாடுகளுக்குத் தீமை செய்யும் என்பது அவர் கருத் 
தாகும் . பஞ்சாயத்து ஆட்சிமுறையை மீண்டும் கொண்டு 
வர அவர் முயன்றார் . ஆனால் அம்முயற்சி வெற்றிபெற 
வில்லை . திப்புவின் வீழ்ச்சிக்குப் பிறகு , 

, குழந்தையை 
மைசூர் மகாராசாவாக்கிய செயலை மன்றோ கண்டித்தார் . 
1822 - ல் கல்வித் திட்டங்களில் அவர் தமது கருத்தைச் 
செலுத்தினார் . கல்வியைப் பொறுத்தவரை எவ்வளவு 
செலவு செய்தாலும் அவை யாவும் சிறந்த முதலீடு என்று 
அவர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது . மக்களின் கல்விக் 
காக அரசியலார் எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் 
அதனால் நாட்டுக்கு நன்மையே தவிர தீமை கிடையாபாது 
என்பது அவர் கருத்தாகும் * பணித்துறைகளில் இந்தியர் 
அமர்த்தப்பட வேண்டுமென்று அவர் வற்புறுத்திக் கூறி 


12 , பக் . 78 . 


473 


னார் . இந்தியருக்குப் பணித்துறைகளில் அதிகாரம் வழங்கா 
விட்டால் ஏற்படக்கூடும் தீமையை அவர் நன்கு உணர்ந்து 
கூறியுள்ள சொற்றொடர்கள் பாராட்டத்தக்கன . ! இங்கி 
லாந்தில் அயலாராட்சி ஏற்பட்டு அவர் அவர்கள் , ஆங்கி 
லேயர் இந்நாட்டில் பின்பற்றிய கொள்கையை ( உள் 
நாட்டினருக்கு அதிகாரம் கொடுக்காமலிருந்தால் ) அங்கே 
பின்பற்றுவாரே ஆயின் ஏற்படும் கேடுகளைச் சிந்தித்துப் 
பார்க்கும்படி மன்றோ அறிவுறுத்தினார் . இந்தியர்களிடத் 
தில் குறைபாடுகள் இருக்கலாம் ; ஆனால் அத்தகைய 
குறைபாடுகள் வேறு நாட்டவர்களிடம் கிடையாதா என்ற 
கேள்வியை அவர் எழுப்பினார் . மேலும் அயலராட்சி 
மக்களின் இயல்பைக் கெடுத்துவிடும் என்ற உணர்ச்சி 
அவரிடம் இருந்தது . இந்தியரின் நற்பண்புகளையும் 
அவர் அறிந்திருந்தார் . 

அங்கில 

அலுவலாளர்கள் 
இந்தியாவில் கிறித்தவ சமயத்தைப் பரப்புவதில் ஈடுபடு 
வதை அவர் வன்மையாகக் கண்டித்தார் உரிமையாட்சி 
பெறுவதற்கு இந்தியர்களுக்குப் பயிற்சி கொடுப்பதே 
பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் நோக்கமாக இருக்கவேண்டு 
மென்று 1824 - ல் அவர் குறிப்பெழுதியுள்ளார் . இந்தியர் 
களிடம் காணப்படும் தீய பண்புகளை ஒழித்து அவர்க 
ளுடைய அறிவைப் பெருக்கி , தாங்களாகவே அரசியலை 
நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஊக்கமளிக்க 
வேண்டும் ; தங்களது அரசியலைக் காப்பாற்றிக்கொள்ள 
வும் அவர்களுக்குப் பயிற்சி அளிக்கவேண்டும் ; தக்க 
காலம் வரும்பொழுது . 

ஆங்கிலேயர் 

இந்தியாவை 
இந்தியர்களிடமே ஒப்படைத்துவிடவேண்டும் என்பது 
போன்ற அரிய கருத்துக்களை மன்றோவின் குறிப்பில் நாம் 
காண்கிறோம் . காமன்ஸ் சபையில் ஜார்ஜ் கானிங் , மன் 
றோவை “ இணையற்ற பண்பாளர் ” என்று சிறப்பித்து 
அவரை வானளாவப் புகழ்ந்தார் .3 பயனற்ற பல கவர்னர் 


1. 12 , பக் . 181 & 191 . 
2. 67 - பக் . 284-5 . 
3. 12 , பக் . 175 . 


474 


கள் ஆட்சி புரிந்த சென்னை , மன்றோவைக் கவர்னராகக் 
கொண்டமை , இம்மா நில மக்களின் நல்வாய்ப்பே என்று 
என்று கூறலாம் . கம்பெனியின் மிகச்சிறந்த பணியாளர் 
களில் மன்றோவும் ஒருவராவர் . உளத்திட்பமும் கற்பனைத் 
திறனும் பெருந்தன்மையும் செய்திகளின் அடிப்படையை 
உணரும் ஆற்றலும் அவரிடமிருந்தன . * 


* 64 , II பக் . 412 . 


பகுதி 30 


எல்பின்ஸ்டன் ( Elphinstone ) , மால்கம் ( Malcolm ) 

எல்பின்ஸ்டன் : எல்பின்ஸ்டன் பிரபுவின் மகனாரான 
மௌண்ட்ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் 1779 - ல் பிறந்தார் ; 
எடின்பரோவில் கல்வி பயின்றார் ; 1795 - ல் வங்காளப் 
பணியாளர் தொகுதியில் சேர்ந்தார் ; வெல்ஸ்லியின் தனி 
முறைச் செயலாளராக ( Private Secretary ) இருந்த பிறகு 
1804 - ல் நாகபுரியில் ரெஸிடெண்ட்டாகப் பணியேற்றார் . 
நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ஷா ஷுஜாவிடம் தூதுவ 
ராகச் சென்றார் . 1811 - ம் ஆண்டு முதல் பூனாவில் ரெஸி 
டெண்ட்டாக இருந்தார் . காபூல் இராச்சியத்தைப் பற்றி 
அவர் எழுதிய நூல் 1815 - ல் வெளிவந்தது . 1819 முதல் 
1827 வரை பம்பாயில் அவர் , கவர்னராக இருந்தபொழுது 
ஆட்சித்துறையில் ஏற்படுத்திய சீர்திருத்தங்கள் போற்றத் 
தக்கன . சிவில் துறையில் இந்தியர்களை அமர்த்த வேண் 
டியது இன்றியமையாதது என்பது அவர் கருத்து . அவர் 
கல்வி வளர்ச்சியை ஆதரித்தார் ; விரிநிலை தழுவிய 
நோக்குடன் அரசியலை நடத்தினார் ; சட்டங்களைத் தொகுத் 
தார் . நாட்டு மொழி வளர்ச்சிக்காக 1820 - ல் ஒரு சங்கத்தை 
நிறுவினார் ; உயர்தரக் கல்வி வளர்ச்சிக்காகத் திட்டம் 
வகுத்தார் ; ஆனால் 1828 வரை அத்திட்டம் உருவாகிப் 
பயன் தரவில்லை. அவர் பெயரைத் தாங்கும் கல்வி நிலையம் 
1842 - ல் தோன்றியது . உள் நாட்டு முறைகளை அவர் 
வியந்து போற்றினார் ; பஞ்சாயத்து முறையின் சிறப்பை 
யும் நன்கு உணர்ந்திருந்தார் ; ஊர்களில் படேல்கள் மூலம் 
வரி வாங்கும் முறையை நிலைபெறச் செய்ய முயன்றார் . 
மன்றோவைப் போலவே எல்பின்ஸ்டனும் சமீந்தார் முறை 
நிலவரித் திட்டத்தை வெறுத்தார். 1827 - ல் எல்பின்ஸ்டன் , 
கவர்னர் பதவியைத் துறந்து விட்டுத் தம் நாட்டுக்குத் 
திரும்பினார் ; பின்னர் , அரசியலில் பங்குகொள்ள விரும்ப 
வில்லை . 1835 - ல் வில்லியம் பெண்டிங்கு விலகியவுடன் 


476 


கவர்னர் - ஜெனரல் பதவியை எல்பின்ஸ்டனுக்கு அளிக்க 
அரசியலார் முன்வந்தனர் . ஆனால் அவர் அதை ஏற்க 
மறுத்துவிட்டார் . அவர் எழுதிய இந்திய வரலாறு என்ற 
சிறந்த ஆங்கில நூல் 1841 - ல் வெளியாயிற்று . 1859 - ல் 
அவர் இறந்தார் . எல்பின்ஸ்டன் ஆக்கிய கிழக்கில் 
பிரிட்டிஷ் ஆட்சியின் எழுச்சி " என்ற ஆங்கில நூல் 
1887 - ல் பதிப்பிக்கப்பெற்றது . பிரிட்டிஷ் இந்திய வரலாற் 
றில் , 19 - ம் நூற்றாண்டில் ஏறத்தாழ ஒரே காலத்தில் 
மன்றோ, எல்பின்ஸ்டன், மல்காம் , மெட்காஃப் ஆகிய நால் 
வரும் சிறந்த முறையில் ஆட்சித்துறைப் பணிகளை மேற் 
கொண்டு புகழ்பெற்றனர் . 


மால்கம் : ஜான் 
ஜான் மால்கம் 

ஸ்காட்லாந்தில் லாங் 
ஹோம் என்னு மிடத்தில் , 1769 - ல் பிறந்தார் ; தமது பதின் 
மூன்றாவது வயதில் சென்னைப் படையில் பணியேற்றார் . 
நான்காவது மைசூர்ப் போரில் அவர் சிறப்பான பங்கைப் 
பெற்றார் . 1800 , 1808 , 1809 ஆகிய மூன்று ஆண்டுகளில் 
மும்முறைகள் பாரசீகத்துக்குத் தூதுவராகச் சென்றார் ; 
1812 - ல் நைட் பட்டம் பெற்றார் . 1817 - ல் மஹித்புரியில் 
போரிட்டு 11 - ம் பாஜிராவ் தோற்ற பின்பு அவரைப் 
பெருந்தன்மையுடன் நடத்தினார் . இந்தியர்களுடன் அவர் 
நெருங்கிப் பழகி அவர் தம் நம்பிக்கைக்கு உரியவரானார் . 
ஐதராபாத்தில் புஸ்ஸி மக்களின் போற்றுதலைப் பெற் 
றதைப் போலவே மால்கம் மத்திய இந்தியாவில் புகழ் 
பெற்றார் . 1827 - முதல் 1830 - வரை அவர் பம்பாய் கவர்ன 
ராகப் பணியாற்றினார் . இந்தியர் சிறந்த கல்வியைப்பெற 
வேண்டியது இன்றியமையாததென்று 

அவர் 1828 - ல் 
வற்புறுத்திக் கூறினார் . அவர்களுடைய ஆற்றல் ஆட்சி 
முறைக்குப் பயன்படும் என்பது அவருடைய திண்ண 

எண்ணமாகும் . 1829 - ல் பம்பாய் அரசியலாருக் 
கும் பம்பாய்த் தலைமை நீதிமன்றத்துக்கு மிடையே 
( 1823 - ல் ஏற்பட்ட நீதிமன்றம் ) போராட்டம் விளைந் 
தது . வாரன் ஹேஸ்டிங்ஸைப் 

போல மால்கமும் 
நீதிமன்றத்தின் சில உரிமைகளை எதிர்த்தார் . தாய் 


மான 


477 


நாட்டு அதிகாரிகளின் ஆதரவும் அவருக்கு கிடைத் 
தது . 1830 - ம் ஆண்டின் முடிவில் மால்கம் தம் நாட்டுக் 
குத் திரும்பினார் ; 1831 - ல் பார்லிமெண்ட்டு உறுப்பின 
ரானார் ; 1833 - ல் அவர் வாழ்க்கை முடிவடைந்தது . அவர் 
எழுதியுள்ள ஆங்கில நூல்களாவன : " பாரசீகத்தின் 
வரலாறு ( 1815 ) ; மத்திய இந்திய வரலாறு ( 1823 ) ; 
1784- முதல் 1823- வரை இந்தியாவின் அரசியல் வரலாறு 
( 1826 ) ; ராபர்ட் கிளைவ் பிரபுவின் வாழ்க்கை ( 1836 ) . 


பகுதி 31 


கல்வி வளர்ச்சியும் இராம் மோகன்ராயும் 


கோல்புரூக் : சர் வில்லியம் ஜோன்ஸ் , கீழ் நாட்டுக் 
கலைகளின் பல்வேறு துறைகளிலும் ஆழ்ந்த கருத்தைச் 
செலுத்தினார் என்பதை முன்னர்ப் பார்த்தோம் . வட 
மொழிக் கல்வியில் ஆழ்ந்த ஊக்கம் காட்டிய பெரியார் 
கோல்புரூக் ( பி . 1765 - இ . 1837 ) என்பாராவர் . இவர் முத 
லில் கம்பெனியில் ஒரு எழுத்தாளராகப் பணியாற்றினார் . 
பின்னர் , சட்டத்துறையில் அலுவலாளரானார் . 1799 - க்கும் 
1801 - க்கும் இடைப்பட்ட காலத்தில் இவர் நாகபுரிக்கு அரசி 
யல் தூதுவராகச் சென்றிருந்தார் . பிறகு கம்பெனியின் சதர் 
நீதிமன்றங்களின் தலைவராகவும் வில்லியம் கோட்டைக் 
கல்லூரியில் சமஸ்கிருதம் , இந்துச்சட்டத்துறைத் - தலை 
மைப் ( கௌரவப் ) பேராசிரியராகவும் பணியாற்றினார் . 
1807 முதல் 1814 வரை கோல்புரூக் 

ஆலோசனைக் 
குழுவின் உறுப்பினராயிருந்தார் இவர் , இந்து சமய 
இலக்கியம் , மெய்விளக்கத்துறை நூல்கள் , பண்டைய 
இந்திய கணிதமுறை , இந்திய வானசாத்திரம் முதலிய 
வற்றை நன்கு கற்றுணர்ந்தார் . சிறந்த சமஸ்கிருத 

கோல்புரூக் , இந்துச் சட்டத்தொகுப்பு 
வடமொழி இலக்கணம் , " வேதங்களைப்பற்றிய கட்டுரை 
கள் , “ சமணர் , என்ற தலைப்புப் பெயர்களையுடைய 
நூல்களை ஆக்கியுள்ளார் . 1823 - ல் லண்டனில் ஆசியச் 
சங்கம் ஒன்றை நிறுவினார் . 


வல்லுநரான 


1 


உருதுச் செய்யுள் : லக்னௌவின் சாதத்அலி, 
சிறந்த உருதுக்கவிஞரான சையது இன்ஷாவை ஆதரித் 
தார் . அப்புலவர் ஏறத்தாழ 1757 - ல் பிறந்தார் ; 1798 
முதல் 1810 வரை லக்னௌவில் அறிவுத்துறையில் தலை 
சிறந்த நிலையைப் பெற்று விளங்கினார் ; 1817 - ல் அவர் 


479 


காலம் முடிவுற்றது . அக்காலத்தில் ஆக்ராவில் வாழ்ந்த 
நசீர் என்ற புலவர் , முகம்மதியர் , இந்துக்கள் , சீக்கியர் 
முதலிய யா வருடைய உள்ளத்தையும் கவர்ந்தார் . 
மக்களின் கவிஞர் என்று அவர் பாராட்டப்படுகிறார் . 


கல்வி : கல்வித்துறையில் வெல்ஸ்லி , ஹேஸ்டிங்ஸ் 
பிரபு , மன்றோ, 

எல்பின்ஸ்டன் , மால்கம் ஆகியோர் 
கொண்டிருந்த ஊக்கத்தைப்பற்றி முன்னரே பார்த்தோம் . 
கல்கத்தாவில் இந்துக் கல்லூரி நிறுவுவதற்கான இயக்கத் 
துக்குக் கவர்னர் - ஜெனரலும் தலைமை நீதிமன்றத்தின் 
தலைமை நீதிபதியும் ஆதரவு அளித்தனர் . இராம் மோகன் 
ராயும் டேவிட் ஹேர் (Hare) என்பாரும் அந்த இயக்கத் 
துக்கு ஊக்கமளித்தனர் . ஹேர் , கல்கத்தாவில் நிலையாகத் 
தங்கி வங்காளத்தில் கல்வியும் ஒழுக்கமும் வளர்ச்சி 
அடைய 

விடாமுயற்சியுடன் தமது வாழ் நாட்கள் 
முழுவதையும் செலவழித்தார் . முதலில் வித்தியாலயம் 
என்று பெயர் பெற்ற கல்கத்தா இந்துக் கல்லூரி பிற் 
காலத்தில் மா நிலக் கல்லூரியாக வளர்ச்சியடைந்தது . 

இராம் மோகன்ராய் ( பி . 1774 - இ . 1833 ) : இராம் 
மோகன்ராய் ஓர் வங்காள அந்தணர் ; இளமையிலேயே 
பாரசீகம் , அராபி , சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளைக் 
கற்றார் ; 1790 - ம் ஆண்டிலேயே அவர் , உருவ வழிபாட்டு 
முறையை இகழ்ந்துகூறிச் சிறு புத்தகங்களை வெளி 
யிட்டார் ; உப நிடதங்கள் அம்முறையை ஏற்கவில்லை 
என்பதை விளக்கினார் ; இந்துமதத்தில் ஒரே கடவுள் 
கோட்பாடும் , உண்மை ஒழுக்கமுமே சிறப்பான அடிப் 
படைப் பண்புகள் என்பதையும் எடுத்துரைத்தார் . அவர் 
பிரெஞ்சு, இலத்தீன் , கிரேக்க , எபிரேய ஆங்கில மொழி 
களையும் கற்றார் ; 1805 முதல் 1814 வரை ஆங்கிலக் 
கம்பெனியில் பணியாற்றினார் ; மேனாட்டுக் கல்வியை 
இந்தியர் கற்கவேண்டியது இன்றியமையாதது என்பதை 


1. 121. பக் . 98-101 . 
2. 121 , பக் . 93 . 


518 


கட்டை ஏறும் பழக்கம் ஒரு புண்ணியச் சடங்காகக் கருதப் 
பட்டது . ஆனால் சிற்சில காலங்களில் சில வைதீகப் 
பண்டிதர்கள் கூட அப்பழக்கத்தைக் கண்டித்தனர் . எடுத் 
துக் காட்டாக கி . பி . 7 - ம் நூற்றாண்டில் பாணபட்டர் , அத் 
தகைய தற்கொலை ஒரு தவறான செயல் என்று அறிவித் 
தார் . சில முகம்மதிய அரசர்களும் அப்பழக்கத்தைத் 
தடை செய்தனர் . ஆனால் இந்தியாவில் இடைக்காலத்தி 
லும் புதிய காலத்தின் முற்பகுதியிலும் அக்கொடுமை 
நிலவி வந்தது என்பதற்குச் சான்றுகள் உள்ளன . பதினா 
றாம் நூற்றாண்டில் அல்புகர்க் கோவாவில் அப்பழக்கத்தை 
ஒழித்தார் . 19 - ம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அரசியலா 
ருக்குத் தெரிந்தே நூற்றுக் கணக்கான பெண்டிர் உடன் 
கட்டை ஏறியதாக அறிகிறோம் . வெல்ஸ்லியும் மிண்டோ 
வும் அப் பழக்கத்தைக் கண்டிக்க முயன்றனர் . உடன் 
கட்டை ஏறுதல் தன் விருப்பு ஆர்ந்ததாக இருக்க 
வேண்டுமே யல்லாது வலுக்கட்டாய முறையில் அமையக் 
கூடாது என்ற கருத்துடன் மிண்டோ சதியை நெறிப் 
படுத்த முயன்றார் . ஹேஸ்டிங்ஸ் பிரபுவும் ஆமெர்ஸ்ட்டும் 
அக்கொடிய பழக்கத்தை விரும்பவில்லையாயினும் அதை 
ஒழித்தால் வங்காளப் படையினரிடை அமைதியின்மை 
விளையக்கூடும் என்று அஞ்சினர் . இராம் மோகன்ராயும் 
துவாரகநாத் தாகூரும் ( இரவிந்திர நாத தாகூரின் 
பாட்டனார் ) அப்பழக்கத்தைச் சாத்திர விரோதமான 
தென்று கருதினர் . பெண்டிங்கு அதுபற்றித் தீவிரமாக 
ஆலோசனை செய்தார் ; வங்காளப் படைத்துறை அலு 
வலரின் கருத்துக்களைக் கேட்டறிந்தார் ; தலைமைக் குற்றத் 
துறை நீதிமன்ற முறைவர்களின் உள்ளக்கிடக்கை 
யையும் உணர்ந்து 

கொண்டார் ; அப்பழக்கத்தை 
ஒழிப்பதால் ஏற்படக்கூடும் விளைவுகளைப் பலருடனும் 
கலந்து விவாதித்தார் . இறுதியில் அக்கொடிய முறை 
ஒழிய வேண்டியது இன்றியமையாதது என்ற முடிவுக்கு 
வந்தார் . ஆனால் வில்ஸன் போன்ற ஆங்கிலேய அறிஞர் 
கள் சதி ஒழிப்பை விரும்பவில்லை . அது இந்துக்களின் 
சமயச் சடங்கு என்று அவர்கள் கருதினர். இராம் 


5191 


மோகன்ராய் அப்பழக்கத்தை எதிர்த்துத் தீவிரமாகப் பிர 
சாரம் செய்துவந்தார் . அதனால் அவருடைய உயிருக்கே 
ஏற்பட இருந்த இன்னல்களைக்கூட அவர் பொருட்படுத்த 
வில்லை . ஆனால் சட்டத்தின் மூலம் அதை ஒழிப்பதை 
அவர் விரும்பவில்லை . அதனால் அரசியலாருக்கும் மக்க 
ளுக்கும் இடையே பகைமை ஏற்படும் என்பது அவர் 
கருத்து . பெண்டிங்கு 1829 - ம் ஆண்டு நவம்பர் மாதம் 
8 - ம் நாள் சதியைப் பற்றிய தமது அரிய கருத்தை வெளி 
யிட்டார் .. “ என்னுடைய சொந்த நலனை நோக்குமிடத்து 
இந்துக்களுடைய பழக்கவழக்கங்களில் தலையிடாமல் 
இருப்பதே சிறந்தது என்பதை நான் அறிவேன் ; 
ஆயினும் நாகரிகம் கருணை ஆகியவற்றைக் கருதும் 
பொழுது உடன்கட்டை ஏறும் வழக்கத்தைச் சட்டத்தின் 
மூலம் ஒழிப்பதே சிறப்புடையதாகும் " என்ற அவருடைய 
கருத்து குறிப்பிடத்தக்கது . இந்துக்களின் நலனையே 
தமது குறிக்கோளாகக் கொண்ட அவர் 1829 - ம் ஆண்டில் 
டிசம்பர் மாதம் நான்காம் நாள் சதியைச் சட்ட விரோத 
மாக்கினார் . அச்சட்டப்படி சதிக்கு உதவி புரிபவர்களும் 
தண்டனைக்கு உள்ளாயினர் . இந்துக் கைம்பெண்களை 
உயிருடன் புதைப்பதோ எரிப்பதோ பெரிய குற்றமா 
யிற்று. உடன்கட்டை ஏறுமாறு பிறரை வற்புறுத்துபவர் 
களுக்குக் கொலைத்தண்டனை விதிக்கப்பட்டது . பெண் 
டிங்கு 1830 - ல் சென்னை பம்பாய் மாகாணங்களிலும் சதி 
ஒழிப்புச்சட்டத்தை நிறைவேற்றினார் . அச்சட்டத்தை 
எதிர்த்து ஆயிரக்கணக்கான வங்காளியர் பெண்டிங்கிடம் 
விண்ணப்பித்துக் கொண்டனர் . கவர்னர் - ஜெனரல் 
அவர்களைப் பிரிவி கௌன்ஸிலுக்கு 

முறையிட்டுக் 
கொள்ளுமாறு ஆணையிட்டார் . ஆனால் பிரிவி கௌன் 
ஸிலிலும் அம்முறையீடு தள்ளப்பட்டுவிட்டது ( 1832 ). 
காலப்போக்கில் சுதேச இராச்சியங்களிலும் 
ஒழிந்தது . ஆகவே பெண்டிங்கின் சட்டம் வெற்றி 
பெற்றது . மிகுந்த எதிர்ப்புக்களுக்கிடையே அப்பழக் 
கத்தை ஒழித்தது பெண்டிங்கு பிரபு செய்த பெரிய சீர் 
திருத்தமாகும் . 


480 


வற்புறுத்திக் கூறிவந்தார் ; 1819 - ல் அவர் ஒரு வங்காளப் 
பத்திரிகையைத் தொடங்கினார் . பல்வேறு துறைகளிலும் 
சீர்திருத்தங்கள் செய்யவேண்டுமென்ற ஆர்வம் அவருக்கு 
மிகுதியாக இருந்தது . 1816 - க்கும் 1819 - க்கும் இடைப் 
பட்ட காலத்தில் அவர் உபநிடதங்களையும் பாதரா 
யணரின் வேதாந்த சூத்திரங்களையும் ஆழ்ந்து பயின்று 
அவை கூறும் உண்மைச் செய்திகளை விளக்கினார் . 
அவருடைய கருத்துக்கள் நூல்கள் வாயிலாகவும் வெளி 
வந்தன . 1820 - ல் “ ஏசு நாதரின் கட்டளைகள் என்னும் 
அவருடைய நூல் வெளிவந்தது . அதில் ஆசிரியர் , 
ஏசு நாதரின் ஒழுக்கக் கோட்பாடுகளைப் போற்றியும் 
அவருடைய கடவுட்டன்மையை மறுத்தும் விரிவுரை 
எழுதியுள்ளார் . அவர் கிறித்தவரின் மும்மைக் கொள்கை 
( திருனிட்டிக் கொள்கை ) யையும் இந்து சமயச் சீர்கேடு 
களையும் தீவிரமாகத் தாக்கிப் பேசினார் . அவருடைய 
கொள்கைகளை விரும்பாத அவர் பெற்றோரும் குடும்பத் 
தினரும் அவரை வெறுத்தனர் . வைதீக மனப்பான்மை 
கொண்ட வேறு பலரும் இராம் மோகனை எதிர்த்தனர் . 
இப்பொழுது , சமயம் , சமூகம் , கல்வி , ஆகிய துறை 
களில் இந்து சமுதாயத்தில் காணப்படும் முன்னேற்றத் 
தின் புது முயற்சியாளர் , இராம் மோகன்ராய் ஆவர் . 


31 , பக் 29 . 


பகுதி 32 
செராம்பூர் பாதிரிகளும் பத்திரிகைத் தொழிலும் 

செராம்பூர் பாதிரிகள் : 18 - ம் நூற்றாண்டின் முடிவில் 
கல்கத்தாவுக்கு வந்த சில பாதிரிகள் அங்கே மக்கள் தமது 
வருகையை விரும்பவில்லை என்றுணர்ந்து அருகிலிருந்த 
டேனிஷ் நகரமான செராம்பூருக்குச் சென்று தங்கினர் . 
அங்கே அவர்கள் சில பள்ளிக்கூடங்களையும் ஒரு அச்சகத் 
தையும் ஏற்படுத்திக் கிறித்தவ சமயத்தைப் பரப்பும் 
முயற்சியிலீடுபட்டிருந்தனர் . செராம்பூரில் சமயப்பரப் 
புக் குழுவை நிறுவிய வில்லியம் கரே ( பி . 1761 ) 1834 - ல் 
தாம் இறக்கும் வரை அந்த நிலையத்துக்காகத் தொண்டு 
ஆற்றினார் . விவிலிய நூலை , வங்காள மொழியில் மொழி 
பெயர்த்தார் ; வில்லியம் கோட்டைக் கல்லூரியில் 1801 
முதல் 1830 வரை சமஸ்கிருதம் வங்காளி ஆகிய துறை 
களின் பேராசிரியராகப் பணியாற்றினார் . இந்தியச் செடி 
வகைகளையும் விலங்குகளையும் பற்றி அறியும் ஆர்வம் 
அவருக்கு இருந்தது . அவருடைய மனைவியார் பெண் 
கல்வி வளர்ச்சிக்கான முயற்சியிலீடுபட்டார் . ஜோஷுவா 
மார்ஷ்மேன் ( பி . 1768. இ . 1837 ) என்ற பாதிரியார் 
கல்வித்துறையிலும் வங்காளப் பத்திரிகைத் தொழிலும் 
ஊக்கங்கொண்டு உழைத்து வந்தார் . அவருடைய மகனா 
ரான ஜான் கிளார்க் மார்ஷ்மேனின் ( பி . 1794. இ . 1877 ) 
அருஞ்செயல்களைப் பற்றி முன்னரே குறிப்பிட்டுள்ளோம் . 
செராம்பூர் அச்சகத்தின் மேற்பார்வையாளராயிருந்த 
வில்லியம் வார்டு என்பார் அச்சுத்தொழிலில் மிக்க 
தேர்ச்சிபெற்றவராவர் . இந்துக்களின் நாகரிகத்தைப் 
பற்றி அவர் எழுதிய நூல் 1811 - ல் வெளிவந்தது . அது 
மூன்று பாகங்களைக் கொண்டது . கரே , ஜோஷுவா. 
மார்ஷ்மேன் , வில்லியம் வார்டு ஆகியோர் “ செராம்பூரின் 
மூவர் " என்று சிறப்பிக்கப்படுகின்றனர் . 


31 


482 


பத்திரிகைத் தொழில் : பத்திரிகையாளர் உரிமை 
யைப்பற்றி ஹேஸ்டிங்ஸ் பிரபு கொண்டிருந்த கருத்துக் 
களை முன்னரே கண்டோம் . 1815 - ல் கல்தத்தா கெஸட் 
அரசியலாரின் 

கெஸட்டாகியது . J. S. பக்கிங்ஹாம் 
என்பார் , 1818 - ல் கல்கத்தா பத்திரிகை ( ஜர்னல் ) 
என்ற வெளியீட்டைத் தொடங்கினார் . இடைக்காலக் 
கவர்னர் ஜெனரலாக இருந்த ஜான் ஆதம் 1823 - ல் 
அவரை நாடுகடத்திவிட்டார் . கங்காதர பட்டாசாரியார் 
என்பார் 1816 - ல் முதல் வங்காளச் செய்தித்தாளை தொடங் 
கினார் . பின் வெளிவந்த சமாசார தர்ப்பனத்தைப் பற்றி 
( 1818 ) முன்னர்க் குறிப்பிட்டோம் . 1822 - ல் இரண்டு 
பார்சியப் பெரியார் குஜராத்தி மொழியில் ஒரு 

செய் 
தித்தாளை வெளியிடத் தொடங்கினர் . * பம்பாய்ச் சமாச் 
சாரம் " என்ற அவ்வெளியீடு “ இந்தியாவில் நிலைத் 
துள்ள மிகப்பழமையான உள் நாட்டுச் செய்தித்தாள் 


ஆகும் . * 


* 121 , பக் . 93 . 


பகுதி 33 

இலங்கை 
இலங்கையை ஆங்கிலேயர் வெல்லுதல் : இலங்கை 
யில் 1658 - ல் டச்சுக்காரரின் ஆதிக்கம் ஏற்பட்டதென்றும் 
அவர்கள் 1766 - ல் கண்டி அரசருடன் ஒரு உடன்படிக்கை 
செய்துகொண்டனர் என்றும் முன்னர்க் ( இந்திய வரலாறு 
இரண்டாம் பாகத்தில் ) கண்டோம் . 1793 - ல் பிரெஞ்சுப் 
புரட்சிப்போர் தொடங்கியது . அதை அடுத்து ஹாலந்து 
ஆங்கிலேயருக்குப் பகையாக பிரான்சுடன் இணைந்தது . 
அதனால் , சென்னைக் கவர்னராயிருந்த ஹோபர்ட் பிரபு 
இலங்கை டச்சுச்காரரைத் தாக்க ஒரு படையை 1795 - ல் 
அனுப்பினார் . அப்படையின் தலைவராயிருந்த ஜேம்ஸ் 
ஸ்டூவர்ட் , திரிகோணமலை , பட்டி கோலா , யாழ்ப்பாணம் 
ஆகிய இடங்களைக் கைப்பற்றினார் . 1796 - ல் கொழும்புவும் 
ஆங்கிலேயர் வசமாயிற்று . பிரடெரிக் நார்த் என்ற ஆங் 
கிலேயர் இலங்கையின் கவர்னராகப் பணியேற்றார் 
( 1798-1805 ) . அத்தீவு ஒரு முடியரசுக் குடியேற்ற நாடா 
கியது ( Crown Colony ) . அக்கவர்னர் 1802 

வரை 
வில்லியம் கோட்டை கவர்னர் ஜெனரலின் கட்டுப்பாட் 
டுக்கு உட்பட்டவராக இருந்தார் . 1802 - ல் ஏமியன்ஸ் 
உடன்படிக்கைப்படி இலங்கை , பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட் 
பட்ட நாடாகியது . கண்டி அரசர் விக்கிரம இராசசின்ஹா 
என்பார் ( 1798-1815 ) ஆங்கிலேயரை எதிர்த்தார் . ஆங் 
கிலப் படைத் தலைவர் நார்த் என்பாரையும் தோற்கடித்தார் . 
கண்டி அரசரின் கொடுங்கோன்மை அளவு கடந்ததா 
யிற்று . அவர் சில ஆங்கிலேயரின் உடலுறுப்புக்களைக் 
களைந்து அவர்களை துன்புறுத்தினார் . இலங்கையின் 
கவர்னர் சர் ராபர்ட் பிரௌன்ரிக் ( 1812-22 ) 1815 - ல் கண்டி 
யைக் கைப்பற்றிக்கொண்டார் ; அதன் அரசரை வேலூருக்கு 
அனுப்பிவிட்டார் . அவ்வரசர் அங்கே 1832 - ல் உயிர் நீத் 
தார் . இவ்வாறு இலங்கை முழுவதும் ஆங்கிலேயரின் 
ஆட்சியின்கீழ் வந்தது . 


பகுதி 34 


பர்மா 


பர்மாவில் 1752 - ல் தெளங்கூ குல ஆட்சி முடிவுற் 
றது என்று முன்னர்ப் பார்த்தோம் . பிறகு அலாம்ப்ரா 
( அல்லது அலௌங்பயர் ) ( 1752-60 ) தமது குலத்தின் 
ஆட்சியை பர்மாவில் நிறுவினார் . அக்குலம் 1752 முதல் 
1885 வரை ஆட்சிபுரிந்தது . தலேங்குகள் அலாம்ப்ராவை 
எதிர்த்துத் தோல்வியுற்றனர் அதன் விளைவாக அவர்கள் 
1753 - ல் ஆவாவை விட்டகன்றனர் . அலாம்ப்ரா , 1755 - ல் 
புரோம் , தாகன் என்ற இடங்களைக் கைப்பற்றினார் ; இரண் 
டாவதாக உள்ள நகரத்துக்கு இரங்கூன் 

என்ற 
புதிய பெயரை இட்டார் . (ரங்கூன் என்ற சொல் 
லுக்குக் கலகத்தின் அல்லது சச்சரவின் முடிவு என்று 
பொருள் ) அதே ஆண்டில் அஸ்ஸாமில் உள்ள மணி 
புரியையும் முதன் முதலாகத் தாக்கிக் கொள்ளையிட்டார் ; 
1756 - ல் சிரியாமைக்கைக் கொண்டார் . பிரெஞ்சியர் , 
தலேங்குகளுக்கு உதவி செய்த குற்றத்திற்காக அலாம்ப் 
ரோவிடம் தண்டனை பெற்றனர் புதுச்சேரியிலிருந்த 
இரண்டு கப்பல்களைப் பர்மிய 

அரசர் கைப்பற்றிக் 
கொண்டார் ; சிரியாமை அவர் தீக்கிரையாக்கி விட்டு 
இரங்கூனைச் சிறந்த துறைமுகமாக்கினார் . 1757 - ல் பெகு 
வைத் தாக்கித் தலேங்குகளை அடியோடு அழித்தார் ; 
1758-9 - ல் மறுபடியும் மணிபுரியைச் சூறையாடினார் . 
அந்நகர மக்கள் ஆற்றொணாத் துயருற்றனர் . ஆங்கிலேயர் 
1753 - ல் நீக்ரெய்ஸ் தீவில் (பஸ்ஸின் மாவட்டம் , பர்மா ) 
குடியேறியிருந்தனர் . 1757 - ல் பர்மிய அரசர் அதை 
ஏற்றுக்கொண்டார் . அவர்கள் தலேங்குகளுக்கு உதவி 
செய்வதாக அவர் கருதினார் . ( ஆனால் அக்கருத்து 
தவறானது ) . ஆதலால் அவர் பல ஆங்கிலேயரையும் 
இந்தியரையும் 

( 1759 ) . 1760 - ல் தென் 
னாசரீமைக் 

கைப்பற்றிக்கொண்டு , அவர் அயோத்தி 


கொன்றார் 


485 


ஆங்கிலக் 


யாவை ( சையாம் ) முற்றுகையிட்டார் . ; அங்கிருந்து 
திரும்புகையில் உயிர் நீத்தார் . அலாம்ப்ரா , ஒரு ஊர்த் 
தலைவராக இருந்தவர் ; இவர் பல வெற்றிகளைப் பெற்று 
இறுதியில் பர்மாவின் தலைவரானார் . இவருக்குப்பின் 
இவருடைய இரண்டு குமாரர்களும் , பெயரனும் முறையே 
ஒருவர் பின் ஒருவராகப் பட்டமேற்றனர் . 
கம்பெனியார் 1760 - ல் பர்மாவுக்கு ஆல்வ்ஸ் என்ற தலை 
வரை அனுப்பினர் . முன்னர்ச் சில ஆங்கிலேயரைப் 
பர்மிய அரசர் கொன்றதற்காக நட்ட ஈடு கோரவே அவர் 
சென்றார் . ஆனால் அம்முயற்சி பயன் தரவில்லை . ஆனால் 
இரங்கூனில் ஆங்கிலக் கம்பெனியின் கிளை நிலையம் ஒன்று 
ஏற்பட்டது . 1764 - ல் பர்மியர் மறுபடியும் மணிபுரியைத் 
தாக்கினர் . அடுத்த ஆண்டு முதல் ஆவா பர்மாவின் 
தலை நகராயிற்று . வாரணாசியிலிருந்த ஒன்பது அந்தணர் 
களைப் பர்மிய அரசர் வரவழைத்தார் ; பல சமஸ்கிருத 
நூல்களைப் பர்மிய மொழியில் மொழிபெயர்க்கச் செய்தார் . 
1767 - ல் ஆறாவது முறையாக அயோத்தியா முற்றுகைக் 
குள்ளாயிற்று . முடிவில் பர்மியர் அதைக் கைப்பற்றினர் . 
பிறகு பாங்காக் , 

சையாமின் தலை நகராயிற்று . சினர் 
பர்மாவில் படையெடுத்தனர் ( 1765-9 ) . ஆனால் பர்மியர் 
படையெடுப்பாளரை எதிர்த்துத் தம் நாட்டைக் காப் 
பாற்றினர் . 1775 - க்கும் 1782 - க்கும் இடைப்பட்ட காலத் 
தில் பர்மியர் பல படையெடுப்புக்களை நிகழ்த்தி மணிபுரி , 
கச்சார் , செயிந்தியா ( அஸ்ஸாம் ) முதலிய இடங்களை 
அழித்தனர் . 

அலாம்ப்ராவின் மூன்றாவது மகனாரான போதாவ் 
பயர் ( 1782-1819 ) தலை நகரை . அமரபுரத்துக்கு ( ஆவா 
விலிருந்து 6 மைல் தொலைவில் உள்ளது ) மாற்றினார் 
( 1783 ) ; 1785 - ல் அரக்கானை வென்றார் . குருமாரின் 
உரிமைகளை ஆய்ந்து அறிவதன் பொருட்டு இவ்வரசர் 
ஏறத்தாழ 600 வெட்டெழுத்துக் குறிப்புகளைச் சேகரித்தார் . 
அக்குறிப்புக்கள் நன்கொடைகளைப் பற்றியவை . இவர் , 
1784 , 1803 , ஆகிய ஆண்டுகளில் வரிவிதிக்கும் பொருட்டு 


486 


நிலங்களை அளவிடச் செய்தார் . 1785--6 - ல் 

இம் 
மன்னர் சையாமில் படையெடுத்துத் தோல்வியுற்றார் . 
இவர் பல கோயில்களை எடுத்தார் . அதுகாறும் ஆங்கி 
லேயர் பர்மாவுக்கு வாணிகத்தொடர்பான தூதுக்குழுவின 
ரையே அனுப்பி வந்தனர் . ஆனால் பர்மியர் பல இடங் 
களைக் கைப்பற்றி வந்ததால் அரசியல் சம்பந்தமாகவும் 
ஆங்கிலத் தூதுவர் பர்மாவுக்குச் செல்ல நேர்ந்தது . அத் 
தகைய தூதர்களை , வில்லியம்கோட்டைக் கவர்னர் - ஜென 
ரல்கள் , 1795 , 1797 , 1802 , 1803 , 1809 , 1811 ஆகிய 
ஆண்டுகளில் பர்மாவுக்கு அனுப்பினர் . ஆனால் இவற்றால் 
மிகுந்த செலவு ஏற்பட்டதே தவிர நன்மை எதுவும் உண் 
டாகவில்லை 1798 - ல் பல அரக்கானியர் சிட்டகாங்குக்குள் 
புகுந்தனர். பர்மிய அரசியலார் அவர்களைத் திருப்பி 
அனுப்பிவிடுமாறு ஆங்கிலேயருக்குச் செய்தி அனுப்பினர் . 
ஆனால் அம்மக்கள் கொடுங்கோன்மையினின்று விடுதலை 
பெற்றுத் தம் உயிரைக் காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி 
வந்தவர்கள் என்று காரணங் காட்டி அவர்களைத் திருப்பி 
அனுப்ப ஆங்கிலேயர் உடன்படவில்லை . பர்மியர் போர் 
தொடுத்துவிடுவதாக அச்சுறுத்தினர் . ஆனால் அவ்வாறு 
நடக்கவில்லை . 1813 - ல் மணிபுரியில் உள் நாட்டுப் போர் 
தோன்றியது . அங்கே இருந்த ஒரு இளவரசர் பர்மியரின் 
உதவியைப் பெற்று அரியணை யேறினார் . இவ்வாறே அஸ் 
ஸாமில் அஹோம் இராச்சியத்தில் உள்நாட்டுக் கலகம் 
ஏற்பட்டபொழுதும் பர்மியர் அங்கே படையெடுத்துச் 
சென்றனர் . இதனால் , செயல்முறையில் , மணிபுரியிலும் 
அஸ்ஸாமின் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கிலும் பர்மியரின் 
அதிகாரம் வலிமையடைந்து வந்தது . 1817 - ல் பர்மியர் 
பேஷ்வாவுடன் சேர்ந்து சூழ்ச்சி செய்தனர் . அடுத்த 
ஆண்டில் , ஆங்கிலேயரின் இடங்கள் சிலவற்றின்மீது 
உரிமை கொண்டாடினர் . அரக்கானை , அவர்கள் கைப்பற் 
றிக்கொண்டதால் அத்தகைய உரிமை எழுந்தது . அதா 
வது சிட்டகாங் ஒரு காலத்தில் அரக்கானுக்கு , அடங்கி 
யிருந்ததாம் . தவிர அரக்கானியர் டக்காவிலும் முர்ஷிதா 
பாத்திலும் கொள்ளையடித்தனராம் ! ஆதலால் அரக் 


இந்தியா 1798-1823 


| 


. 
1 


காபூல் 


. 


பெஷாவர் 


கங்ரா 
அமிர்தசரஸ் 

மலான் சிமலா 
லாகூர் 
லூதியானா பாடியாலா. 

சரண்பூர் 

அல்மோரா 
தில்லி , 

• நயினிடால் 
பெரில்லி 


சொர் 


நேப்பாளம் 
) 


மயாரய 
- யாதும் 
16 


சத்யா 


| 


டிக் 


| 


மதாங் 


பிகார் ) 


லக்னௌ 


கோரக்பூர் 


| 


அஜ்மீர் 
மெர்வாரா 


கோல்பாரா 


செயிந்தியா, 
கச்சார், 


தந்தி 


அலகாபாத் 

கலிஞ்சார் - மிர்ஸாபூர் 


- மணிபுரி , 


மஹீத்பூர் ; ச்சனி - 


டக்கா 


ஷீவபோ 


1 


லாஸ்வாரி 

பருக்காபாத் கூர்க்கர் 

காட்மாண்டு 
பரதபுரி 
அஜ்மீர் 

ஆக்ரா) 
ஜோதீபுரி 

கோஹத் 

சகௌலி 
குவாலியர் 

கான்பூர் 
காசிப்பூர் 

பாட்ன 
கோடா 
உதயபுரி - முகண்ட்வாரா 

வாரணாசி 
- மந்தேசர் . ஹிங்லாஸ்கார். 

அஜைகார் ) 

மூர்ஷிதாபாத் 
, 
உச்சயினி ) ஜபல்பூர் 

செராம்பூர் 
பரோடா 

கல்கத்தா 
புரோச் பர்ஹான்பூர் 

பாலசூர் 
சூரத் 

நாகபுரி 
ஆர்கான் : சீதாபல்டி 
மாலேகான் * அஸ்ஸே 

கட்டாக் 
பஸ்ஸீன் 

ஜால்னா 
பம்பாய் கொரிகான் 

ஆமதுநகர் 
* ஆஷ்டா 


சிட்டகாங் 


மோவோ: இந்தூர் 
அசிர்கார் 


. 
. 


அவில்கார் 
அர்ஜன்கான் 


ஷாபுரித் 
தீவு ! 


. 


ஒரிஸ்ஸா 


. 
. 
| 


புரோம் 


1 
| 


| 


ஐதராபாத் 


சதாரா 
கோலாப்பூர் 
- மால்வான் - 
வென்குர்லா சாவந்தவாடி 
| கோவா 


வட சர்க்கார் 


மசூலிப்பட்டினம் 


நிக்ரெய்ஸ் 


தீவு 


X போர்க்களங்கள் 


மைசூர் 


II : கணவாய் 


: = ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்து 
பிரிட்டிஷ் இந்தியாவின் 
உத்தேச எல்லை 


சென்னை 
(சீரங்கப்பட்டணம் 

வேலூர் 
மைசூர் - மாலவல்லி ஆர்க்காடு 
உதக மண்டலம் - 

9 
கோயம்புத்தூர் - 

தஞ்சாவூர் 

யாழ்ப்பாணம் 
ஆலப்புழை 

கொல்லம் 
திருவனந்தபுரம் 

தீருகோணமலை 
பட்டி கோலா 


தாராபுரம் - 

கொச்சி 


இலங்கை 


ப 


ப 


கண்டி 


S.AVIER 


487 


கானின் புதிய தலைவர்களான பர்மியர் மேலே கூறிய 
உரிமையை வற்புறுத்தினர் . 37 ஆண்டுகள் ஆட்சிக்குப் 
பின் போதாவ்பயர் , 1819 - ல் தமது எழுபத்தைந்தாவது 
வயதில் இறந்தார் . அவருக்கு 122 மக்களும் 208 பேரக் 
குழந்கைகளும் இருந்தனர் . இம்மன்னர் , “ பாயின்னௌங் 
( 1551-81 ) நீங்கலாக உள்ள பர்மிய அரசர்கள் யாவரிலும் 
மிக வலிமைவாய்ந்தவர் ” * என்று சிறப்பிக்கப்படுகிறார் .. 
இவருக்குப் பின் வந்தோர் , பிரிட்டிஷ் இந்திய அரசிய 
லாருடன் போராட்டம் நிகழ்த்திய வரலாற்றை அடுத்த 
அதிகாரத்தில் காண்போம் . 


* 41 , பக் . 293 , 


அதிகாரம் 7 
( 1823 முதல் 1848 வரை ) 

இந்திய வரலாறு 


பகுதி 1 


ஜான் ஆதம் 
1823 - ம் ஆண்டு ஜனவரியிலிருந்து ஆகஸ்டு மாதம் 
வரை ( ஆமெர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாக வரும் வரை 
யில் ) ஜான் ஆதம் என்பவர் பதிலி ( Acting ) கவர்னர் 
ஜெனரலாகப் பணியாற்றினார் . இவர் ஆ 

ஆலோசனைக் குழு 
வின் முதல்வராக இருந்தவர் ; மிக்க அனுபவம் வாய்ந்தவர் ; 
திறமை பெற்றவர் ; ஆனால் தாராளமான உளப்போக்கு 
கொண்டவரல்லர் ; கருத்து வெளியீட்டு உரிமையை 
எதிர்ப்பவர் ; ஹேஸ்டிங்ஸுக்கு நேர்மாறாக இவர் , செய்தித் 
தாள் வெளியிடும் ஆசிரியர்களின் உரிமையைக் கடுமை 
யாகக் கட்டுப்படுத்தினார் . கல்கத்தா 

போது இதழ் 
( Journal ) என்ற வெளியீட்டை , 1818 முதல் 1822 வரை 
உள்ள காலப்பகுதியில் மக்கள் ஆர்வத்துடன் படித்து 
ஆதரித்து வந்தனர் . அதைத்தொடங்கி , வெளியிட்டு 
வந்து வந்த ஆசிரியர் J. S. பக்கிங்ஹாம் என்பாராவர் .. 
1823 - ல் அரசியலார் , முன்கூட்டியே உரிமம் ( Licence ) 
பெறாமல் எதையும் அச்சிடக்கூடாது என்று சட்டமியற் 
றினர். ஆனால் பக்கிங்ஹாம் தமது பழைய முறையைக் 
கைவிடவில்லை . 


நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் 

மேற்சென்று இடித்தற் பொருட்டு " 
என்ற குறளுக் கிணங்க எழுதி வருவதே தமது கடமை 
என்று செயலாற்றி வந்தார் . அதன் விளைவாக அரசிய 


489 


லார் அவருடைய செய்தித்தாளின் உரிமைத்தை நீக்கி 
அவரையும் நாடுகடத்தினர் . இங்கிலாந்துக்குச் சென்ற 
பின் அவ்வாசிரியர் அங்கே தமது பத்திரிகைத் தொழிலை 
நடத்திவந்தார் . இவர் , தமக்கு இந்தியாவில் ஏற்பட்ட 
முறைக்கேட்டைத் தாம் பார்லிமெண்ட்டில் உறுப்பினராக 
இருந்தபொழுது யாவருமறிய அம்பலமாக்கினார் . அதைப் 
பற்றி விசாரணை நடந்தது ( 1834 ) . முடிவில் கம்பெனியார் 
பக்கிங்ஹாமுக்கு ஆண்டுக்கு 200 பவுன்கள் ஓய்வுக்கால 
ஊதியம் அளிக்க இணங்கினர் . பக்கிங்ஹாம் 1855 - ல் 
இறந்தார் . 


பகுதி 2 
ஆமெர்ஸ்ட் ( 1823 - 8 ) 
முதல் பர்மியப் போர் ( 1824 - 6 ) 
ஆமெர்ஸ்ட் : வில்லியம் பிட் என்னும் பெயருடைய 
ஆமெர்ஸ்ட் பிரபு 1773 - ல் பாத் என்ற இடத்தில் பிறந் 
தவர் ; அவருடைய முன்னேற்றத்தில் அக்கரை கொண்டு 
அவரை ஆதரித்தவர்களில் சாத்தாம் பிரபும் ஒருவராவர் . 
பிரிட்டிஷ் அரசியலாரின் சார்பாக ஆமெர்ஸ்ட் 1816-7 - ல் 
சீனாவுக்குச் சென்று திரும்பினார் . 

நெப்போலியனைச் 
செயிண்ட் ஹெலினாவில் கண்டு பேசும் உரிமை அவருக்குக் 
கிடைத்தது . * இவர் 1823 - ம் ஆண்டு ஆகஸ்டு மாதம் 
இந்தியாவுக்கு 

கவர்னர் ஜெனரல் பதவியை 
ஏற்றுக்கொண்டார் . விரைவில் பர்மாவுடன் போர் 
தொடுக்க வேண்டியது அவருக்கு இன்றியமையாத 
தாயிற்று . ஆனால் போரைத் திறமையுடன் நடத்தும் 
ஆற்றல் அவருக்கு இல்லை . அவர் தமது பதவிக்கால 
முழுவதிலும் இந்தியச் செய்திகளைத் தக்க முறையில் 
உணர்ந்துகொள்ளாமலே போய்விட்டார் . 


வந்து 


முதல் பர்மியப் போர் ( 1824-6 ); காரணங்கள் : பர்மாவில் 
போதாவ்பயர்வுக்குப்பின் அவருடைய பேரர் பாகீதா( 1819 
37 ) அரியணை ஏறினார் . இவ்வரசரும் , தமது இராச்சியத் 
தின் அளவைப் பெருக்கவே முயன்று பெரிதும் உழைத் 
தார் . 

பர்மியர் 1819 - ல் மணிபுரியையும் அஸ்ஸாமின் 
அஹோம் இராச்சியத்தையும் வென்றனர் ; 1821 - ல் வட 
கிழக்கு எல்லைப்புறத்தையும் கடந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் 
உட்புகுந்தனர் . இரண்டு ஆண்டுகட்குப் பிறகு , சோதிட 
ரின் அறிவுரையைக் கேட்டுப் பர்மிய அரசர் தமது தலை 
நகரை அமரபுரத்திலிருந்து 

ஆவாவுக்கு மாற்றினார் . 


* 79 , பக் . 20 . 


491 


ஆங்கிலே 


அலாம்ப்ராவும் அவர் பின் வந்தோரும் , ஏறத்தாழ அரை 
நூற்றாண்டுக்குள் தமது இராச்சியத்தைப் பெருக்கி 
வந்ததின் விளைவாகப் பர்மாவின் எல்லை பிரம்மபுத்திரைப் 
பள்ளத்தாக்கையும் கடந்து விரிவுற்றது . பொதுவாகப் 
பர்மியர் எல்லோரும் கொடியவரில் கொடியவராயும் 
செருக்கு மிக்கோராயும் வெளி உலகைப்பற்றிய அறிவு 
சிறிதும் இல்லாதவராயும் இருந்தனர் . தம்மை எவரும் 
வெல்லமுடியாது என்றும் கருதிவந்தனர் . 
யரைப் பற்றியும் இந்தியரைப் பற்றியும் மிக இழிவான 
கருத்தே அவர்கள் கொண்டிருந்தனர் . ஆங்கில அரசியல் 
தூதுவர்களை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை . பிரிட் 
டிஷ் இந்திய அரசியலாரை இழிவுபடுத்தும் வகையில் 
அவர்கள் இராச்சியத்தில் பர்மியர் உரிமை கோரினர் . 
கவர்னர் ஜெனரல்கள் இந்திய நாட்டு நிகழ்ச்சிகளில் 
மிகவும் ஈடுபட்டிருந்ததால் பர்மியர்களிடம் விட்டுக் 
கொடுக்கும் மனப்பான்மையோடேயே பழகி வந்தனர் . 
இவர்களுக்குப் பர்மியரின் ஆக்கமூலங்களைப் பற்றித் 
தெளிவாகத் தெரியாது . பர்மியரோ , ஆங்கிலேயரின் 
கொள்கையைக் கண்டு அவர்கள் 

ஆற்றலற்றவர்கள் 
என்று முடிவு செய்துகொண்டு மேலும் மேலும் செருக் . 
குற்றனர் . மகாபந்துலா என்ற படைத்தலைவர் ஒருவர் 
பர்மாவில் இருந்தார் . அவர் ஏறத்தாழ 1780 - ல் பிறந் 
தவர் எனலாம் . அவருடைய பண்புகளையும் வீரத்தையும் 
பர்மியர் போற்றிப் 

புகழ்ந்து களிப்புற்றிருந்தனர் . 
அவரைப் பின்பற்றியோர் அவரை பெருவீரரென வாழ்த்தி 
வழிபடவும் முற்பட்டனர் . பர்மியர் , 1823 - ல் ஷாபுரித் 
தீவைக் ( சிட்டகாங் மாவட்டம் , வங்காளம் ) கைப்பற்றினர் ; 
1824 - ல் கச்சாருக்குள் புகுந்தனர் . அங்கே இருந்த 
ஆங்கிலப்படை அவர்களை எதிர்த்தது . மகாபந்துலா , 
வங்காளத்திலிருந்த ஆங்கிலேயரை விரட்டும் நோக்கத் 
துடன் அரக்கானுக்குத் தம் படையுடன் சென்றார் . அவர் , 
ஆங்கில கவர்னர் ஜெனரலைக் கைதியாக்கிப் பர்மியத் 
தலை நகருக்கு அனுப்பிவிடுவதாகக் கூறி அதன் பொருட் 
டுப் பொன் விலங்குகளையும் உடனெடுத்துச் சென்றாராம் . 


492 


ஆதலால் 1824 - ம் ஆண்டு மார்ச்சு மாதம் ஆங்கிலேயர் 
அவருடன் போர் தொடுக்கவேண்டியதாயிற்று . 


போர் நிகழ்ச்சிகள் : 1824 - ம் ஆண்டு மே மாதத்தில் 
மகாபந்துலா , சிட்டகாங்குக்குத் தெற்கே உள்ள இராமு 
என்ற இடத்தில் ஆங்கிலப் படைத்தலைவர்களில் ஒருவ 
ரான நாட்டன் என்பாரை முறியடித்தார் . அதற்கிடையில் 
ஆங்கிலேயர் இரங்கூனைக் கைப்பற்றும் நோக்கத்துடன் 
கப்பற்படை ஒன்றை அனுப்பிவைத்தனர் . அப்படை 
ஏறத்தாழ 11000 சிப்பாய்களைக் கொண்டிருந்தது . அவர் 
களில் பெரும்பான்மையினர் சென்னையிலிருந்து சென்ற 
வர்களாவர் . அப்படையின் தலைவர் சர் ஆர்ச்சிபால்டு 
காம்பெல் என்பவர் . அவர் அப்படையுடன் வடக்கு 
அந்தமான் தீவில் உள்ள காரன்வாலிஸ் துறைமுகத்தி 
லிருந்து புறப்பட்டு இரங்கூனுக்குச் சென்று எளிதில் 
அந்நகரைக் கைப்பற்றிக்கொண்டார் . அப்படையெழுச்சி 
யின் பொருட்டுச் சென்ற ஆங்கிலக் கப்பல்களில் ஒரு 
சிறிய நீராவிக்கப்பலும் இருந்ததாம் . கீழ் நாட்டுப் போர் 
களின் வரலாற்றில் அப்பொழுது தான் முதன் முதலாக 
நீராவிக்கப்பல் பயன்படுத்தப் பெற்றதைக் காண்கிறோம் . 
இரங்கூனிலிருந்த ஆங்கிலப்படை நோய் , உணவுப் 
பற்றாக்குறை , மழை முதலிய பல இன்னல்களுக்குட்பட் 
டிருந்த சமயத்தில் சென்னை கவர்னர் மன்றோ அப்படை 
யினருக்கு அரிய உதவி செய்தாரென்பது குறிக்கத்தக்கது . 
ஆங்கிலேயர் , கடற்படை உதவிகொண்டு தென்னாசரீம் 
மாகாணத்தைக் கைப்பற்றினர் . அதன்பிறகு அங்கிருந்து 
அவர்களுக்குத் தேவையான பொருள்கள் கிடைத்தன . 
1824 - ம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மகாபந்துலு 
இரங்கூனைத் தாக்கினார் . ஆனால் அவருக்குத் தோல் 
விதான் கிடைத்தது . அஸ்ஸாமிலிருந்த பர்மியரை 
யும் 1825 - ல் ஆங்கிலேயர் வெளியோட்டி வெற்றிக் 
கொடி 

நாட்டினர் . கச்சாரிலிருந்தும் பர்மியர் வெளி 
யேற நேர்ந்தது . அந்நிலையில் , கச்சார் , மணிபுரி , அரக் 
கான் முதலிய பகுதிகளின் வழியாக பர்மாவில் படை 


493 


யெடுக்க முயன்ற ஆங்கிலேயரின் முயற்சி வீணாயிற்று . 
எனினும் 1825 - ல் மணிபுரி அவர்கள் 

வசமாயிற்று . 
மகாபந்துலு அவ்வமயம் இரங்கூனைப்பற்றியே கருதி 
வந்த காரணத்தால் , வடகிழக்கு எல்லைப்புறத்தில் ஆங் 
கிலேயரின் நிலை சிறிது சிறிதாக வலிமை அடைந்து 
வந்தது . 1825 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தானுப்யூ 
என்ற இடத்தில் நடந்த போரில் முதலில் ஆங்கி 
லேயர் தோல்வியுற்றனரெனினும் பிறகு மகாபந்துவைக் 
கொன்றுவிட்டுப் புரோமைக் கைப்பற்றினர் . அடுத்த 
தொடக்கத்தில் பாகன் 

என்னுமிடத்தில் 
காம்பெல் , பர்மியரைத் தோற்கடித்துத் தலை நகரை 
நோக்கி முன்னேறினார் . அதைக் கண்ட பர்மியர் அமைதி 
உடன்பாட்டுக்கு இசைந்தனர் . பாகனுக்கும் ஆவாவுக்கும் 
மிடையே உள்ள யாண்டபூ என்னுமிடத்தில் இரு 
சாராரும் உடன்படிக்கை செய்துகொண்டனர் . 


ஆண்டின் 


யாண்டபூ 


முடிவு : 

உடன்படிக்கை ( 1826 ) : 
இவ்வுடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர் , அஸ்ஸாம் , 
அரக்கான் , தென்னாசரீம் நிலப்பகுதிகளையும் ஒரு கோடி 
ரூபாயையும் பெற்றனர் . மணிபுரி , கச்சார் செயிந்தியா 
பகுதிகள் பர்மியரிடமிருந்து விடுதலை பெற்று ஆங்கிலக் 
கம்பெனிக்குக் கீழ்ப்பட்ட காப்பரசு நாடுகளாயின . மேலும் 
1830 - ம் ஆண்டு முதல் ஆவாவில் ஒரு பிரிட்டிஷ் ரெஸி 
டெண்ட் இருந்துவந்தார் . வாணிக உடன்படிக்கைப்படி 
( 1826 ) பிரிட்டிஷ் வணிகருக்குப் பாதுகாப்பு அளிப்பதாக 
பர்மியர் வாக்குறுதி அளித்தனர் . ஆங்கிலேயர் பெற்ற 
மேற்கூறிய நிலப்பகுதிகள் பிற்காலத்தில் சிறப்புப்பெற்று 
விளங்கின . 

அஸ்ஸாமிலிருந்து தேயிலையும் அரக் 
கானிலிருந்து அரிசியும் தென்னாசரீமிலிருந்து மரங்களும் 
கிடைத்தன . போர்முறையில் ஆங்கிலேயரைவிடப் பர் 
மியர் 

கீழ்ப்பட்டவர்களெனினும் மரங்களின் உதவி 
கொண்டு தற்காப்புக்காகப் பின்னவர் கையாண்ட முறை 
கள் முன்னவருக்குப் பல இடையூறுகளை விளைவித்தன . 
மேலும் பர்மாவின் நில அமைப்பைப்பற்றியும் ஆக்க 


494 


கூறு 


மூலங்களைப்பற்றியும் ஆங்கிலேயர் தெளிவாக அறிந்து 
கொண்டிருக்கவில்லை . போரும் விரைவில் முடிவதாக 
இல்லை. ஆங்கிலேயரின் போர்ச்செலவுகளும் பெருகி வந் 
தன . இப்போருக்காக அவர்கள் செலவிட்ட தொகை 
ஏறத்தாழ 13 கோடி ரூபாயாகும் . ஆங்கில சிவில் 
துறை , இராணுவத்துறை அதிகாரிகள் இப்போரைப் 
பாராட்டத்தக்க முறையில் நடத்தினர் என்று 
வதற்கில்லை . சர் தாமஸ் மன்றோ, தக்க சமயத்தில் 
உதவி செய்திராவிடின் 

இரங்கூன் படையெழுச்சி 
தோல்வியே அடைந்திருக்கக் கூடும் . 

ஆங்கிலேயர் 
முன்னெச்சரிக்கையுடன் இருந்திருப்பின் உயிர் இழப் 
பையும் பொருள் நட்டத்தையும் ஓரளவுக்குத் தடுத்திருக்க 
முடியும் . இறுதியில் அவர்கள் வெற்றிபெற்ற போதிலும் 
போர் நிகழ்ச்சிமுறையைக் குறித்துத் தாய் நாட்டினர் 
குறைகூறினர் என்பதும் நோக்கற்பாலது . ஆயினும் 
1827 - ல் ஆமெர்ஸ்ட்டுக்கு அரக்கான் ( எர்ல் ) கோமான் 
என்ற பட்டம் கிடைத்தது . அக்கவர்னர் ஜெனரலின் 
நினைவுக்கு அறிகுறியாக , மர்ட்டாபனுக்குத் தெற்கில் 
ஆமெர்ஸ்ட் நகரம் விளங்கிவருவதைக் காண்கிறோம் . 

பாரக்பூர் படைக்கலகம் ( 1824 ) : கல்கத்தாவுக்கு 
அண்மையிலுள்ள பாரக்பூரில் வங்காளச் சிப்பாய்கள் மன 
அமைதியற்றிருந்தனர்.அவர்களுக்கிருந்த பல குறைகளைப் 
பற்றி அதிகாரிகள் சிறிதும் அக்கரை கொள்ளவில்லை . 
இராமு போர்க்களத்தில் ஆங்கிலேயர் அடைந்த தோல்வி 
ஆங்கிலேயரது ஆற்றலில் சிப்பாய்கள் ஐயம் கொள்ளச் 
செய்தது . ஆதலின் கடலைக்கடந்து சென்று பர்மியரைத் 
தாக்குவதற்கு அவர்கள் விரும்பவில்லை . 

அந்நிலையில் 
அவர்கள் கலகத்தைத் தொடங்கினர் . ஆனால் அதிகாரிகள் 
அக்கலகத்தை அருளற்ற வகையில் அடக்கினர் . 
கலகக்காரர்கள் உயிர் இழந்தனர் . 


பல 


பரதபுரியைக் கைப்பற்றுதல் ( 1826 ) : கவர்னர் - ஜென 
ரலின் உடன்பாட்டைப் பெற்று பல்வந்த்சிங் என்ற 
குழந்தை அரசர் பரதபுரியின் பட்டத்தைப் பெற்றார் . 


495 


ஆனால் அவருடைய உறவினனான துர்ஜன்சால் என்ற 
துரோகி அவரை அரியணையினின்று நீக்கிவிட்டுத் தானே 
அரசாளத் தொடங்கினான் ; ஆங்கிலேயர் , பர்மியப் போரில் 
இன்னலுற்றிருந்ததால் அந்நிலையைத் தமக்கு நல் 
வாய்ப்பாகப் பயன்படுத்திக் கொண்டான் . அவனை எதிர்க் 
கச் சர் டேவிட் ஆக்டர்லோனி முயன்றார் . ஆனால் 
கவர்னர் - ஜெனரல் அவரை ஆதரிக்கவில்லை . இதன் 
விளைவாக ஆக்டர்லோனி பதவியினின்று விலகிவிட்டார் . 
1825 - ம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மீரட்டில் அவர் வாழ்க் 
கையும் முடிவடைந்தது . துர்ஜன்சால் பரதபுரியில் தமது 
வலிமையைப் பெருக்கி வந்தார் . அவ்வலிமையைக் குலைக் 
கும் முயற்சியை அடுத்தபடியாக சர் சார்லஸ் மெட்காஃப் 
மேற்கொண்டார் . அவர் விருப்பப்படியே 1826 - ல் காம் 
பெர்மீர் என்ற என்ற படைத்தலைவர் , பரதபுரிக் கோட்டை 
யைத் தாக்கி அதைத் தம் வசப்படுத்திக்கொண்டார் . 
இதே கோட்டையைக் கைப்பற்ற 1805 - ல் லேக் பிரபு 
முயன்று தோல்வியுற்றாரென்பது ஈண்டு நினைவு கூரத் 
தகும் . இறுதிவரை துர்ஜன்சால் போரிட்டுத் தோல்வி 
யுற்றார் . இருசாராருக்கும் பொருள் இழப்பு மிகுதியாக ஏற் 

ஆங்கிலேயர் , துர்ஜன்சாலை வாரணாசியில் 
சிறைப்படுத்திவிட்டுக் குழந்தை அரசரை மீண்டு அரி 
யணையில் அமர்த்தினர் . கம்பெர்மீர் , 50 லட்ச ரூபாய் 
கொண்ட பரதபுரிக் கருவூலத்தைத் தம்வசப்படுத்தி அதில் 
6 லட்ச ரூபாயைத் தம் பங்காக எடுத்துக்கொண்டார் . 
இச்செயல் அவருக்கு இழிவையே தேடிக்கொடுத்தது . 
படைத்தலைவரை மெட்காஃபும் குறைகூறினார் . 


பட்டது . 


கவர்னர் ஜெனரல் ஆமெர்ஸ்ட் : ஆமெர்ஸ்ட் , மிக்க 
ஆற்றல் வாய்ந்தவர் என்று கருதுவதற்கில்லை . அவர் 
நடத்திய பர்மியப் போரினால் ஆங்கிலேயர் பெரும் 
பொருளை இழந்தனர் . 1824 - ல் ஆங்கிலேயர் , கிழக் 
கிந்தியத் தீவுகளில் சில இடங்களை டச்சுக்காரரிடம் 
கொடுத்துவிட்டு அதற்குப் பதிலாக இந்தியாவில் இருந்த 
டச்சுக் குடியேற்றப் பகுதிகளை பெற்றனர் . தொடக்கத்தில் 


496 


ஆமெர்ஸ்ட் , கருத்துவெளியீட்டு உரிமையை ஆதரிக்காத 
போதிலும் பிற்காலத்தில் செய்தித்தாள் ஆசிரியர்களின் 
உரிமையைப் போற்றினார் . இதனால் அவ்வாசிரியர்கள் 
கவர்னர் ஜெனரலைப் பாராட்டினர் . 1826-7 - ல் ஆமெர்ஸ்ட் 
தமது வட இந்தியச் சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொண்டு 
தில்லிக்கும் சிம்லாவுக்கும் சென்றார் . கோடைக்காலத்தில் 
சிம்லாவுக்குச் சென்று தங்கிய முதல் கவர்னர் ஜெனரல் 
இவரே ஆவர் ( 1827 ) . தமது மகளின் நோய் காரணமாக 
இவர் 1828 - ல் தமது பதவியைத் துறந்து இங்கிலாந்துக் 
குத் திரும்பிச் சென்றார் . அவ்வாண்டின் மார்ச்சு மாதத்தி 
லிருந்து ஜூலை மாதம் வரை பட்டர் வொர்த் பேலே 
( Butterworth Bayley ) என்பார் பதிலி ( acting ) கவர்னர் 
ஜெனரலாகப் பதவி வகித்தார் . இவர் ஆலோசனைக் குழு 
வில் முதல்வராக இருந்தவர் . அவருக்குப் பிறகு வில்லியம் 
பெண்டிங்கு பிரபு 

கவர்னர் ஜெனரலாக வந்தார் . 
ஆமெர்ஸ்ட்டுப் பிரபுவின் மனைவி , சிறந்த இயல்பும் , 
தைரியமும் , அறிவின் திறமையும் வாய்ந்தவர் . அவர் 
தமது கணவனார் இந்தியாவில் ஆட்சி செய்ததைப்பற்றி 
எழுதியுள்ள குறிப்புக்கள் பாராட்டத்தக்கவை . * அப்பெண் 
மணி 1837 - ல் இறந்தார் . ஆமெர்ஸ்ட் பிரபு 1839 - ல் 
மீண்டும் திருமணம் செய்துகொண்டு 1857 வரை உயிர் 
வாழ்ந்தார் . 


79. பக் . 54 . 


பகுதி 3 


பெண்டிங்கு ( 1828-35 ) 
பாதுகாப்புக்குட்பட்ட அரசுகள் 
பெண்டிங்கு வாழ்க்கையின் முற்பகுதி : வில்லியம் 
காவெண்டிஷ் பெண்டிங்கு பிரபு 1774 - ல் பிறந்தார் . 
போர்ட்லண்டு டியூக் எனப்படும் இவருடைய தந்தையார் 
1783 - ம் ஆண்டிலும் பிறகு 1807 முதல் 1809 வரையிலும் 
பிரிட்டிஷ் பிரதம அமைச்சராக இருந்தார் . பெண்டிங்கு , 
போர்த்தொழிலை மேற்கொண்டு பிளாண்டர்ஸ் ( Flanders ) 
இத்தாலி முதலிய நாடுகட்குச் சென்று வந்தார் . 1800 - ல் 
நெப்போலியன் மாரெங்கோ போர்க்களத்தில் வெற்றி 
பெற்றபொழுது பெண்டிங்கும் அங்கே இருந்தார் . 
1803 - ல் இவருக்குச் சென்னையில் கவர்னர் பதவி கிடைத் 
தது . இவர் , தமது ஆலோசனைக் குழுவினரிடமும் உச்ச 
நீதிமன்றத்தின் ( சென்னையில் 1800 - ல் அமைக்கப்பட்டது ) 
தலைமை நீதிபதியிடமும் கருத்துவேற்றுமை கொண்டிருந் 
தார் . வருவாய்த் திட்டத்தைப் பொறுத்தவரை , பெண் 
டிங்கு , மன்றோவின் கொள்கையை ஆதரித்தார் . 1806 - ல் 
வேலூரில் கலகம் மூண்டதின் விளைவாக அடுத்த ஆண் 
டில் பெண்டிங்கைத் தாய் நாட்டு அரசியலார் திரும்ப 
அழைத்தனர் . அச்செயல் முறையற்றது என்பதில் ஐய 
மில்லை . பெண்டிங்கு தீபகற்பப் போரில் பங்குகொண்டு , 
கொரூனா போர்க்களத்தில் தமது ஆற்றலைக் காட்டினார் 
( 1809) . இரண்டு ஆண்டுகட்குப் பிறகு ஆங்கில அரசிய 
லார் அவரைச் சிஸிலிக்கு அனுப்பினர் . அங்கே அவர்கள் 
ஒரு சிறந்த அரசியல் அமைப்பைப் படைத்தார் . 1812 - ல் 
அவர் , இத்தாலியின் உரிமைப் போராட்டத்தில் அக்கரை 
கொண்டு அதில் தமது கருத்தைச் செலுத்தினார் . 1814 - ல் 
ஜினோவாவைக் கைப்பற்றினார் . அது முதல் இத்தாலி 
நெப்போலியனின் ஆதிக்கத்தினின்று விடுதலை பெற்றது . 
இத்தாலிய நாட்டின் ஒற்றுமையைப் பற்றி அவர் கொண்ட 


32 


498 


எண்ணம் பிற்காலத்தில் நிறைவேறியதைக் காண்கிறோம் . 
ஆனால் பெண்டிங்கின் இத்தாலிய நாட்டுக் கொள்கையை 
அக்காலத்து ஆங்கில அரசாங்கம் விரும்பி ஏற்கவில்லை .. 
1819 - ல் அவ்வரசாங்கம் மீண்டும் அவருக்குச் சென்னை 
கவர்னர் பதவியை அளிக்க முன் வந்தது . ஆனால் அவர் 
அதை ஏற்க மறுத்து விட்டார் . பின்னர் 1828 - ல் அவர் 
கவர்னர் - ஜெனரலாக இந்தியாவுக்கு வந்தார் . 

பாதுகாப்பைப் பெற்ற இராச்சியங்கள் : ஐதராபாத், 
லக்னௌ , தில்லி : பெண்டிங்கின் சிறந்த சீர்திருத்தங் 
களைக் கூறுவதற்கு முன்னர்த் தமது ஆதரவிலிருந்த இந் 
திய நாடுகளைக் குறித்து ஆங்கிலேயர் 

கொண்டிருந்த 
கொள்கையைப் பற்றியும் , கவர்னர் - ஜெனரல் தம்முடன் 
இணைத்துக் கொண்ட நாடுகளைப் பற்றியும் அவருடைய 
வெளித்துறைக் கொள்கை , 1833 - ம் ஆண்டுப் பட்டயச் 
சட்டம் ஆகியவற்றைப் பற்றியும் அறிந்து கொள்ளலாம் . 
வெல்ஸ்லியும் ஹேஸ்டிங்ஸ் பிரபுவும் பின்பற்றிய காப்ப 
ரசுக் கொள்கை , ஆங்கிலேயரின் பாதுகாப்பைப் பெற்ற 
சிற்றரசுகளில் நிலவிய ஆட்சிமுறைச் சீர்கேடுகளை நீக்க 
வில்லை என்பதை முன்னரே கண்டோம் . கம்பெனியின் 
செலவுகளைக் குறைக்க வேண்டுமென்றும் காப்பரசுகளின் 
உள் துறைச் செய்திகளில் தலையிட வேண்டாமென்றும் 
இயக்குநர்கள் , பெண்டிங்குக்குக் கட்டளைகள் விடுத்திருந் 
தனர் . அவ்வாறிருந்தும் தலையிடாக் கொள்கையை முழு 
அளவுக்குப் பின்பற்றுவதென்பது இயலாத செயல் என் 
பதை பெண்டிங்கு உணர்ந்தார் . ஆயினும் தலையிடாக் 
கொள்கையின் தீமைகள் பெண்டிங்கு காலத்திலும் 
தொடர்ந்து விளைந்து வந்தன . ஆனால் அத்தீமைக்குக் 
கவர்னர் ஜெனரல் காரணமாவார் என்று கூற முடியாது . 

ஐதராபாத்தின் சிகந்தர் ஜா ( 1802-29 ) இறந்த பின் 
நசீர் - உத் - தௌலா ( 1829-57 ) பட்டமேற்றார் . சந்துலா 
லின் சீர்கேடான ஆட்சிமுறை தொடர்ந்து நடந்தது . 
1843 - ல் தான் அவர் பதவியினின்று விலகினார் . கவர்னர் 


499 


ஜெனரல் , 1831 - ல் லக்னெளவுக்குச் சென்று அயோத்தி 
நாட்டில் சீர்திருத்தங்களை நிறைவேற்ற வேண்டுமென்று 
அதன் அரசருக்கு எச்சரிக்கை விடுத்தார் . அவ்வாறு 
செய்யாவிடின் அவ்வரசருக்கு ஏற்படக்கூடும் இன்னலை 
யும் சுட்டிக் காட்டினார் . ஆனால் அயோத்தி அரசர் நசீர் 
உத்தீன் ஐதர் ( 1827-37 ) , தாமாகவே நற்செயல் புரியா 
தது மட்டுமன்றி , அமைச்சர் மேதி அலி செய்யும் சீர்திருத் 
தங்களுக்கு இடையூறுகளையும் விளைவித்து வந்தார் . அவ் 
வமைச்சருக்கு ஆங்கிலேயரின் உதவியும் கிடைக்கவில்லை . 
தலையிடாக் கொள்கை காரணமாக ஆங்கில ரெஸிடெண் 
டும் வாளாவிருந்தார் . ஆகவே அயோத்தியின் நிலைமை 
கேடுற்றிருந்தது . அதைக் கேள்வியுற்ற இயக்கு நர்கள் , 
அந்நாட்டின் அரசியலைப் பெண்டிங்கே மேற்கொள்ளலா 
மென்று ஆணை பிறப்பித்தனர் . ஆனால் பெண்டிங்கு . 
தமது ஆட்சிக்காலத்தின் இறுதியில் தான் அவ்வாணை 
யைப் பெற்றார் . ஆகவே அவர் அச்செய்தியை அயோத்தி 
அரசருக்கு அறிவித்துத் தாம் தற்காலிகமாக அவ்வாணை 
யை நிறைவேற்றாமலிருப்பதாகவும் விரைவில் அயோத்தி 
யின் நிலைமை மாறி நன்மை ஏற்படும் என்று எதிர்பார்ப்ப 
தாகவும் கூறினார் . இனி , தில்லியில் அவ்வமயம் II- ம் 
அக்பர் முகலாயப் பேரரசராக வீற்றிருந்தார் . 
ஆங்கிலேயரிடமிருந்து பெற்றுவந்த படித்தொகையை 
மிகுதியாக்கிக்கொள்ள வேண்டுமென்ற நாட்டம் அவ 
ருக்கு இருந்தது . அதன்பொருட்டு அவர் 1830 - ம் 
ஆண்டின் இறுதியில் இராம் மோகன்ராயை இங்கிலாந் 
துக்கு அனுப்பினார் . மோகன் ராய்க்கு “ இராசா என்ற 
பட்டத்தையும் பேரரசர் வழங்கியிருந்தார் . இராசா இராம் 
மோகன்ராய் இங்கிலாந்துக்குச் சென்றதால் நற்பயன் 
எதுவும் விளையவில்லை . பேரரசரின் செயல் கவர்னர் 
ஜெனரலுக்குச் சினத்தையே ஊட்டியது . 


தாம் 


பரோடா , இந்தூர் , போபால் , குவாலியர் : கெயிக் 
வார் , பிரிட்டிஷாருடன் 

பாராட்டி வந்தார் . 
தாந்தியா ஜோக் , பரோடாவில் ஒழுங்கான அரசியலை 


பகைமை 


500 


மார்த் 


அமைத்திருந்தார் . ஆனால் அவர் இறந்த பின் அந் 
நாட்டில் உள் நாட்டுக் கலகம் மூண்டது . 1833 - ல் ஆங்கி 
லேயர் தலையிட்டு அக்கலகத்தை அடக்கினர் . அதே 
ஆண்டில் இந்தூரின் 11 - ம் மல்ஹார்ராவ் ஹோல்கார் 
இறந்தார் . அவருடைய தத்துப்பிள்ளையான 
தாண்டராவ் பட்டம் பெற்றார் . ஆனால் உள் நாட்டில் 
அவருக்குப் போட்டியும் எதிர்ப்பும் எழுந்தன . முடிவில் 
அவருடைய உறவினரான அரிராவ் 1835 - ல் அவருக்கு 
எதிராக நின்று வெற்றி பெற்றுத் தம்மையே நாட்டின் 
தலைவராக்கிக் கொண்டார் . 1843 - ல் அவர் வாழ்க்கை முடி 
வடைந்தது . போபாலிலும் நவாப்புக்கு எதிர்ப்பு ஏற்பட் 
டிருந்தது . நவாப்பின் மாமியாரே அவரைப் பதவியி 
னின்று நீக்க முயன்று அதில் வெற்றியும் பெற்றார் . 
அங்கு அதனால் குழப்ப நிலையே ஏற்பட்டது . பெண்டிங்கு 
இங்கிலாந்துக்குச் சென்றபிறகு ஆங்கிலேயர்கள் அக் 
குழப்ப நிலைக்கு ஒரு முடிவு கண்டு அமைதியை நிலை 
நாட்டினர் . இனி , குவாலியரின் தௌலத்ராவ் சிந்தியா 
1827 - ல் இறந்துவிட்டார் . அவருக்கு மக்கள் இல்லை . 
ஆகவே அவருடைய மனைவியார் பெய்ஸாபாய் காட்கே 
ஒரு பிள்ளையைத் தத்து எடுத்துக்கொண்டார் . அப் 
பிள்ளை ஜாங்கோஜிராவ் சிந்தியா ( 1827-43 ) என்ற பட்டம் 
பெற்றார் . ஆனால் அவருக்கு அரசியல் அதிகாரம் 
எதையும் கொடுக்காமல் பெய்ஸாபாய் தாமே ஆட்சியை 
நடத்திவந்தார் . ஆகவே ஜாங்கோஜி , 1832 - ல் ஆங்கி 
லேயரின் உதவிபெற்று அடுத்த ஆண்டில் 

தமது 
அரச நிலையை உறுதிப்படுத்திக் கொண்டார் . 

அதன் 
விளைவாகப் பெய்ஸாபாய் அரசியலிலிருந்து விலகி , 
முடிவில் 1862 - ம் ஆண்டில் இறந்தார் . 


ஜோதிபுரி , ஜெயபுரி : ஜோதிபுரியிலும் உள் நாட்டுக் 
குழப்பம் மேலிடவே 1834 - ல் ஆங்கில ரெஸிடெண்ட் 
தலையிட்டு அக்கேட்டினைக் களைந்தார் . ஜெயபுரியிலோ 
மிகுதியான அளவுக்குச் சீர்கேடுகள் பெருகின . சோட்டா 
ராம் என்ற அமைச்சர் , குழப்ப நிலைக்கு முக்கிய காரண 


501 


மாயிருந்தார் . பெண்டிங்கின் ஆட்சி முடிவுற்ற பிறகு , 
குழப்பம் அதன் உச்ச நிலையை எய்தியது . சோட்டாராம் , 
ஆங்கில ரெஸிடெண்டைத் தாக்கித் துன்புறுத்தியதுடன் 
அவ்வாங்கிலேயரின் துணைவரையும் கொலைசெய்தார் . 
தலையிடாக் கொள்கையின் தீமையை ஆங்கிலேயர் இதன் 
பிறகு நன்குணர்ந்தனர் . 

சதாரா , சிக்கிம் : ஆங்கிலேயர் , 1829 - ல் சதாரா 
மாவட்டத்திலுள்ள மகாபலீசுவரம் என்ற மலைப்பகுதி 
யைப் பிரதாபசிங்கிடமிருந்துப் பெற்றுக் கொண்டு 
அவருக்கு அதற்குப் பதிலாக வேறு நிலப்பகுதியைக் 
கொடுத்தனர் ; 1830 - ல் அவர்கள் பாட்டியாலா 
ராசாவிடமிருந்து 

ஒரு நிலப்பகுதியைப் பெற்றதால் 
அதன் விளைவாக சிம்லா மாவட்டம் அதன் முழு உருவை 
யும் பெற்றது . 1835 - ல் சிக்கிம் அரசர் , வங்காளத்தி 
லுள்ள டார்ஜிலிங்கைப் பிரிட்டிஷாருக்கு அளித்தார் . 
மலைப்பகுதிகளை வளம்பெறச் செய்வதில் பெண்டிங்கு மிக்க 
கருத்துச்செலுத்தினார் . உதகமண்டலத்தையும் அவர் 
மறக்கவில்லை. இனி , “ தலையிடாக் கொள்கையை , பெண் 
டிங்கு , அறவே கைவிட்ட செய்தியை அடுத்த பகுதியில் 
பார்ப்போம் . 


மகா 


பகுதி 4 


மைசூர் , குடகு 
மைசூர் : III- ம் கிருட்டினராசரின் கீழ் ( 1799-1868 ) 
மைசூரில் 

இந்து ஆட்சி நிலைபெற்ற தென்பதை 
நாமறிவோம் . அவ்வாட்சி உறுதிபெறப் 

உறுதிபெறப் பூர்ணைய்யர் 
ஆற்றிய பணிகள் பாராட்டத்தக்கவை . அவர் 1811 - ல் 
பதவியினின்று விலகி ஓய்வுபெற்றார் . பிறகு அரசரே 
ஆட்சிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் . ஆனால் இராச் 
சியம் சிதைவுறத் தொடங்கியது . 1825 - ல் சென்னை 
கவர்னர் சர் தாமஸ் மன்றோ மைசூருக்குச் சென்று அதன் 
அரசருக்கு ஆட்சிமுறையைப்பற்றி அறிவுரை கூறினார் . 
ஆனால் அரசர் அதை உணர்ந்து நடக்கவில்லை . 1830 - ல் 
நாகர் வாழ்ந்த பகுதியில் குடியானவர்கள் கலகம் செய் 
தனர் . சென்னைப்படையின் உதவிகொண்டு அரசியலார் 
அக்கலகத்தை அடக்கினர் . குடியானவர்களின் குறை 
களை நீக்குவதாகவும் வாக்குறுதி அளித்தனர் . 

1831 - ல் பிரிட்டிஷ் ஆணையாளர் ஒருவர் 
மைசூரின் ஆட்சிப்பொறுப்பு 

ஆட்சிப்பொறுப்பு முழுவதையும் ஏற்றார் . 
அரசர் செலவுப்படியை மட்டும் பெற்றுவந்தார் . 1831 
முதல் 1881 வரை மைசூர் மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் 
விளைவாகப் பல நன்மைகளைப் பெற்றனர் . 

கச்சார் , செயிந்தியா நாடுகளை இணைத்துக் கொள் 
ளல் : 1832 - ல் கச்சார் அரசர் கொல்லுண்டார் . அவருக்கு 
முறைப்படி வாரிசு யாரும் இல்லை . கச்சார் மக்களும் 
அரசராட்சியால் துன்புற்று வந்தனரே அன்றிச் சிறப் 
பெய்தவில்லை . ஆகவே அவர்களுடைய உடன்பாட்டைப் 
பெற்று ஆங்கிலேயர் , அந்நாட்டைப் பிரிட்டிஷ் இந்தியா 

இணைத்துக்கொண்டனர் . இந்நாடு , அளவில் 
மிகச்சிறியதே ; எனினும் பிற்காலத்தில் இங்கு மிகுதி 
யாகத் தேயிலை பயிராக்கப்பெற்றது . 1832 - ம் ஆண்டி 
லேயே செயிந்தியாவின் மன்னர் இறந்தார் . 

அவருக் 


காரணமாக 


வுடன் 


503 


ஆங்கிலே 


ஆங்கி 


குப் பின்வந்தவர் , தமது 

தமது செயல்களால் 
யருக்குச் சினமூட்டினார் . அவர் , கம்பெனியின் ஆட்சிக் 
குட்பட்ட சிலரைக் காளிதேவிக்குப் பலியிடுவதற்காகக் 
கடத்திச்சென்றாராம் . பெண்டிங்கு அவ்வரசருக்கு ஓய் 
வுக்கால ஊதியம் கொடுத்துவிட்டுச் செயிந்தியாவைத் 
தம்மடிப்படுத்தினார் . 

குடகு : காரன்வாலிஸ் ஆட்சிக்காலத்தில் குடகு 
நாடு கம்பெனியாரின் மானியப் பகுதியாயிற்று . 1820 - ல் 
அதன் அரசராக அமர்திருந்த வீரராசர் என்பார் மிக்க 
கொடியவர் ; பேய்த்தன்மை பொருந்தியவர் ; 
லேயருடனும் வன்மையாகப் பகைத்துக்கொண்டார் ; 
பங்களூரையும் கைப்பற்ற முயன்றார் . அவரைச் சிர்திருத்து 
வதற்காக ஆங்கிலேயர் முயன்றதெல்லாம் வீணாயிற்று . 
அவர் கவர்னர் ஜெனரலையும் சென்னைக் கவர்னரையும் 
இழிவுபடுத்திக் கடிதங்கள் எழுதினார் ; கம்பெனியாருடன் 
போர்தொடுக்கவும் முன்னேற்பாடுகளைச் செய்துவந்தார் . 
அவ்வமயம் ( மார்ச்சு , 1834 ) உதகமண்டலத்தில் இருந்த 
பெண்டிங்கு குடகின்மீது படையெடுக்க வேண்டியது 
இன்றியமையாததென்பதை உணர்ந்தார் . கர்னல் லின்சே 
என்பாரை அனுப்பி அரசரின் தலை நகரான மெர்க்காரா 
வைக் கைப்பற்றச் செய்தார் . குடகுப்படையினரும் ஆங் 
கிலப் படைகளை வன்மையாக எதிர்த்தனர் . ஆனால் வீர 
ராசரின் வீரம் விரைவில் மறைந்தது ; அவர் எதிரிகளுக்கு 
அடிபணிந்தார் . மக்கள் விருப்பப்படி குடகு நாட்டை 
ஆங்கிலேயர் 

பிரிட்டிஷ் இந்தியாவுடன் இணைத்துக் 
கொண்டனர் . அரசர் முதலில் வேலூரிலும் பின்பு வார 
ணாசியிலும் வாழ்ந்தார் . 1852 - ல் அவர் இங்கிலாந்துக்குச் 
செல்லப் பிரிட்டிஷார் அனுமதித்தனர் . அவ்வரசருக்கு 
மகன் இல்லை . ஒரே ஒரு மகள் மட்டும் இருந்தாள் . அவள் 
கிறித்தவச் சமயத்தைச் சார்ந்து 1860 - ல் பிரிட்டிஷ் படைத் 
தலைவர் ஒருவரைத் திருமணம் செய்து கொண்டாள் . குடகு 
அரசரின் வாழ்க்கை ஏறத்தாழ 1862 - ல் இங்கிலாந்திலேயே 
முடிவுற்றது . 


பகுதி 5 


பல 


வெளித்துறைக் கொள்கை 
ருஷியா , இந்தியாவின்மீது படையெடுக்கக்கூடும் 
என்ற அச்சம் பெண்டிங்குக்கு இருந்தது . இக்கருத்தை 
அடிப்படையாகக்கொண்டே அவர் தமது வெளித்துறைக் 
கொள்கையை உருவாக்கி வந்தார் . இந்தியப்படையின் 
ஆற்றலின்மையையும் அவர் உணர்ந்திருந்தார் . ஆகவே 
பஞ்சாபுடனும் சிந்து நாட்டுடனும் நெருங்கிய தொடர்பு 
கொள்வதற்காகவும் முயன்றுவந்தார் . அவ்வமயம் இரஞ் 
சித்சிங்கின் பெருமை ஓங்கியிருந்தது ( 1831 ) . 
சீர்திருத்தங்களின் மூலம் அவர் தமது ஆட்சியை உறுதிப் 
படுத்திவந்தார் . பஞ்சாப்பின் சிங்கம் என்ற புகழ் அவ 
ருக்கு நிலைத்திருந்தது . 1831 - ல் அலெக்சாந்தர் பர்னஸ் 
( Burnes ) என்ற ஆங்கில வீரர் , இரஞ்சித்சிங்கை லாகூரில் 
கண்டு அவரிடம் இங்கிலாந்தின் அரசர் IV- ம் வில்லியம் 
அனுப்பிய கடிதங்களைக் கொடுத்தார் . பஞ்சாபு வீரரும் 
நேசப்பான்மையுடன் அவற்றைப் பெற்றுக்கொண்டார் . 
பெண்டிங்கு , சட்லெஜ் ஆற்றங் கரையில் உள்ள ரூபார் 
( அம்பாலா மாவட்டம் ) என்னுமிடத்தில் இரஞ்சித்சிங்கைச் 
சந்தித்தார் . அதன் விளைவாக இருசாராருக்கு மிடையே 
1832 - ல் நாவாய்ச் செலவுபற்றிய உடன்படிக்கை ஏற்பட் 
டது . அதன்படி சிந்து , சட்லெஜ் ஆற்றுப் பகுதிகளில் 
ஆங்கிலேயருக்கு வாணிக உரிமை கிடைத்தது . சிந்து 
நாட்டு அமீர்களுடன் 1832 - ல் ஆங்கிலேயர் செய்து 
கொண்ட உடன்படிக்கைப்படி , இரு சாராரும் ஒருவர் 
மற்றவருடைய நாட்டைக் கைப்பற்றுவதில்லை என்றும் , 
சிந்து ஆற்றுப் பகுதியில் பிரிட்டிஷாருக்கு வாணிக உரி 
மைகள் நிலைபெற்றிருக்க வேண்டுமென்றும் ஒத்துக் 
கொண்டனர் . சிந்து ஆற்றைப் பிரிட்டிஷ் இந்தியாவைச் 
சேர்ந்த ஒரு அகழியாக அமைக்க வேண்டுமென்பதும் சீக் 
கியருடனும் சிந்து நாட்டுடனும் தற்காப்புக்காக உடன் 


505 


படிக்கைகள் செய்து கொண்டு ஆப்கானித்தானத்துடன் 
நேச உறவு அமைத்துக்கொள்ள வேண்டுமென்பதும் 
வில்லியம் பெண்டிங்கின் நோக்கங்களாம் . இதன் விளை 
வாக 1838 - ல் முக்கூட்டு உடன்படிக்கை ஏற்பட்டதைக் 
காண்கிறோம் . இந்தியச் சிற்றரசர்களுடன் அவர் கொண்ட 
தொடர்பிலும் அவருடைய வடமேற்கு எல்லைப்புறக் 
கொள்கையிலும் , பெண்டிங்கு , தமது தாய் நாட்டு அரசிய 
லாரின் கருத்தை யொட்டியே நடந்து வந்தார் . 


பகுதி 6 


பட்டயச் சட்டம் ( 1833 ) 


தோற்றம் : பார்லிமெண்டு , 1833 - ல் இயற்றிய சட் 
டத்தின்படி பம்பாயில் ஒரு தலைமை நீதிமன்றம் ஏற்பட் 
டது . பிறகு 1830 - ல் கம்பெனியின் பட்டயத்தைப் புதுப் 
பிப்பதற்காக ஒரு பொறுக்குக் குழுவைப் பார்லிமெண்டு 
அமைத்தது . அக்குழுவினர் 1833 - ல் தமது அறிக்கையை 
வெளியிட்டனர் . 1830 முதல் 1834 வரை இங்கிலாந்தில் 
பிரதம அமைச்சராக இருந்தவர் கிரே ( எர்ல் ) கோமான் 
என்பாராவர் . அக்காலத்தில் விக்குக் கட்சியினர் சீர்திருத் 
தங்களில் மிக்க ஆர்வம் காட்டி வந்தனர் . 1832 - ல் பார்லி 
மெண்டுச் சீர்திருத்த மசோதா நிறைவேறியது . அச்சூழ் 
நிலையில் தான் 1833 - ம் ஆண்டுப் பட்டயச் சட்டமும் உரு 
வாயிற்று . அதில் விக்குகளின் பரந்த நோக்கத்தைக் 
காணலாம் . சட்டமியற்றியோர் பெண்டிங்கின் ஆட்சி 
முறைச் சீர்திருத்தங்கள் தன்மையை எவ்வாறு அமைய 
வேண்டும் என்று உணர்ந்திருந்தமையும் புலனாகிறது . 
மெக்காலே ( சட்டசபை உறுப்பினர் ) 

ஜேம்ஸ் மில் 
( பி . 1773. இ . 1836 ) முதலியவர்களின் அடிப்படைக் கருத் 
துக்களும் அச்சட்டத்தில் பொதிந்துள்ளன . 


சட்டத்தின் கூறுகள் : 1773 - ஆம் 1784 - ஆம் ஆண்டு 
களின் சட்டங்களுடன் ஒத்த நிலையில் கருதத்தக்க 
அரசியல் சிறப்பு 1833 - ம் ஆண்டுப் பட்டயச் சட்டத் 
துக்கு உண்டு . இப்புதிய சட்டம் கம்பெனியின் வாணிகத் 
தனியுரிமையை அறவே ஒழித்தது ; தடையற்ற வாணி 
கப் பெருக்கத்துக்கு வழி வகுத்தது ; ஆனால் கம்பெனி 
யின் ஆட்சி அலுவல்களைக் 

அலுவல்களைக் குறைக்கவில்லை ; கம் 
பெனி , பிரிட்டிஷ் அரசின் சார்பாக இயங்கும் பொறுப் 
பாட்சி நிலையம் என்பதையும் வற்புறுத்தியது . மேலும் 
இச்சட்டத்தின்படி வில்லியம் கோட்டையின் கவர்னர் 


507 


ஜெனரலே இந்தியாவின் 

கவர்னர் ஜெனரலானார் ; 
இவரே வங்காள கவர்னருமாவர் . 

கவர்னருமாவர் . பிரிட்டிஷ் ஆதிக் 
கத்தின் கீழ் இந்திய நாடுகள் ஒற்றுமைப்பட்டிருந்ததைப் 
பார்லிமெண்டு ஏற்றுக்கொண்டது . ஆலோசனைக் குழு 
வில் முதலில் மூவர் இருந்தனர் என்பதை நாமறிவோம் . 
புதிய சட்டத்தின்படி அவர்களுடன் சட்டத்துறை உறுப் 
பினர் ஒருவரும் அமர்ந்து வாக்களிக்கும் உரிமையைப் 
பெற்றார் . ஆனால் இவர் சட்டமியற்றுதல் சம்பந்தமான 
செய்திகளில் மட்டுமே தலையிடமுடியும் . 1773 - ம் ஆண்டு 
முதல் , வங்காளம் , சென்னை , பம்பாய் ஆகிய மூன்று 
மாகாணங்களின் நிர்வாக அதிகாரிகள் தனித்தனியே 
ஒழுங்கு விதிகளை இயற்றி வந்தனர் . அவற்றுக்கு 
முறையே , வங்காள , சென்னை , பம்பாய் ஒழுங்குவிதிகள் 
எனப் பெயர்கள் அமைந்தன . அதிகாரத்தைப் பன்முகப் 
படுத்தும் அம்முறையை 1833 - ம் ஆண்டுச் 

சட்டம் 
ஒழித்தது . அதற்குப் பதிலாக கவர்னர் - ஜெனரலும் 
அவரது ஆலோசனைக் 

குழுவினரும் சட்டமியற்றும் 
அதிகாரத்தைப் பெற்றனர் . அவர்கள் இயற்றியவற்றுக்கு , 
ஒழுங்கு விதிகள் அல்லது ரெகுலேஷன்கள் என்ற 
பெயருக்குப் பதிலாக சட்டங்கள் என்றே பெயர் பெற்றன . 
மக்களின் உரிமைகள் , உணர்ச்சிகள் , பழக்கவழக்கங்கள் 
முதலியவற்றின் அடிப்படையில் இந்தியச் சட்டங்களைத் 
தொகுக்கவேண்டுமென்ற எண்ணமே , மேற்கூறிய 
மாறுதலுக்குக் காரணமாம் . 1833 - ம் ஆண்டுப் பட்டயச் 
சட்டத்தின் 87 - ம் பிரிவு , சமயம் , பிறப்பிடம் , குலம் , சாதி 
முதலிய காரணங்களைக்கொண்டு இந்திய மக்களுக்குக் 
கம்பெனியின் ஆட்சிமுறை அலுவலகங்களில் பதவிகள் 
பெறும் உரிமையை நீக்கக்கூடாது என்று குறிப்பிடு 
கிறது . * ஐரோப்பியரின் நலங்களுக்கும் இந்திய மக்களின் 
நலங்களுக்கு மிடையே போட்டி ஏற்படுங்காலத்தில் பின்ன 
வரின் நலங்களிலேயே கருத்தைச் செலுத்தவேண்டுவது 
இன்றியமையாதது 

கொள்கையைப் பார்லி 


என்ற 


67 , பக் . 304 . 


508 


மெண்டுக் குழுவினர் தமது அறிக்கையில் ஆதரித்திருப் 
பதும் ஈண்டுக் குறிக்கத்தக்கது . * ஆதிக்க நிலையில் உள்ள 
அரசியலார் தாம் வென்ற மக்களிடத்து அத்தகைய 
கொள்கையைப் பின்பற்ற வேண்டுமென்று கூறும் மேற் 
கூறிய அறிக்கைக்குறிப்பு வரலாற்றில் இணையற்ற புகழ் 
வாய்ந்ததாகும் . ஆனால் 19 - ம் நூற்றாண்டில் அரசியலார் 
அக்கொள்கையைச் செயல்முறையில் , நிறைவேற்ற 
விரையவில்லை என்பதும் நோக்கத்தக்கது . 


விளைவுகள் : 1833 - ம் ஆண்டுச் சட்டத்தின்படி பெண் 
டிங்கு பிரபுவே , வில்லியம் கோட்டையின் இறுதி கவர்னர் 
ஜெனரலும் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலு 
மாவர் . புதிய ஆலோசனைக்குழு 1834 - ல் உதகமண்டலத் 
தில் கூடியது . 

அதில் சட்ட உறுப்பினராக இருந்த 
பெரியார் மெக்காலே என்பவராவர் ( 1834-8 ) . இவருடைய 
முயற்சியால் பிற்காலத்தில் ஏற்பட்ட தண்டனை விதித் 
தொகுப்பும் ( Indian Penal Code ) நடைமுறை விதித் 
தொகுப்பும் ( Procedure Code ) சிறப்பு வாய்ந்தவை . பர்க் , 
பெந்தாம் ஆகியோரின் கொள்கை வழியே மெக்காலே 
இந்தியாவில் செயலாற்றினார் . இவர் , இந்நாட்டில் கல்வி , 
சட்டம் , நீதிமுறை முதலியவற்றின் வளர்ச்சிக்காக அரும் 
பாடுபட்டார் ; இயன்றவரை சட்ட ஆதிக்கக் கொள்கையின் 
சிறப்பியல்புகளை நிலை நிறுத்த முயன்றார் . சிறப்பு உரிமை 
களையும் ஆட்சி முறையில் ஊழல்களையும் எதிர்த்துப் 
போராடினார் . தலைமை நீதிமன்றத்துக்கு முறையிட்டுக் 
கொள்ளும் சிறப்புரிமை முதலில் ஐரோப்பியருக்கு மட்டுமே 
இருந்தது . இந்தியர்களுக்கு அவ்வுரிமை கிடையாது . 
ஐரோப்பியருக்கு மட்டும் இருந்த நிலையை 1836 - ம் 
ஆண்டுச் சட்டம் நீக்கியது . அச்சட்டத்தின்படி , எவ்வித 
விதிவிலக்குமின்றி யாவரும் கம்பெனியின் சிவில் நீதி 
மன்றங்களுக்குக் கட்டுப்பட்டவர்களாவர் . முறை வழங்கு 
வதில் இருந்த இனவேற்றுமை ஓரளவு ஒழிந்தது . ( கிரிமி 
னல் வழக்குகளில் ஐரோப்பியருக்கு இருந்த தனிச்சலுகை 


* 67 , பக் . 305 . 


5091 


களை ஒழிக்க 1884 - ல் ஏற்பட்ட முயற்சி ( இல்பர்ட் மசோதா ) 
தோல்வியுற்றது ) குழந்தைகள் அணிகலன்களை அணிந்து 
கொள்வதால் கள்வர்கள் அவர்களைச் சில சமயங்களில் 
கொல்லுவதற்கும் துணிகின்றனர் என்ற காரணத்தால் 
குழந்தைகள் அவற்றை அணிந்துகொள்ளக்கூடாது 
என்று சட்டமியற்றச் சென்னை அரசியலார் கருதினார் . 
ஆனால் அம்முயற்சியை மெக்காலே எதிர்த்தார் . பெற் 
றோர்கள் தமது செல்வங்களைத் தம் விருப்பம்போல் பயன் 
படுத்திக் கொள்ளும் உரிமையைக் கட்டுப்படுத்தக்கூடாது 
என்பது மெக்காலேயின் கோட்பாடாகும் . சுருங்கக்கூறின் 
அவர் , பெருந்தன்மைக் கொள்கைகளை 

ஆதரித்தார் . 
அவருடைய வாழ்க்கையில் அவர் இந்தியாவில் தங்கி 
யிருந்த ஆண்டுகள் மிக மேன்மை வாய்ந்த காலப்பகுதி 
யாகும் . 1833 - ம் ஆண்டுச் சட்டத்தின் விளைவாக , சென்னை 
பம்பாய் மகாணங்களைக் கவர்னர் - ஜெனரலுக்குக் கட்டுப் 
படுத்தும் நிலை முழுஉருவம் பெற்றது . அச்சட்டம் , ஆக் 
ராவை ஒரு தலைமை மாகாணமாக்க வழி வகுத்தது . ஆனால் 
அது நிறைவேறவில்லை. 1835 - ம் ஆண்டுத் திருத்தச் 
சட்டப்படி அம்மாகாணம் ஓர் உதவிக் கவர்னரின்கீழ் 
வந்தது . சென்னை , பம்பாய் இவற்றின் ஆலோசனைக் 
குழூஉக்கள் ஒவ்வொன்றிலும் இருந்த 
உறுப்பினர்களின் எண்ணிக்கை மூன்றிலிருந்து இரண் 
டுக்குக் குறைந்தது . இந்தியரின் நலத்தில் அரசியலார் 
கண்ணுங் கருத்துமாய் இருக்கவேண்டியது இன்றியமை 
யாதது என்பதை விளக்கி ஜேம்ஸ் மில் எழுதிய குறிப்புக் 
களையும் இயக்குநர்கள் கவர்னர் ஜெனரலுக்கு 1833 - ல் 
அனுப்பிவைத்தனர் . 


பொதுமுறை 


பகுதி 7 , 


பெண்டிங்கு நிறைவேற்றிய சீர்திருத்தங்கள் 

பெண்டிங்கு தம் பெயர் அழியாத வகையில் பல 
சிறந்த சீர்திருத்தங்களைச் செய்துள்ளார் . இவர் , வீண் 
செலவுகளை வெறுத்தார் ; மக்களின் நலத்திலேயே கருத் 
தைச் செலுத்தினார் . சூழ்ச்சி நிறைந்த அரச தந்திர 
முறையில் நாட்டை விரிவுறச் செய்வதைக்காட்டிலும் தம் 
ஆளுகைக்கு உட்பட்ட குடிகளின் நலத்தையும் ஒழுக்கத் 
தையும் உயர்த்துவதே மிக்க சிறப்புடையதாகும் என்பது 
அவர் கருத்தாகும் . “ இந்தியரின் இன்பம் என்ற அடிப் 
படையிலேயே பிரிட்டிஷாரின் பெருமை வளரவேண்டு 
மென்ற சிறந்த குறிக்கோள் 1804 - ம் ஆண்டிலேயே 
பெண்டிங்கிடம் விளங்கியது . ஆனால் 1807 - ம் ஆண்டி 
லிருந்து 20 ஆண்டு காலம் அவர் இந்தியாவுடன் தொடர் 
பற்றிருக்க நேர்ந்தது . அக்காலப் பகுதியில் , மன்றோ, 
எல்பின்ஸ்டன் , மால்கம் , மெட்காஃப் ஆகியோர் இந்திய 
ஆட்சிமுறையில் புதிய கொள்கைகளைப் பரப்பிவந்தனர் . 
பெண்டிங்கு கவர்னர் ஜெனரலாக இருந்தபொழுது மெட் 
காஃபின் ஒத்துழைப்பு மிகுதியாக அவருக்குக் கிடைத்தது . 
ஆனால் அவ்வமயம் , மன்றோ இறந்துவிட்டார் ; எல்பின்ஸ் 
டனும் மால்கமும் பதவியில் இல்லை . அறிவாற்றல் மிக்க 
அரசியல் வல்லுநர்களாகிய இவர்கள் யாவரும் , காரன் 
வாலிஸும் அவரைப் பின்பற்றியோரும் இழைத்த தவறு 
களை நன்கு உணர்ந்தனர் ; உள் நாட்டு நிலையங்களின் 
சிறப்பை உணர்ந்து அவற்றை ஆதரித்தனர் ; வாரன் 
ஹேஸ்டிங்ஸின் சிறந்த கொள்கையைப் பின்பற்றி மக்க 
ளின் 

முன்னேற்றத்தில் கருத்தைச் செலுத்தினர் . 
பெண்டிங்கின் 

காலத்தில் அரசியலார் இந்திய முறை 
களுக்கு ஓரளவுச் சிறப்பு அளித்தபோதிலும் , இந்தியரின் 
பழைய வழிகளைக் கண்மூடித்தனமாக ஆதரிக்கவில்லை 
என்பதும் குறிக்கத்தக்கது . இந்திய நாகரிகத்தில் உள்ள 


511 


மிகச்சிறந்த பண்புகளைப் போற்ற வேண்டுமென்பதே 
அவர் தம் நோக்கமாகும் . அதேசமயத்தில் மேனாட்டு 
நாகரிகத்தின் சிறந்த பண்புகளையும் இங்கே புகுத்த 
முயன்றனர் . ஆங்கிலமொழியின் சிறப்பைப் பற்றி மெக் 
காலே விரிவாகப் பறைசாற்றினார் . ஆயினும் முன்னேற் 
றத்தில் நாட்டம் கொண்டு உழைத்த தலைவர்கள் யாவரும் 
அன்பு , அடக்கம் , அறிவாற்றல் முதலிய பண்புகளுடன் 
ஒழுகிவந்தனரென்பதை நாம் மறப்பதற்கில்லை . அதே 
காலத்தில் இங்கிலாந்திலும் பெருந்தன்மை கொள்கை 
களை அரசியலார் ஆதரித்து வந்தனர் என்பதும் ஈண்டுச் 
சிந்திக்கத்தக்கது . இனி , பெண்டிங்கின் சீர்திருத்தங்களை , 
பொருளமைப்பு , நிலவரித்திட்டம் , முறைவழங்கல் , சமூகச் 
சீரமைப்பு , கல்வி , முதலிய தலைப்புக்களின்கீழ் விளக்கிக் 
கூறுவோம் . 

பொருளமைப்பு : முதல் பர்மியப் போரின் விளைவாக 
அரசியலாரின் செலவு மிகுதியாகப் பெருகியிருந்ததால் 
பெண்டிங்கு , செலவுகளை மட்டுப்படுத்துவதற்கான வழி 
களைப் பின்பற்றினார் . இயக்குநர்களின் ஆணைப்படி சிவில் , 
இராணுவ அலுவலர்களின் ஊதியம் குறைக்கப்பட்டது . 
படைத்தலைவர் உட்பட்ட பலர் , தமது வருமானம் 
குறைந்து விட்டதால் கிளர்ச்சி செய்ய முற்பட்டனர் ; 
ஆனால் கவர்னர் ஜெனரல் தமது பொறுமையால் அம் 
முயற்சி ஓங்காது தடுத்துவிட்டார் . சினங்கொண்ட பலர் 
செய்தித்தாள்கள் மூலம் பெண்டிங்கைத் தாக்கிப் பேசினர் . 
அந்நிலையிலும் கவர்னர் ஜெனரல் அடக்குமுறையைக் 
கையாளாமல் பொறுமையைக் கடைப்பிடித்தார் ; - கருத்து 
வெளியிடும் உரிமையை ஆதரித்துப் பேசினார் . ஆனால் 
அலுவலர்களின் ஊதியம் சம்பந்தமாக இயக்குநர்கள் 
தமது முடிவான கருத்தை 1830 - ல் அறிவித்தபின் அம் 
முடிவைப்பற்றி இந்தியப் பத்திரிகையாளர்கள் விவாதிக்கக் 
கூடாது என்று பெண்டிங்கு ஆணையிட்டார் . கருத்து 
வெளியிடும் உரிமையை அவர் கட்டுப்படுத்தியது அந்த 
ஒரே சமயத்தில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது . அந் 


512 


கிடைத்த 


. 


நிலையிலும் இயக்குநர்களின் பொருட்டே அவ்வாறு அவர் 
செயலாற்ற வேண்டியிருந்தது என்பதை நாம் நினைவிற் 
கொள்ளவேண்டும் . புடைத்துறை ஆலுவரின் படியைக் 
குறைப்பதற்கு இயக்குநர்கள் இயற்றிய ஆணை சிறப்பு 
புடையதன்று . அதனால் அரசியலாருக்குக் 
தொகை 2 லட்ச ரூபாய்க்கும் குறைவானதே ஆம் . படை 
வீரரின் பணிவன்பை அரசியலார் இழந்தனர் . பெண் 
டிங்கு 1828 - ல் சிவில்துறையிலும் இராணுவத்துறையிலும் 
செலவுகளைக் குறைப்பதற்காக இரண்டு குழூஉக்களை 
அமைத்தார் ; மூன்று தலைமை மாகாணங்களிலும் 
இருந்த இராணுவ நிலையங்களின் எண்ணிக்கையைக் 
குறைத்தார் ; முறைவழங்கலில் சிக்கனத்தைக் கையாளும் 
பொருட்டு மாகாண முறையீட்டு நீதிமன்றங்களை மூடினார் . 
அதனால் நீதிபரிபாலனமும் செம்மையுற்றது . சிவில் 
பணித்துறையில் சிலர் அளவுகடந்த ஊதியம் பெற்று 
வந்தனர் . அம்முறையைப் பெண்டிங்கு ஒழித்தார் . 
தேவைக்கு மிகுதியாக இருந்த சில பதவிகளையும் போக் 
கினார் . அச்சீர்திருத்தத்துக்குப் பிறகு இந்தியச் சிவில் 
துறைப் பணியாளர் , உலகில் அவர்களை ஒத்தவர்கள் 
பெற்றுவந்ததைவிட மிகுதியான அளவுக்கே ஊதியம் 
பெற்றுவந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது . ஆலோ 
சனைக்குழுவினர் தொடங்கி எழுத்தாளர் ( குமாஸ்தா ) 
வரையில் உள்ள 416 சிவில்துறைப் பணியாளரும் 
ஆண்டு ஒன்றுக்கு 90 லட்ச ரூபாய் மொத்த வருமானம் 
பெற்றுவந்தனராம் . இக்கணக்குப்படி ஒவ்வொருவரின் 
சராசரி ஆண்டு ஊதியம் 20,000 ரூபாய்க்கு மேலாகும். * 
கம்பெனியின் ஊழியர்கள் யாவரும் தமது கடமைகளைச் 
செவ்வனே ஆற்றுவதற்கான விதிகளைப் பெண்டிங்குப் 
பிறப்பித்தார் . தலைமை அதிகாரிகள் தமக்குக் கீழ்ப் 
பட்டவர்களின் நடத்தையைப் பற்றி இரகசியக்குறிப்பு 
களைத் தயாரித்து அனுப்பவேண்டு மென்றும் கவர்னர் 
ஜெனரல் ஆணையிட்டார் . இதனால் அலுவலரிடம் அமைதி 


* 64 , III , பக் , 2 . 


513 


யின்மை தோன்றியது . பெண்டிங்கு அதைப் பொருட் 
படுத்தவில்லை . அவர் இந்தியர்களைப் பணியில் அமர்த்தி 
யதன் மூலமும் சிக்கனத்தைக் கையாண்டார் . 1833 - ல் 
அவர் வடமேற்கு மாகாணங்களில் ( அயோத்தி நீங்கலாக 
உள்ள உத்திரப்பிரதேசம் ) ஆரம்பித்த நிலவரித் திட்டங் 
களின் விளைவாகக் காலப்போக்கில் வருமானம் பெரு 
கியது . சிலர் தமது நிலங்களுக்கு வரி செலுத்தாமல் 
அரசியலாரை ஏமாற்றிவந்தனர் . அச்செய்தியைப் பற்றிப் 
பெண்டிங்கு நன்கு விசாரணை நடத்தி வரிகளைப் பெற்றார் . 
இவ்வாறு கண்டிப்பாக வரி வசூல் செய்துவந்தால் அரசாங் 
கத்துக்கு ஆண்டுக்கு ஏறத்தாழ 300,000 பவுன்கள் அதிக 
வருமானம் கிடைத்தது . பெண்டிங்கு அபினைக் கம்பெனி 
யாரின் தனியுரிமை வாணிகப் பொருளாக்கியதாலும் 
வருமானம் பெருகியது . அலுவலரின் எண்ணிக்கையைக் 
குறைத்ததால் பெண்டிங்கைப் பலர் எதிர்த்தனர் . ஆனால் 
அவர் அதைப் பொருட்படுத்தாமல் விடாமுயற்சியுடன் 
உழைத்தார் . அவர் ஆட்சித் தொடக்கத்தில் கருவூலத்தில் 
1 கோடி ரூபாய்வரை பற்றாக்குறை இருந்தது . 1835 - ம் 
ஆண்டில் 13 கோடிரூபாய் மிகுதிப்பாடு ( Surplus ) காணப் 


பட்டது . 


நிலவரித் திட்டம் : வடமேற்கு மாகாணங்களில் 
புதிய நிலவரித் திட்டத்துக்கான ஏற்பாட்டை , பெண்டிங்கு 
1833 - ல் செய்யத் தொடங்கினார் . அத்திட்டப்படி அரசிய 
லார் குடியானவர்களுடன் 30 ஆண்டுக் காலத்துக்கு 
நீடிக்கும் ஒரு உடன்பாட்டைச் செய்துகொண்டனர் . சில 
இடங்களில் , உள் நாட்டுப் பழக்கத்தை ஒட்டி நில உரிமை 
யாளரிடமும் , ஊர்ப்பொதுச் சமுதாயத்தினிடமும் முப்பது 
ஆண்டுக்கால ஒப்பந்தங்களைச் செய்து கொண்டனர் . 
அவ்வேற்பாடுகளை , ராபர்ட் பர்டு ( Bird ) என்ற நிதி 
நிபுணர் 1833 - க்கும் 1843 - க்கு மிடைப்பட்ட காலத்தில் 
ஒழுங்காக அமைத்து வந்தார் .. அவ்வேற்பாடு கம் 
பெனியாரின் பொருள் துறைச் சாதனைகளில் மிகவும் 
சிறப்புவாய்ந்த 

ஒன்றாம் " . * 

பர்டு அலகாபாத்தில் 


* 


64 , III , பக் . 48. 
33 


514 


1832 - ல் முதன் முதலாக ஏற்பட்ட வருவாய்த்துறைக் 
கழகத்தின் ( Board of 

( Board of Revenue ) உறுப்பினரானார் . 
அவருடைய ஏற்பாடுகள் அப்பகுதியின் 

மக்களுக் 
குப் பல நன்மைகளை விளைவித்தன . அவர் தொடங்கிய 
அருஞ்செயலை 

துணைக் கவர்னர் ஜேம்ஸ் தாம்ஸன் 
( 1843-53 ) . முற்றுபெறச் செய்தார் . 


முறைவழங்கல் : பெண்டிங்கின் நீதிபரிபாலனச் 
சீர்திருத்தங்களும் பாராட்டத்தக்கவை . அவர் மக்களுக்கு 
மிக்க பயனளிக்காமலிருந்த சில நீதிமன்றங்களை ஒழித்து 
விட்டார் . மாகாண நீதிமன்றங்கள் மறைந்தன . நீதி 
வழங்கும் முறை முழுவதையுமே அவர் பரிசீலனை செய்து 
சில மாறுதல்களைப் புகுத்தினார் . அலகாபாத்தில் ஒரு 
சதர் திவானியும் ( சிவில் வழக்கு மன்றம் ) நிஸாமத் அத 
லத்தும் ( கிரிமனல் வழக்கு மன்றம் ) ஏற்பட்டன . செஷன்சு 
நீதி மன்றத்தின் வேலையை மாவட்ட நீதிபதியே கவனிக் 
கத் தொடங்கினார் . துணை நீதிபதிகளையும் பெண்டிங்கு 
அமர்த்தினார் . வழக்குகளை ஆராய்ந்து அறம் வழங்கும் 
துறை வேறாகவும் நிர்வாகத்துறை வேறாகவும் அமைய 
வேண்டும் என்ற அதிகாரப் பிரிவினைக் கொள்கையை 
அவர் பின்பற்றவில்லை . கலெக்டர் 

மாவட்டக் குற்றத் 
துறை நீதிபதியாகவும் பணியாற்றினார் . இந்திய நீதிபதி 
களின் எண்ணிக்கையும் அவர்களுடைய ஊதியமும் அதி 
கார வரம்பும் பெருகின . நீதி மன்றங்கள் யாவற்றிலும் 
பாரசீக மொழிக்குப் பதிலாகத் தாய்மொழி பயன்படுத்தப் 
படுவதை 

அனுமதித்தனர் . பெண்டிங்கு 
1831 - ம் ஆண்டு முதல் முறைவழங்கும் துறையில் இந்தி 
யர்களை அமர்த்தும் கொள்கையைப் போற்றினார் . ஆயி 
னும் மிக உயர்ந்த இந்திய நீதிபதிக்கு மாத ஊ 
500 ரூபாய்தான் கிடைத்தது . பிறகு அத்தொகை 750 க்கு 
உயர்ந்தது . சிறிது சிறிதாக மற்ற துறைக்களங்களிலும் 
இந்தியரின் ஆற்றல் சிறப்புறுவதற்கு வாய்ப்புக்கள் 
தோன்றின . இவ்வாறு பொறுப்புவாய்ந்த பணிகளில் 
இந்தியரை அடியோடு புறக்கணிக்கும் காரன்வாலிஸின் 


அரசியலார் 


தியம் 


515 


கொள்கை மாறிவந்தது . உள் நாட்டவருக்குத் தக்க வாய்ப் 
புக்கள் அளித்து அவர்களைச் சிறப்படையச் செய்ய வேண்டு 
மென்ற ஆர்வம் பெண்டிங்கிடம் இருந்தது . 


சமூகச் சீர்திருத்தங்கள் : நாட்டில் அமைதியை ஏற் 
படுத்துவதற்கான முயற்சிகளைப் பெண்டிங்கு சிறிது சிறி 
தாகச் செய்துவந்தார் . நாட்டின் பல பாகங்களில் மக்களைத் 
துன்புறுத்திவந்த கொள்ளைக் கூட்டத்தினர் பலர் இருந் 
தனர் . அவர்களில் தக்கர்கள் என்பார் சிறப்பாகக் குறிப் 
பிடத்தக்கவராவர் . அவர்கள் வழிவழியாக வழிப்பறிக்காகக் 
கொலை செய்வதை ஒரு தனிப்பட்ட கலையாகப் பயின்று 
வந்தனர் . ஒவ்வொரு பிரயாணியையும் கொலை செய்யும் 
போதும் அவர்கள் தமது குலக்கடவுளுக்கு ஒரு விருப்ப 
மான பலிகொடுத்ததாக எண்ணினர் . தக்கர்கள் பிறர் 
அறியாதபடி தமக்குள் ஒரு சங்கத்தை அமைத்திருந்தனர் . 
அவர்களில் இந்து சமயத்தவரும் முகம்மதியரும் இருந் 
தனர் . ஆனால் அவர்கள் யாவரும் துர்க்கை அல்லது 
காளியையே வழிபட்டு வந்தனர் . பல கொண்டாட்டங் 
களையும் சடங்கு முறைகளையும் அவர்கள் , கடவுளின் 
பெயரால் நடத்துவது வழக்கம் . இதன் பயனாகத் 
தமது கொடிய தொழிலை நடத்த அவர்கள் மேலும் 
மேலும் இளைஞர்களைச் சேர்த்துக்கொண்டனர் . அக் 
கூட்டத்தினர் யாவரும் தமது இரகசியங்களைப் பிறருக்கு 
வெளியிடுவதில்லை என்று சூளுரைகூறி அதனைப் பின் 
பற்றிவந்தனர் . பிறர் அறியாவண்ணம் அவர்கள் தமக்கே 
உரிய குழூஉக்குறிகள் மூலம் ஒருவருக்கொருவர் கருத்தை 
வெளியிட்டு வந்தனர் . அவர்களிற் பெரும்பான்மையினர் 
உழவர் என்று தம்மைக் கூறிக்கொண்டு சில தலைவர்களின் 
மறைமுகமான உதவியையும் பெற்றனர் . ஐம்பது அல்லது 
நூறுபேரடங்கிய சிறுசிறு கூட்டங்களாக அவர்கள் செல் 
வது வழக்கம் . கூட்டத்தினர் தம்மை வணிகர் என்றோ 
யாத்திரிகர் என்றோ கூறிக்கொண்டு பிறரை ஏமாற்றினர் . 
போர்க்கருவிகள் இல்லாத காரணத்தால் அவர்களைக் 
குற்ற மற்றவர்கள் என்று பலர் எண்ணிவிட்டனர் . தக்கர் 


516 


கள் வழிப்போக்கர்களைத் தந்திரமாக மயக்கி அவர்க 
ளுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாகிப் பின் தக்க சமயம் 
பார்த்து அவர்களைக் கொன்று அவர் தம் உடமைகளைக் 
கைப்பற்றிக்கொண்டனர் . தாம் செய்யும் தொழில் முறை 
யானது என்றும் தமது குலக்கடவுளுக்கு மகிழ்ச்சி ஊட்டு 
வது என்றும் அவர்கள் நம்பினர் . நற்குறிகளைக் கண்டு 
தான் அவர்கள் தமது தொழிலைச் செய்யப் புறப்படுவது 
வழக்கம் . தம்மிடம் சிக்சியவர்களுடைய கழுத்தை இறுக்கி 
அவர்களைத் திக்குமுக்காடச்செய்து கொன்று தக்கர்கள் தம் 
கொடிய தொழிலை நடத்திவந்தனர் . அதற்காக அவர்கள் 
ஒரு சிறு துணியை அல்லது தாம் அணியும் தலைப்பாகைத் 
துணியைப் பயன்படுத்தினர் . அச்செயலைப் புரிவதற் 
கெனவே சிலர் தனித் தேர்ச்சி பெற்றிருந்தனர் . கொல் 
லுண்டோரின் உடல்களை அக்கொலைகாரர்கள் குழிதோண் 
டிப் புதைத்துவிடுவர் . தக்கர்கள் இதற்கேற்ற தொழில் 
களில் தேர்ந்திருந்தனர்போலும் . வழிப்போக்கர்களைச் 
சிக்கவைத்தல் முதல் குழிதோண்டிப் புதைப்பது வரை 
யுள்ள பல தந்திர முறைகளைக் கையாளுவதற்கெனத் 
தனித்தனியாகத் தேர்ச்சி பெற்றோர் அவர்களுடைய 
சங்கத்தில் இருந்தனர். இத்தகைய ஆறலைக்கும் கள்வரால் 
மக்கள் துன்புற்றனர் . தக்கர்களைப் பற்றிய ஒரு நூலை 
மெடோஸ் டெய்லர் எழுதினார் . அது 1839 - ல் வெளியா 
யிற்று . அது ஓர் கற்பனை 

நூலாக இருப்பினும் 
வரலாற்று உண்மைகள் அதில் பொதிந்துள்ளன . பதின் 
மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியிலேயே தக்கர்கள் இருந்த 
தாக நமக்குக் குறிப்பு கிடைத்துள்ளது . முகலாயப் பேரரசர் 
கள் காலத்திலும் சில இடங்களில் தக்கர்கள் தமது 
தொழிலை நடத்தியதாக , பிரெஞ்சு, ஆங்கிலப் பிரயாணிகள் 
குறிப்பிடுகின்றனர் . ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டில் 
தான் அக்கூட்டத்தினரின் எண்ணிக்கை மிகுதியாயிற்று . 
குழப்ப நிலையே 

அதற்குக் காரணமாகும் . 
மைசூர்ப் போர்களுக்குப் பிறகு அத்தீயோர் பெரும்பாலும் 
மத்திய இந்தியாவிலும் இராசபுதனத்திலும் 
தமது 
தொழிலை மேற்கொண்டிருந்தனர் . பிரிட்டிஷ் இந்திய 


அரசியல் 


517 


அரசியலார் அவர்களை அடக்க முறையான நடவடிக்கை 
எதையும் 1829 - ம் ஆண்டுக்கு முன்னர் எடுக்கவில்லை . 
அவ்வாண்டில்தான் குற்றம் ஒப்பியவர் ( அப்புரூவர் ) 
ஒருவர் மூலம் தக்கர்களைப் பற்றிய இரகசியங்கள் வெளிப் 
பட்டன . உடனே பெண்டிங்கு அவர்களை அடக்குவதற்குத் 
தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டார் . அதற்கெனத் 
தனி அலுவலரை அமர்த்தி அவர்களுக்கு மிகுதியான 
அதிகாரங்களை வழங்கினார் . 1829 - க்கும் 1835 - க்கு மிடைப் 
பட்ட காலத்தில் ஏறத்தாழ 2000 தக்கர்களைப் கைப்பற்றி 
னார் . அவர்களிற் பலரைத் தூக்கிலிட்டனர் ; பலரை நாடு 
கடத்தினர் . அக்கொடியவர்களை ஒழிக்கும் முயற்சியில் 
அறிஞர் சர் வில்லியம் ஸ்லீமென் என்பாரின் ஈடுபாடு 
போற்றத்தக்கது . தக்கீஸ்லீமென் என்ற பட்டப் 
பெயரும் அவருக்குக் கிடைத்தது . குற்றஞ் சாட்டப்பட்ட 
தக்கர்களின் குழந்தைகளுக்கும் குற்றம் ஒப்பியவருக்கும் , 
நற்பயிற்சி அளிக்கும் பொருட்டு ஜபல்பூரில் ஒரு தொழிற் 
கல்விக்கூடம் தோன்றியது . இந்தியாவிலிருந்த கொடிய 
வரில் கொடியவர்களாயிருந்த தக்கர் கூட்டத்தவரை அழித் 
தமை , பெண்டிங்கின் மிகச் சிறந்த அரிய சாதனைகளில் 
ஒன்றாம் . 

சதி : சதி என்ற சொல் கற்புடைய பெண்மணியைக் 
குறிக்கும் . கணவன் இறந்தபின் மனைவியும் உடன்கட்டை 
ஏறித் தன்னை மாய்த்துக் கொள்ளும் பழக்கத்தையும் இச் 
சொல் குறிப்பிடுகிறது . மறுமையைப் பற்றிப் பண்டைக் 
காலத்தவர் கொண்டிருந்த சில மிலேச்சத்தனமான 
கொள்கைகளின் விளைவாக உடன்கட்டை ஏறும் வழக்கம் 
இந்தியாவில் தோன்றியிருந்தது . இறந்தவர்களுடைய 
ஆன்மா மறு உலகில் பிரயாணம் செய்யும் பொழுது தடை 
படாமலிருப்பதற்காக அவர்கள் உடல்களுடன் படகுக்கார 
ருக்குரிய கூலியையும் சேர்த்துப் புதைப்பதைச் சில நாட் 
டினர் வழக்கமாகக் கொண்டிருந்தமையும் ஈண்டு நினைவு 
கூரத் தக்கதாம் . இந்தியாவில் சதி என்ற உடன் 


* 10 பக் . 75 


520 


கல்வி : மெக்காலே இந்தியாவுக்கு வந்துசேர்ந்த 
பொழுது இந்நாட்டின் - கல்வி முறையைப்பற்றி அறிஞர் 
களிடையே கருத்து வேறுபாடு நிலவிவந்தது . பொதுக் 
கல்விக் குழு அல்லது கல்விக் கழகத்தில் இருந்த பத்து 
உறுப்பினர்களிடையே , கல்விக்குரிய மானியங்களை 
எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பது பற்றியும் 
உயர் தரக் கல்வி எம்மொழியில் பயிற்றுவிக்கப்படவேண்டு 
மென்பது பற்றியுமே இக்கருத்து வேற்றுமை சிறப்பாக 
எழுந்தது . சமஸ்கிருதமும் அராபிய மொழியும் பயிலும் 
மாணவர்களுக்கும் அம்மொழிகளில் நூல்கள் வெளியிடு 
பவர்களுக்கும் பொருளுதவி அளிக்கவேண்டும் என்ற 
கருத்தை வில்ஸன் முதலிய அறிஞர்கள் ஆதரித்தனர் . 
ஆனால் சார்லஸ் ட்ரவிலியான் முதலிய சில அறிஞர்கள் 
மேனாட்டுக் கல்வி முறையையே ஆதரித்தனர். ஆங்கில 
மொழி வழியாகவே கல்வி கற்பிக்கவேண்டுமென்பது 
அவர்கள் வாதம் . 30 அல்லது 35 வயதுள்ள மாணவர் 
களுக்குப் பொருள் உதவி அளிக்கும் பழக்கத்தை அவர் 
கள் இகழ்ந்து கூறினர் . சமஸ்கிருதத்திலும் அராபி 
யிலும் நூல்கள் வெளிவருவதையும் அவர்கள் விரும்ப 
வில்லை . மெக்காலே கல்விக் கழகத்தின் தலைவராக 
அமர்ந்தபின் கீழ் நாட்டுக் கல்வியைக் கண்டித்தும் 
ஆங்கிலக் கல்வியைச் சிறப்பித்தும் 1835 - ல் குறிப்புக்கள் 
எழுதியுள்ளார் . 

ஆங்கிலக் கல்வியின் சிறப்பை நாம் 
மறுப்பதற்கில்லை . ஆனால் கீழ் நாட்டுக் கல்வியின் உயர் 
வை அவர் தக்கமுறையில் உணர்ந்தார் என்பதற்கில்லை . 
“ சமஸ்கிருதம் அல்லது அரேபிய மொழியை நான் கற்ற 
தில்லை . ஆனால் அம்மொழிகளில் உள்ள சிறந்த நூல் 
களின் மொழிபெயர்ப்புக்களைப் படித்திருக்கிறேன் . மேலும் 
கீழ் நாட்டு மொழிகளில் சிறந்த தேர்ச்சி பெற்றவர் 
களுடன் சொல்லாடி இருக்கிறேன் . அவர்களில் எவரும் , 
இந்திய அராபிய நாடுகளின் உள் நாட்டு இலக்கி 
யங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தாலும் சிறந்ததோர் 
ஐரோப்பிய நூல் நிலையத்திலுள்ள 

ஒரு 

சுவர் நிலைத் 
தட்டுப் ( Shelf ) புத்தகங்களுக்கு இணையாகும் என்று கூற 


521 


பல 


விளைந்தன 


முடியாது என்று அவர் கூறினார் . இந்திய இலக்கியம் , 
மெய்விளக்கத்துறை , மருத்துவம் , வானசாத்திரம் ஆகிய 
எதிலும் எவ்வித சிறப்பையும் மெக்காலே காணவில்லை . 
வாரன் ஹேஸ்டிங்ஸ் , ஜோன்ஸ் , கோல்புரூக் , வில்சன் 
முதலிய அறிஞர்கள் மெக்காலேயின் அறியாமையைக் 
கண்டு வியந்திருப்பர் என்பதில் ஐயமில்லை. 1835 - ம் 
ஆண்டு மார்ச்சு மாதத்தில் அரசியலார் வெளியிட்ட தீர் 
மானத்தின்படி ஆங்கிலம் அரசாங்க மொழியாகியது .. 
இந்தியக் கல்லூரிகளிலும் பாடசாலைகளிலும் கல்வி கற் 
பிக்க ஆங்கிலமே சிறப்பாகப் பயன்பட வேண்டுமென்று 
மெக்காலே , பெண்டிங்கு , மெட்காஃப் முதலியோர் முடிவு 
செய்தனர் . இதனால் 

நன்மைகள் 
என்பதில் ஐயமில்லை . பணித்துறைகளில் மேலும் மேலும் 
இந்தியர்கள் புகுவதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டது . ஆங்கிலம் 
உயர் நிலை எய்துவதற்கு வங்காளியர் ஆற்றிய செயல் 
களும் ஓரளவு காரணமாயின என்பதும் நோக்கத்தக்கது . 
முன்னேற்றக் கருத்துள்ள சில வங்காளியத்தலைவர்கள் 
ஆங்கிலக் கல்வியில் தாம் கொண்ட ஆர்வம் காரணமாக 
1817 - ம் ஆண்டிலேயே கல்கத்தாவில் இந்துக் கல்லூரியை 
நிறுவியிருந்தனர் . அங்கே ஒரு சமஸ்கிருதத் கல்லூரியை 
நிறுவ வில்சனும் பிறரும் முயன்றபொழுது இராம் 
மோகன்ராய் அம்முயற்சியை எதிர்த்தார் . வடமொழிக் 
கல்வியைவிட மேனாட்டுக் கல்வியே சிறப்புடையதாகும் 
என்ற தம் கருத்தை மோகன்ராய் விளக்கிக் கூறினார் . 
வடமொழிக் கல்வியால் இந்தியர் முன்னேற்றம் தடைப் 
படும் என்பது அவரது முடிவான கருத்தாகும் .2 1823 - ல் 
இராம் மோகன்ராய் வெளியிட்ட கருத்தை அவர் இறந்த 
பிறகு 1835 - ல் 

அரசியலாரால் ஏற்றுக்கொண்டதைக் 
காண்கிறோம் . இந்தியாவுக்குவந்த பல பாதிரிமார்களும் 
கல்வி வளர்ச்சிக்கு உதவினர் . 

1829 - ல் இந்தியாவுக்கு 
வந்துசேர்ந்த பேரறிஞர் அலெக்ஸாந்தர் டஃப் கல்வி 
வளச்சியில் கொண்டிருந்த ஈடுபாடு பாராட்டத்தக்கது . 


1. 10 , பக் , 153 . 
2. 14 , VI பக் . 105 . 


522 


பெண்டிங்கு 1835 - ல் கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் 
கல்லூரியை நிறுவினார் . அங்கிருந்து இரண்டு மாணவர் 
கள் மேற்படிப்புக்காக 1844 - ல் லண்டன் மா நகரம் 
சென்றனர் . துவாரகநாத் தாகூர் அம்மாணவர்களுக்குப் 
பொருளுதவி செய்தார் . 


முன்னேற்றத்துக்கான பிறசெயல்கள் : பெண்டிங்கு 
கருத்து வெளியீட்டு உரிமையை ஆதரித்தார் . பத்திரி 
காசிரியர்கள் எச்செய்தியைப்பற்றியும் நேர்மையான 
வகையில் விவாதிக்கலாம் 

என்பது அவர் கருத்து . 
பெரும்பான்மையும் அவர் செய்தித்தாள் ஆசிரியர்களுக்கு 
உரிமையை வழங்கி இருந்தார் . 1823 - ல் ஜான் ஆதம் 
பிறப்பித்திருந்த செய்தித்தாள் சட்டத்தைப் பெண்டிங்கு 
இங்கிலாந்திற்குச் சென்றபிறகு சர் சார்லஸ் மெட்காஃப் 
நீக்கிவிட்டார். இங்கிலாந்திற்கும் இந்தியாவிற்குமிடையே 
நீராவிக்கப்பல் போக்குவரவு அமையவேண்டுமென்பது 
பெண்டிங்கின் பேரார்வமாகும் . லண்டனிலிருந்து இரண்டு 
மாத காலத்துக்குள் பம்பாய்க்கு வந்து சேருவதற்கான 
ஏற்பாட்டைச் செய்ய அவர் விரும்பினார் . இவர் 1829 - ல் 
செங்கடல் வழியாகச் சூயஸ் பகுதிக்கு ஒரு நீராவிக்கப்பலை 
அனுப்பினார் . அக்கடற்செலவு ஒரு மாத காலத்துக்குள் 
முடிந்தது . சூயஸுக்கும் லண்டனுக்கும் தொடர்பு 
ஏற்படுவதற்கும் அச்சாதனை வழிவகுத்தது . இந்தியாவுக் 
கும் இங்கிலாந்துக்கும் இடையே விரைவான செய்திப் 
போக்கு அமையுமானால் இந்தியர்கள் இங்கிலாந்தின் 
அதிகாரிகளிடமே தமது குறைகளை முறையிட்டுக் கொள் 
வதற்குச் சிறந்த வாய்ப்புக்களைப் பெறுவர் என்றுப் 
பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியச் செய்திகளில் மிகுதியான 
அக்கரை எடுத்துக்கொள்ளும் என்றும் பெண்டிங்கு 1837ல் 
காமன்ஸ் சபையில் கூறியதாக அறிகிறோம் . இவருடைய 
தீவிரமான உழைப்பின் விளைவாக 1842 - ல் இந்துஸ்தான் 
நீராவிக்கப்பல் சென்னைக்கு வந்து சேர்ந்தது . 1869 - ல் 
சூயஸ் கால்வாய் ஏற்படுவதற்கு முன்னர் , செங்கடற் 
பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களின்மீது 


523 


அலெக்ஸாந்திரியாவுக்கு மக்கள் பிரயாணம் செய்துவந் 
தனர் . இங்கிலாந்திலிருந்து கடிதங்கள் பம்பாய்க்கு வர 
ஏறத்தாழ ஒன்றரை மாதங்கள் ஆகும் . கடிதம் ஒன்றுக்கு 
அஞ்சற் கட்டணம் ஏறக்குறைய ஒன்றரை ரூபாயாக இருந் 
தது . காரன்வாலிஸையும் ஹேஸ்டிங்ஸையும் போலவே 
பெண்டிங்கும் படைத்தலைவராக இருந்தார் ( 1833 முதல் ) . 
சிப்பாய்களுக்குக் கசையடி கொடுக்கும் பழக்கத்தை 1833 ல் 
இவர் நிறுத்தினார் . ஆனால் இந்தியாவிலிருந்த அரசப் 
படையின் ஐரோப்பியப் போர்வீரர்களுக்கு மட்டும் கசை 
யடி கொடுப்பது ஒரு தண்டணையாகத் தொடர்ந்து 
வந்தது . 


பண்பாட்டுப் பெருக்கம் : நாகரிகமற்ற சில மக்கட் 
கூட்டத்தினரைப் பண்பாடடையச் செய்த பெருமை சில 
ஆங்கிலத் தலைவர்களைச் சாரும் . பீஹாரில் இராசமஹால் 
குன்றுகளிலிருந்த நாகரிகமற்ற மக்கட் கூட்டத்தினரை 
வங்காளச் சிவில் துறை அலுவலராக இருந்த அகஸ்டஸ் 
க்ளீவ்லண்ட் அன்புடன் ஆதரித்து நாகரிகப் பாதையை 
நோக்கி முன்னேறச் செய்தார் . அப்பெரியார் 1784 - ம் 
ஆண்டில் தமது முப்பதாம் வயதிலேயே இறந்துவிட்டார் . 
அதுபோலவே ஜேம்ஸ் ஒளட்ராம் என்பார் 1825 - க்கும் 
1830 - க்கும் இடைபட்ட காலத்தில் தக்க முறைகளைக் 
கையாண்டு காண்டேஷ் நாட்டு பிலர்களை ( Bhils ) அமைதி 
யாக முன்னேறச் செய்தார் . அவர்களை முன்னேறச் 
செய்வதில் விலங்குத்தனமான வலுக்கட்டாய முறைகள் 
பயன்படா என்பதை இவர் நன்கு உணர்ந்திருந்தார் . 
படைவீரர் ஹால் என்பாரும் அவருக்கு பின்வந்த டிக்ஸின் 
என்பாரும் 1835 - ல் ஆஜ்மீர் , மீர்வாரா பகுதியில் இருந்த 
மெர் கூட்டத்தினரை ( Mers ) ப் பண்பாடடையச் செய்யும் 
முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் . அம்மக்களுக்கு நீர்ப்பாசன 
வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன . அம்மக்களிடம் 
நிலவிய கொடிய பழக்கங்கள் ( பெண் குழந்தைகளைக் 
கொன்றுவிடும் பழக்கம் , பெண்டிரை விற்றல் முதலியன ) 
சிறிது சிறிதாக மறையலாயின . 


524 | 


சில மூட நம்பிக்கைகளின் விளைவாக இந்துக் குழந் 
தைகளைக் கடலில் எறிந்துவிடும் பழக்கம் வங்காளத்தில் 
நிலவி வந்தது . சிலர் தமது குடும்பத்தின் நன்மையைக் 
கருதி அப்பழக்கத்தை மேற்கொண்டிருந்தனர் . அரசிய 
லார் 1802 - ல் அப்பழக்கத்தைச் சட்டவிரோத மாக்கினர் . 
பெண் குழந்தைகளைக் கொல்லும் பழக்கம் . மிகுதியாக 
இராசபுதனம் , பஞ்சாபு , மாளவம் , கட்சு , கத்தியவார் முத 
லிய நாடுகளில் நிலவியது . நாகரீகம் வாய்ந்த மக்கள் 
கூட அப்பழக்கத்தைப் பின்பற்றி வந்தனர் . பெண் குழந் 
தைகளில் மூன்றில் இரண்டு பங்கினர் . உணவு கொடுக் 
கப்படாமலோ நஞ்சூட்டப்பெற்றே கொல்லப்பட்டுவந் 
தனர் . 1789 முதல் வாரணாசியில் ரெஸிடெண்டாக இருந்த 
ஜோன தன் டங்கன் என்பார் அக்கொடிய செயலைத்தடுக்க 
முயற்சித்தார் . ஒரே மரபுக்குழு அல்லது கோத்திரத்தைச் 
சேர்ந்தவர்களிடை மணவினை நிகழாவண்ணம் தடுப்பதற் 
காக இராசபுத்திரர்கள் அக்கொடிய பழக்கத்தை மேற் 
கொண்டிருந்தனர் என்று அறிஞர் டாட் ( Tod ) குறிப்பிடு 
கிறார் . மேலும் பெண்கள் பூப்பெய்திய பிறகும் மணம் 
புரிந்துகொள்ளாமல் இருப்பது மிகவும் இழிவாகக் 
கருதப்பட்டதாம் . திருமணங்கள் நடத்த மிகுதியான 
செல்வமும் தேவையாயிருந்தது . அந்நிலையில் குடும்பத் 
தின் பெருமையைக் காப்பாற்றுவதற்காக ஒரு குறிப் 
பிட்ட அளவுக்குமேல் உள்ள பெண்குழந்தைகளை அவர் 
கள் கொன்று வந்தனர் . டங்கனின் முயற்சிகளைப் 
பின்பற்றி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பரோடாவில் 
ரெஸிடெண்டாக இருந்த வால்கர் ஆழ்ந்த அக்கரை காட்டி 
வந்தார் . பெண்டிங்கு காலத்தில் வில்கின்ஸன் விலஃப்பி 
முதலியவர்கள் ஆற்றலுடனும் ஊக்கத்துடனும் அத்துறை 
யில் உழைத்து ஓரளவு வெற்றிகண்டனர் . குழந்தைகளைக் 
கொல்லும் பழக்கம் சிறிது சிறிதாகத்தான் மறைந்து 
வந்தது . 


பகுதி 8 


பெண்டிங்கின் இயல்பு , அரசியல் வல்லமை , 

ஆட்சித்திறமை 
பெண்டிங்கின் இறுதிக்காலம் : பெண்டிங்கு , 1835 - ம் 
ஆண்டு மார்ச்சு மாதத்தில் இந்தியாவை விட்டகன்றார். 
1837 - ல் அவர் காமன்ஸ் சபையில் உறுப்பினரானார் . விரி 
நிலைக்கொள்கையை ( லிபரல் ) ஆதரித்தார். 1839 - ல் 
பாரிஸ் நகரில் அவர் வாழ்க்கை முடிவுற்றது . 

இயல்பு : பெண்டிங்கு கபடமற்றவர் , நேர்மையான 
வர் , நன்மை செய்யும் விருப்பமுடையவர் , பகுத்தறிவுத் 
திறன் படைத்தவர் என்றெல்லாம் அவருடன் சேர்ந்து 
பணியாற்றிய மெட்காஃப் அவரைப் புகழ்ந்துள்ளார் .* 
பெண்டிங்கிடம் கருணைபொருந்திய உள்ளமும் விரிந்த 
நோக்கமும் உயர்ந்த பண்பும் அறச்செயலாற்றுவதில் 
மனோதைரியமும் இருந்தன . 

தாம் நன்மைபயக்கக் 
கூடியது என்று தீர்மானித்த செய்திகளை அவர் விடா 
முயற்சியுடன் எதிர்ப்புக்களைப் பொருட்படுத்தாது நிறை 
வேற்றினார் . ஆயினும் செய்தித்தாள் ஆசிரியர்கள் 
கருத்துக்கள் வெளியிடுவதை அவர் தடுக்க விரும்பவில்லை . 
அவர் தமது பதவிக்கே ஏற்பட இருந்த இடையூறுகளைப் 
பொருட்படுத்தாது சதியை ஒழித்தார் . சிறந்த அரசியல் 
முன்னோக்கு அவர்பால் 

பொலிந்தது . 

இத்தாலியர் 
ஒற்றுமைப்பட்டு வாழவேண்டுமென்ற கருத்தை அவர் 
கொண்டிருந்தார் என்று முன்னர்ப் பார்த்தோம் . ஆங்கி 
லேயரின் பெருமை இந்தியருடைய நலத்தை அடிப்படை 
யாகக் கொண்டு அமைய வேண்டுமென்பதே அவருடைய 
நோக்கமாகும் . அவர் கடமையை ஆற்றுவதில் சிறிதும் 
வழுவுவதில்லை ; பொதுச் செய்திகளைப் பரந்த நோக்குடன் 
பரிசீலனை செய்தார் ; முன்னேற்றத்தில் முழு ஆர்வம் 


* 


10 , பக் . 66 . 


526 


காட்டினார் . காலத்தின் முன்னேற்றத்துக்குத் தக்கவாறு 
வசதிகளைப் பெருக்க அவர் தவறவில்லை . சிம்லா , டார் 
ஜிலிங் முதலிய கோடைகால வாழ்விற்கேற்ற இடங்களின் 
வளர்ச்சியிலும் அவர் கருத்துச் செலுத்தினார் . சிம்லாவி 
லிருந்து உதகமண்டலம் வரை உள்ள பல இடங்களைப் 
பார்வையிடுவதற்காக அவர் பல பயணங்களை மேற்கொண் 
டார் . பர்மா , மலாயா நாடுகளுக்கும் அவர் சென்று திரும் 
பினார் . அரசியலார் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு 
கொள்ள வேண்டுமென்பது அவருடைய கொள்கையாகும் . 
அரசாங்கத்துக்குரிய கட்டிடங்களில் சமூகத் தொடர்பான 
நிகழ்ச்சிகளை அனுமதித்த முதல் கவர்னர் ஜெனரல் பெண் 
டிங்கே ஆவர் . ஐரோப்பியருக்கும் இந்தியருக்குமிடையே 
தொடர்புகள் ஏற்பட அந்நிகழ்ச்சிகள் உதவுமென்று 
அவர் நம்பினார் . நற்பண்புகள் மிக்க அவருடைய மனைவி 
யாரும் இந்நாட்டில் சிறந்த தொண்டுகளாற்றி வந்தார் . 

அரசியல் வல்லமை : இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசு 
என்றும் நிலைபெற்றிருக்கும் என்ற எண்ணம் மெட்காஃ 
புக்குக் கிடையாது . ஆனால் பெண்டிங்குக்கோ அத்தகைய 
அவ நம்பிக்கை சிறிதும் இல்லை . ஆங்கில ஆட்சிக்கு ஏற் 
படக்கூடும் இடையூறுகளை நன்னம்பிக்கை கொண்டு 
தவிர்க்கவே இவர் முயன்றார் . இவருடைய வெளித்துறைக் 
கொள்கையின் விளைவாக ஆப்கானியப் போர் ஏற்பட்டது 
என்று சிலர் கூறுவர் . ஆனால் அப்போரை பெண்டிங்கே 
நடத்தியிருந்தால் ஆக்லண்டு இழைத்த தவறுகளைப் 
புரிந்திருக்கமாட்டார் என்றே கூறலாம் . பாதுகாப்பைப் 
பெற்ற சிற்றரசுகளின் உள் துறைச் சீர்கேடுகளை ஒழிக்கப் 
பெண்டிங்கால் மிகுதியாக எதையும் செய்யமுடியவில்லை 
என்பது உண்மை . எனினும் மைசூரிலும் குடகிலும் 
இவர் ஆற்றிய செயல்கள் முடிவானவை . இவர் இரஞ்சித் 
சிங்குடன் கொண்ட தொடர்பு காரணமாக அச்சீக்கியத் 
தலைவருக்கும் பிரிட்டிஷாருக்குமிடையே நெருங்கிய நட்பு 
ஏற்பட்டது . சிங்கப்பூரின் சிறப்பைப் பெண்டிங்கு நன்கு 
உணர்ந்தார் ( 1819 - ல் அது ஆங்கிலேயருக்குக் கிடைத் 
தது ) . ஆதலால் ஸ்ட்ரெயிட் குடியேற்ற நாடுகளின் தலை 


527 


நகரைப் பினாங்கிலிருந்து 1830 - ல் சிங்கப்பூருக்கு மாற்றி 
னார் ( 1824 - ம் ஆண்டு உடன்படிக்கைப்படி ஆங்கிலேயர் 
டச்சுக்காரரிடமிருந்து மலாக்காவைப் பெற்றனர் ) . ஸ்ட் 
ரெயிட் குடியேற்றப் பகுதிகள் 1867 - ம் ஆண்டு வரை 
வங்காள மாகாணத்துடன் இணைக்கப்பட்டிருந்தன . பிறகு 
அவை அரசாள் குடியேற்றங்களாயின ( Crown colony ) . 

ஆட்சிமுறைத் திறமை : பெண்டிங்கு அமைதியை 
வளர்ப்பதற்கு மேற்கொண்ட திட்டங்களை முன்னர்ப் 
பார்த்தோம் . அவற்றின் சிறப்பை உணரும் யாவரும் 
அக்கவர்னர் ஜெனரலின் குறிக்கோளை வியந்து போற்றுவ 
ரென்பதில் ஐயமில்லை . அவர் நிதி நிலைமையை ஒழுங் 
குறச் செய்தார் ; பணித்துறைகளைச் சீர்திருத்தினார் ; மிகுதி 
யாக இந்தியர்களை அவற்றில் புகுத்தினார் ; தக்குகளை 
அடக்கினார் ; சதியை ஒழித்தார் ; கல்வித்துறையில் சிறப் 
பான மாறுதல்களை உண்டாக்கினார் . முன்னேற்றத்தை 
விரைவுபடுத்தும் திட்டங்களில் ஆழ்ந்த கருத்தைச் செலுத் 
தினார் ; அன்புப்பணிகளில் ஆர்வத்துடன் உழைத்தார் ; 
வென்றோர் , வெல்லப்பட்டோர் என்ற இரு கட்சிகளையும் 
இணைப்பதற்கான முயற்சிகளைச் செய்துவந்தார் . மக்களை 
மகிழ்வித்து அவர் தம் நிலையை உயர்த்துவதன்மூலம் 
பிரிட்டிஷ் ஆட்சியை இந்நாட்டில் நிலையாக அமைக்க 
அவர் முயன்றார் . கல்கத்தாவில் இந்தியரும் ஐரோப்பிய 
ரும் பெண்டிங்கின் உருச்சிலை ஒன்றை நிறுவினர் . 
அதன்பீடத்தில் மெக்காலே அக்கவர்னர் ஜெனரலைப் 
பற்றிக் கூறிய புகழுரை பொறிக்கப்பெற்றுள்ளது . அப் 
புகழுரை குறிக்கும் செய்திகள் பெரும்பாலும் உண்மை 
என்றே கூறலாம் . மெட்காஃபும் இந்தியரின் நலத்தில் 
நாட்டமுள்ள எல்லன்பரோ பிரபுவும் ( மேற்பார்வைக் 
குழுவின் தலைவர் ) பெண்டிங்குக்கு அரிய உதவி புரிந் 
தனர் . மக்களின் நலத்தில் அரசியலார் அக்கரை கொள்ள 
வேண்டுமென்பதைப் 

பெண்டிங்கு செயல்முறையில் 
வற்புறுத்தி இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடிப் 
படையை வலிமைப்படுத்தினார் . 


பகுதி - 9 


மெட்காஃப் ( 1835-6 ) 


மெட்காஃப் கல்கத்தாவில் 1785 - ல் பிறந்தார் . வில்லி 
யம் கோட்டைக் கல்லூரியில் பயின்றார் . அக்காலத்திலேயே 
தாம் ஒரு கவர்னர் ஜெனரலாக வேண்டுமென்ற விருப்பம் 
அவருக்கிருந்தது . கல்லூரிப்படிப்பை முடித்துக்கொண்ட 
பின் அவர் வெல்ஸ்லியின்கீழ் அரசியல் துறையில் ஈடுபட் 
டார் . 1808-9 - ல் மெட்காஃப் இரஞ்சித்சிங்கிடம் தூதுவ 
ராகச் சென்று அமிருதசரஸ் உடன்படிக்கைக்கு ஏற்பாடு 
செய்ததை முன்னர்ப் பார்த்தோம் . ஹேஸ்டிங்ஸ் பிரபுவின் 
ஆட்சிக்காலத்தில் இராசபுத்திரர்களுடன் அவர் செய்து 
கொண்ட கூட்டுறவுகளும் குறிப்பிடத்தக்கவை . 1822- ல் 
" பாரன் பெருமகன் பட்டம் அவருக்குக் கிடைத்தது . 
சர் சார்லஸ் மெட்காஃப் ஐதராபாத்தில் ரெஸிடெண்ட் 
டாக இருந்தபொழுது வில்லியம் பாமர் கூட்டுக் குழுவின் 
பொருளமைப்புச் சீர்கேடுகளைக் கண்டு பிடித்தார் . இவர் 
பரதபுரியின் செய்திகளில் ( 1825-6 ) தலையிடுமாறு ஆமெர் 
ஸ்ட் பிரபுவுக்கு அறிவுரை கூறினார் . மெட்காஃப் 1829 - ல் 
கல்கத்தா ஆலோசனைக் குழுவின் துணைத்தலைவரானார் ; 
பெண்டிங்கின் கொள்கையை நிறைவேற்றுவதில் அவ 
ருக்கு பெருந்துணை புரிந்தார் . சிறப்பாகக் கல்வித் துறை 
யிலும் பத்திரிகைத் தொழில் துறையிலும் மெட் காஃபின் 
பணிகள் குறிப்பிடத்தக்கன . இவர் 1834 - ல் ஆக்ரா மாகா 
ணத்தின் காவல் பொறுப்பை ஏற்றுக் கொண்டார் ; 
அடுத்த ஆண்டில் பதிலி கவர்னர் ஜெனரலாகப் பணி 
ஆற்றினார் . 1823 - ல் பத்திரிகை ஆசிரியரின் உரிமையைக் 
கட்டுப்படுத்திய சட்டம் மெட்காஃபினால் நீக்கப்பெற்றது . 
பத்திரிகாசிரியர்கள் தாம் பெற்ற இவ்வுரிமையை 1878 
வரையில் அனுபவித்து வந்தனர் . மெட்காஃப் பத்திரிகை 
யாளர் உரிமையைப் போற்றிய செயலைப் பாராட்டிக் கல் 
கத்தா பொதுமக்கள் தமது மகிழ்ச்சிக்கு அறிகுறியாக 


529 


மெட்காஃப் மண்டபம் ஒன்றை நிறுவினர் . இவருடைய 
பரந்த கொள்கையை ஆதரித்து மெக்காலேயும் இவருடன் 
ஒத்துழைத்தார் . 1836 - ல் ஆக்லண்டுப் பிரபு இந்தியா 
வுக்கு வந்து சேர்ந்தவுடன் மெட்காஃபை வடமேற்கு 
மாகாணங்களின் உதவி கவர்னராகப் பணியாற்றுமாறு 
அதிகாரிகள் வேண்டினர் . இயக்குநர்கள் , பத்திரிகாசிரி 
யர்கள் உரிமைகள் பற்றிய மெட்காஃபின் சட்டத்தை 
வெறுத்தபடியால் அவர்களுக்கும் மெட்காஃபுக்கும் இருந்த 
நல்லுறவு மறைந்து வந்தது . ஆகவே மெட்காஃப் பதவி 
யைத் துறந்து தாய் நாட்டுக்குச் சென்றார் . 1839 - ல் ஆங் 
கிலேய அரசியலார் அவரை ஜமெய்க்காவின் கவர்ன 
ராக்கினர் . 1842 - ல் அவர் கானடாவின் கவர்னர் - ஜெனர 
லானார் . 1845 - ல் அவருக்குப் பிரபுக்கள் 

பிரபுக்கள் தொகுதியில் 
இடம் கிடைத்தது . அடுத்த ஆண்டில் அவர் வாழ்க்கை 
முடிவடைந்தது . 

மெட்காஃப் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தி 
யாவில் பணியாற்றினார் . மன்றோ எல்பின்ஸ்டன் , மால் 
கம் , ஆகியோருடன் இவரும் இணைந்து செயலாற்றினார் . 
இவர் தமது சிறந்த ஆற்றல் , பரந்த நோக்கம் , அன்பு , 
இந்தியரைப் போற்றும் தன்மை முதலிய பண்புகள் 
காரணமாகக் கம்பெனியின் பணித்துறையின் சிறந்த 
அணிகலனாக விளங்கினார் . இந்தியாவின் பழைய உள் 
நாட்டு நிலையங்களை இவர் மிகவும் வியந்தார் . கிராமங்கள் 
யாவும் சிறு சிறு குடியரசுகளாக விளங்குகின்றன என் 
றும் இந்தியரின் முன்னேற்றத்துக்கு அடிப்படையான 
சாதனங்களாக அவை அமையுமென்றும் அவர் 1830 - ல் 
குறிப்பிட்டுள்ளார் . * ருஷியருக்கு அஞ்சி மிக விரைவான 
முயற்சி எதையும் மேற்கொள்ள அவர் விரும்பவில்லை . 
மக்களுக்கு நன்மையைச் செய்யும் எளிய ஆட்சிமுறை 
யமைப்பையே அவர் மனம் நாடியது . ஐரோப்பியரும் 
இந்தியரும் ஒத்துழைக்க வேண்டு மென்பதே அவர் 
விருப்பம் . 


* 85 , பக் . 122 . 


34 


பகுதி 10 


இரஞ்சித்சிங் ( பி . 1780 - இ . 1839 ) 


காகக் 


வாழ்க்கை : 1809 - வரை இரஞ்சித்சிங்கின் வாழ்க் 
கையைப் பற்றி முன்னர்ப் பார்த்தோம் . இவர் 1799 - ல் 
லாகூரைக் கைப்பற்றினார் ; 1801 - ல் மகாராசாவானார் . 
1802 - ல் அமிர்தசரஸைக் கைப்பற்றினார் ; 1806 , 1809 , 
ஆகிய ஆண்டுகளில் ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை 
கள் செய்து கொண்டார் ; பிறகு கங்ராவை வெல்லுவதற் 

கூர்க்கர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்றார் . 
இவர் 1813 - ல் ஆப்கானியரை வென்று அட்டாக்கைக் 
கைப்பற்றினார் ; அடுத்த ஆண்டில் ஷாஷூஜாவினிட 
மிருந்து கோஹினூரைக் கைக்கொண்டார் . அடுத்த 
இரண்டு ஆண்டுகளில் இவர் மலை நாட்டுத் தலைவர்கள் 
பலரை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் . இரஞ்சித் 
சிங் 1818 - ல் மூல்தானைக் கைப்பற்றிக்கொண்டு அடுத்த 
ஆண்டில் காச்மீரத்தின் தலைவரானார் ; 1823 - ல் ஆப்கானி 
யரை முறியடித்துவிட்டுப் பெஷாவரைக் கைக்கொண்டார் . 
இவருக்கும் பெண்டிங்குக்கும் நல்லுறவு நீடித்தது . 
பர்ன்ஸ் லாகூருக்குச் சென்றதையும் 1832 - ல் ஆங்கிலே 
யருக்கும் சீக்கியருக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையையும் 
முன்னரே கண்டோம் . 

இரஞ்சித் 1833 - ல் ஷாஷூஜா 
கூட்டுறவு 

அமைத்துக்கொண்டார் . 1835 - ல் 
பெஷாவரில் படையெடுத்த தோஸ்து முகம்மதைச் சீக்கிய 
அரசர் முறியடுத்தார் . 1838 - ல்ஆங்கிலேயர் , ஷாஷூஜா, 
இரஞ்சித்சிங் ஆகியோர் ஒரு முக்கூட்டு உடன்படிக்கை 
யைச் செய்துகொண்டனர் . சீக்கிய அரசர் பெரோஸ் 
பூரில் (பஞ்சாபு ) ஆக்லண்டைக் கண்டார் . 1839 - ல் இரஞ்சித் 
சிங் பக்கவாத நோயினால் துன்புற்று இறந்தார் . இவர் 
தம்மிடமிருந்த கோஹினூரைப் பூரி ஜகந்நாதர் ஆலயத் 
தில் சேர்ப்பித்ததும் குறிப்பிடத்தக்கது . 


வுடன் 


531 


சீக்கிய இராச்சியத்தின் எல்லையமைப்பு : இரஞ்சித் 
சிங் இறந்தபொழுது சீக்கிய நாடு பின்வரும் பகுதிகளைத் 
தன்னுட்கொண்டிருந்தது : - சட்லெஜுக்கும் சிந்துவுக்கும் 
இடைப்பட்ட பகுதி , காஷ்மீர் , ஜம்மு , ஹஸாரா , பெஷாவர் 
கோஹட் பன்னூ மாவட்டங்கள் , சிந்து ஆற்றுக்கும் சூலை 
மான் மலைத்தொடருக்கும் இடைப்பட்ட பகுதி முதலியன 
வாம் . இரஞ்சித்சிங் பஞ்சாபை வென்றது போற்றற்குரிய 
ஒரு சாதனை என்பதில் ஐயமில்லை . 


இராணுவ அமைப்பு : குதிரை வீரர்களையே சிறப் 
பாகக் கொண்டிருந்த கல்சா படையில் இரஞ்சித்சிங் ஓர் 
அடிப்படையான மாறுதலைப் புகுத்தினார் . காலாட் படைக் 
கும் பீரங்கிப் படைக்கும் அவர் புதிதாகச் சிறப்பளித்தார் . 
இவையே சீக்கியப்படையின் அடிப்படை ஆதாரமாயின . 
படைவீரரின் திறத்தை உயர்த்த ஐரோப்பிய முறைகளை 
யும் புகுத்தினர் . ஆங்கிலேயருடன் போர் ஏற்பட்டால் 
அவர்களை எதிர்க்கத்தக்க ஆற்றல் தம் படையினரிடம் 
இருக்க வேண்டுமென்று இரஞ்சித்சிங் விரும்பினார் . ஆனால் 
அத்தகைய போர் ஏற்படுவதையும் தடுத்துக்கொண்டார் . 
நெப்போலியனின்கீழ் சிறந்த முறையில் பணியாற்றிய 
தளபதி வென்ச்சுரா என்ற இத்தாலியரையும் , தளபதி 
அல்லார்டு என்ற பிரெஞ்சுக்காரரையும் இரஞ்சித்சிங் தம் 
பணியில் அமர்த்திக்கொண்டார் . கோர்ட் , கார்டினர் என்ற 
அயல் நாட்டு வீரர்களும் சீக்கியர் படையில் இருந்தனர் . 
பணித்துறையில் 

தக்கவர்களை அமைத்துக்கொள்ளும் 
ஆற்றல் இரஞ்சித்சிங்கிடம் இருந்தது . இவர் புதிய 
படைத்திட்டங்களை வெறுத்த சீக்கிய சர்தார்களைத் தம் 
திறமையால் மாற்றி புதிய முறையை ஏற்றுக்கொள்ளு 
மாறு செய்தார் . பிறருக்கு ஓர் எடுத்துக்காட்டாக அமையத் 
தாமே இராணுவ உடைகளை அணிந்துகொண்டு பல வகை 
இராணுவப் பயிற்சிகளையும் செய்துவந்தார் . முதலில் 
சீக்கியக் குதிரை வீரர் , குதிரைப்படை ஒன்றையே சிறப் 
புடையதாகக் கருதி காலாட் படையைப் புறக்கணித்து 
வந்தனர் . அக்கொள்கையை மாறச்செய்த பெருமை 


532 


இரஞ்சித்சிங்குக்கு உரியது . இத்தலைவர் காலாட் படையை 
யும் பீரங்கிப் படையையும் யாவரும் விரும்புமாறு செய்தார் . 
மெட்காஃபின்கீழ் இருந்த சிப்பாய்களின் ஒழுக்க முறை 
களை இரஞ்சித்சிங் நன்கு கற்றுணர்ந்தார் . 

இச்சீக்கிய 
அரசரிடம் பொருளாசை மிகுதியாக இருந்தது . தம் படை 
வீரர்களுக்குக்கூட இவர் காலந் தாழ்த்தியே ஊதியம் 
கொடுப்பது வழக்கமாயிருந்தது . 


பிறகு 


படை 


சிவில் துறை அமைப்பு : இரஞ்சித்சிங் 

ஒரு 
இராணுவ 

வல்லாட்சியை அமைத்திருந்தார் . அவர் 
ஆட்சியின்கீழ் மிசுல்கள் சிதறுண்டு கிடந்தன . சர்வத் 
கல்சா என்ற சீக்கியத் தேசீய சபை 1805 - ம் ஆண்டுக்குப் 

கூடவே இல்லை . பஞ்சாபில் இரஞ்சித்சிங்கின் 
ஆணையே சட்டமாக இருந்தது . ஆயினும் அவ்வல்லாட் 
சியை மக்கள் வெறுக்கவில்லை . ஏனெனில் அவர்கள் 
அதனால் உள் நாட்டு அமைதியையும் அயலவர் 
யெழுச்சியினின்று பாதுகாப்பையும் பெற்றனர் . அரசியல் 
திறமையாகவும் அமைந்திருந்தது , வெறுக்கத்தக்க வல் 
லாட்சியினின்று இரஞ்சித்சிங் தன் நாட்டைக் காப்பாற்றி 
வந்தார் . மரபாக அமைந்த பழக்கவழக்கங்களும் அமைச் 
சர்களின் செல்வாக்கும் அரசரை ஓரளவு கட்டுப்படுத்தின . 
அரசியலார் மக்களின் நலத்தில் கருத்தைச் செலுத்திய 
தால் மக்கள் மகிழ்வெய்தினர் . ஆட்சித்துறை அலுவலர் 
களைப் பொறுக்குவதில் இரஞ்சித் பின்பற்றிய கொள்கை 
பாரட்டத்தக்கது . அவர் தம் படையில் சீக்கியர்களைச் 
சேர்த்தார் ; ஆனால் சிவில் பணித்துறைகளில் இந்துக் 
களையும் முகம்மதியர்களையும் அமர்த்தினார் . அறிவாற்றல் 
துறையில் சீக்கியர்கள் மிகச் சிறப்புடையவர்கள் அல்லர் 
என்பது அவருடைய கருத்தாகும் . பணியாளர்களின் 
சமயக் கருத்துக்களைப்பற்றி அவர் கவலை கொள்ளவில்லை . 
திறமை ஒன்றையே அவர் பெரிதாகக் கருதினார் . இராசா 
தீனநாத் என்பார் பொருள் அமைச்சராகப் பணியாற்றி 
னார் . பக்கிரி அஸிஸ் - உத் - தீன் வெளித்துறை அமைச்ச 
ராய் இருந்தார் . இவர் ஆற்றிய செயல்களும் போற்றத் 


533 


தக்கவை . ஏறத்தாழ இருபது ஐரோப்பிய அலுவலர்களை 
இரஞ்சித்சிங் தமது சிவில் 

சிவில் இராணுவத் துறைகளில் 
அமர்த்தி இருந்தார் . அயலவர்கள் யாவரும் சிறந்த 
முறையில் ஊதியம் பெற்று இரஞ்சித்சிங்கின் நம்பிக் 
கைக்கு உரியவர்களாய் இருந்தனர் . நிலவருமானத்தில் 
சராசரிக்கு ஐந்தில் இரண்டு பங்கை அரசியலார் வரி 
யாகப் பெற்றுவந்தார்கள் . மக்கள் வரிகளைக் கூலங்களா 
கவே செலுத்தினர் . நாடு பல மாவட்டங்களாப் பிரிந் 
திருந்தது . ஒவ்வொரு மாவட்டத்திலும் 

மாவட்டத்திலும் கார்தார்கள் 
என்ற அதிகாரிகள் 

அதிகாரிகள் வரிவசூல் பொறுப்பை ஏற்றுக் 
கொண்டிருந்தனர் . நிதி நிலைமையை ஒழுங்கு படுத்த 
வேண்டுமென்ற விருப்பம் இரஞ்சித்சிங்கிடம் இல்லை . 
அதற்குப் போதுமான காலமும் அவருக்குக் கிடைக்க 
வில்லை கார்தார்கள் மாவட்டங்களில் குற்றத்துறை 
அதிகாரிகளாகவும் தீர்வைத்துறை மேர்பார்வையாளர் 
களாவும் பணியாற்றினர் . வாணிகப் பொருள்கள் மீதும் 
உழவுப் பொருள்கள் மீதும் அரசியலார் மிகுதியாக வரிகள் 
விதித்து வந்தனர் . பஞ்சாபு , பிரிட்டிஷாருடன் இணைந்த 
பிறகே பொருளாதாரத்துறையில் முன்னேறியது . 


இரஞ்சித்சிங்கின் இயல்பு : இரஞ்சித்சிங் , அரசியல் 
வல்லமையும் இராணுவத் திறமையும் ஆளும் திறமையும் 
உளத்திட்பமும் வாய்ந்தவர் . ஆனால் அவர் ஒழுக்கத்தால் 
உயர்ந்தவரல்லர் . பிறருடைய 

இயல்பை 

எளிதில் 
உணரும் ஆற்றல் அவருக்கு உண்டு . அவர் மக்களின் 
இயல்பை உணர்ந்து அதற்கேற்பச் செயலாற்றிவந்தார் . 
செயல்முறைக்கு ஒவ்வாத திட்டங்களை அவர் எண்ணுவ 
தில்லை . தேசீயச்சார்பான பேரவா அவரிடமிருந்தது .. 
சீக்கியரின் ஒருபகுதியினர் பிரிட்டிஷ் பாதுகாப்புக்கு 
அடங்கியிருந்ததால் சீக்கியர் யாவரையும் ஒன்றுபடுத்தி 
ஒரு குடைக்கீழ் கொண்டுவர வேண்டுமென்ற அவர் 
விருப்பம் நிறைவேறவில்லை. இரஞ்சித், 

குட்டை 
யானவர் , அழகிய தோற்றம் படைத்தவரல்லர் ; எளிய 
உடைகளையே அணிந்துவந்தார் ; கொடிய வைசூரியின் 


534 


அடையாளங்கள் 

பல அவர் முகத்தில் இருந்தன . 
மனோதிடமும் விடாமுயற்சியும் அவர்பால் பொலிந்தன . 
போரினால் ஏற்படும் களைப்பை அவர் சிறிதும் பொருட் 
படுத்துவதில்லை . குதிரைகளிடத்து அவருக்குத் தனிப் 
பற்று உண்டு . அவர் பாரசீகத்திலிருந்தும் அராபியாவி 
லிருந்தும் விலங்குகளைத் தருவித்திருந்தார் . லைலி என்ற 
சிறந்த பெண் குதிரை ஒன்றைப் பெறுவதற்காக அவர் 
30,000 . பவுன்களைச் செலவழித்தாரென அறிகிறோம் . 
அவர் கட்சியினர் அடக்கத்துடன் அவரைப் பின்பற்றி 
வந்தனர் . இரஞ்சித்சிங் சீக்கியரின் பெருமையை நிலை 
நாட்டினாரெனினும் அவர் எழுதப் படிக்கத் தெரியாதவர் ; 
தன்னலக்காரர் ; பேராசை பிடித்தவர் ; தீமை செய்ய அஞ் 
சாதவர் ; துரோகச் செயல்புரியத் தயங்காதவர் ; கோஹி 
னூரையும் லைலி குதிரையையும் அவர் மிகுந்த அளவுக்கு 
விரும்பிப் போற்றினார் . அவ்விரண்டையும் நேர்மையற்ற 
வகையில் முறையே ஷாஷுஜாவிடமிருந்தும் பெஷா 
வரின் ஆப்கானியக் கவர்னரிடமிருந்தும் பெற்றார் . போர் , 
காதல் ஆகிய செய்திகளில் அவர் நன்றென்றும் தீதென் 
றும் பகுத்தறிவதில்லை . ஆங்கிலேயருடன் அவர் உண்மை 
யாக நடந்துகொண்டமை வியப்புக்குரியதேஆம். அவரிடம் 
மூட நம்பிக்கைகள் உண்டு . ஆனால் அவர் மதக்கொள்கை 
களைக் பொருட்படுத்துவதில்லை . அதனாற்றான் சமயத்தைக் 
கருதாது இயல்புக்குத் தக்கவாறுப் பணியாளர்களை 
அமர்த்திவந்தார் . அவர் சமயப் பற்றற்றவராயிருந்த 
போதிலும் செயலாற்றத் துணிவதற்கு முன்னர் சீக்கி 
யரின் புனித நூலான கிரந்தம் கூறும் செய்தியை அறிந்து 
கொள்ளும் வழக்கம் அவருக்கு உண்டு. அவருக்கு அணி 
கலன்களில் ஆர்வம் இல்லை ; ஆனால் கள்ளுண்பதில் 
களிப்பு இருந்தது . அதிலும் தமக்கெனத் தனிமுறையில் 
தயாரிக்கப்பெற்ற கடுமையான கள்ளையே அவர் உண்டு 
வந்தார் . * அளவுக்கு மிஞ்சிய குடி காரணமாகவே அவ 
ருக்கு பக்கவாத நோய் ஏற்பட்டு அவர் வாழ்க்கையும் முடி 


* 


37 , பக் 105 . 


535 


வுற்றது . அவருக்குப் பதினெட்டு மனைவியர் இருந்தனர். 
ஆனால் கரக்சிங் என்ற ஒரே ஒரு மகன் தான் இருந்தான் . 
அவனும் அவருக்கு முறைப்படி பிறந்த மகன் தானா என் 
பதும் ஐயப்பாட்டுக்கு உரிய செய்தியாகும் . இரஞ்சித்சிங் 
ஒரு ஆ 

ங்கிலப் பெண்மணியை மணந்துகொள்ள முயன் 
றார் . ஆனால் அம்முயற்சி தோல்வியுற்றது . அவருடைய 
உவளகத்தில் ஜிண்டான் என்ற பெண்ணொருத்தி யிருந் 
தாள் . அவளை கி . பி . முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த உரோமப் 
பேரரசர் கிளாடியஸ்ஸின் மனைவியான மெஸ்ஸாலினா 
வுக்கு ஒப்பிடலாம் . (மெஸ்ஸாலினா தீய ஒழுக்கம் பூண்டவள் ; 
கொடுமையே உருவானவள் ; காமத்துக்கு அடிமையான 
வள் ; பேரரசர் இல்லாதபொழுது தான் விரும்பிய ஒருவனை 
மணம்புரிந்துகொண்டவள் ; பேரரசர் அவளைக் கொலை 
செய்துவிட்டார் .) இரஞ்சித்சிங் , சிற்றின்பத்தில் அளவு 
கடந்த நாட்டம் செலுத்தினார் . காச்மீரம் , பாரசீகம் , பஞ் 
சாபு முதலிய நாடுகளிலிருந்து வந்த ஏறத்தாழ 150 அழ 
கிய பெண்மணிகள் அவரைச் சூழ்ந்து அவரைக் களிப்புக் 
கடலில் ஆழ்த்திவந்தனர் . தீய ஒழுக்கத்துடன் பொருளா 
சையும் மிகுதியாக அவரிடமிருந்தது . 12 கோடி ரூபாய்க்கு 
மேல் அவர் சேர்த்து வைத்திருந்தார் . அறஞ்செய்யும் 
விருப்பம் அவரிடமிருந்தது . தமக்குக் கீழ்பட்டவர்களிட 
மும் தம்மால் துன்பமடைந்தோரிடமும் அவர் கருணை 
காட்டினார் , அவர் ஒரு கொடுங்கோலரோ குருதி வெறி 
கொண்டவரோ அல்லர் . 


அரசியல் வல்லமையும் பெருமையும் : இரஞ்சித் 
சிங்கின் உள் துறை , 

வெளித்துறைக் 

கொள்கைகள் 
அவருடைய அரசியல் வல்லமையைக் காட்டா நிற்கும் . 
இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்க நிலையைப் பற்றிய 
ஐயப்பாடு அவருக்கு 1809 - ம் ஆண்டிலேயே சிறிதும் 

அக்காலத்திலிருந்து 30 ஆண்டுக்காலம் 
அவர்களுடன் அவர் தொடர்ந்து நட்பு பூண்டிருந்தார் . 
அந்நட்பைக் காப்பாற்றிக்கொள்வதற்காகச் சிற்சில காலங் 
களில் அவர் தமது கருத்துக்களையும் மாற்றிக்கொண்ட 


கிடையாது . 


536 


தைக் காண்கிறோம் . எடுத்துக்காட்டாக மூவர் உடன் 
படிக்கையைக் குறிப்பிடலாம் . மேலும் சட்லெஜுக்கும் 
யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தாம் கொண்டாடிய 
உரிமையையும் சிந்து நாட்டில் படையெடுத்து அதை 
வெல்லும் தமது திட்டத்தையும் அவர் ஆங்கிலேயரின் 
பொருட்டே கைவிட்டார் . அரசியலை உறுதிப்படுத்தலும் 
சீக்கியரின் உண்மைத் தேவைகளை நிறைவேற்றலும் 
ஐரோப்பிய முறையில் படையைச் சீர்திருத்தி அமைத் 
தலும் இரஞ்சித்சிங்கின் உள் துறைக் கொள்கையின் 
பண்புகளாம் . அவர் , திறமை ஒன்றையே கருத்திற் 
கொண்டு அலுவலரை அமர்த்தினாரென்பதும் குறிப்பிடத் 
தக்கது . இரஞ்சித், தமது மக்களை ஒற்றுமைப்படுத்தி 
வலிமையுறச் செய்தார் ; தமக்கென ஒரு பேரரசை அமைத் 
துக்கொண்டார் ; அதை அறிவாற்றலுடனும் உறுதி 
யாகவும் நீண்டகாலம் ஆட்சி புரிந்தார் ; முப்பது ஆண்டு 
கள் ஆங்கிலேயருடன் நேசமாகவே பழகிவந்தார் ; அவர் 
சீர்திருத்தி அமைத்த படை அவருக்குப் பிறகும் குறிப் 
பிடத்தக்க சிறப்பும் வலிமையும் பெற்று விளங்கியது . 


* 102, அதி . 10 . 


பகுதி 11 


ஆக்லண்டு ( 1836-42 ) ; முதல் ஆப்கானியப் 

போர் ( 1838-42 ) 


ஆக்லண்டு : ஜார்ஜ் ஈடன் , பாரன் 

ஆக்லண்டு 
என்பார் 1784 - ல் பிறந்தார் ; விக்கு கட்சியைச் சேர்ந்து 
சீர்திருத்தங்களை ஆதரித்தார் ; இங்கிலாந்து நாட்டின் 
கடற்படைத் தலைமை அதிகாரி ஆனார் . பிறகு 1836 - ம் 
ஆண்டு மார்ச்சு மாதத்தில் கவர்னர் ஜெனரலாக இந்தியா 
வுக்கு வந்து சேர்ந்தார் . பெண்டிங்கின் ஆட்சிமுறை 
யைத் தொடர்ந்து நிர்வகிக்கத்தக்க தகுதி அவரிடமுண்டு . 
ஆனால் வெளித்துறைக் கொள்கைத் தொடர்பான பல 
இடர்ப்பாடுகள் அவர் மனத்தைக் குழப்பிவிட்டன . அவ் 
வமயம் இங்கிலாந்தின் அயல் நாட்டு அமைச்சராக இருந்த 
பாமர்ஸ்ட்டன் ருஷியா இந்தியாவில் படையெடுப்பதைத் 
தடுக்க முற்பட்டிருந்தார் . ஆதலால் ஆக்லண்டு ஆப்கா 
னிய அரசியலில் தலையிட வேண்டியது இன்றியமையாத 
தாயிற்று . 


ஆக்லண்டும் ஆப்கானித்தானமும் : இந்தியாவுக்கு 
வடமேற்கில் உள்ள ஆப்கானித்தானத்தின் தலைவர்கள் 
அடிக்கடி 

இந்தியாவில் படையெடுத்தனர் என்பதை 
நாமறிவோம் . அகமதுஷா அப்தலி அல்லது துரானி 
இறந்தபின் ஆப்கானிய நாட்டு அரியணையைப் பெற பல 
போட்டிகளேற்பட்டு உள் நாட்டுப் போர் மூண்டது . 
அகமதுஷாவின் பெயரர் ஸாமன்ஷா 1793 முதல் 1800 
வரை ஆட்சி நடத்தினார் . இவர் பஞ்சாபிலும் படை 
யெடுத்தார் . ஷாஷூஜா என்பார் அரியணையைத் தாமே 
கைப்பற்றிக்கொண்டு 1803 முதல் 1809 வரை ஆட்சி 
புரிந்தார் . இவருடன் ஆங்கிலேயர் 1809 - ல் ஒரு உடன் 
பாடு செய்து கொண்டனர் . 1826 - ல் பாரக்ஸே குலத்தைச் 
சேர்ந்த தோஸ்து முகம்மது என்பார் 


ஆப்கானிய 


538 


என்ற 


அரியணையைக் கைப்பற்றிக்கொண்டு அமீர் 
பட்டத்தையும் பூண்டார் . அரியணையை இழந்த ஷா 
ஷூஜா ஆங்கிலேயரிடம் அடைக்கலம் புகுந்து லூதியா 
னாவில் வாழ்ந்துவந்தார் . அந்நிலையில் ருஷியர் , ஆப் 
கானித்தானத்தின் வழியாக இந்தியாவின்மீது படை 
யெடுக்க முயலலாம் என்று ஆங்கிலேயர் அச்சங் கொண் 
டிருந்தனர் . ஆக்லண்டு இந்தியாவுக்கு வந்த சமயத்தில் 
ஆப்கானித்தானத்தில் குழப்பம் மேலிட்டிருந்தது . ருஷி 
யர்களும் பாரசீகர்களும் ஒன்று சேர்ந்து ஆப்கானித்தா 
னத்தின் மீது படையெடுக்க ஏற்பாடு செய்து கொண்டி 
ருந்தனர் . தோஸ்து முகம்மதுவின் ஆட்சி ஆப்கானித் 
தானம் முழுவதும் நிலையாக நிறுவப்பட்டிருக்கவில்லை. 
ஆப்கானித்தானத்தின் மேற்குப் புறத்தில் உள்ள ஹீரட் 
டைக் கைப்பற்றுவதற்குப் பாரசீகர்கள் முயன்று கொண்டி 
ருந்தனர் . ஷாஷுஜா, தாம் இழந்த பதவியை மீண்டும் 
அடைவதற்கு இந்தியாவின் உதவியை நாடினார் . இங்கி 
லாந்திலிருந்து வந்த உத்திரவின்படி ஆக்லண்டு ஆப்கா 
னிய அரசியலைக் கட்டுப்படுத்த முனைந்தார் . அந்நாட்டில் 
ருஷியரும் பாரசீகரும் செல்வாக்குப் பெறுவதைத் தடுக்க 
வேண்டு மேன்பதே அவருடைய குறிக்கோளாயிற்று . 
1837 - ல் கவர்னர் ஜெனரல் , அலெக்சாந்தர் பர்ன்ஸ் என் 
பாரைக் காபூலுக்கு அனுப்பி தோஸ்து முகம்மதுவுடன் 
பேச்சு வார்த்தை நடத்த ஏற்பாடு செய்தார் . தோஸ்து 
முகம்மதுவுக்கும் ஆங்கிலேயருடன் நேச உறவு கொள்ள 
வேண்டுமென்பதே விருப்பம் . ஆனால் அவர் பெஷாவரை 
இரஞ்சித்சிங்கிடமிருந்து மீட்டுக் கொள்வதற்கு ஆங்கி 
லேயரின் உதவியை நாடினார் . மேலும் ஹீரட்டை 
முற்றுகையிட்டிருந்த பாரசீகருக்கு எதிராகப் பிரிட்டிஷார் 
தமக்கு உதவவேண்டுமென்றும் அவர் கோரினார் . தூதுவர் 
பர்ன்ஸ் அமீருக்குக் கருணை காட்ட விரும்பினார் . ஆனால் 
ஆக்லண்டு , தோஸ்து முகம்மதுவின் கோரிக்கைகளுக்குச் 
செவி சாய்க்கவில்லை . அதே சமயத்தில் காபூலில் ஒரு 
ருஷியத் தூதுவரும் தோஸ்து முகம்மதுவுடன் பேச்சு 
வார்த்தை நடத்தி வந்தார் . முடிவில் அமீர் , ருஷியாவுடன் 


539 


சேர்ந்து கொண்டார் . 1838 - ல் பர்ன்ஸ் காபூலிலிருந்து 
திரும்பினார் . ஆங்கிலேயர் இரஞ்சித்சிங்குடனும் ஷா 
ஷூஜாவுடனும் லாகூரில் ஒரு முக்கூட்டு ஒப்பந்தம் 
செய்து கொண்டனர் . பிரிட்டிஷ் கடற்படை ஒன்று பார 
சீக வளைகுடாவுக்குச் சென்றதன் விளைவாகப் பாரசீகர் 
ஹீரட் முற்றுகையைக் கைவிட்டனர். மேலும் ருஷியர் ஆப் 
கானித்தானத்திலிருந்த தமது முகவர்களை ( Agents ) த் 
திரும்ப அழைத்துக் கொள்ளவும் இணங்கினர். இவ் 
வாறு ஆங்கில அரசதந்திர முறை பயனளித்த போதி 
லும் ஆக்லண்டு ஆப்கானித்தானத்தில் படை யெடுத்து 
தோஸ்து முகம்மதுவை நீக்கிவிட்டு ஷாஷூஜாவை ஆப் 
கானிய அரசராக்க வேண்டுமென்ற கொள்கையை விடாப் 
பிடியாகப் பின்பற்றினார் . பல ஆங்கிலத் தலைவர்கள் அக் 
கொள்கையைக் கண்டித்ததையும் அவர் பொருட்படுத்த 
வில்லை . 


ஆப்கானியப் படையெழுச்சி : போலன் , கைபர் 
கணவாய்களின் வழியாக ஆப்கானித்தானத்தில் படை 
யெடுப்பதென்று கவர்னர் - ஜெனரல் 1838 - ல் திட்டம் 
வகுத்தார் . பம்பாய் , வங்காளப் 

படைகளைப் 

பின் 
தொடர்ந்து ஷாஷூஜா, அலெக்சாந்தர் பர்ன்ஸ் முதலி 
யோர் சிந்து நாட்டின் வழியாகச் சென்றனர். 

சென்றனர் . பம்பாயி 
லிருந்து சென்ற சர் ஜான் கீன் அப்படைகளின் தலைவரா 
யிருந்தார் . பஞ்சாபிலிருந்து காபூலுக்குச் சென்ற சீக்கி 
யப் படையைப் பின்தொடர்ந்து ஷாஷூஜாவின் மகனா 
ரான தைமூர் சென்றார் . தம் நாட்டின் வழியாக ஆங்கிலப் 
படைகள் செல்வதற்கு அனுமதி கொடுக்க இரஞ்சித்சிங் 
மறுத்துவிட்டார் என்ற செய்தி ஈண்டு நோக்கத்தக்கது . 
சிந்து நாட்டின் வழியாக ஆங்கிலப் படைகளைச் செலுத்தி 
யது அந்நாட்டு அமீர்களுடன் பிரிட்டிஷார் செய்து கொண் 
டிருந்த உடன்படிக்கைக்கு முரணான செயலே ஆகும் . 
போலன் கணவாய் வழியாகச் சென்ற இருபடைகளும் 
பல இடையூறுகட்குப் பிறகு குவெட்டா போய்ச் சேர்ந் 


70 , பக் . 75 . 


540 


தன . 1839 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அப்படைகளைத் 
தலைவர் கீன் , காந்தாரத்துக்குச் செலுத்தினார் . கசினி , 
முற்றுகைக்குட்பட்டவுடனே தோஸ்து முகம்மது காபூலி 
லிருந்து ஓடிவிட்டார் . காபூல் பிரிட்டிஷார் வசப்பட்டது . 
சீக்கியப்படையும் அவ்வமயம் அங்கே போய்ச் சேர்ந்தது . 
அவ்வெற்றியின் காரணமாக ஆக்லண்டுக்கு ( எர்ல் ) 
கோமான் என்ற பட்டம் - கிடை த்தது . 


அடக்க 


ஆப்கானியப் புரட்சிக்கலகம் : விரைவில் , 

ஆப் 
கானித்தானத்திலிருந்த ஆங்கிலேயருக்குப் பல இடை 
யூறுகள் விளைந்தன . இரஞ்சித்சிங் உயிருடன் இருக்கும் 
வரையில் அவருடைய ஆதரவு ஆங்கிலேயருக்கு ஓரளவு 
உதவியாயிருந்தது . ஆனால் அவர் 1839 - ல் இறந்தபின் 
அரசபதவிக்குப் போட்டி ஏற்பட்டதால் சீக்கியர்களுக் 
குள்ளேயே போராட்டமேற்பட்டது . அவர்களை 
ஆங்கிலேயரால் இயலவில்லை . பிரிட்டிஷாருக்கு அவர் 
களால் எவ்வித உதவியும் கிடைக்கவில்லை . ஷாஷூஜா 
திறமையற்றவர் . அவர் ஆப்கானிய அரசராக இருப்பதை 
ஆப்கானியர்கள் விரும்பவில்லை . ஆங்கிலப்படையின் 
உதவியில்லாமல் 

அவரால் 

ஒரு நாள்கூடத் தம் 
பதவியை வகிக்கமுடியவில்லை . ஆக்லண்டு தமது படை 
யின் ஒரு பகுதியை அங்கேயே விட்டுவைக்க வேண்டியது 
இன்றியமையாததாயிற்று. அதன் பொருட்டு மிகுதியான 
செலவுகளையும் ஏற்கவேண்டியிருந்தது . 1840 - ம் ஆண் 
டின் இறுதியில் தோஸ்து முகம்மது ஆங்கிலேயரிடம் 
அடைக்கலம் புகுத்தார் . அவரை அவர்கள் கல்கத்தா 
வுக்கு அனுப்பி வைத்தனர் . பிரிட்டிஷார் ஆப்கானியத் 
தலைவர்களுக்குப் பொருள் உதவி செய்து புதிய ஆட்சியை 
அவர்கள் ஆதரிக்குமாறு செய்திருந்தனர் . செலவுகளைக் 
குறைக்கும் பொருட்டு 

ஆங்கிலேயர் அவ்வுதவியை 
நிறுத்தியவுடன் ஆப்கன் தலைவர்கள் கொள்ளையடிக்கத் 
தலைப்பட்டனர் ; தம் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமிடையே 
இருந்த செய்திப் போக்குவரவு வசதிகளை அழித்தனர் . 
அங்கே பிரிட்டிஷ் படையின் தலைவராயிருந்த ( 1841 - ல் ) 


541 


தளபதி எல்ஃபின்ஸ்டன் வயது முதிர்ந்தவர் ; நோயாளி; 
நடக்கவும் இயலாதவர் படைத்தலைவராயிருக்கக் கூடிய 
தகுதி நிரம்பப்பெற்ற நாட் என்பாரை அப்பதவியில் 
அமர்த்துவதற்கு ஆக்லண்டு மறுத்துவிட்டார் என்பதும் 
ஈண்டுக் குறிப்பிடத்தக்கது . மேலும் காபூலில் அரண் 
களுடன் கூடிய சிறப்புவாய்ந்த பகுதியில் ஷாஷூஜாவின் 
உவளகப்பெண்டிர் தங்கியிருந்தனர் . ஆனால் துருப்புக் 
களோ நகருக்கு வெளிப்புறத்தில் , எவ்வித வசதிகளு 
மற்றுப் பகைவர்களின் தாக்குதல்கட்கு இலக்காகிக் 
கொண்டு மிக்க துயருற்றன . அச்சீர்கேட்டுக்கு இடங் 
கொடுத்தமை ஆங்கிலேயரிழைத்த மற்றொரு தவறாகும் .. 
சில ஆங்கில அலுவலர் ஒழுக்கக்கேடான முறையில் 
நடந்துகொண்டதால் காபூல் மக்களுக்கு சினம் மூண்டது 
ஆகவே ஆங்கிலேயர் மேலும் போர் புரிந்து சீக்கியரையும் 
பிறரையும் வெல்லத் திட்டமிட்டிருக்கையில் ஆப்கானியக் 
கலகம் பெருகிவந்தது . அலெக்சாந்தர் பர்ன்ஸ் காபூலில் 
கொலையுண்டார் . 

படைத்தலைவர்களிடை , 
நடவடிக்கைத் திட்டம்பற்றி கருத்து வேற்றுமையும் ஏற் 

உணவுப்பொருள் கிடங்குகளைக் கலக்கக்காரர் 
கள் வேறுவழியின்றி 1841 - ம் ஆண்டின் இறுதியில் ஆங் 
கிலேயர் ஓர் உடன்படிக்கைக்கு இணங்கினர் . அதன்படி 
ஆப்கானித்தானத்திலிருந்து அவர்கள் வெளியேற நேர்ந் 
தது . தோஸ்து முகம்மதுவின் மகனாரான அக்பர்கான் 
ஆங்கிலேயரை எதிர்ப்பதில் சிறப்பான பங்கைப் பெற்றார் . 


ஆங்கிலப் 


பட்டது . 


பிரிட்டிஷ் படை திரும்புதல் ( 1842 ) : 1842 - ம் 
ஆண்டின் முதல் நாளன்று இறுதி உடன்படிக்கை ஏற் 
பட்டு , பிரிட்டிஷ் படை இந்தியாவுக்குத் திரும்பி வரத் 
தொடங்கியது . அப்படைக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் 
காப்பாற்றுவதாக ஆப்கானியர் உறுதி அளித்தனர் .. 
ஆனால் அவ்வுறுதிமொழியை நிறைவேற்றவில்லை . மேலும் 
அப்படையினர் , வழியில் பல துன்பங்களுக்குள்ளாயினர் ; 
ஆப்கானியர் அவர்களைத் 

சூறையாடினர் ; 
ரக்கமின்றிப் பல ஆங்கிலேயரின் தலைகளைக் கொய்தனர் . 


தாக்கிச் 


542 


தமது கூட்டத்தவரின் கொடுமைகளை அடக்க அக்பர்கானா 
லேயே இயலவில்லை . ஆங்கிலேயர் சிலர் தமது பெண்டி 
ருடனும் குழந்தைகளுடனும் அவரிடம் பிணையாக நின்று 
விட்டனர் . ஆங்கிலப்படை நிலைகுலைந்தது ; எழுத்துக் 
கடங்காத கொடுமைகட்கு உள்ளாயிற்று . காபூலுக்குச் 
சென்ற 16,000 பேர்களில் ஒரே ஒருவன் தான் தப்பிப் 
பிழைத்து ஜலாலாபாத்துக்குச் செய்தி கொண்டுவந்தான் . 
அவனும் வருந்தத்தக்க நிலையில் தளர்வுற்றுத் தள்ளாடி 
வந்தானாம் . 120 பேர் அக்பர்கானின் கைதிகளாயிருந் 
தனர் . 


ஆக்லண்டின் ஆப்கானியக் கொள்கை : பாமர்ஸ்டன் 
ருஷியருக்கு எதிரான கொள்கையை ஆதரித்தார் . அதே 
கொள்கைகயைத்தான் ஆக்லண்டும் பின்பற்றினார் . ஆனால் 
சூழ் நிலைக்கேற்றவாறு அக்கொள்கையைக் கவர்னர் 
ஜெனரல் உருவாக்கியிருக்கவேண்டும் . இவருடைய 
முனைப்பான நடவடிக்கைகளின் 

விளைவாகவே துயர 
நிகழ்ச்சிகள் ஏற்பட்டன . தோஸ்து முகம்மது ஆற்றல் 
வாய்ந்தவர் . கொடிய ஆப்கானியர்களை அடக்கும் திறமை 
அவருக்கு உண்டு . அவர் ஆங்கிலேயருக்கு எக்கெடுதியும் 
செய்யவில்லை . ருஷியாவுடனோ, பாரசீகத்துடனோ அல்லது 
வேறு எந்த நாட்டுடனோ பேச்சுவார்த்தைகள் நடத்த 
அவருக்கு இயல்பான உரிமை உண்டு . ஷாஷூஜாவோ 
ஆற்றலற்றவர் . ஆப்கானியர்கள் அவரை விரும்பவில்லை . 
அவர்கள் தமது உரிமையில் அயலவர் தலையிடுவதை 
வெறுத்தனர் . ஆகவே அந்நிலையில் ஆங்கிலேயர் மேற் 
கொண்ட நடவடிக் 
நடவடிக்கைகள் 

தவறானவை என்றே கூற 
வேண்டும் . கவர்னர் ஜெனரல் 

தாம் மேற்கொண்ட 
கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றவுமில்லை . அதன் 
விளைவுகள் பிரிட்டிஷாரின் சிறப்பைக் குன்றச் செய்தன . 
ஹீரட் முற்றுகையைப் பாரசீகர் கைவிட்டபிறகும் ஆக் 
லண்டு விடாப்பிடியாகத் தமது கொள்கையை நிறைவேற் 
றத் துணிந்தது அவருடைய அறிவின் குறைவையே 


* 81 , பக் . 321 . 


543 


காண் 


காட்டுகிறது . போர்த்துறையில் ஹீரட்டின் சிறப்பைப் 
பற்றியும் இந்தியாவுக்கு ருஷியரால் ஏற்படக்கூடும் 
அச்சத்தைப்பற்றியும் மிகைப்படுத்தப்பெற்ற கருத்துக்களை 
ஆக்லண்டு பரப்பிவந்தார் . பொறுப்பு வாய்ந்த ஆங்கில 
அதிகாரிகள் பெரும்பான்மையும் அரசியல் வல்லமையுடன் 
செயலாற்றவில்லை . அவர்கள் ஆழ்ந்து சிந்திக்காத மக்கட் 
கூட்டத்தைப் போலவே நடந்துகொண்டதைக் 
கிறோம் . தோஸ்து முகம்மதுவைப்பற்றி ஆக்லண்டு 
கொண்ட கருத்து , அரசியல் அறிஞர்களால் தகுதியுடைய 
தென்று ஏற்றுக்கொள்ளத் தக்கதன்று . ஆகவே முதலாம் 
ஆப்கானியப் போரின் துயர விளைவுகளுக்கு ஆக்லண்டே 
முக்கிய காரணமாவர் 

கூறலாம் . அக் 
காலத்திலேயே தமது கொள்கையைப் பலர் 

குறை 
கூறி வந்ததை அவர் சிறிதும் பொருட்படுத்தவில்லை. 
ஆணவத்துடன் அவர் ஆற்றிய செயல் உலக நீதிக்கு 
முரணானது ; சிறந்த அரசதந்திர முறைக்கு ஏற்றதன்று ; 
அதனால் ஆப்கானியரும் சிந்து நாட்டு அமீர்களும் துய 
ருற்றனர் . 


என்று 


இந்தியச் சிற்றரசர்கள் : அயோத்தி அரசர் நேர் 
மைக் கேடான வாழ்க்கை நடத்தி வந்தார் . அவரிடம் பணி 
யில் அமர்ந்திருந்த ஆங்கில அம்பட்டனொருவன் மாத 
மொன்றுக்கு 400 ரூபாய் ஊதியத்தையும் தனிப்பட்ட பல 
பரிசுகளையும் பெற்று வந்தான் என்ற செய்தி ஈண்டுக் 
குறிப்பிடத்தக்கது . அவனுக்கு முன்பிருந்த அம்பட்டன் , 
பணியிலிருந்து விலகிய பொழுது ஏறத்தாழ 

14 லட்ச 
ரூபாய்வரை பொருளைச் சேர்த்திருந்தானாம் . அரசர் 
1837 - ல் இறந்த பிறகு பட்டமேற்ற முகம்மது அலி 
( 1837-42 ) யுடன் ஆக்லண்டு ஒரு உடன்படிக்கையைச் 
செய்து கொண்டார் . அதன்படி அயோத்தியில் சீர்திருத் 
தங்களைப் புகுத்த வேண்டுமென்று ஆங்கிலேயர் , வற் 
புறுத்தினர் . அவ்வாறு செய்யாவிட்டால் அரசர் தமது 
அதிகாரங்களை இழக்க நேரிடும் என்றும் கவர்னர் ஜென 
ரல் அறிவித்தார் . ஆனால் அவ்வுடன்படிக்கையை இயக்கு 


544 


நர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை . இச்செய்தியைக் கவர்னர் 
ஜெனரல் அயோத்தி அரசருக்குத் தெரிவிக்காமலேயே 
இருந்துவிட்டார் . பேரசர் 11 - ம் அக்பரும் 1837 - ல் இறந் 
தார் . பின்னர் அவருடைய மகனாரான 11 - ம் பகதூர் ஷா 
( 1837-57 ) பட்டமேற்றார் . சதாராவின் பிரதாபசிங் ஆங் 
கிலேயருக்கு எதிராகச் சூழ்ச்சி செய்த காரணத்தால் 
1839 - ல் தமது பட்டத்தை இழந்தார் . அவருடைய உடன் 
பிறந்தாரான ஷாஜி அல்லது அப்பாசாகிப் அவருக்குப் 
பின் பட்டமேற்றார் . கர்னூல் நவாபு ஆங்கிலேயருடன் 
பகைத்துக் கொண்டதன் விளைவாக அவர் நாட்டைப் பிரிட் 
டிஷார் 1842 - ல் தம்முடன் இணைத்துக் கொண்டனர் . 


அமைதிக் கொள் 


ஆக்லண்டின் ஆட்சி முறை : 
கையைப் பின்பற்றுவதற்கேற்ற சிறந்த தகுதி ஆக்லண்டி 
டம் உண்டு என்பதில் ஐயமில்லை . ஆனால் நலந்தரும் 
ஆட்சிமுறையில் சிறந்த கருத்தைச் செலுத்துவதற்குப் 
போதுமான காலம் அவருக்குக் கிடைக்கவில்லை. அவர் 
ஆட்சிக் காலத்தில் கோயில்களில் அரசியலாரின் கட்டுப் 
பாடுகள் நீங்கின ; யாத்திரிகர்கள் மீது விதிக்கப்பட்டி 
ருந்த வரியும் நீங்கியது . மேலும் கோயில் திருவிழாக்களில் 
ஆங்கில அலுவலர்கள் பங்கு கொள்வதை அரசியலார் 
தடை செய்தனர் . சென்னை 

மாகாணத்தில் இந்துக் 
கோயில்களுக்கு அரசியலாரின் பரிசுகளும் கிடைத்தன . 
இந்துக் கடவுளருக்கு அரசியல் முறையில் மரியாதைகள் 
செய்யப்பட்டன என்றும் அறிகிறோம் . சென்னையில் இந்தி 
யரின் சமயச் சார்பான செய்திகளில் பிரிட்டிஷ் அலுவலர் 
கள் ஊக்கங்கொண்டு ஒத்துழைத்தனர் . அதைக்கண்ட 
வைதீகத் கிறித்தவர்கள் சென்னை 

மாகாணத்தில் 
அறியாமை சூழ்ந்திருப்பதாக கூறினராம் . 1837-8 - ல் வட 
இந்தியாவில் பஞ்சம் ஏற்பட்டது . அவ்வமயம் துயருற்றோ 
ருக்கு அரசியலார் சில வசதிகளைச் செய்து தந்தனர் .. 
ஆப்கானியப்போருக்கு முன்பு கம்பெனியாரிடம் 11 கோடி 
ரூபாய் மிகுதிப்படியாக இருந்தது . ஆனால் அப்போரின் 
விளைவாக அவர்கள் அதை இழந்ததுமன்றி 2 கோடி 


545 


ரூபாய் பற்றாக்குறையும் ஏற்பட்டுவிட்டது . கம்பெனியின் 
கடன்கள் பெருகின . 1842 - ம் ஆண்டின் முற்பகுதியில் 
ஆக்லண்டு இந்தியாவை விட்டகன்றார் . அவருடைய 
கட்சியினரான விக்குகள் அவரை ஆதரித்துவந்ததால் 
அவர் தமது தோல்வியின் காரணமாகத் துயருறவேண்டிய 
நிலை ஏற்படவில்லை . மீண்டும் அவர் இங்கிலாந்தின் 
கடற்படைத் தலைமை அதிகாரி ஆனார் . 1849 - ல் அவர் 
வாழ்க்கை முடிவடைந்தது . 


35 


பகுதி 12 


எல்லன்பரோவும் ( 1842-4 ) முதல் ஆப்கானியப் 

போரின் தொடர்ச்சியும் ( 1842 ) 


எல்லன்பரோ பிரபு : எல்லன்பரோ , 1790 - ல் பிறந் 
தார் ; கேம்பிரிட்ஜ் செயிண்ட் ஜான் கல்லூரியில் பயின்றார் ; 
1813 - ல் பார்லிமெண்டின் உறுப்பினரானார் . மேற் 
பார்வைக் குழுவின் தலைமைப்பதவியை இவர் மும்முறை 
வகித்தார் . இந்திய ஆட்சியைப்பற்றி முன்னேற்றக் 
கருத்துக்கள் இவர்பால் விளங்கின . ஆக்லண்டைவிட 
இவர் மேலானவர் என்பதில் ஐயமில்லை . இவருடைய 
ஆற்றல் , சொல்வன்மை , அரசியல் வல்லமை முதலியவை 
போற்றத்தக்கன . ஆனால் பகட்டாரவாரத்தில் இவருக்கு 
மிக்க விருப்பமுண்டு . 1842 - ம் ஆண்டு பிப்ரவரி மாத 
இறுதியில் இவர் இந்தியாவுக்குக் கவர்னர் ஜெனரலாக 
வந்துசேர்ந்தார் . தமது முதற்கடமையாக இவர் ஆப் 
கானித்தானத்தில் பிரிட்டிஷாரின் பெருமையை நிலை 
நாட்டி அங்கிருந்த ஆங்கிலேயர்களை வெளியேற்ற 
முற்பட்டார் . 
முதல் ஆப்கானியப் போரின் முடிவு ( 1842 ) : 

ஆப் 
கானித்தானத்தைக் கைப்பற்றும் முயற்சி பயனற்றது 
என்பதை எல்லன்பரோ நன்கு உணர்ந்தார் . ஆனால் 
மறுபடியும் ஆப்கானியப் படைகளைத் தோற்கடித்துவிட்டு 
அதன்பின்னர்த் தாமாகவே அந்நாட்டிலிருந்து திரும்பி 
வந்தால் தான் ஆங்கிலேயரின் பெருமைக்கு ஏற்பட்ட 
இழுக்கு நீங்குமென்றும் அவருக்குத் தோன்றியது . 
முதலில் அவர் , ஷாஷஜாவுக்காக ஆங்கிலேயர் தமது 
படைகளையும் பேரரசையும் இடையூறுகட்கு உட்படுத்த 
மாட்டார்கள் என்று அறிவித்தார் . 

ஆப்கானியர்கள் 
ஆங்கிலேயருக்கு இழைத்த தீமைக்காகப் பழிக்குப்பழி 
வாங்க ஆவல் கொண்டிருந்த . போலக் , நாட் என்ற 


547 


படைத்தலைவர்களோ போரிலேயே நாட்டம் செலுத்தி 
வந்தனர் . அவர்கள் கருத்தை உணர்ந்த எல்லன்பரோ 
தாம் முதலில் பிறப்பித்த ஆணையை மாற்றி , போலக்கும் 
நாட்டும் காபூல் செல்வதற்கு உத்தரவு கொடுத்தார் . 
போலக் ஜலாலாபாத்துக்குச் சென்று அங்குப் பகைவரால் 
சூழப்பட்டிருந்த ஆங்கிலப்படைகளுக்குத் தேவையான 
உதவியைச் செய்தார் . அங்கிருந்து அவர் காபூலுக்குச் 
செல்லும் வழியில் ஜக்தாலக், டெஸின் என்ற இடங்களில் 
ஆப்கானியர்களை முறியடித்தார் . காபூலில் அவருக்குக் 
குறிப்பிடத்தக்க எதிர்ப்பு எதுவும் இல்லை . ஷாஷஜா 
முன்பாகவே கொல்லப்பட்டுவிட்டார் . தளபதி நாட் , 
கசினியிலிருந்த அரண்களை அழித்துத் தரைமட்டமாக்கி 
விட்டு போலக்குடன் சேர்ந்துகொண்டார் . அவர்கள் 
காபூலில் பால ஹிஸ்ஸார் என்ற பெரிய கடைத்தெருவை 
வெடிமருந்தைப் பயன்படுத்தி அழித்தனர் . பகட்டை 
விரும்பிய எல்லன்பரோவின் ஆணைப்படி , போரின் வெற் 
றிக்கு அடையாளமாக கசினி முகம்மதுவின் சமாதியின் 
வாயிற் கதவுகளை அவர்கள் எடுத்துவந்தனர் . அவை 
800 ஆண்டுகட்கு முன் கசினி முகம்மது எடுத்துச்சென்ற 
சோமநாதர் கோயிலின் வாயிற் கதவுகள் என்று ஆங்கி 
லேயர் பெருமையுடன் பறைசாற்றினர் . ஆனால் அவை 
“ அண்மைக்காலத்தில் செய்யப்பட்ட போலிகள் என்ற 
உண்ணம் பிறகு வெளியாயிற்று . எல்லன்பரோவின் 
செயலைக்கண்டு யாவரும் நகைத்தனர் . ஷாஷூஜாவை 
அவரைச் சேர்ந்த மக்களே கொன்றனர் என்ற செய்தியை 
அறிந்த பின்னர் தோஸ்து முகம்மதுவை இந்திய அரசிய 
லார் விடுதலை செய்தனர் . அவர் தமது இராச்சியத்தைத் 
திரும்பப் பெற்று அமீர் ஆனார் . 


போரின் விளைவுகள் : ஆப்கானியப் போரின் விளை 
வாக ஆங்கிலேயர் 20,000 மக்களையும் 15 கோடி ரூபாயை 
யும் இழந்தனர் . மேலும் பிரிட்டிஷாரின் இராணுவச் 
சிறப்புக்குப் பழுது ஏற்பட்டது . அக்குறையை நிறைவு 
செய்யும் வகையில் ஆங்கிலேயர் பிறகு சிந்து நாட்டிலும் 


548 


பஞ்சாபிலும் வெற்றியடைந்தனர் . ஆப்கானியர் பிரிட்டி 
ஷாரை மிகுதியாக வெறுக்கத்தொடங்கினர் . ஆக்லண்டு 
பின்பற்றிய முற்போக்குக் கொள்கைக்கு எதிர்ப்பு ஏற்பட் 
டது . தோஸ்து முகம்மது ஆங்கிலேயருக்குப் பகையாக 
இரண்டாவது சீக்கியப் போரில் பங்குகொண்டார் . ஆனால் 
பிறகு 1855 , 1857 ஆகிய ஆண்டுகளில் அவருடன் ஆங்கி 
லேயர் உடன்படிக்கைகள் செய்துகொண்டனர் . அவர் 
சிப்பாய்க் கலகத்தின்பொழுது ஆங்கிலேயருக்கு எவ்வித 
இடையூறும் செய்யவில்லை . இறுதியாக முதலாம் ஆப்கன் 
போர் , ஆங்கிலேயர் சிந்து நாட்டை இணைத்துக்கொள்வ 
தற்கும் சீக்கியருடன் போர் நடத்துவதற்கும் வழிவகுத்தது . 
ஒரு குற்றம் மற்றொரு குற்றத்துக்கு வழிவகுத்ததைக் 
காண்கிறோம் , 


பகுதி 13 


சிந்து நாட்டைச் சேர்த்துக்கொள்ளல் 

சிந்தியாவுடன் போர் ( 1843 ) 
சிந்து நாட்டைச் சேர்த்துக்கொள்ளல் ( 1843 ) : பலூ 
சித்தானத்து குடி ஒன்றைச் சேர்ந்த மீர்கள் அல்லது 
அமீர்கள் சிந்து நாட்டை ஆட்சிபுரிந்து வந்தனர் . அக் 
குலத்தவர் மூன்றுபிரிவினர்களாகிச் சிந்து நாட்டைத் தமக் 
கிடை.யே பங்கிட்டு ஆட்சிபுரிந்து வந்தனர் . ஆங்கிலேயர் 
பல ஆண்டுகளாக அந்நாட்டின் மீது தமது கருத்தைச் 
செலுத்தியிருந்தனர் . 1809 - ல் மிண்டோ பிரபு அமீர்களு 
டன் ஒரு உடன்படிக்கை செய்துகொண்டார் . அதற்குப் 
பதினோர் ஆண்டுகளுக்குப் பிறகே அவ்வுடன்படிக்கை உறு 
திப் பட்டது . 1832 ல் பெண்டிங்கு செய்துகொண்ட வாணிக 
உடன்படிக்கையின்படி சிந்து நாட்டுக்குள் போர்க்கருவி 
களை எடுத்துச்செல்லுதல் தடையுற்றது . 1838 - ம் ஆண்டு 
முதல் சிந்து நாட்டுத் தலை நகரான ஐதராபாத்தில் ஒரு 
பிரிட்டிஷ் ரெஸிடெண்டு இருந்துவந்தார் . ஆக்லண்டு 
1832 - ம் ஆண்டு உடன்படிக்கையைச் சிறிதும் மதிக்காமல் 
சிந்து நாட்டின் வழியாகப் படைகளைச் செலுத்தி ஆப்கானி 
யரைத் தாக்கச் செய்தார் என்று முன்னரே கண்டோம் . 
1839 - ல் ஆங்கிலேயர் அமீர்களைக் கட்டாயப்படுத்தி அவர் 
களுடன் பாதுகாப்புமுறை உடன்படிக்கை ஒன்றைச் 
செய்துகொண்டனர் . அதன்படி அமீர்கள் ஆண்டுக்கு 
மூன்று லட்ச ரூபாயையும் ஷாஷூஜாவுக்குச் செலுத்த 
வேண்டிய கப்பம் என்ற பெயரால் ஒரு பெருந்தொகையை 
யும் ஆங்கிலேயருக்குச் செலுத்தக் கடமைப்பட்டனர் . இவ் 
வாறு சிந்து நாட்டின் உரிமை நிலை அழிந்து வந்தது . 
கராச்சியையும் பிரிட்டிஷார் தம் வசப்படுத்தினர் . முதலாம் 
ஆப்கானியப் போர்க் காலத்தில் அமீர்கள் ஆங்கிலேய 
ருக்கு அடங்கியே ஒழுகினர் . ஆயினும் முன்னவரின் 
மீது பல குற்றங்களைப் பின்னவர் சுமத்தினர் . எல்லன் 


550 


பரோ , 1842 - ல் சர் சார்லஸ் - நேப்பியர் என்பாரின் 
தலைமையில் , சிந்து நாட்டுக்கு ஒரு படையை அனுப்பினார் . 
அப்படைத்தலைவர் முரட்டுத்தனம் படைத்தவர் . மேலதி 
காரிகளையும் மதியாமல் தமது உளப்போக்கின்படியே 
செயலாற்றும் துணிவு வாய்ந்தவர் . அவர் அமீர்களின் 
மீது புதிய உடன்படிக்கையைச் சுமத்தினார் . அவர்கள் 
தரவேண்டிய பொருளுக்குப் பதிலாக நிலப்பகுதிகளையே 
பெறுவதற்கு முயன்றார் . அமீர்களுக்கு இருந்த காசு 
அடிக்கும் உரிமையையும் பறிக்க முற்பட்டார் ; அவர்கள் 
உடன்படிக்கையில் கையொப்பமிடுவதற்கு முன்பே வலுக் 
கட்டாயமாக நிலப்பகுதிகளைக் கைப்பற்ற முனைந்தார் . 
அவர் தம் கோட்டைகளில் ஒன்றை அளித்தனர் . அவ 
ருடைய அளவுகடந்தசெயல்கள் அமீர்களுக்கு ஆற்றொணாச் 
சினத்தை மூட்டின . நல்வாய்ப்பற்ற அவர்கள் தம் நாட் 
டின் பெருமையையும் உரிமைகளையும் இழப்பதைக்காட்டி 
லும் போர் புரிவேேமல் எனக்கருதினர் ; சினங்கொண்டு 
பிரிட்டிஷ் ரெஸிடெண்ட் தங்குமிடத்தைத் தாக்கினர் . 
நேப்பியர் எதிர்பார்த்திருந்த வாய்ப்பு அவருக்குக் கிட்டி 
விட்டது . போர் மூண்டது . மியானி என்ற இடத்தில் 
நேப்பியர் அமீர்களைத் தோற்கடித்தார் . 

தாபா என்னு 
மிடத்திலும் சிந்து நாட்டவரை ஆங்கிலேயர் முறியடித் 
தனர் . வெற்றிவீரர்கள் ஐதராபாத்தில் கொள்ளையடித் 
தனர் . நேப்பியர் 70,000 பவுன் மதிப்புள்ள கொள்ளைப் 
பொருள்களைப் பெற்றார் . 1843- ல் ஆங்கிலேயர் சிந்து 
நாட்டைத் தம்முடன் இணைத்துக்கொண்டு அமீர்களை 
நாட்டைவிட்டு விரட்டினர் . ரெஸிடெண்டாயிருந்த 
அவுட்ராம் என்பார்கூட நேப்பியரின் கொள்கையைக் 
கண்டித்தார் . ஆனால் அக்கொள்கையைக் கவர்னர் 
ஜெனரல் ஆதரித்தார் . சிந்து நாடு ஆங்கிலேயருடன் 
சேர்ந்தால் மக்களுக்கு நன்மை ஏற்படும் என்ற ஒரே 
கருத்துடன் நேப்பியர் இந்த நடவடிக்கைகளை மேற் 
கொண்டார் . 1847 வரை அவரே அந்நாட்டின் கவர்ன 
ராகப் பணியாற்றினார் . அவருடைய ஆட்சிமுறை உறுதி 
யாகவும் - சிறப்புடையதாகவும் அமைந்தது . 


ஆனால் 


551 


ஆங்கிலேயர் 

அந்நாட்டைக் கைப்பற்றிய செயல் 
நேர்மைக்கு முரணானது . மேலும் அந்நாட்டுச் செய்திகள் 
முழுவதையும் கவர்னர் - ஜெனரல் அறிந்துகொள்ளவில்லை . 
15 ஆண்டு காலத்தில் பிரிட்டிஷார் 23 கோடி ரூபாய் வரை 
இழக்க நேர்ந்தது . சிந்துப் படையெழுச்சி ஆங்கிலே 
யரின் சிறப்புக்கு ஓர் இழுக்கை விளைவித்தது . ஆனால் 
அது இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசின் எல்லையைப் 
பெருக்கியது . * அச்செயலை இங்கிலாந்தில் இயக்குநர் 
களும் வேறுசிலரும் கண்டித்தனர் . ஆனால் அமீர்களுக்கு 
அந்நாட்டைத் திரும்ப அளிக்க யாரும் முன்வரவில்லை . 


டைய 


தாதாசாகிப் 


குவாலியருடன் போர் ( 1843 ) : ஜங்கோஜிராவ் 
சிந்தியா 1843 - ல் இறந்தபின் அவருடைய தத்துப்பிள்ளை 
யான ஜயஜிராவ் பட்டமேற்றார் . அவருக்கு அப்பொழுது 
வயது ஒன்பதுதான் ஆகியிருந்தது . ஆதலால் அவரு 

மாமனான கிருஷ்ணராவ் என்ற மாமாசாகிபு 
பிரதிநிதியாக இருந்து ஆட்சி நடத்தினார் . அவ்வேற் 
பாட்டை எல்லன்பரோவும் 

ஒப்புக்கொண்டார் . ஜங் 
கோஜிராவின் மனைவி - பதின் மூன்று வயதுப் பெண் - 

என்பாரின் அறிவுரைப்படி கிருஷ்ண 
ராவைப் பதவியினின்று நீக்கி விட்டார் . இதன் விளை 
வாகக் குவாலியரில் சூழ்ச்சிக் கலகம் பெருகியது : படை 
வீரர்கள் தம் விருப்பம் போல் செயலாற்றத் தொடங்கினர் ; 
சீக்கியப் படையும் கட்டுக் கடங்கவில்லை . மகாராஜா ஷெர் 
சிங் என்பார் கொலையுண்டார் . அந்நிலையில் மராட்டியப் 
படையும் சீக்கியப் படையும் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷா 
ருக்கு இன்னல் விளைவிக்கக்கூடுமென்ற அச்சம் கவர்னர் 
ஜெனரலுக்கு ஏற்பட்டது . ஆகவே அவர் குவாலியரின் 
உள் நாட்டுச் செய்திகளில் தலையிட்டார் . மேலும் 1804 - ம் 
ஆண்டுப் பாதுகாப்பு முறை உடன்படிக்கையைச் சிந்தியா 
ஒழுங்காக நிறைவேற்றவில்லை. ஆகவே , 1843 - ம் ஆண் 
டின் இறுதியில் எல்லன்பரோ தமது படைத் தலைவருடன் 
சம்பல் ஆற்றைக் கடந்து குவாலியருக்குச் சென்றார் . 


* 


64 , III பக் . 251 


552 


படையை 


அமைதியான ஒரு ஏற்பாட்டைச் செய்து கொள்ள 
வேண்டுமென்பது தான் அவர்களுடைய நோக்கமாயிருந் 
தது . ஆனால் அவர்களுடன் பிரிட்டிஷ் படையும் சென்ற 
தால் அவர்கள் போர் தொடுப்பதாகவே சிந்தியாவின் 
போர்வீரர்கள் கருதினர் . மகாராசபுரம் , பணியார் என்ற 
இடங்களில் நடந்த இரண்டு போர்களில் குவாலியர் படை 
கள் தோல்வியுற்றன . இப்போரை நான்காவது மராட் 
டியப் போர் என்று கூறுவது மரபன்று . போருக்குப் பின் 
குவாலியர் பாதுகாப்புமுறை உடன்படிக்கையை உறுதி 
யாக ஏற்றுக்கொண்டது . அந்நாட்டுப் படையினால் 
தமக்கு ஏற்படக்கூடும் இடையூறுகளை ஆங்கிலேயர் விலக் 
கிக் கொண்டனர் . குவாலியரில் உள்நாட்டுப் படையின 
ரின் எண்ணிக்கையைக் குறைத்துவிட்டு ஆங்கிலேயர் 
தமது 

அங்கே நிறுவினர் . மகாராசாவின் 
இளமை காரணமாகப் பிரிட்டிஷ் ரீஜண்டு அந்நாட்டு 
ஆலோசனைக் குழுவைக் கட்டுப்படுத்தி வந்தார் . கவர் 
னர் - ஜெனரல் குவாலியரைத் தம்முடன் இணைத்துக் 
கொள்ளவில்லை . எனினும் அவர் அந்நாட்டில் பின்பற் 
றிய கொள்கையைத் தாய் நாட்டினர் வெறுத்தனர் அவர் 
கள் எல்லன்பரோவைத் திரும்ப அழைத்தமைக்கு இது 
ஒரு சிறப்பான காரணமாகும் . 

எல்லன்பரோவின் ஆட்சிமுறையும் பிற்கால வாழ்க் 
கையும் : 1843 - ம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பிரிட் . 
டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிந்தது . பிரிட்டிஷ் 
பேரரசில் அடிமை முறையைத் தடை செய்யும் சட்டத் 
தைப் பார்லிமெண்டு 1833 - ம் ஆண்டிலேயே நிறைவேற் 
றியது . அடிமைகளின் தலைவர்கள் இழப்பீட்டைப் பெற்ற 
னர் . ஆனால் இந்தியாவில் அடிமை விடுதலை இயக்கத் 
துக்கு எதிர்ப்பு எதுவும் இல்லாததால் இழப்பீட்டைப் பற் 
றிய சிந்தனையே எழவில்லை . சீட்டுப் போட்டுப் பரிசுகள் 
கொடுக்கும் “ லாட்டரி முறையையும் எல்லன்பரோ 
ஒழித்தார் . அவருக்கு முன்பு அம்முறையைப் பல கவர் 
னர் - ஜெனரல்கள் விரும்பிப் போற்றி வந்தனர் . மாகாணத் 


11 


553 


தலை நகரங்களில் அம்முறை மிகுதியாகப் பரவியிருந்தது . 
எல்லன்பரோவின் ஆணைப்படி அரசியலார் . அம்முறை 
யைக் கைவிட்டனர் . இவராட்சியில் உள் நாட்டுக் காவல் 
முறை சீர்திருத்த மடைந்தது . இவர் விக்டோரியா மகா 
ராணி ( 1837-1901 ) யின் அன்புக்கு உரியவராயிருந்த 
போதிலும் இயக்குநர்கள் இவரைத் திரும்ப அழைக்க 
முடிவு செய்தனர் . இவர் முதலில் மேற்பார்வைக் குழுவின் 
தலைவராயிருந்தவர் என்பதை நாமறிவோம் . அப்பொழுது 
இயக்கு நர்சபை அவருக்கு அடங்கியிருந்தது . கவர்னர் 
ஜெனரலானபின் , தாம் இயக்குநர் சபைக்குக் கட்டுப்பட்ட 
வர் என்பதை மறந்து எல்லன்பரோ தமது பழைய மேலான 
நிலையை மனத்திற்கொண்டே இயக்கு நர்கட்குச் செருக் 
குடன் கடிதங்கள் 

எழுதுவது வழக்கமாயிருந்தது . 
இதனால் அவர்களுக்கு இவர்மீது வெறுப்பு ஏற்பட்டது . 
மேலும் இக்கவர்னர் ஜெனரல் இராணுவத்துறையில் 
மிகுதியான அக்கரை கொண்டு இயக்குநர்களின் அன்புக் 
குரிய சிவில் துறைப் பணியாளரை இழிவாக நடத்தி 
வந்தார் என்ற குற்றச்சாட்டும் தோன்றியிருந்தது . போர் 
விருப்பமுள்ள இவருடைய கொள்கைகளை இயக்கு நர்கள் 
அறவே வெறுத்தனர் . அமைதிக்கொள்கையை நாடிய 
அவர்கள் , எல்லன்பரோவின் நாடு இணைக்கும் முறையை 
யும் விரும்பவில்லை . ஆகவே அவர்கள் ஹார்டிஞ்சு என் 
பாரை இந்திய கவர்னர் - ஜெனரலாக அனுப்பிவைத்தனர் . 
1844 - ல் எல்லன்பரோ இங்கிலாந்துக்குத் திரும்பினார் . 
எல்லன்பரோ ( எர்ல் ) கோமான் என்ற முறையில் அங்கே 
அவர் சில பதவிகளை வகித்துப் பின் 1871 - ல் உயிர் 
நீத்தார் . 


பகுதி 14 


ஹார்டிஞ்சு ( 1844-8) ; முதல் சீக்கியப் 

போர் ( 1845-6 ) 
சர் ஹென்றி ஹார்டிஞ்சு : ஹென்றி ஹார்டிஞ்சு 
1785 - ல் பிறந்தார் ; 1799 - ல் இராணுவத்தில் சேர்ந்தார் ; 
தீபகற்பப் போரில் பங்குகொண்டு சில வெற்றிகளைப் 
பெற்றார் ( 1811 ) ; 1815 - ல் நைட் பட்டம் அவருக்குக் 
கிடைத்தது . அதே ஆண்டில் அவர் தமது இடது கையை 
இழந்தார் . 1816 - ல் அரசியலார் அவருக்கு நெப்போலி 
யனின் வாளைப் பரிசாக அளித்தனர் . 1820 முதல் 1844 
வரை ஹார்டிஞ்சு, பார்லிமெண்டு அலுவல்களில் மிக்க 
ஈடுபாடு கொண்டிருந்தார் . அக்காலத்தில் அவர் உயர்ந்த 
சில அரசியல் பதவிகளையும் வகித்தார் . அவரிடம் இரா 
ணுவத் திறமையும் அரசியல் ஆற்றலும் 

கலந்து 
விளங்கின என்ற செய்தி பாராட்டத்தக்கது . 

1844 - ம் 
ஆண்டு ஜூலை மாதத்தில் இவர் இந்தியாவுக்குக் கவர்னர் 
ஜெனரலாக வந்தபொழுது இவருக்கு வயது அறுபதாகி 


* 


விட்டது . 


இரஞ்சித்சிங்குப்பின் பஞ்சாபின் நிலை ( 1839 ) : 
இரஞ்சித்சிங் 1839 - ல் இறந்தார் . அவருக்குப் பின் பட்டம் 
பெற்றவர்கள் வலிமை வாய்ந்தவரல்லர் . 

அவருடைய 
மகனாரான கரக்சிங் 

ஆங்கிலேயரின் 

உதவியைக் 
கொண்டே மூன்று ஆண்டுக்காலம் தம் நிலைமையைக் 
காப்பாற்றிவந்தார் . அரசப்பதவியும் அமைச்சராட்சியும் 
நிலைகுலைந்திருந்தன . குழப்பம் மேலிட்டது . கொலையும் 
கொடுமையும் மிகுந்தன . கல்சா படையினர் தம் விருப்பம் 
போல் செயலாற்றிவந்தனர் . சீக்கியர் தோஸ்து முகம்மது 
வுடன் சேர்ந்து சூழ்ச்சி , செய்வதாக ஆங்கிலேயர் 
ஐயுற்றனர் . 

கரக்சிங்கும் அவர்மகனும் 1840 - ல் இறந் 
* 40 , பக் . 50 . 


555 


தனர் . அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் : ஷெர்சிங் 
என்பார் பட்டமேற்றார் . இவரைப் பலர் இரஞ்சித்சிங்கின் 
மகன் . என்று கருதினர் . இவரால் தமது படையைக் 
கட்டுப்படுத்த இயலவில்லை . 1842 - ல் கரக்சிங்கின் மனைவி 
யாரும் 1843 - ல் ஷெர்சிங்கும் வேறுபலரும் கொல்லுண் 
டனர் . 

படைவீரரின் ஆதிக்கமே நாட்டில் நிலவியது . 
பலரால் இரஞ்சித்சிங்கின் மற்றொரு மகன் என்று கருதப் 
பட்ட துலீப்சிங் என்ற ஐந்து வயது சிறுவனைச் சீக்கியப் 
படையினர் 

1843 - ல் மகாராசாவாக்கினர் . ஜிண்டான் 
என்ற ஆடலணங்கே துலீப்சிங்கின் தாயார் என்று 
மக்கள் கருதினர் . அவ்வம்மையார் அரசப்பிரதிநிதியாக 
அமர்ந்தார் . அவருக்குத் தம் காதலரான அமைச்சர் 
லால்சிங்கின் உதவி கிடைத்தது . ஆனால் நாட்டில் 
உண்மை அதிகாரம் படைத்தலைவர் தேஜ்சிங் என்பா 
ரிடமும் இராணுவத்துறைப் பஞ்சாயத்துக்களிடமும் 
இருந்துவந்தது . 

முதலாம் சீக்கியப் போர்( 1845-6 ) : பஞ்சாபின் குழப்ப 
நிலையைக் கண்ட ஆங்கிலேயர் சட்லெஜ் ஆற்றுப்பகுதி 
யில் தமது எல்லைப்புறத்தின் காவலை வலிமைப்படுத்திக் 
கொள்வதில் கருத்தைச் செலுத்தினர் . பிரிட்டிஷார் தம் 
மீது வலியப் போர் தொடுக்கக் கூடுமென்ற அச்சம் சீக்கிய 
ருக்கு ஏற்பட்டது . அவ்வாறு போர் தோன்றின் தமது 
உரிமையை எவ்வாற்றானும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டு 
மென்ற முடிவுக்குச் சீக்கியர் வந்தனர் . இராணிப் பிரதி 
நிதி , சீக்கியச் சேனையைக் கட்டுப்படுத்த இயலாத நிலையி 
லிருந்தார் . அவர் தமது நலத்தைக் கருதி அச்சேனையை 
ஆங்கிலேயருடன் பொருதவிட்டு அதன் ஆணவத்தை 
அடக்கத் திட்டமிட்டார் . அதன் விளைவாகத் தேஜ்சிங்கும் 
லால்சிங்கும் சீக்கியப் படையுடன் 1845 - ல் சட்லெஜைக் 
கடந்து , தில்லியில் சூறையாடச்சென்றனர் . அப்பொழு 
தும் சீக்கியச்சேனை எந்தத் தளபதிக்கும் அடங்கியிருக்க 
வில்லை . ஹார்டிஞ்சு , பிரிட்டிஷ் இந்தியாவில் சீக்கியர் 
படையெடுத்தமை முறையற்ற செயல் என்று அறிக்கை 
விடுத்து அவர்களை எதிர்க்க முற்பட்டார் . போர் கடுமை 


556 


யாக நடைபெற்றது . 54 நாட்கள் நான்கு இடங்களில் 
கொடிய போர் நிகழ்ந்தது . இந்தியாவில் அதற்குமுன் 
ஏற்பட்ட எந்தப் போரையும்விட மிகுதியான அளவுக்கு 
இப்போர்களில் வன்மையான எதிர்ப்பும் கொலைக்களரியும் 
விளைந்தனவாம் . * ஆங்கிலப் படைத்தலைவர் சர் ஹியூ கஃப் 
சீக்கியப்படையை முதன் முதலில் முட்கியில் ( பிரோஸ்பூர் 
மாவட்டம் ) கண்டு அதை முறியடித்தார் . ஆனால் அப் 
போரில் சர் ராபர்ட் சேல் என்ற ஆங்கிலத் தலைவர் 
இறந்துவிட்டார் . அடுத்த படியாக பிரோஸிஷாரில் 
( பிரோஸ்பூருக்கும் முட்கிக்கும் இடையில் உள்ளது ) நடந்த 
போரில் ஆங்கிலத் தளபதி ப்ராட்புட் ( Broadfoot ) உயி 
ரிழந்தார் . ஆனால் முடிவில் கஃப் , லால்சிங்கைத் தோற் 
கடித்தார் . எனினும் அவ்வமயம் பிரிட்டிஷ் படை வருந்தத் 
தக்க நிலையிலிருந்தது . தேஜ்சிங் அவ்வாய்ப்பைப் பயன் 
படுத்திக் கொள்ளத் தவறிவிட்டார் . 1846 - ம் ஆண்டின் 
தொடக்கத்தில் அலிவால் ( லூதியானாவுக்கு அருகில் ) 
என்னுமிடத்தில் ஆங்கிலத் தலைவர் சர் ஹாரி ஸ்மித் , சீக்கி 
யரை வென்று சிறப்பானதோர் வெற்றியை அடைந்தார் . 
அதைத் தொடர்ந்து ஸ்மித் , கஃப் என்ற இருதலைவர்களும் 
லாகூர் மாவட்டத்திலுள்ள சோப்ரானுக்கருகில் சீக்கியரை 
முடிவாக முறியடித்துக் கொடுமையாகப் பழிதீர்த்துக் 
கொண்டனர் . போர்க்களத்திலிருந்த கவர்னர் - ஜெனரல் 
பிரிட்டிஷ் படையைப் 

பின் தொடர்ந்து 

லாகூருக்குச் 
சென்று அதைத் தம் வசப்படுத்திக்கொண்டார். 1846 - ம் 
ஆண்டு மார்ச்சு மாதத்தில் அவ்விடத்திலேயே சீக்கிய 
ருடன் ஓர் உடன்படிக்கையையும் செய்துகொண்டார் . 
அதன்படி ஆங்கிலேயர் , ஜலந்தர் தோஆப் ( சட்லெஜுக் 
கும் பியாஸுக்கு மிடைப்பட்ட பகுதி ) , காச்மீரம் , ஹஸாரா 
என்னுமிடங்களைப் பெற்றனர் . அரைக் கோடி ரூபாயைச் 
சீக்கியர் போர்ச் செலவுக்கு ஈடாக ஆங்கிலேயருக்குக் 
கொடுத்தனர் . சீக்கியர் படை , அளவிற் குறைந்தது . 
அவர்கள் ஆங்கிலேயரின் உடன்பாடு இன்றி எந்த 


* 64 , III , பக் . 271 . 


557 


ஐரோப்பியரையும் தமது பணியில் அமர்த்திக்கொள்ளக் 
கூடாது என்று முடிவாயிற்று . பிரதம அமைச்சராகப் 
பணியேற்ற லால்சிங்கின் அறிவுரைப்படி மகாராசா துலீப் 
சிங் ஆட்சிபுரிய இணங்கினார் . ஹென்றி லாரன்ஸ் என்ற 
ஆங்கிலேயர் பஞ்சாபில் ரெஸிடெண்டாக நியமனம் பெற் 
றார் . ஜம்முவின் அரசராயிருந்த குலாப் ஒருகோடி ரூபா 
யைக் கொடுத்துவிட்டு ஆங்கிலேயரிடமிருந்து காச்மீரத் 
தைப்பெற்றார் . குலாப் முதலில் இரஞ்சித்சிங்கின் பணி 
யாளாயிருந்தார் என்பது ஈண்டுக் குறிப்பிடத்தக்கது . 
வெற்றிபெற்ற கவர்னர் - ஜெனரலுக்கு வைகௌண்ட் 
ஹார்டிஞ்சு என்ற பட்டம் கிடைத்தது. படைத்தலைவர் கஃப் , 
பாரன் என்னும் பெருமகன் பட்டத்தைப் பெற்றார் . லால்சிங் 
குலாப்சிங்குக்குஎதிராகச் சூழ்ச்சி செய்ததால் , ஆங்கிலேயர் 
முன்னவரைப் பதவியினின்று விலக்கினர் . சீக்கிய சர்தார் 
களின் வேண்டுகோளின்படி ஆங்கிலேயர் 

லாகூரில் 
இரண்டாவது உடன்படிக்கையையும் 1846 - ம் ஆண்டின் 
முடிவில் செய்துகொண்டனர் . அதன்படி எட்டுத் தலை 
வர்களடங்கிய அரசப்பிரதிநிதிக்குழு , லாரன்ஸின் தலைமை 
யில் பஞ்சாபில் செயலாற்றத்தொடங்கியது . அரசரின் இள 
மைப்பருவம் காரணமாக லாகூரையும் பிறகோட்டைகளை 
யும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பைப் பிரிட்டிஷார் 
ஏற்றுக்கொண்டனர் . அதற்காக அவர்களுக்கு அரசர் 
22 லட்ச ரூபாய் கொடுக்க இசைந்தார் . செயல்முறையில் 
பஞ்சாபில் லாரன்ஸின் ஆட்சியே அமைந்திருந்தது . 
அவர் பல சீர்திருத்தங்களை நிறைவேற்றினார் . சிறப்பாக 
சதி ஒழிப்பும் குழந்தைக் கொலைத்தடையும் குறிப்பிடத் 
தக்கவை . அரசி ஜிண்டான் , மேலும் சூழ்ச்சி செய்துவந்த 
தால் 1847 - ல் ஆங்கிலேயர் அவரை லாகூரை விட்டு 
விரட்டினர் . பஞ்சாபில் ஏற்பட்ட புதிய ஆட்சியால் உள் 
நாட்டுத் தலைவர்கள் மன அமைதி பெற்றுவிடவில்லை , 
சீக்கியப்படையினரும் வெறுப்புற்றிருந்தனர் . ஆகவே 
மற்றொரு போர் ஏற்படும் சூழ் நிலை அங்கே காணப்பட்டது . 
1848 - ம் ஆண்டின் தொடக்கத்தில் லாரன்ஸும் ஹார்டிஞ் 
சும் தம் நாட்டுக்குத் திரும்பிச் சென்றனர் . 


558 


ஆட்சிமுறை : சிப்பாய்களுக்குக் கசையடி கொடுத்து 
ஒழுக்க முறையை நிலை நாட்டும் பழக்கத்தை ஹார்டிஞ்சு 
மறுபடியும் புகுத்தினார் . அப்பழக்கம் நீக்கப்பட்ட செய் 
தியை நாம் முன்னர்ப்பார்த்தோம் . நீக்கப்பட்டிருந்ததால் 
நன்மை ஏற்படவில்லை என்று உணர்ந்த ஹார்டிஞ்சு 
மீண்டும் அதைச் செயல்முறைக்குக் கொணர்ந்தார் . 
கம்பெனியின் படைகளின் அளவை இவர் குறைத்தமை 
துணிவான செயலே என்று கூறவேண்டும் . அதனால் 
நன்மையும் விளைந்தது . ஹார்டிஞ்சு, சதியையும் குழந் 
தைக் கொலையையும் ஒழிக்குமாறு இந்தியச் சிற்றரசர்களைத் 
தூண்டினார் . ஒரிஸ்ஸாவில் கோண்டர் என்ற கூட்டத் 
தினர் உழவுத்தொழில் வளர்ச்சியடைவதற்காக மனித 
பலி கொடுக்கும் வழக்கத்தைப் பின்பற்றி வந்தனர் . அதை 
எதிர்ப்பதற்காக ஹார்டிஞ்சு ஓர் இயக்கத்தைத் தொடங் 
கினர் . மேலும் இந்தியாவில் புகைவண்டித்தொடர் அமைப் 
பதைப்பற்றி ஓரளவுக்குக் கருத்தைச் செலுத்தினார் . 
கங்கை யமுனை ஆறுகளுக்கிடைப்பட்ட நிலத்தைப் பண் 
படுத்திச் செழிப்பாக்குவதற்காகக் கால்வாய்கள் அமைக் 
கும் முயற்சியிலும் ஈடுபட்டார் . ஆனால் அவ்வேலை 1856 - ல் 
தான் முடிவுற்றது . ஹார்டிஞ்சு, பொதுப்பணித்துறை 
அலுவலரை அமர்த்துவதில் திறமை ஒன்றையே பெரி 
தாகக் கருதிச் செயலாற்றினார் . இச்செய்தியைப் பொறுத் 
தவரை அவர் நேர்மையற்ற வகையில் நடந்துகொண்டார் 
என்று யாரும் அவர்மீது குற்றம் சாட்டுவதற்கில்லை . 
கல்வி நிலையங்களில் சிறப்பான வெற்றியுடன் தேர்வு 
பெறும் மாணவர்களுக்குப் பொதுப் 

பொதுப் பணித்துறையில் 
பதவிகள் வழங்கவேண்டுமென்று தீர்மானம் நிறைவேறு 
வதற்கு ஹார்டிஞ்சு சிறந்த காரணமாவர் . இவர் ஆக்ரா 
வில் தாஜ்மஹாலையும் தில்லிக்கு அருகில் குதுப்மினாரையும் 
சீர்திருத்தினார் . முதன் முதலாக அக்கட்டடங்களைப் 
புகைப்படம் எடுத்தவர் இவரேயாகும் . ஹார்டிஞ்சு இரா 
ணுவச் செலவுகளில் சிக்கனத்தைக் கையாண்டார் ; கல்வி 
வளர்ச்சிக்காகப் மிகுதியாக பொருளைச் செலவழித்தார் ; 
அஸ்ஸாமில் தேயிலைச் சாகுபடி வளர்ச்சியை ஆதரித்து 


559 


ஒரு புதிய கைக்தொழிலையும் நிறுவினார் . ஆட்சித்துறை 
யில் வேறு பல சிறிய சீர்திருத்தங்களையும் நிறைவேற் 
றினார் . அயோத்தியில் அரசர் அஜ்மத் அலி ( 1842-7) க்குப் 
பிறகு வஜீத் அலி ( 1847-56 ) பட்டமேற்றார் . 1847- ல் 
கவர்னர் ஜெனரல் அவருக்கு , ஆட்சிமுறையைச் சீர் 
திருத்த வேண்டுமென்று அறிவுரை கூறினார் . அவ்வாறு 
அவர் செய்யத் தவறுவாராயின் பிரிட்டிஷாரே அயோத்தி 
யின் ஆட்சிப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நேரும் என் 
றும் எச்சரித்தார் . தரங்கம்பாடி , செராம்பூர் முதலிய 
டேனிஷ் குடியேற்றப் பகுதிகளை ஆங்கிலேயர் 1845 - ல் 
123 லட்ச ரூபாய் விலைகொடுத்து வாங்கிக்கொண்டனர் . * 

வைகௌண்ட் ஹார்டிஞ்சு : வயது முதிர்ந்த காலத் 
திற்கூட ஹார்டிஞ்சு , ஹேஸ்டிங்ஸ் பிரபுவைப் போலவே 
ஆற்றலுடனும் ஊக்கத்துடனும் முறையாகப் பணியாற்றி 
னார் . போர்த்துறையில் மட்டுமின்றி சிவில் துறையிலும் அவ 
ருக்கு ஆர்வம் இருந்தது . சலனபுத்தி யென்பது அவரிடம் 
சிறிதும் கிடையாது . அவர் அருள் நிறைந்த உள்ளம் 
படைத்தவர் ; நடு நிலையுடன் ஆராயும் இயல்பு கொண்டவர் . 
அவர் , பஞ்சாபைத் தம் நாட்டுடன் இணைத்துக்கொள்ள 
வில்லை என்பது நோக்கத்தக்கது . தமது ஏற்பாட்டினால் 
குறைந்தது 

ஏழு ஆண்டுகளுக்காவது 

இந்தியாவில் 
அமைதிக்கு இடையூறு ஏற்படாது என்ற நம்பிக்கை அவ 
ருக்கு இருந்தது . இவர் , வெல்லிங்டனுக்குப் பிறகு 1852 ல் 
இங்கிலாந்தின் படைத்தலைவரானார் . 1856 - ல் இவருடைய 
வாழ்க்கை முடிவடைந்தது . 


* 65 , பக் . 116-121 . 


பகுதி 15 


கல்வி வளர்ச்சி 


நாம் பார்த்துவரும் காலப்பகுதியில் ( 1823-1848 ) 
அரசியலார் , கல்வி வளர்ச்சியில் சிறந்த ஊக்கம் கொண் 
டிருந்தனர் . டேவிட் ஹேர் என்பார் , 1800 - ல் தமது 25 - வது 
வயதில் கல்கத்தாவுக்கு வந்து சேர்ந்தார் . அதுமுதல் 
1816 வரை கைக்கெடிகாரத்தொழில் மூலம் தாம் ஈட்டிய 
பொருள்களை எல்லாம் கல்வி வளர்ச்சிக்காகச் செலவிட்டு 
வந்தார் . கல்வி , அச்சகத்தொழில் முதலிய தொடர்பான 
விரிநிலை தழுவிய இயக்கங்களில் சிறந்த பங்குகொண்டு 
1842 - ல் தாம் இறக்கும் வரை உழைத்தார் . வங்காளத்தில் 
பொதுமக்கள் பெண் கல்வியை ஆர்வத்துடன் போற்ற 
வில்லை . கவர்னர் ஜெனரலின் ஆலோசனைக் குழுவில் 
உறுப்பினராயிருந்த ட்ரிங்க்வாட்டர் பெத்யூம் என்பார் , 
1849 - ல் பெண்களுக்காகப் பள்ளிக்கூடமொன்றை நிறுவி 
அதற்குப் பொருள் உதவி அளித்துவந்தார் . சென்னை 
மாகாணத்தில் மிகுதியான பாதிரிமார்கள் கல்வி நிலையங் 
கள் பலவற்றை அமைத்தனர் . கீழ் நாட்டுக் கல்வியை 
மெக்காலே புறக்கணித்தார் என்பதைக் கண்டோம் அவ 
ருடைய அக்கொள்கைக்குச் சிறிது சிறிதாக ஆதரவு 
குறைந்துவந்தது . வங்காளத்தின் ஆசியச் சங்கம் , கீழ் 
நாட்டு நூல்களை வெளியிடுவதற்கு மானியங்களைப் பெற் 
றது . 

1835 - ல் கல்கத்தாவிலும் 1845 - ல் பம்பாயிலும் 
மருத்துவக் கல்லூரிகள் தோன்றின . 1847 - ல் ரூர்க்கி 
( உ.பி. ) என்னுமிடத்தில் தாம்சன் பொறித்தொழிற் 
கல்லூரி ஏற்பட்டது . செய்தித்தாள் தொழிலைப்பற்றிய 
அரசியலார் கருத்துக்களை நாம் முன்னரே கண்டோம் . 


பகுதி 16 


முகம்மதிய சமய , இலக்கியப் பணிகள் 


1831 - ல் இறந்த சையது அஹமது என்ற முகம்மதிய 
சமயச் சீர்திருத்த வீரர் முஸ்லிம் மதத்தில் தூய்மைக் 
கொள்கையைப் பரப்பி வந்தார் . அப்துல் வஹாப் - 
( இறப்பு -1791 ) என்பாரின் பெயரால் இயங்கி வந்த 
வாஹாபி சீர்திருத்த இயக்கத்தின் கருத்துக்களை மெக்கா 
வில் சையது அஹமது நன்கு கற்றுணர்ந்தார் . மௌலானா 
அப்துல் காதர் தேஹ்லவி என்பார் குரானை 1803 - ல் 
உருது உரை நடையில் மொழி பெயர்த்தார் . இம்மொழி 
பெயர்ப்பு 1822 - ல் வெளியாயிற்று . அவ்வாசிரியர் 1826 - ல் 
இறந்தார் . வைதீக முகம்மதியர்கள் அம்மொழிபெயர்ப்புச் 
செயலை ஆதரிக்க மறுத்துவிட்டனர் . இனி , மௌல்வி 
கரமத் என்ற பெரியார் இஸ்லாமில் ஏற்பட்டிருந்த மூட 
நம்பிக்கைகளை எதிர்த்தார் ; வாஹாபிக் கொள்கைகளையும் 
மறுத்தார் . ஆயினும் இவர் , சையது அஹமதை இஸ்லா 
மியச் சீர்திருத்த வாதி என்று ஏற்றுக் கொண்டார் . லக் 
னௌவில் புகழ்பெற்ற உருதுக் கவிகள் பலர் இலக்கியத் 
துறையில் தொண்டாற்றி வந்தனர் . சிறப்பாக , அனிஸ் 
( 1801-74 ) , தபீர் ( 1803-75 ) , என்போர் குறிப்பிடத் தக்கோ 
ராவர் . உருது நாடகக் கலையில் அமநத் என்பார் ஓர் புது 
முயற்சியாளராக விளங்கினார் : அக்கலையை அயோத்தி 
நாட்டு வஜீத் அலி ஆதரித்தார் . நாம் பார்த்துவரும் 
காலப் பகுதியில் தான் நீதி மன்றங்களில் பாரசீக மொழிக் 
குப் பதிலாக வங்காள மொழியைப் பயன்படுத்தி அயல் 
நாட்டுப் பாதிரிமார்களும் வங்காளியரும் வங்காள மொழி 
வளர்ச்சிக்கு ஊக்கமளித்து வந்தனர் . 


36 


பகுதி 17 


வில்சன் , இராம் மோகன்ராய் ( தொடர்ச்சி ), 

தேவேந்திர நாத் தாகூர் 
வில்சன் : வில்சனைப் பற்றி முன்னரே குறிப்பிட்டி 
ருக்கிறோம் . சதி ஒழிப்பில் அவர் பங்கு கொண்டார் . 
இவர் 1786 - ல் பிறந்தவர் ; உதவி அறுவை மருத்துவராக 
இந்தியாவுக்கு வந்தார் ; கல்கத்தாவில் நாணயம் அச்சடிக் 
கும் சாலையிலும் பணியாற்றினார் . 1833 - ல் இவர் இங்கி 
லாந்துக்குத் திரும்பி ஆக்ஸ்போர்டில் வடமொழிப் பேரா . 
சிரியரானார் . பின்னர் , கிழக்கிந்தியா நிலையத்தில் இருபது 
ஆண்டுகட்கு மேலாகப் புத்தக நிலையத் தலைவராகப் பணி 
யாற்றி வந்தார் . இவர் ஓர் வரலாற்றறிஞராகவும் கீழ்த் 
திசைப் பண்பாளராகவும் விளங்கினார் . இவர் , 1813 - ம் 
ஆண்டிலேயே காளிதாசரின் மேகதூதத்தை ஆங்கிலத் 
தில் மொழிபெயர்த்தார் ; 1819 - ல் வடமொழி - ஆங்கில 
அகராதி ஒன்றைத் தயாரித்தார் . 1840 - ல் விஷ்ணு புரா 
ணத்தை மொழி பெயர்த்தார் ; 1841 - ல் வடமொழி இலக் 
கண நூல் ஒன்றை எழுதினார் . ஜேம்ஸ் மில் எழுதிய 
பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றைத் தொடர்ந்து எழுதிய 
துடன் , வில்சன் அந்நூலுக்கு விளக்கக் குறிப்புகளும் 
எழுதினார் . அந்நூலின் ஐந்தாவது பதிப்பு , பத்து தொகுதி 
களில் 1858 - ல் வெளியாயிற்று . 1860 - ல் இவர் இறந்தார் . 

இராசாராம் மோகன்ராய் : கல்வி , சமூக வளர்ச்சிக்கு 
இராசாராம் மோகன்ராயின் தொண்டுகளை முன்னரே 
குறிப்பிட்டுள்ளோம் . 

இவர் டேவிட் ஹேர் , துவாரகா 
நாத் தாகூர் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பு 
கொண்டார் . தமது இளமைப் பருவத்திலேயே இவர் , 
சமயத்துறையில் மிக்க ஈடுபாடு கொண்டிருந்தார் . இந்து 
சமயத்தில் ஏற்பட்டிருந்த சீர்கேடுகளை அறிந்த இவரது 
உள்ளம் கொதித்தது . தூய உபநிடதக் கருத்துக்கள் இவர் 


563 


டினார் . 


மனத்தைக் கொள்ளை கொண்டன . மேலும் இவர் கிறித் 
தவ , முகம்மதிய சமயங்களின் சிறந்த பண்புகளைப் பாராட் 

மோகன்ராய் 1828 - ல் பிரம்ம சமாஜத்தை 
நிறுவினார் . உபநிடதங்கள் கூறும் நிர்குணப் பிரம்மக் 
கருத்தைப் போற்றிப் பேணுவதற்காகவும் , மக்கள் யாவ 
ரையும் சமயம் என்ற பிணைப்பால் ஒன்றுபடுத்தவுமே 
அச் சமாஜம் தோன்றியது . மதம் அல்லது சமயத்தைக் 
குறிக்கும் ஆங்கிலச் சொல் ( Religion ) , சொல்லிலக்கண 
முறைப்படி ( மக்களை ) ஒன்றுபடுத்தும் ஒரு பிணைப்பு 
என்று அமைகிறது . ஆகவே மக்களை வேறுபடுத்தும் 
எச்செயலும் சமயத்துக்கு இழுக்கைத் தருவதாகும் . ராய் , 
1830 - ம் ஆண்டின் முடிவில் இங்கிலாந்துக்குச் சென்றார் ; 
1831 - ல் பார்லிமெண்டின் பொறுக்குக் குழுவின் முன் 
இந்தியச் செய்திகள் சிலவற்றுக்குச் சான்றுகள் காட்டி 
விளக்கிக் கூறினார் . அவ்வமயம் அவர் , நீதிமன்றங்களில் 

சீக மொழிக்குப் பதிலாக ஆங்கில மொழியே அமைய 
வேண்டுமென்பதையும் பஞ்சாயத்துக்களின் சிறப்பையும் , 
நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் பிரிந்திருத்தல் இன்றி 
யமையாதது என்பதையும் , ஆட்சித்துறையில் உயர்பதவி 
களை இந்தியருக்கு அளிக்க வேண்டுமென்பதையும் வற் 
புறுத்திக் கூறினார் . 1833 - ல் பிரிஸ்டலில் ( Bristol ) ராயின் 
வாழ்க்கை முடிவுற்றது . 


பார 


சபையை 


தேவேந்திரநாத் தாகூர் : ராய் இறந்தபின் பிரம்ம 
சமாஜம் மெலிவுற்றது . அதை மறுபடியும் சிறப்புறச் 
செய்த பெருமை தேவேந்திர நாத் என்பாரைச் சாரும் . 
இவரே இரவீந்திர நாத் தாகூரின் தந்தையாவர் . இவர் 
1842 - ல் சமாஜத்தில் சேர்ந்தார் . அதற்கு மூன்று ஆண்டு 
கள் முன்னரே இவர் , தத்துவபோதினி 
ஏற்படுத்திச் சமய உண்மைகளைப் பரப்பிவந்தார் . இவர் , 
ராயைப் போலவே உபநிடதங்களை வியந்து போற்றினார் ; 
ஆனால் அவர் போற்றிய கிறித்தவ மதக்கருத்துக்களை 
விரும்பவில்லை . தேவேந்திர நாத் ( பி . 1817 - இ . 1905 ) , 
சமயப் பரப்புக் குழூஉக்களை அமைத்து இந்தியாவில் 


564 


கிறித்தவ மதம் பரவிவருவதைத் தடுக்க வேண்டுமென்ற 
குறிக்கோளைக் கொண்டிருந்தார் . யாத்திரை செய்தலிலும் 
சமயச்சடங்கு முறைகளிலும் இவருக்கு நம்பிக்கை இல்லை . 
வேதங்கள் கூறுவதை யாரும் மறுக்கக்கூடாது என்ற 
கொள்கையை இவர் ஏற்கவில்லை . 


வைதீகக் கொள்கையினர் எதிர்ப்பு : கடவுளுணர் 
வையும் மக்கட் பணியையும் சிறந்த முறையில் கற்பிப்ப 
தற்காக 1843 - ல் கல்கத்தாவில் ஒரு இந்துச் சங்கம் தோன் 
றியது . 

அதைப் பின்பற்றியே பிற்காலத்தில் பிரம்ம 
ஞான சபை ஏற்பட்டதைக் காண்கிறோம் . சமயத்துறை 
யில் புதிய கருத்துக்கள் பரவுவதை 

வங்காளத்தில் 
வைதீக இந்துக்கள் எதிர்க்க முற்பட்டனர் . அவர்கள் , 
பெண்டிங்கின் சதி ஒழிப்புச் சீர்திருத்தத்தை எதிர்த்துப் 
பிரிவி கௌன்ஸிலுக்கு முறையிட்டனர் . ஆனால் அம் 
முயற்சி 1832 - ல் தோல்வியுற்றது. 1821 - ல் தோன்றிய 
சந்திரிகா என்ற செய்தித்தாள் உடன்கட்டை ஏறும் 
முறையைப் புகழ்ந்து சிறப்பித்து வந்தது . சமய , சமூகச் 
சீர்திருத்தங்களை வெறுத்த காசிப்பிரசாத் கோஷ் என்பார் . 
1838 - ல் தரும சபை யை நிறுவினார் . 


பகுதி 18 


தொழில் துறையில் இந்தியாவின் தளர்ச்சி 


பொருளாதாரத் துறையில் பிரிட்டிஷ் இந்திய வர 
லாற்றை முப்பகுதிகளாகப் பிரிக்கலாம் . 

1. கிளைவ் முதல் டல்ஹௌசி வரை - பதினெட்டாம் 
நூற்றாண்டின் பிற்பாதியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் 
முற்பாதியும் . 

2. டல்ஹௌசி முதல் கர்சான்வரை - 19 - ம் நூற் 
றாண்டின் பிற்பாதி . 

3. கர்சான் முதல் இக்காலம் வரை - 20 - ம் நூற் 
றாண்டு . இவற்றில் முதற் பகுதியில் ஏற்பட்ட முயற்சி 
களின் விளைவாக இரண்டாம் பகுதியில் பொருளாதார 
மாறுதல்கள் ஏற்பட்டன. அதை அடுத்து ஏற்பட்ட 20 - ம் 
நூற்றாண்டின் தொழிற் புரட்சியின் பயனாக இன்று இந் 
தியா உலகில் தொழில் வளம்பெற்ற தலை சிறந்த நாடுகள் 
எட்டில் ஒன்றாகத் திகழ்கிறது . இந்நாட்டில் பிரிட்டிஷ் 
ஆட்சி ஏற்பட்டுவந்த காலத்தில் பொருளாதார நிலைமை 
வருந்தத்தக்கதாயிருந்தது . அதே காலத்திற்றான் இங்கி 
லாந்தில் தொழிற்புரட்சி பரவியதையும் காண்கிறோம் . 18 - ம் 
நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆங்கிலத் தொழிலாளர் 
கிளர்ச்சி செய்ததின் விளைவாக , இந்தியப் பட்டுக்களையும் 
கள்ளிக்கோட்டைத் துணியையும் ( காலிகோ ) பயன்படுத் 
தக்கூடாது 

அரசியலார் சட்டங்களியற்றினர் : 
இங்கிலாந்தில் அயல் நாட்டுப் பருத்தித்துணி இறக்குமதி 
செய்வதை அந்நாட்டு அரசாங்கம் தடை செய்தது . அத 
னால் அந்நாட்டில் நூற்பு இயந்திரங்கள் கண்டுபிடிப்பதற் 
கான பேரூக்கம் பிறந்தது . மேலே கூறிய இறக்குமதி 
தடைக்குப்பின் மிகக்குறுகிய காலத்தில் ஜான் கே நெச 
வுக்கான எறிகுழலைக் கண்டுபிடித்தார் . பிறகு ஹார்கிரீ 
வ்ஸ் , ஆர்க்ரைட் , க்ராம்டன் முதலியோர் சிறப்பு வாய்ந்த 


என்று 


566 


நூற்பு இந்திரங்கள் பலவற்றைக் கண்டுபிடித்து நூற்புத் 
தொழிலை நம்பமுடியாத அளவுக்கு எளிதில் மேலோங் 
கச் செய்தனர் . ஆங்கிலேயர் வங்காளத்திலிருந்தும் 
கரு நாடகத்திலிருந்தும் பெற்ற செல்வம் அவர்களுடைய 
மூலதனத்தைப் பெருக்கியது . அதனால் அவர் தம் 
தொழில்களும் முன்னேற்ற மடைந்தன . 

மேலும் 
அவற்றைச் செழிப்புறச்செய்ய இந்தியாவிலிருந்து மூலப் 
பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன . ஆதலால் பிரிட் 
டிஷ் தொழில்வளப் பெருக்கத்துக்கு அவர்கள் இந்தியா 
வுடன் கொண்டதொடர்பு சிறப்பானதொரு காரணமாகும் . 
இங்கிலாந்து 18 - ம் நூற்றாண்டின் நடுப்பகுதிவரை விவ 
சாய நாடாகவே இருந்தது . இந்தியாவோ, 19 - ம் நூற்றாண் 
டின் தொடக்கம்வரை , ஆயிரக் கணக்கான ஆண்டுகளாகக் 
கைத்தொழிலிலும் வேளாண்மையிலும் சிறப்புற்றோங்கி 
யிருந்தது . இத்தகைய இந்தியா சென்ற நூற்றாண்டில் ஒரு 
விவசாய நாடாகவே விளங்கியதைக் காண்கிறோம் . கைத் 
தொழில் திறமையோ, அதற்கான முயற்சியோ இந்நாட் 
டவரிடம் கிடையாது என்று யாரும் கூற முடியாது . 
ஆகவே இந்தியக் கைத்தொழில்கள் வளமடையாமல் 
இருந்தமைக்கு ஆங்கிலேயர் இந்நாட்டில் பின்பற்றிய 
பொருளாதாரக் கொள்கையே காரணமாகும் . 17 - ம் நூற் 
றாண்டில் வங்காளத்தின் நிலையைப் பற்றி நாமறிவோம் . 
அந்நாட்டுச் செழிப்பைப் பெர்னியர் சிறப்பிக்கின்றார் . 
கருநாடகத்திலும் வங்காளத்திலும் “ ஆங்கிலேய நவாப்பு 
கள் " பின்பற்றிய கொள்கைகள் அப்பகுதிகளின் மக்களின் 
நிலையைப் பொருளாதாரத் துறையில் துயர் மிகுந்ததாக் 
கின . 1770 - ம் ஆண்டு வங்காளப் பஞ்சம் மக்களை ஆற் 
றொணாத் துன்பத்தில் ஆழ்த்தியது . அக்காலத்தில் 
ஏழை இந்தியர்கள் அடைந்த இன்னல்களைத் தம் 
நலனுக்குப் பயன்படுத்திக்கொண்டு கம்பெனியின் 
பணியாளர்கள் மனிதத் தன்மையற்ற முறையில் நடந்து 
கொண்டனர் . அச்செயல் கொடுமையினும் கொடுமை 
யானதாகும் . கம்பெனியின் ஆட்சிக்குட்பட்ட நாட்டில் 
மூன்றில் ஒரு பகுதியில் கொடிய விலங்குகள் தான் வாழ் 


567 


கின்றன என்று 1789 - ல் காரன்வாலிஸ் கூறியது ஈண்டுக் 
குறிப்பிடத்தக்கதாகும் . வங்காள நெசவாளர்கள் , கம் 
பெனியின் அலுவலாளரிடம் அடைந்த துன்பங்களைக் 
கூறிமுடியாது . முன்னவரின் முகவர்கள் ( agents ) பின் 
னவரிடம் சில காலங்களில் உடல் சார்ந்த தண்டனைகளைக் 
கூடப் பெற்றனராம் . சுருங்கக் கூறின் வங்காளத்தின் 
பருத்தி உற்பத்தி கேடுற்றது . டக்காவிலிருந்து மெல் 
லிய துணி வகைகள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்தல் 
19 - ம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அடியோடு தடையுற்று 
நின்றது . அந்நூற்றாண்டின் நடுப் பகுதியில் இங்கி 
லாந்தில் பருத்தி நெசவுத் தொழில் மேன்மையுற்றது . 
அவ்வமயம் அமெரிக்காவும் எகிப்தும் இந்தியாவுடன் 
போட்டியிட்ட காரணத்தால் இந்நாட்டிலிருந்து இங்கிலாந் 
துக்குப் பருத்தி ஏற்றுமதியாவதும் குறையலாயிற்று . 
சுருங்கக் கூறின் நாம் கூறிவரும் காலப்பகுதியில் இந்தியா , 
அதன் பழைய தொழில் மேன்மையை இழந்து மூலப் 
பொருளை ஏற்றுமதி செய்துவந்தது . டச்சுக்காரரும் 
ஆங்கிலேயரும் இந்தியாவுக்கு வந்ததின் விளைவாகப் 
பதினேழாம் நூற்றாண்டிலேயே இந்நாட்டின் கப்பற்கட்டுந் 
தொழில் கேடுற்றது . பிறகு பிரிட்டிஷார் இந்நாட்டுடன் 
கொண்ட தொடர்பும் இயக்குநர்களின் கொள்கையும் அத் 
தொழிலை அழிவுறச்செய்தன . இந்தியாவில் 19 - ம் நூற் 
றாண்டின் முற்பாதியில் ஏற்பட்ட பஞ்சங்களின் எண் 
ணிக்கை ஏழாகும் . இவ்வாறு அடிக்கடி பஞ்சம் தோன்றிய 
மைக்கு இந்தியத் தொழில்களின் சிதைவும் , இந்திய மூலப் 
பொருள் ஏற்றுமதியும் , ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட 
பொருள்களின் இறக்குமதியும் காரணங்களாம் . தேயிலை , 
காப்பிக்கொட்டை , சணல் முதலிய மூலப்பொருள்கள் , 
டல்ஹௌசியின் காலத்துக்குப் பிறகு தான் வாணிகத் 
துறையில் சிறப்பெய்தின . இந்தியப் படைக்கலகத்துக்கு 
முற்பட்ட காலத்தில் இந்நாட்டில் ஒற்றுமை , அமைதி , 
ஒழுங்கு முதலியவற்றுக்கான முயற்சிகள் சிறப்புற்றிருந் 
தன . பொருளாதார முன்னேற்றத்துக்கு இவை இன்றி 
யமையா தன . மேலும் வாணிகப் பெருக்கத்துக்கு 


568 


இடைடயூறாக இருந்த உள் நாட்டுத் தடைகள் நீக்கப் 
பெற்றன . டல்ஹௌசியின் ஆட்சிமுறைச் சீர்திருத்தங் 
களின் விளைவாகப் 19 - ம் நூற்றாண்டின் பிற்பாதியில் , 
பொருளாதார மாறுதலுக்கான அடிப்படை மேலும் 
வலிமையடைந்தது . இந்நாட்டில் இருப்புப்பாதைகளை 
அமைத்த செயல் , இந்தியப் பொருளாதார வரலாற்றில் 
ஒரு புதிய காலத்தைத் தொடங்கச் செய்கிறது . 


* 


L. C. A. Knawles, The Economic Development of 
the British overseas Empire ( 1928 , ) ( L.C.A. நோல்ஸ் , 
கடல் கடந்த பிரிட்டிஷ் பேரரசின் பொருளாதார வளர்ச்சி , 1 , பக் .. 
297. ) 


இந்தியா 1823 - 48 


.. 


1 


1 
1 


ப 


| 


1 . 


1 


. 


ஹீரட் 


கைபர் . 
கணவாய் 


| 


ஜலாலாபாத் 
காபூல் 
கண்டமக் 
கசினி 


ப 


பெஷாவர் அட்டாக் 


. 


காந்தகார் 


なっ 
U9 


ஜலந்தர் . 
இடையாறு நாடு 


. 


கங்ரா , 
அமிருதசரஸ் 
லாகூர் 
பிரோஸ்பூர், 

( ஹாதியானா டூர்க்கி 
முல்தான் 

அலிவால் 
பிரோஷ்ஷார் 

தில்லி 


சிம்லா 
ரூபர் 


குவெட்டா 


முட்கி 


| போலன் 
கணவாய் 


. 


சத்யா 


கைர்ப்பூர் 


| 
. 


டார்ஜிலிங் 


பரத்புரி ஆக்ரா 

ஜெயபுரி . 
மீயானி ஜோதிபுரி 

மகாராஜபுரீ 
மெர் 

பன்னியார் 
ஐதராபாத் 

அலகாபாத 


குவாலியர் 


லக்னென் 


கோல்பாரா 


கராச்சி 


வாரணாசி 

சந்தலர் 


செயிந்தியா 
கச்சார் 
மணிபுரி 


ம 


பரோடா இந்தூர் 


போபால் , 

ஜபல்பூர் 


| 


செராம்பூர் பாரக்பூர் ) 
கல்கத்தா 

சீட்டகாங் 

ஆவா ! 

யாண்ட 
சாகர் தீவு 

பாகன் 
கோண்டர் 

ஷாபுரீத் 


1 


பிலர்கள் 


தீவு 


1 


பம்பாய் 


புரோம் 


1 


மகாபலேஷ்வர் 

சதாரா 


ஐதராபாத் 


தானிப்யூ . 


1 


கர்னூல் 


. 


| 


| 


| 


| 


1 


நாகர் 


X போர்க்களங்கள் 
) கணவாய் 
இரஞ்சித்சிங் நாட்டின் 
உத்தேச எல்லை 


காரன்வாலிஸ் 


) 


| 


துறையகம் 


...... 


18 சென்னை 
மெர்க்காரா 
மைசூர் 

வேலூர் 
உதகமண்டலம் 

தரங்கம்பாடி 


| 


3.x | 


அதிகாரம் 8 
டல்ஹௌசியும் இந்தியப்படைக் கலகமும் 

( 1848 – 58 ) 


பகுதி 1 
டல்ஹௌசியின் கொள்கை 
கவர்னர் - ஜெனரலின் பூர்வ சரிதம் : பிற்காலத்தில் 
டல்ஹௌசி எனப் பெயர் பெற்ற ஜேம்ஸ் ஆண்ட்ரூ 
பிரௌன் ராம்சே 1812 - ம் ஆண்டில் ஸ்காட்லாந்தில் பிறந் 
தார் . இவருடைய தந்தையாரான ஜார்ஜ் ராம்சே என்பார் 
டல்ஹௌசி ( எர்ல் ) கோமானாக இருந்தார் . ஜார்ஜ் ராம்சே 
ஒரு போர் வீரராக வாட்டர்லூ போர்க்களத்தில் போரிட்டுப் 
புகழ்பெற்றார் . பிறகு கானடாவில் கவர்னர் - ஜெனரலா 
யிருந்தார் ; பின்பு , 1829 முதல் 1832 வரை இந்தியாவில் 
படைத்தலைவராகப் பணியாற்றினார் . ஜேம்ஸ் , 1822 முதல் 
1829 வரை ஹாரோவிலும் பிறகு ஆக்ஸ்போர்டிலும் கல்வி 
பயின்று 1833 - ல் பட்டம் பெற்றார் . 1837 - ல் இவர் பார்லி 
மெண்டில் உறுப்பினராயிருந்தார் . 1836 - ல் அழகும் 
அறிவும் பொருந்திய சூசன்ஹே என்ற பெண்மணியை 
மணந்து கொண்டார் . தம் தந்தையிறந்தவுடன் இவர் 
டல்ஹௌசி ( எர்ல் ) கோமான் ஆனார் . பிரதம அமைச்சரா 
யிருந்த சர் ராபர்ட் பீல் என்பார் டல்ஹௌசியிடம் அன்பு 
பாராட்டினார் . டல்ஹௌசி 1843 - ல் வாணிகக் கழகத்தின் 
துணைத் தலைவராகவும் 1845 - ல் அதன் தலைவராகவும் 
பணியேற்றார் . இங்கிலாந்தில் இருப்புப்பாதை அமைக் 
கும் தொழில் முன்னேற்றமடைய இவர் செய்த உதவி 
குறிப்பிடத்தக்கதாகும் . ஆனால் அத்தொழில் அரசிய 
லாரின் கட்டுப்பாட்டுக்கு 

உட்பட வேண்டு மென்ற 
இவருடைய கருத்தைப் பலர் ஏற்கவில்லை . பழமை 


570 


இவர் 


வாதியான பீல் 1846 - ல் பதவியினின்று விலகியபின் 
விக்குக் கட்சியைச் சேர்ந்த ஜான் ரஸ்ஸல் பிரபு பிரதம 
அமைச்சரானார் . இவரே , 1847 - ல் டல்ஹௌசிக்கு இந்திய 
கவர்னர் ஜெனரல் பதவியை அளித்தார் . 

1848 - ல் 
டல்ஹௌசி , தமது 36 - வது வயதில் கல்கத்தா வந்தடைந் 
தார் . இந்திய கவர்னர் ஜெனரல்கள் யாவரிலும் மிக 
இளமையானவர் இவரே. 

கொள்கை : டல்ஹௌசியின் ஆட்சி பலவகைகளில் 
சிறப்பு வாய்ந்ததாகும் . முக்கியமாக , நாடு இணைக்கும் 
இவருடைய கொள்கை குறிப்பிடத்தக்கது . 
கம்பெனியுடன் மேலும் மேலும் நாடுகளை இணைத்தமைக் 
குப் பல காரணங்களுண்டு . அவற்றை , ஆட்சிமுறை , 
பேரரசுக் கொள்கை , வாணிகம் , பொருளமைப்பு என்ற 
நான்கு தலைப்புக்களில் நாம் விளக்க முடியும் . இந்தியச் 
சிற்றரசுகள் சிலவற்றில் சீர்கேடுகள் பெருகியிருந்ததால் 
அவற்றை நீக்கி மக்களுக்கு நலந்தரும் புதிய ஆட்சியை 
அமைக்கவேண்டுமென்ற குறிக்கோள் டல்ஹௌசியிட 
மிருந்தது . எடுத்துக்காட்டாக அயோத்தியை நாம் 
குறிப்பிடலாம் . பிரிட்டிஷ் இந்தியப் பேரரசுக்குச் சிறந்த 
எல்லைப்புறக் காவல் இருக்க வேண்டுமென்ற கருத்துடன் 
அவர் பஞ்சாபை இணைத்துக்கொண்டார் . பிரிட்டிஷ் 
இந்தியாவை ஒற்றுமைப்படுத்தி உறுதியுறச் செய்யும் 
நோக்கத்தால் அவர் , சென்னைக்கும் பம்பாய்க்குமிடையே 
உள்ள சதாராவையும் பம்பாய்க்கும் கல்கத்தாவுக்கு 
மிடையே உள்ள நாகபுரியையும் தம்முடன் சேர்த்துக் 
கொண்டார் . மக்களின் நலத்துக்கான பெருவீதத் திட்டங் 
களை அவர் தீட்டியிருந்ததால் பேரரசின் பெருக்கம் 
அதற்கு அனுகூலமாயிருந்தது . அதே சமயத்தில் புதிய 
நாடுகளால் கம்பெனிக்குப் பொருளாதாரத் துறையில் 
ஏற்பட்ட நன்மைகளையும் அவர் புறக்கணிக்கவில்லை . 
எடுத்துக்காட்டாகத் தெற்குப் பர்மாவின் இணைப்பினால் 
கம்பெனியின் வாணிகம் பெருகியது . பொருள்வளம் 
சிறந்தது . ஆனால் நாடுகளை இணைக்கும் ஒரே குறிக் 


571 


கோளுடன் தான் டல்ஹௌசி இந்நாட்டுக்கு வந்தார் 
என்று நாம் கூற முடியாது . வாணிகப் பெருக்கமும் 
பொருளாசையுமே அக்கொள்கையின் 

அடிப்படைக் 
காரணங்கள் என்றும் நாம் எண்ணுவதற்கில்லை . டல் 
ஹௌசி உயர்ந்த உள்ளம் படைத்த அரசியல் அறிஞர் 
என்பதில் ஐயமில்லை . ஆயினும் பொருளாசை அவரிடம் 
உண்டு . கம்பெனியின் ஆண்டு வருமானத்துடன் 40 
லட்சம் பவுன்களை மிகுதியாகச் சேர்த்ததாக அவரே குறிப் 
பிடுகிறார் . மேலும் பேரார் , நாகபுரி ஆகிய இடங்களை 
அவர் இணைத்துக்கொண்டதன் மூலம் கம்பெனிக்குச் 
சிறப்புவாய்ந்த பருத்தி விளையும் நிலப்பகுதிகள் கிடைத் 

நாடுகளை இணைத்துக்கொள்வதிலோ புதிய வரு 
மானத்தைப் பெறுவதிலோ , கம்பெனியார் , தமக்கு முறை 
யாகக் கிடைக்கும் எந்த வாய்ப்பையும் நழுவ விடக் 
கூடாது என்பது டல்ஹௌசியின் கொள்கை . 

. 

இக் 
கொள்கையே பிரிட்டிஷாருக்கும் இந்தியருக்கும் நன்மை 
யைத் தருவது என்பது அவருடைய தெளிந்த முடிபாகும் . 
தாம் இணைக்கும் நாடுகள் எங்கும் நலந்தரும் ஆட்சியை 
அமைக்க வேண்டியது அரசியலாரின் கடமை என்றும் 
அவர் குறிப்பிட்டுள்ளார் .2 


தன . 


விளக்கம் : டல்ஹௌசி இணைத்துக்கொண்ட நாடு 
களில் சிறப்பானவை , பஞ்சாபு , தென்பர்மா , மத்திய 
மாகாணங்களிற் பல , அயோத்தி முதலியனவாம் . அக் 
கவர்னர் - ஜெனரல் இந்தியச் சிற்றரசுகள் அனைத்தையுமே 
ஒரே குடைக்கீழ் கொண்டுவந்திருப்பாரேயாகில் மிகவும் 
சிறப்புடையதாய் இருந்திருக்கும் என்று கூடச் சில 
தேசீயவாதிகள் கருதலாம் . ஆனால் வரலாற்றறிஞர்கள் 
அவ்வாறு நோக்குவதில்லை . சர் ஜான் சீலி என்பார் 
டல்ஹௌசி ஓர் குற்றவாளி என்று கூறுவதுடன் அவரைப் 
பிரஷ்ய நாட்டு மகாபிரடெரிக்குடனும் ஒப்பிடுகிறார் . 
ஆனால் ஆங்கிலேயர் அயோத்தி போன்ற நாடுகளில் 


1. 50 , 1 , பக் . 292 . 
2. 42 , பக் . 34 . 


572 


உள்ள சீர்கேடுகளைப் பார்த்துக்கொண்டிருப்பாரே ஆயின் 
கடமையைப் புறக்கணித்த குற்றம் அவர்களுக்கு ஏற்படும் 
என்று , டல்ஹௌசி கருதினார் . இலட்சக்கணக்கான 
மக்கள் துன்பமடைவதைத் தடுக்காமலிருப்பது மனிதப் 
பண்பாடன்று என்றும் அவர் உணர்ந்தார் . மக்களின் 
நலத்தைப் பேணும் அரசுதான் நிலைத்திருக்கக்கூடிய 
தகுதியைப் பெறும் என்ற அவருடைய கருத்தும் போற்றத் 
தக்கதே. ஆகவே , இந்தியச் சிற்றரசர்களைவிடப் பிரிட்டி 
ஷாரே மக்களைச் சிறந்த முறையில் ஆளக்கூடியவர்கள் 
என்ற முடிவின்பேரில் அவர் ஆங்கிலப் பேரரசைப் 
பெருக்கலானார் . சிற்றரசுகளை அமைதியான முறையில் 
இணைத்துக்கொள்ள அவருக்கு , “ நாடிழக்கும் கொள்கை 
அல்லது அவகாசியிலிக் கொள்கை ( Doctrine of Lapse ) 
சிறந்த வாய்ப்பை அளித்தது . இனி இங்கே நாம் சிற்ற 
ரசுகளில் சீர்கேடுகள் பெருகுவதற்கு யார் காரணமாயினர் 
என்பதையும் கருதவேண்டும் . சிற்றரசுகளைத் தனிப் 
படுத்தும் கொள்கையை 

ஆங்கிலேயர் 
பின்பற்றியதன் விளைவாகப் பிரிட்டிஷ் பாதுகாப்பைப் 
பெற்ற இந்திய நாடுகளில் கேடுகள் பெருகின என்ற 
கருத்தை நாம் மறுப்பதற்கில்லை . 

தமது செயல்களால் 
இந்தியச் சிற்றரசர்கள் , மக்கள் ஆகியோர் உள்ளத்தில் 
எத்தகையை உணர்ச்சி விளையும் என்பதை டல்ஹௌசி 
சிந்திக்கவே இல்லை . உள்ளக் கிளர்ச்சிக்குச் சிறப்பளித்த 
ஹென்றி லாரன்ஸ் , ஸ்லீமன் , ஔட்ராம் முதலியவர் 
களுடைய கருத்துக்களையும் அவர் புறக்கணித்தார் . ஆத 
லால் , " டல்ஹௌசிக்குக் கற்பனைத்திறன் கிடையாது ; 
மற்றவர் உள்ளக்கிடக்கையை உய்த்துணரும் ஆற்றல் 
இல்லை ; பிறருடைய இயல்பை ஒட்டி ஒழுகும் உயர் 
பண்பு கிடையாது . " என்று சர் ஜான் கேயீ என்ற 
அறிஞர் கூறுகிறார் . ஆனால் இக்கூற்றைச் சிலர் மறுப்பர் .2 
சிறந்த முறையில் அமைந்த அயலார் ஆட்சியைவிடக் 
கேடுற்ற தமது சொந்த ஆட்சியை மேலான தாகக் கருது 


உறுதியாகப் 


1. 43 , பக் . 176 . 
2. 55 , 1 , பக் , 121 . 


573 


வோர் உண்டு . அத்தகையோர் மீது அயலாராட்சியைச் 
சுமத்துவதில் இடையூறுகள் உள . டல்ஹௌசியின் முன் 
பிருந்தோர் , அம்முறையை இயன்ற அளவுக்குக் கைக் 
கொள்ளாமலேயே இருந்துவந்தனர் என்பதை நாம் 
பார்த்தோம் . டல்ஹௌசியோ, நாடு இணைப்பதில் மிக்க 
ஊக்கம் கொண்டவர் ; பிரிட்டிஷ் இராச்சியம் பெருகுவதில் 
பேரார்வம் படைத்தவர் . ஆகவே இவருடைய கொள்கை 
யில் ஓரளவு புதிய தன்மையைக் காண்கிறோம் . நலந்தரும் 
ஆட்சியை அமைக்கும் பெரிய முயற்சியில் அவர் மூழ்கி 
யிருந்ததால் , தமது கொள்கை இறுதியில் எத்தகைய 
விளைவுகளை உண்டாக்கும் என்று அவர் அமைதியாகச் 
சிந்திக்கவே இல்லை . இதனால் நாட்டில் அமைதியின்மை 
ஏற்பட்டு 1857 - ல் படைக்கலகம் தோன்றியது . அவ் 
வரலாற்றைப் பிறகு பார்க்கலாம் . 


பகுதி 2 


இரண்டாவது சீக்கியப் போர் ( 1848-9 ) 

பஞ்சாபில் பிரிட்டிஷ் ஆட்சி 
பழிக்குப் பழிவாங்கும் போர் : 1846 - ல் ஏற்பட்ட 
இரண்டாம் லாகூர் உடன்படிக்கைக்குப் பிறகு பஞ்சாபில் 
பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவாக மக்களின் நிலை உயர்ந் 
தது . ஆயினும் சீக்கிய சர்தார்களிற் பலர் அயலாராட் 
சியை வெறுத்தனர் . ஹென்றி லாரன்ஸ் இங்கிலாந்துக் 
குச் சென்ற பிறகு நாட்டில் அமைதியின்மை பெருகிற்று . 
புதிதாக அமர்ந்த ரெஸிடெண்ட் அக்காலத்திலிருந்த 
நெருக்கடியான சூழ் நிலையை உணர்ந்து ஒழுகாததால் 
மக்கள் வெகுண்டு எழுந்ததைத் தக்க சமயத்தில் தடுக்க 
வில்லை . முல்தானின் சீக்கிய கவர்னரான மூல்ராஜ் 
இரண்டு 

ஆங்கில அலுவலாளரைக் கொன்றுவிட்டு 
அங்கே மதப் போரைக் கிளப்பினார் ( 1848 ). அவ்வமயம் 
ஆங்கிலேயர் போருக்குத் தயாராக இல்லை . போர் 
தொடுக்க வேண்டியது இன்றியமையாததில்லை என்றே 
டல்ஹௌசியும் கருதினார் . எனினும் மூல்ராஜ் கலகத்தைத் 
தொடங்கியதால் , உதவிப் படைத்தலைவர் ஹெர்பர்ட் எட் 
வர்ட்ஸ் , அவரை இரண்டு முறைகள் தோற்கடித்தார் ; 
முல்தானையும் முற்றுகையிட்டார் . அதற்கிடையில் கலகம் 
பஞ்சாபு முழுவதிலும் தீயைப்போல் பரவிக்கொண்டிருந் 
தது . முல்தான் முற்றுகையையும் ஆங்கிலேயர் கைவிட 
நேர்ந்தது. சீக்கியர் , ஆப்கானித்தானத்தின் தோஸ்து 
முகம்மதுவுக்குப் பெஷாவரைக் கொடுத்து அவருடைய 
உதவியைப் பெற்றனர் . அந்நிலையைக்கண்ட டல்ஹௌசி 
" பகைவர்கள் போரை விரும்புகிறார்கள் போலும் . பழிக்குப் 
பழிவாங்கும் நோக்குடன் நாங்களும் போர்தொடுக்கிறோம் 
என்றுகூறி அதற்கான ஏற்பாடுகளைச் செய்தார் . 

சிலியன்வாலா , குஜரத் போர்கள் : எட்வர்ட்சுக்கு 
உதவிபுரிய சிக்கியத் தலைவர் ஷெர்சிங்கின் தலைமையில் 


575 


ஆங்கிலேயர் ஒரு படையை அனுப்பினர் . ஆனால் அத் 
தலைவர் எதிரிகளுடன் சேர்ந்துகொண்டு ஆங்கிலேயருக் 
குத் துரோகமிழைத்துவிட்டார் . கஃப் பிரபு ( முன்னாள் சர் 
ஹியூ கஃப் ) ஒரு பெரிய படையுடன் ரவி ஆற்றைக் 
கடந்து இராம் நகரில் , 1848 - ல் கலகக்காரர்களுடன் 
போரிட்டார் . அது ஒரு முடிவில்லாத போராகவே நடந்து 
வந்தது . அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் , குஜரத் 
மாவட்டத்திலுள்ள சிலியன்வாலா என்னுமிடத்தில் இரு 
சாராருக்கும் கொடிய போர் நடைபெற்றது . ஆங்கிலேயர் 
பக்கலில் இறந்தவர்களும் காயப்பட்டவர்களும் மிகுதியாக 
இருந்தனர் என்பதை அறிந்த தாய் நாட்டு அரசியலார் , 
கஃப் பிரபுவைப் படைத்தலைமையிலிருந்து நீக்கிச் சர் 
சார்லஸ் நேப்பியரை அனுப்பினர் . ஆனால் அவர் வந்து 
சேருவதற்கு முன்பாகவே , கஃப் குஜரத்தில் சீக்கியர்மீது 
ஒரு சிறந்த வெற்றியைப் பெற்றுத் தமது பெருமையைக் 
காப்பாற்றிக்கொண்டார் . இப்போரில் மிகுதியான அளவுக் 
குச் சீக்கியரை ஆங்கிலேயர் சுட்டுவீழ்த்தினர் . அதனால் 
துப்பாக்கிப்போர் என்றே இதற்குப் பெயர் ஏற்பட்டது . 
இதற்கு முன்பே முல்தானைப் பிரிட்டிஷார் கைப்பற்றினர் . 
1849 - ம் ஆண்டு மார்ச்சு மாதத்தில் ஷெர்சிங் அடைக்கலம் 
புகுந்தார் . மற்ற சீக்கியத் தலைவர்களும் ஒவ்வொருவராகச் 
சரணடைந்தனர் . டல்ஹௌசி , பஞ்சாபைப் பிரிட்டிஷ் 
இராச்சியத்துடன் சேர்த்துக்கொண்டார் . அச்செயலை , 
அவ்வமயம் இந்தியாவுக்கு மீண்டும் வந்திருந்த ஹென்றி 
லாரன்ஸ் விரும்பவில்லை . பிரிட்டிஷ் குடிகளில் இருவர் 
கொலையுண்டதால் பஞ்சாபு முழுவதுமே ஆங்கிலேயருக் 
குக் கிடைப்பதற்கு வழி ஏற்பட்டது. கோஹி நூரை 
விக்டோரியா மகாராணிக்கு அளிப்பதற்காக ஆங்கிலேயர் 
அதனைக் கைப்பற்றினர் . துலீப்சிங்குக்கு (பி . 1838 
இ . 1893 ) , ஆண்டுக்கு 5 லட்ச ரூபாய் ஓய்வுக்கால ஊ தியம் 
கிடைத்தது . சில ஆண்டுகட்குப் பிறகு அவர் கிறித்தவ 
ராக மாறி இங்கிலாந்தில் ஒரு நிலக்கிழாராக வாழ்ந்து 
வந்தார் . பாரிசு நகரில் அவர் வாழ்க்கை முடிவுற்றது . 
எகிப்தியப் பெண்மணி ஒருத்திக்குப் பிறந்த அவருடைய 


576 


இரண்டாவது மகன் 1926 - ல் இறந்துவிட்டார் . அத்துடன் 
இரஞ்சித்சிங்கின் ஆண்வழி மரபு முடிவடைந்தது . 1849 ல் 
டல்ஹௌசி , மார்குவிஸ் என்ற பட்டத்தைப் பெற்றார் . 


பஞ்சாபு ஆட்சிமுறை : புதிதாகக் கிடைத்த பஞ்சா 
பில் ஒழுங்கான ஆட்சி அமைப்பை ஏற்படுத்துவதில் டல் 
ஹௌசி அக்கறை எடுத்துக்கொண்டார் . அங்கே இவர் 
அமைத்த ஆட்சி முறை , பழைய மாகாணங்களின் ஆட்சி 
முறையினின்று வேறுபடுகிறது . 1849 - ல் படைத்தலைவ 
ரான சர் சார்லஸ் நேப்பியர் பஞ்சாபில் இராணுவ ஆட்சி 
ஏற்பட வேண்டுமென்றார் . வங்காளத்தில் இருந்ததைப் 
போன்ற ஆட்சியே அங்கும் அமைய வேண்டுமென்ற 
கருத்தை வேறு சிலர் வெளியிட்டனர் . டல்ஹௌசி இரு 
வகையான கருத்துக்களையும் மறுத்துவிட்டு அவ்விரண்டும் 
கலந்த ஒரு புதிய முறை ஆட்சியைப் பஞ்சாபில் நிறுவினார் . 
அத் திட்டப்படி பஞ்சாபு , பல சிறு மாவட்டங்களாகப் 
பிரிக்கப்பட்டது . ஒவ்வொன்றிலும் உதவி ஆணையாளர் 
கள் நியமனம் பெற்றனர் . அவர்களும் அவர்களுடைய 
துணைவர்களும் மக்களுடன் நெருங்கிப் பழக வாய்ப்பு ஏற் 
பட்டது . வரி வாங்குதலும் முறை வழங்கலும் ஒரே அதி 
காரியிடம் 

ஒப்புவிக்கப்பட்டிருந்தன . அதிகாரமும் 
பொறுப்பும் ஒருமுகப்பட வேண்டு மென்பதே அவ்வமைப் 
பின் நோக்கமாகும் . மேலும் டல்ஹௌசி , உள் நாட்டு 
மக்கள் கருத்துகட்கு இணங்கச் சட்டங்களையும் ஒழுங்கு 
விதிகளையும் எளிமையாகச் செய்தார் .2 

மூன்று ஆணை 
யாளர்களடங்கிய 

ஒரு கழகம் பஞ்சாபின் நிர்வாகப் 
பொறுப்பை ஏற்றது . அவர்களில் சர் ஹென்றி லாரன் 
சும் , கவர்னர் ஜெனரலின் இளவல் ஜான் லாரன்சும் முக் 
கியமானவர்கள் . 1853 - ல் டல்ஹௌசி , அக்கழகத்தை 
நீக்கி விட்டுத் தம் இளவலையே தலைமை ஆணையாளராக 
அமர்த்தினார் . ஆயினும் கவர்னர் ஜெனரலின் அதிகாரமே 
பஞ்சாபில் சிறப்புற்றிருந்தது . அவராட்சியின் விளைவாக 


1. 98 , பக். 80 . 
2. 1 , பக் . 60 . 


577 


அம் மாகாணம் பல நன்மைகளை அடைந்தது . அங்கே 
இருந்த பழைய படை மறைந்து , மக்கள் பலர் புதிய ஆங் 
கிலப் படையில் சேர்ந்து வந்தனர் . உள் துறை , வெளித் 
துறைப் பாதுகாப்புப் பொறுப்பை ஆங்கிலேயர் சிறந்த 
முறையில் நிறைவேற்றினர் . சர்தார்களும் மற்ற நில 
மானியத் தலைவர்களும் தமது அதிகாரங்களை இழந்தனர் . 
ஆட்சி முறையில் விரைவான முன்னேற்றம் காணப்பெற் 
றது . முறைவழங்கல் , சிவில்துறை , குற்றத்துறை , நிலவரித் 
திட்டம் ( கிராம முறை ) வாணிக வளர்ச்சி , வேளாண்மை 
முதலிய செய்திகளில் பல சீர்திருத்தங்க ளேற்பட்டன . 
பெஷாவரை இணைக்கும் பெரிய சாலை ஒன்று அமைக்கப் 
பட்டது . மேனாட்டு , உள் நாட்டுக் கல்வி முறைகள் ஆத 
ரவு பெற்றன . 

அடிமை முறை , குழந்தை விற்பனை , 
குழந்தைக் கொலை , சதி , கொள்ளை முதலிய கேடுகளை 
அரசாங்கம் ஒழித்தது . தக்குகள் அடங்கி ஒடுங்கினர் . 
சமூகத் துறையில் சிறந்த முன்னேற்றத்துக்கு வழி ஏற் 
பட்டது . திருமணச் செலவுகள் குறைந்தன . அரிய சீர் 
திருத்தங்கள் எல்லாம் பஞ்சாபில் மிகக் குறுகிய காலத்தில் 
நிறைவேறின என்பது சிறப்பாகக் குறிப்பிடத் தக்கது : 
டல்ஹௌசி , தாமே நேர்முகமாக அம் மாகாண ஆட்சி 
முறையில் அக்கரை கொண்டு ஆர்வத்துடன் உழைத்த 
தால் அங்கே விரைவில் முழு அமைதி ஏற்பட்டது . சீக் 
கியப் படை அழிவுற்றதும் ஆங்கிலேயரை எதிர்க்கப் பஞ் 
சாபில் யாரும் இல்லை . இரண்டாவது பர்மியப் போரிலும் 
படைக்கலகம் ஏற்பட்ட பொழுதும் அம் மாகாணம் ஆங்கி 
லேயருக்கு உதவியளித்தது . 1859 - ல் சர் ஜான் லாரன்ஸ் 
பஞ்சாபின் உதவிக் கவர்னரானார் . 


37 


பகுதி 3 


கோஹிநூர் வரலாறு 
கோஹிநூரைப் பாண்டவர்கள் அணிந்திருந்ததாக 
வீரகாவியக் கதை குறிப்பிடுகிறது . வரலாற்றைப் 
பொறுத்தவரை அவ் வைரத்தை மீர் ஜம்லா , ஷாஜஹா 
னுக்குப் பரிசாகக் கொடுத்தாரென்று அறிகிறோம் . கோஹி 
நூர் 756 காரட்டுகள் ( Carats ) எடையுள்ளது . 1665 - ம் 
ஆண்டளவில் 

அதை வெட்டி அதன் எடையை 268 
காரட்டுகளுக்குக் குறைத்தனர் ( தவர்னியர் ) . நாதிர்ஷா 
அதை முகம்மது ஷாவிடமிருந்து கைப்பற்றி அதற்குக் 
கோஹிநூர் அல்லது - ஒளியின் மலை என்று பெயர் 
கொடுத்தார் . அவருடைய பெயரரான ஷாரூக் அதை 
அகமது அப்தலிக்கு அளித்தார் . பிறகு அதை ஸாமன்ஷா 
வும் அவரிடமிருந்து ஷா ஷுஜாவும் பெற்றனர் . பின்ன 
வர் அதை இரஞ்சித் சிங்குக்குக் கொடுக்க நேர்ந்தது . 
அச் சீக்கிய அரசர் அதைப் பூரி ஜகந்நாதர் ஆலயத்துக்கு 
வழங்கி விட்டதாக எழுதி வைத்தார் . ஆனால் துலீப் சிங் 
அதற்கு உரியவரானார் . பஞ்சாபை வென்ற காரணத்தால் 
அது டல் ஹௌசிக்குக் கிடைத்தது . 1849 - ல் அதன் 
எடை 186 காரட்டுகள் தான் . ஜான் லாரன்ஸிடமிருந்த 
அவ் வைரம் எப்படியோ தவறிக் குப்பைத் தொட்டியை 
எட்டி விட்டது . பிறகு அதைக் கண்டு பிடித்து லாகூரிலி 
ருந்து பம்பாய்க்கு அனுப்பினர் . ஆங்கிலேயர் கோஹி 
நூரை விக்டோரியா மகாராணிக்குப் பரிசாக வழங்கினர் . 
1851 - ல் லண்டன் கண்காட்சி சாலையில் அவ் வைரம் வைக் 
கப்பட்டிருந்தது . அதை ஆங்கிலேயர் மறுபடியும் வெட் 
டியதால் இப்பொழுது அதனுடைய எடை ஏறத்தாழ 
116 காரட்டுகள் தான் . பிரிட்டிஷ் மன்னர்களுக்குரிய மணி 
முடியில் இவ் வைரம் பதிக்கப்பெற்று விளங்குகிறது . 


- 91 - அதி . 16 . 


பகுதி 4 


என்று 


மன 


இரண்டாவது பர்மியப் போர் ( 1852 ) 
1826 - ம் ஆண்டு 

யாண்டபூ உடன்படிக்கைப்படி 
ஆவாவில் ஒரு பிரிட்டிஷ் ரெஸிடெண்ட் இருந்து வந்தார் . 
அதே ஆண்டின் வாணிக உடன்படிக்கை ஒன்றின்படி 
பிரிட்டிஷ் வணிகர் பாதுகாப்பைப் பெற்றனர் . முதல் 
ரெஸிடெண்டை ஆங்கிலேயர் 1830 - ல் அமர்த்தினர் . 
பர்மாவின் அரசரான தர்ராவதி ( 1837-45 ) தமது முன்னோர் 
செய்து கொண்ட யாண்ட பூ உடன்படிக்கை தம்மைக் 
கட்டுப்படுத்தாது 

கூறினார் . ஆங்கில ரெஸி 
டெண்டையும் 

பர்மியர் இழிவுபடுத்தினர் . ஆதலால் 
அவர் 1840 - ல் ஆவாவிலிருந்து வெளியேறினார் . தர்ராவதி 

மாறாட்ட மடைந்ததால் அவருடைய மகனாரான 
பாகன் ( 1845-53 ) பட்ட மேற்றார் . இரங்கூனிலிருந்த 
பர்மியக் கவர்னர் பிரிட்டிஷ் வணிகர்களை முறையற்ற 
வகையில் நடத்தினார் . இதனால் 1851 - ல் ஆங்கிலேய 
ருக்குப் பொருள் இழப்பும் ஏற்பட்டதாம் . அந்நிலையில் 
டல்ஹௌசி பர்மிய நிகழ்ச்சிகளில் தலையிட முற்பட்டார் . 
முதலில் அவர் ஆங்கிலேயரின் குறைகளை நீக்கும் 
பொருட்டு லாம்பர்ட் என்ற கப்பற்படைத் தலைவரை 
அனுப்பி வைத்தார் . பர்மிய மன்னர் , அக் குறைகளைக் 
களைந்து விடுவதாக வாக்குறுதி கொடுத்தார் . ஆனால் அவ் 
வாறு செய்தார் இல்லை. அவருடைய கப்பல் ஒன்றை 
லாம்பர்ட் கைப்பற்றிக் கொண்டார் . இரங்கூன் கவர்னர் 
ஆங்கிலேயரைத் தாக்க வெடி மருந்தைப் பயன்படுத்தினார் . 
கவர்னர் ஜெனரல் அனுப்பிய இறுதி எச்சரிக்கையைப் 
பர்மிய அரசியலார் பொருட்படுத்தவில்லை. உடனே 
டல்ஹௌசி தமது பர்மியப் படையெழுச்சியைத் தொடங்கி 
னார் . முதல் பர்மியப் போரினால் ஆங்கிலேயருக்கு ஏற் 
பட்ட படிப்பினைகளை அவர் மனத்திற்கொண்டு தக்க முறை 
யில் திட்டங்கள் வகுத்தார் . 1852 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதத் 


580 


தில் ஆங்கிலப்படை பர்மாவுக்குப் போய்ச் சேர்ந்தது . 
படைத் தலைவர் காட்வின் , மர்ட்டாபனைக் கைக்கொண்டார் . 
இரங்கூனும் தாக்குதலுக்குட்பட்டது . பஸ்ஸீனையும் ஆங் 
கிலேயர் கைப்பற்றினர் . டல்ஹௌசியே இரங்கூனுக்குச் 
சென்று அங்கே சில வாரங்கள் தங்கினார் . புரோம் , பெகு 
முதலிய நகரங்களும் ஆங்கிலேயர் வசப்பட்டன , ஆனால் 
படை ஆவாவை நோக்கிச் செல்வதைக் கவர்னர் ஜெனரல் 
விரும்பவில்லை. அவர் பர்மிய அரசருடன் உடன்படிக்கை 
செய்துகொள்ள முயன்றார் . ஆனால் அம்முயற்சி பயனுற 
வில்லை . - அதன்விளைவாக அவர் தென் பர்மாவைத் தம்மு 
டன் இணைத்துக்கொண்டார் . பெகு மாகாணத்தின் தலைவ 
ராகப் பிரிட்டிஷ் ஆணையாளர் ஒருவரை அமர்த்தினார் .. 
அவரே 1862 - ல் பிரிட்டிஷ் பர்மாவின் தலைமை ஆணையாள 
ரானார் . அவருடைய ஆற்றல் காரணமாக ஆங்கிலேயரின் 
ஆட்சிமுறை அங்கே வெற்றியடைந்தது . உரிமையுடன் 
இருந்த வடபர்மாவுக்கும் கடலுக்கும் தொடர்பற்றுப் போய் 


விட்டது . 


பகுதி 5 


இறுதிப் பட்டயச் சட்டம் ( 1853 ) 
1833 - ம் ஆண்டின் 

பட்டயச் சட்டத்தைப்பற்றி 
முன்னர்ப் பார்த்தோம் . அதற்குப்பிறகு 1835 - ல் பார்லி 
மெண்டு இயற்றிய சட்டத்தின்படி வடமேற்கு மாகாணங் 
கள் உதவி கவர்னர் ஒருவரின் கீழ் வந்தன . அடுத்த 
ஆண்டில் சர் சார்லஸ் மெட்காஃப் அப்பதவியை ஏற்றார் . 
1833 - ம் ஆண்டின் சட்டம் , வில்லியம் கோட்டையின் 
கவர்னரே இந்திய கவர்னர் ஜெனரலாக இருக்கவேண்டு 
மென்று குறிப்பிட்டது . அவ்வேற்பாடு சிறப்புடையதாக 
விளங்காததால் 1853 - ம் ஆண்டுப் பட்டயச் சட்டப்படி 
அம்முறையானது மாறி வங்காளம் ஒரு உதவி கவர்ன 
ரைப் பெற்றது . இப்புதிய ஏற்பாட்டின்படி பதவியில் 
அமர்ந்திருந்த முதல் இந்திய கவர்னர் - ஜெனரல் டல் 
ஹௌசியே ஆவர் . மீண்டும் பார்லிமெண்டு தீர்மானிக் 
கும் வரையில் கம்பெனியின் அதிகாரங்கள் தொடர்ந்து 
வந்தன . கம்பெனி , பிரிட்டிஷ் அரசரின் பொறுப்பாட்சி 
வாய்ந்த நிலையம் என்ற கொள்கையைப் புதிய சட்டமும் 
வற்புறுத்தியது . மேலும் இயக்குநர்களின் எண்ணிக்கை 
இருபத்து நான்கிலிருந்து பதினெட்டுக்குக் குறைந்தது . 
அவர்களில் அறுவர் பிரிட்டிஷ் அரசரால் அமர்த்தப் 
பெற்றனர் . மேற்பார்வைக் கழகத்தின் கட்டுப்பாட்டுக்கு 
அடங்கியே கம்பெனியார் அலுவலர்களை அமர்த்தமுடியும் . 
தேர்வுப் போட்டி முறையைப் பின்பற்றியே ஒப்பந்தச் 
சிவில் பணித்துறை 

அலுவலரை அமர்த்தவேண்டு 
மென்று மேற்பார்வைக் கழகம் விதித்தது . கவர்னர் 
ஜெனரலின் ஆலோசனைக் குழுவிலிருந்த சட்ட உறுப் 
பினர் சாதாரண உறுப்பினரானார் . இக்குழுவில் 
மொத்தம் நான்கு உறுப்பினர்கள் இருந்தனர் . சட்ட 
மியற்றும் பொருட்டுமட்டும் இக் குழு அளவில் பெரு 
கிற்று . கவர்னர் ஜெனரல் , படைத்தலைவர் , மேலே கூறிய 


582 


ஆலோசனைக்குழுவினர் நால்வர் , 

, 

வங்காளத்தலைமை 
நீதிபதி , தலைமை நீதிமன்ற முறைவர்களில் ஒருவர் , 
வங்காளம் , சென்னை , பம்பாய் , வடமேற்கு மாகாணங்கள் 
ஆகியவற்றின் பிரதிநிதிகளாக நான்கு சிவில் பணியாளர் 
கள் என்ற இப்பன்னிருவர்களும் புதிதாக அமைந்த சட்ட 
சபையின் ( Legislative Council ) உறுப்பினர்களாயினர் . 
இறுதியாகக் கூறிய நால்வரும் பணித்துறையில் குறைந் 
தது பத்து ஆண்டுகளாவது அனுபவம் வாய்ந்தோ 
ராக இருக்கவேண்டும் . இவர்களில் ஒவ்வொருவருக்கும் 
ஆண்டு ஊதியம் ரூ . 5000. பார்லிமெண்டைப்போலவே 
சட்டக் கவுன்ஸிலும் செயலாற்றியது . 

பலாற்றியது . இக்கவுன்ஸில் , 
நிர்வாக அதிகாரிகளின் கொள்கையைப்பற்றிக் கேள்வி 
கள் கேட்கவும் முற்பட்டது . இதனை அவ்வமயம் தாய் 
நாட்டு அரசியலார் விரும்பவில்லை . ஆதலால் 1861 - ல் 
அவர்கள் சட்டக்கவுன்ஸிலின் அதிகாரத்தைக் குறைத்து 
விட்டனர் . அதற்குப்பிறகு அக்கவுன்ஸிலுக்குச் சட்ட 
மியற்றும் அதிகாரம் மட்டுமே நிலைத்தது . 


பகுதி 6 


அடங்கிய 


அவகாசியிலிக் கொள்கை ( The Doctrine of Lapse ) 

கொள்கை : பிள்ளையில்லாத ஒருவர் தமது குலம் 
அழியாமலிருப்பதற்காக வேறு யாரையேனும் தத்து 
எடுத்துக்கொள்ளும் முறையை இந்துச்சட்டம் ஏற்றுக் 
கொள்கிறது என்பதை டல்ஹௌசி அறிந்தார் . ஆனால் 
பிரிட்டிஷ் அதிகாரத்துக்கு 

சிற்றரசர்கள் 
ஆங்கிலேயரின் அனுமதியின்றிச் சுவீகாரமாக எவரையும் 
எடுத்துக்கொள்ளலாகாது என்று அவர் முடிவு செய்தார் . 
தத்து எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுப்பதா இல்லையா 
என்பது ஆதிக்க நிலையில் உள்ள அரசியலாரின் விருப் 
பத்தைப் பொறுத்ததென்று அவர் வலியுறுத்திக் கூறினார் . 
வாரிசு இல்லாத காரணத்தால் , சட்டப்படி சுவீகாரம் 
செய்துகொள்ள ஆங்கில அரசியலாரின் அனுமதியைப் 
பெறவேண்டிய சிற்றரசர்களின் நாடுகளையும் வருமானத் 
தையும் பெற்றுக்கொள்வதற்குக் கிடைக்கும் வாய்ப்புக் 
களை ஆங்கிலேயர் தவறவிடக்கூடாது என்பது தமது 
திட்டமான கருத்தாகும் என்று டல்ஹௌசி இயக்குநர் 
களுக்கு எழுதியுள்ளார் . அவர்காலத்தில் ஆங்கிலேய 
ருடன் பாதுகாப்புமுறை உடன்படிக்கை செய்துகொண் 
டிருந்த பல சிற்றரசுகள் இருந்தன . அவ்வுடன்படிக்கை 
களை டல்ஹௌசி வெறுத்தார் . முடிந்திருந்தால் அந்த 
இராச்சியங்கள் அனைத்தையும் பிரிட்டிஷ் இந்தியாவுடன் 
அவர் இணைத்திருப்பார் . அந்நாடுகள் பலவற்றில் அரசர் 
கள் நாட்டுச்செல்வத்தைப் பாழாக்கி வந்தனர் என்றும் 
உள் நாட்டு அரசியலைப் புறக்கணித்துவந்தார்கள் என்றும் 
அவர் உணர்ந்தார் . ஆங்கில ஆட்சியால் மக்களுக்கு 
நன்மையே ஏற்படும் என்பது அவருடைய உறுதியான 
நம்பிக்கையாகும் . ஆகவே ஆங்கில ஆட்சியை இயன்ற 
வரையில் எங்கும் பரப்புவதற்கு அவர் முயன்றார் . மக்கள் 
விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிரிட்டிஷ் ஆட்சியைப் 


584 


பரப்பிவிட்வேண்டுமென்பதே அவருடைய நோக்கமாகும் . 
ஆகவே பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட சிற்றர 
சர் யாரேனும் பின்வழியினர் இன்றி இறந்துபோனால் 
அவருடைய இராச்சியத்தை ஆங்கிலேயர் இணைத்துக் 
கொள்வர் என்பதும் அவ்வரசர் யாரையேனும் தத்து 
எடுத்துக்கொள்ள விரும்பினால் அதற்கு ஆங்கிலேயரின் 
அனுமதியை முன்கூட்டியே பெறவேண்டுமென்பதும் 
அவகாசியிலிக் கொள்கையின் கூறுகளாகும் . 


இணைக்கப்பெற்ற நாடுகள் : டல்ஹௌசி , வாய்ப் 
புக்கள் ஏற்பட்டபொழுதெல்லாம் , மேலே கூறிய கொள் 
கையைப் பயன்படுத்திப் பல சிற்றரசுகளைத் தம்முடன் 
இணைத்துக்கொண்டார் . இக்கொள்கைக்கு முதன்முதல் 
இரையானது சதாரா . இவ்விராச்சியத்தை மகாராசா 
சத்திரபதியும் அவரது மக்களும் பின்வழியினரும் நிலையாக 
ஆளுவதென்று ஆங்கிலேயர் முன்னரே ஒரு உடன்படிக் 
கைப்படி ஒப்புக்கொண்டிருந்தனர் . அவ்வாறிருந்தும் 
டல்ஹௌசி , அவ்வுடன்படிக்கைக்குத் தமக்கு அனுகூல 
மான வகையில் விளக்கம் செய்துவிட்டு அதன் அரசர் 
குழந்தை இல்லாமல் இறந்தபொழுது ( 1848 ) அவ்விராச்சி 
யத்தைப் பெரும்பாலும் தம்முடன் இணைத்துக்கொண்டார் . 
இறக்குந் தறுவாயில் அரசர் செய்துகொண்ட 
காரத்தைக் கவர்னர் ஜெனரல் தள்ளுபடி செய்துவிட்டார் . 
இக்கொள்கையை ஒட்டியே டல்ஹௌசி , செயித்புரி 
( உ . பி . ) , சம்பல்புரி ( ஒரிஸ்ஸா ) ( 1849 ) , சட்லெஜுக்குத் 
தெற்கிலுள்ள பகாட் ( 1850 ) , மத்திய மாகாணத்தைச் 
சேர்ந்த உதயபுரி ( 1852 ) , ஜான்சி ( 1853 ) , நாகபுரி ( 1854 ) 
முதலிய சிற்றரசுகளைப் பிரிட்டிஷ் இந்தியாவுடன் சேர்த் 
துக்கொண்டார் . 1860 - ல் உதயபுரியும் 1862 - ல் பகாட்டும் 
விடுவிக்கப்பெற்றன . 1853 - ல் ஜான்சி அரசர் கங்காதர 
ராவ் இறந்தபின் அந்நாட்டை ஆங்கிலேயர் இணைத்துக் 
கொண்டதை இராணி லட்சுமிபாய் எதிர்த்தார் . 1857 - ம் 
ஆண்டுப் படைக் கலகத்தில் அவ்வம்மையாரின் வீரச் 
செயல்களைக் காண்கிறோம் . நாகபுரியில் ஆட்சி செய்து 


சுவீ 


585 


வந்த III- ம் ரகூஜி பான்ஸ்லே களியாட்டங்களில் மூழ்கி 
அரசியலைப்பற்றி அக்கரை கொள்ளாமலே இருந்தார் . 
மகப்பேறு இன்றி அவர் 1853 - ல் இறந்தார் . அவர் யாரை 
யும் சுவீகாரம் செய்துகொள்ள விரும்பவில்லை என்று டல் 
ஹௌசி குறிப்பிட்டுள்ளார் . மத்திய மாகாணங்களின் 
பெரும் பகுதியைத் தன்னுள் கொண்ட நாகபுரி நாட்டை 
இணைத்துக்கொண்டதால் ஆங்கிலேயருக்குச் 

சிறந்த 
நன்மைகள் ஏற்பட்டன . நாகபுரி , ஏறத்தாழ 80,000 சதுர 
மைல் பரப்பை உடைய நாடு . நாற்பது லட்சம் மக்கள் 
அங்கே வாழ்ந்தனர் . அந்நாட்டிலிருந்த சிறந்த பருத்தி 
விளையும் நிலங்கள் ஆங்கிலேயருக்குக் கிடைத்தன . 
கல்கத்தாவிலிருந்து பம்பாய்க்குச் செல்லும் நிலவழியின் 
முழு உரிமையும் அவர்களுக்குக் கிடைத்தது . 1861 - ம் 
ஆண்டிலிருந்து அப்புதிய மாகாணத்தைத் தலைமை ஆணை 
யாளர் 

ஒருவர் நிர்வகித்துவந்தார் . அங்கே சிறந்ததொரு 
நிலவரித்திட்டம் அமைந்தது . நாகபுரியை இணைத்துக் 
கொண்டபிறகு அரசகுடும்பத்தாருக்குரிய பொருள்களை 
ஆங்கிலேயர் ஏலத்தில் விற்றார்கள் . இச்செயல் மராட் 
டியரின் மனத்தில் ஆங்கிலேயர்பால் கொடும் பகையை 
மூட்டியது . சம்பல்புரியின் அரசரை , மூன்றாம் மராட்டியப் 
போருக்குப் பிறகு ஆங்கிலேயர் பெருந்தன்மையுடன் 
நடத்தினர் . 

ஆட்சிமுறையின் 
நன்மைகள் தம் மக்களுக்குக் கிடைக்கவேண்டுமென்ற 
கருத்துடன் அவர் யாரையும் தத்து எடுத்துக்கொள்ள 
வில்லையாம் . 


ஆதலால் 


ஆங்கில 


கொள்கை விளக்கம் : டல்ஹௌசி , தமது கொள் 
கைக்கு ஆதரவாக முகலாய வழக்கத்தை எடுத்துக்காட்டி 
ஒருவாறு அமைதிப்படுத்த முயன்றார் . முகலாயர் சிறப் 
புற்றிருந்த காலத்தில் பிள்ளையில்லாத குறு நில மன்னர் 
கள் தத்து எடுத்துக்கொள்ளப் பேரரசரின் உத்தரவைப் 
பெறுவது வழக்கம் . குறிப்பிட்ட தொகையைக் கொடுத் 
ததும் அவர்கள் தடையின்றி அவ்வுத்தரவைப் பெற்று 
வந்தனர் . ஆங்கிலேய அரசியலாரின் அனுமதிபெற்றே 


586 


அவர்களுக்கடங்கிய சிற்றரசர்கள் , தத்து எடுத்துக் 
கொள்ளலாமென்று டல்ஹௌசி ஆணையிட்டார் . அனு 
மதி கொடுக்காமலிருக்கவும் அவர்களுக்கு அதிகாரமிருந் 
தது . டல்ஹௌசிக்கு முன்னர் சிற்றரசர்கள் தாம் தத்து 
எடுத்துக்கொள்வதற்கு முன்னோ அல்லது பின்னோ 
ஆங்கில அரசாங்கத்தின் அனுமதியைப் பெறும் வழக்கம் 
இருந்தது . இச்செய்தியைப் பற்றிச் சட்டமெதுவு மில்லை 
யென்றும் தத்துப்பிள்ளை பட்டத்துக்கு உரியவரல்லர் 
என்றும் கூறுவது முறைமையன்று என்று பம்பாய் 
கவர்னராயிருந்த சர் ஜார்ஜ் கிளெர்க் குறிப்பிட்டிருப்பதும் 
ஈண்டு நோக்கத்தக்கது . டல்ஹௌசி பின்பற்றிய கொள் 
கையை அவரே புதிதாகப் படைத்தாரென்று கருதுவதற் 
கில்லை . 

அது முறையற்றது என்றும் கருதுவதற்கில்லை . 
ஆனால் அக்கொள்கையின் விளைவாகக் குறுகிய காலத்தில் 
பல நாடுகள் இணைக்கப்பட்டதால் அது பலருக்கு அச்சத் 
தைத் தந்தது . ஐந்நூற்றுக்கு மேற்பட்டிருந்த இந்தியச் 
சிற்றரசுகளில் ஏழு நாடுகளில் மட்டுமே டல்ஹௌசி , தமது 
கொள்கையைப் பயன்படுத்தினாரென்றும் எதிர்பாராத 
விதமாக அவராட்சிக் காலத்தில் பல சிற்றரசர்கள் பிள்ளை 
யில்லாமல் இறந்தனர் என்றும் சிலர் விளக்கிக்கூறுவர் . 
மேலும் கவர்னர் ஜெனரல் இக்கொள்கையைப் பிரிட்டிஷ் 
ஆட்சியைச் சார்ந்திருந்த சிற்றரசுகளில்தான் நிறை 
வேற்றினார் என்பர் . ஆனால் திறைசெலுத்தும் நாட்டுக் 
கும் ( Tributary State ) சார்பு நாட்டுக்கும் ( Dependent 
State) இடையே உள்ள வேறுபாட்டை ஆங்கிலேய அதி 
காரிகளே தெளிவாக உணரவில்லை என்று அறிகிறோம் . 
கரவலி என்ற ஒரு இராசபுத்திரச் சிற்றரசைக் கைப்பற்ற 
டல்ஹௌசி ஏற்பாடு செய்தார் . ஆனால் அது ஒரு 
நாடன்று எனவும் அவகாசியிலிக்கொள்கை அதற்குப் 
பொருந்தாது . எனவும் இயக்குநர்கள் கூறிவிட்டதால் 
அந்நாடு 

சேர்க்கப்படாமல் தப்பியது . ஆனால் நாம் 
முன்னர்ப் பார்த்த “ சிற்றரசுகளைத் தனிப்படுத்தும் 
கொள்கையை " ஆங்கிலேயர் , சார்பு நாடுகள் , திறை 
செலுத்தும் நாடுகள் ஆகிய இருவகை இராச்சியங் 


சார்பு 


587 


ருடன் 


களிலும் பின்பற்றினர் என்பதும் நோக்கத்தக்கது . 
சதாரா , ஜான்சி , நாகபுரி ஆகிய நாடுகளை இணைத்துக் 
கொண்டதால் பிரிட்டிஷாருக்குப் பல நன்மைகள் ஏற் 
பட்டன . ஆனால் மற்ற நான்கு நாடுகள் ஆங்கிலேய 

சேர்ந்ததால் பின்னவருக்கு இடையூறுகளே 
தோன்றின . சிற்றரசுகள் பலவற்றில் சீர்கேடுகள் காணப் 
பட்டதால் அக்கேடுகளை நீக்கவேண்டு மென்ற உயர்ந்த 
குறிக்கோளும் டல்ஹௌசிபால் இருந்தது என்பதை நாம் 
மறப்பதற்கில்லை . எனினும் கவர்னர் ஜெனரல் , நாடு 
கவரும் முறையில் கருத்தூன்றியிருந்தார் என்றும் அவ 
காசியிலிக்கொள்கையை அவர் அதற்கேற்ற ஒரு கருவி 
யாகப் பயன்படுத்திக்கொண்டார் என்றும் பெரும்பான்மை 

மக்கள் கருதத்தொடங்கினர் . இக்கொள்கையை 
ஆங்கிலேயர் 1857 - ம் ஆண்டுப் படைக் கலகத்துக்குப் 
பிறகு 1859 - ல் கைவிட்டனர் . * 


யான 


* .116 , பக் . 306 


பகுதி 7 


டல்ஹௌசியும் வேறு சில சிற்றரசர்களும் 

சிக்கிம் அரசர் இரண்டு ஆங்கிலேயர்களை இழிவு 
படுத்திய காரணத்தால் 1850 - ல் டல்ஹௌசி ஒரு சிறு 
நிலப்பகுதியைப் பெற்றுக்கொண்டார் . பேஷ்வாப் பத 
வியை ஒழித்தபிறகு , இறுதிப் பேஷ்வா II- ம் பாஜிராவுக்கு 
ஆங்கிலேயர் எட்டுலட்ச ரூபாய் ஓய்வுக்கால ஊதியம் 
கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தனர் என்பதை நாமறி 
வோம் . அவர் 1851 - ல் இறந்தபிறகு அவருடைய தத்துப் 
பிள்ளையான 

நானா சாகிபுக்கு அந்த ஊதியத்தைக் 
கொடுக்க ஆங்கிலேயர் உடன்படவில்லை . நானா சாகிபு 
ஆங்கிலேயர் மீது பழிதீர்த்துக்கொள்ளப் பிற்காலத் 
தில் படைக்கலகத்தில் கலந்துகொண்டார் . ஐதராபாத் 
நாடு , பாதுகாப்பு முறை உடன்படிக்கைப்படி ஆங்கி 
லேயருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையைச் செலுத்தக் 
கட்மைப்பட்டிருந்தது . 

ஆனால் 

ஆண்டுகளாக 
நிஸாம் அதைச் செலுத்தாமல் பாக்கிவைத்திருந்தார் . 
ஆகவே நிஸாம் நசீர் -உத்தீனுடன் ( 1829-57 ) டல் 
ஹௌசி , 1853 - ல் ஒரு உடன்படிக்கை செய்துகொண் 
டார் . அதன்படி பேராரையும் வேறு சில நிலப்பகுதி 
களையும் ஆங்கிலேயர் பெற்றனர். பிறகு பேராரைத்தவிர 
மற்ற பகுதிகளை நிஸாமுக்குத் திருப்பிக்கொடுத்து 
விட்டனர் . 

நவாப்பும் , தஞ்சை 
சிவாஜியும் , 1855 - ல் வாரிசுகள் இல்லாமல் இறந்து 
விட்டனர் , கவர்னர் - ஜெனரல் , எவரையும் அவர்களுடைய 
பின் வழியினர் என ஏற்க மறுத்துவிட்டார் . அவர்களுக் 
குரிய பட்டங்களையும் ஒழித்தார் . ஆனால் பிறகு 1867 - ல் 
நவாப்புக் குடும்பத்தைச் சேர்ந்த உரிமையாளர் ஒரு 
வருக்கு “ ஆர்க்காட்டு இளவரசர் ” என்ற பட்டத்தையும் 


பல 


கரு நாடக 


அரசர் 


589 


உதவி ஊதியத்தையும் அளித்தார் . பிற்காலத்தில் இந்த 
இளவரசர் சென்னை மாகாணத்தின் முதற்பெருஞ் செல்வர் 
என்ற சிறப்புக்கு உரியவரானார் . * முகலாயப் பேரரசரின் 
பட்டத்தை ஒழிப்பதற்கு டல்ஹௌசிக்கு மேலதிகாரிகளின் 
அனுமதி கிடைக்கவில்லை . 


* 107 , பக் . 102 . 


பகுதி 8 


புரட்சிக் கலகங்கள் 


பஞ்சாபில் இருந்த சிப்பாய்களுக்குக் கொடுத்து 
வந்த கூடுதலான படித்தொகைகளை ஆங்கிலேயர் நிறுத்தி 
விட்டதால் 1849-50 - ல் அவர்கள் கலகம் செய்தனர் . 
அதனை அடக்கும் முறையில் , படைத்தலைவர் நேப்பியருக் 
கும் டல்ஹௌசிக்குமிடையே கருத்து வேற்றுமை ஏற் 
பட்டது . அதன் விளைவாக முன்னவர் பதவியினின்று 
விலகிவிட்டார் ( 1850 ) . 

இராசமகால் குன்றுகளில் 
வாழ்ந்த சந்தலர் என்பவர்கள் நாகரிகத்தில் முன்னேறாத 
வர்கள் . இக்கூட்டத்தினர் 1855 - ல் கலகம் 

கலகம் செய்தனர் . 
நில உரிமையாளரும் பண லேவாதேவிக்காரர்களும் அவர் 
களைத் துன்புறுத்தினர் என்பதே அவர்களுக்கு ஏற் 
பட்டிருந்த குறையாகும் . அக்கூட்டத்தினரில் ஏறத்தாழ 
30000 பேர்கள் சினங்கொண்டு எழுந்து ஊர்களை நாசமாக் 
கினர் . பல இந்தியர்களையும் ஐரோப்பியர்களையும் கருணை 
யின்றிக் கொலை செய்தனர் . அவர்கள் பால் சிக்கிய ஆட 
வர் , பெண்டிர் , குழந்தைகள் முதலிய யாவரும் கொல் 
லுண்டனர் . ஆங்கில அரசியலார் படைகளைத் தருவித்து 
அக் கலகத்தை அடக்கினர் . இதனால் அரசாங்கத்துக்குச் 
சிறந்த படிப்பினை கிடைத்தது . இன்றியமையாச் சீர்திருத் 
தங்களை அரசியலார் நிறைவேற்ற முற்பட்டனர் . பீஹா 
ரில் உள்ள சந்தலப் பர்காணங்கள் என்ற பகுதியில் சீர் 
திருந்திய ஆட்சி முறை அமைந்தது . இனி , மலையாள 
நாட்டில் மாப்பிள்ளைமார் 

என்ற முகமதிய வகுப்பினர் 
1836 - க்கும் 1855 - க்கும் இடையே 22 முறைகள் கலகம் 
செய்ததைக் காண்கிறோம் .1849 - ல் மஞ்சேரியிலும் அங்காடி 
புரத்திலும் கடும் போர் நிகழ்ந்தது . 1852 - ல் இந்துப்பெண் 
டிரும் குழந்தைகளும் கொடுங் கொலைக் குள்ளாயினர் . 


591 


.1854 - ல் அரசியலார் , மாப்பிள்ளைமார்களிடமிருந்த போர்க் 
கத்திகள் அனைத்தையும் பறிமுதல் செய்தனர் . அடுத்த 
ஆண்டில் கலகக்காரர்கள் மலையாளக் கலெக்டரையே 
கள்ளிக்கோட்டையில் கொன்றுவிட்டனர் . அவர்களு 
டைய கொடுமைகளை அடக்க அரசாங்கம் 1854 , 1859 
ஆகிய ஆண்டுகளில் சட்டங்களியற்றியது . ஆனால் அவற் 
றால் சிறந்த நற்பயன் விளையவில்லை . 


பகுதி 9 


அயோத்தியை இணைத்துக் கொள்ளல் 
அயோத்தியின் வரலாறு : கிளைவ் , அலகாபாத்தில் 
உடன்படிக்கை செய்து கொண்டது முதல் அயோத்தி 
நவாப்புகளுக்கும் ஆங்கிலேயருக்கு மிடையே நிலவிவந்த 
தொடர்பைப்பற்றி ஆங்காங்குக் குறிப்பிட்டுள்ளோம் . 
அயோத்தியை வலிமைப்படுத்தும் நோக்கத்துடனே 
வாரன் ஹேஸ்டிங்ஸ் ரோஹில்லாப் போரை நடத்தினார் . 
அதன் விளைவாக ரோஹில்கண்டு , அயோத்தி நாட்டுடன் 
இணைந்தது . அக் கவர்னர் ஜெனரல் அயோத்தியுடன் 
பல உடன்படிக்கைகள் செய்து கொண்ட பிறகும் அங்குச் 
சீர்கேடுகள் நீங்கவில்லை . அயோத்தி நவாப்பைச் சீர் 
திருத்தக் காரன்வாலிஸ் எடுத்துக் கொண்ட முயற்சி 
களும் வீணாயின . ஷோர் , அந்நாட்டில் பிரிட்டிஷ் ஆதிக் 
கத்தை நிறுவிய போதிலும் உள் நாட்டுக் கேடுகள் மறைய 
வில்லை . வெல்ஸ்லி 1801 - ல் செய்து கொண்ட உடன் 
படிக்கை, அயோத்தியில் மக்களின் நலனைக் கருத்திற் 
கொண்டு ஆட்சிமுறையை அமைக்குமாறு நவாப்பை 
வற்புறுத்தியது . நவாப்பு , மிண்டோவின் அறிவுரைகளை 
யும் புறக்கணித்தார் . 1819 - ல் ஹேஸ்டிங்ஸ் பிரபு அவரிட 
மிருந்து 2 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு அவருக்கு 
அரச பட்டம் கிடைக்கச் செய்தார் . பெண்டிங்கு அவருக்கு 
எச்சரிக்கை விடுத்தாரென்பதையும் முன்னர்ப் பார்த் 
தோம் . ஆக்லண்டு , 1837 - ம் ஆண்டில் அவருடன் உடன் 
படிக்கை செய்து கொண்டார் . ஆனால் அதை இயக்குநர்கள் 
ஏற்கவில்லை. 1847 - ல் ஹார்டிஞ்சும் அயோத்தி அரச 
ருக்கு எச்சரிக்கை விடுத்தார் . லக்னௌவில் ரெஸிடெண் 
டாக இருந்த 

சர் வில்லியம் ஸ்லீமென் ( 1849-56 ) , 
அயோத்தி மக்கள் 

வருந்தத்தக்க நிலையில் இருப்ப 
தாக 1851 - ல் அறிக்கை விடுத்தார் . ஆனால் அது காரண 
மாக அந்நாட்டை ஆங்கிலேயர் இணைத்துக் கொள்வதை 


593 


என்ற 


யும் அவர் சிறப்புடையதாகக் கருதவில்லை. 

கருதவில்லை. அவ்வாறு 
செய்வதால் இந்தியாவில் பிரிட்டிஷாரின் பெருமைக்கு 
இழுக்கு நேரும் என்பது அவர் எண்ணமாகும் . “ பன்னி 
ரண்டு அயோத்திய நாடுகளைப் பெறுவதை விட இந்தியா 
வில் நற்பெயர் வாங்குவது சாலச் சிறந்ததாகும் 
அவருடைய குறிப்பு நோக்கத்தக்கது . அயோத்தியில் 
குழப்பம் மிகுந்து வந்ததை சர் ஜேம்ஸ் ஒளட்ராம் கண் 
ணுற்றார் . அந்நாட்டு அரசர் வஜீத் அலி ( 1847-56 ) சிற் 
றின்பத்திலும் களியாட்டங்களிலும் மூழ்கிக் கிடந்தார் . 
அவர் தமது தனிப்பற்றுக்குரிய யாழ்வாசிப்போர் 
ஒருவரைத் தலைமை நீதிபதியாக்கினார் . தலைமைப் பாடகர் 
ஒருவரிடம் அரசியல் அதிகாரங்கள் அனைத்தையும் ஒப்பு 
வித்திருந்தார் . 


காலமாக , 


அடங்கியே 


இணைக்கப்படுதல் : உடன்படிக்கையையும் மீறி 
மக்களுக்கு மேலும் மேலும் துன்பமிழைத்துவந்த 
அயோத்தி மன்னரின் அடாத செயல்களைத் தொடக்கத்தி 
லேயே கட்டுப்படுத்தாமலிருந்தது ஆங்கிலேயர் இழைத்த 
தவற்கும் என்ற கருத்து பலருக்குத் தோன்றியது .2 
ஆனால் அயோத்தி நவாப்புகளும் - அரசர்களும் நீண்ட 
ஆங்கிலேயருக்கு 

ஒழுகினர் . 
ஆதலால் அந்நாட்டை இணைத்துக்கொள்வதற்கு டல் 
ஹௌசியே முதலில் விரும்பவில்லை . 1855 - ல் அவர் அந் 
நாட்டின் அவல நிலையைத் தெளிவாக உணர்ந்தார் . தாய் 
நாட்டு அதிகாரிகள் அந்நாட்டைக் கம்பெனியார் இணைத் 
துக்கொள்வதே சிறந்தது என்று கருதினர் ; டல்ஹௌ 
சியே அச்செயலை நிறைவேற்ற வேண்டுமென்றும் விரும் 
பினர் . கவர்னர் ஜெனரல் நவாப்பை வழிக்குக் கொண்டு 
நிதானமான முறைகளையே கையாண்டார் . 

ஒரு 
பெருந்தொகையை உதவி ஊதியமாகப் பெற்றுத் தாம் 
பெயரளவில் நவாப்பாயிருக்க ஒத்துக்கொண்டதாக ஒரு 
நகல் உடன்படிக்கையில் கையொப்பமிடவேண்டுமென்று 


வர 


1. 64 , III , பக் . 421 . 
2. 43 பக் . 172 


38 


594 


நவாப்புக்குத் தெரிவித்தார் . ஆனால் இவ்வுடன்படிக் 
கையை ஏற்க அயோத்தி அரசர் மறுத்தார் . உடனே டல் 
ஹௌசி 1856 - ல் அந்நாட்டைக் கைப்பற்றி அதை ஆங் 
கில நாடுகளுடன் சேர்க்கும்படி ரெஸிடெண்ட் ஒளட் 
ராமுக்கு ஆணையிட்டார் . ஆங்கிலேயர் , வஜீத்அலிக்கு 
ஆண்டுக்குப் பன்னிரண்டு லட்ச ரூபாய் ஓய்வுக்கால 
ஊதியம் கொடுக்கத் தொடங்கினர் ; அவருடைய குடும்பத் 
தினருக்கும் தக்க வாழ்க்கை வசதிகளை அமைத்துத் 
தந்தனர் . புதிதாக இணைக்கப்பட்ட அயோத்தியில் ஒரு 
தலைமை ஆணையாளர் ஆட்சிசெய்யத் தொடங்கினார் . 
அங்கே புதிய நிலவரித்திட்டங்கள் நிறைவேறின . 
இவற்றால் அயோத்தியின் நில உரிமையாளர் பலருக்கு 
இடையூறுகள் தோன்றின . அவர்கள் சினங்கொண்டு 
1857 - ம் ஆண்டுப் படைக்கலகத்தில் பிரிட்டிஷாரை எதிர்த் 
தனர் . அக் கலகத்துக்குப் பிறகு அவர்களை மகிழ்விப்பதற் 
காக ஆங்கிலேயர் 1856 - ம் ஆண்டு நிலவரித்திட்டத்தை 
மாற்றி அமைத்தனர் . 


விளக்கம் : கிளைவ் காலத்திலிருந்தே அயோத்தியில் 
ஆட்சி நடத்திய ஷீயா அரசர்கள் பண்பாட்டு வளர்ச்சிக்கு 
ஓரளவு தொண்டாற்றியபோதிலும் அந்நாட்டு மக்கள் 
நிலை வருந்தத்தக்கதாகவே இருந்து வந்தது . நீண்ட 
காலமாக ஆங்கிலேயரும் பொறுமையைக் கடைப்பிடித்தே 
ஒழுகினர் இறுதியில் டல்ஹௌசியின் செயல் முறை 
யானதுதானா என்ற கேள்வியை வரலாற்றறிஞர்கள் பலர் 
எழுப்பி வெவ்வேறு விதமாக முடிவுகட்டி யுள்ளனர் . 
அங்கே நிலவிய குழப்ப நிலையை விரிவாக எழுதி 
அறிக்கைகளை அனுப்பிய ஸ்லீமன் , ஔட்ராம் ஆகி 
யோரும் 

அந்நாட்டை இணைத்துக்கொள்ளும் கொள் 
கையை ஆதரிக்கவில்லை . அயோத்தி அரசர்கள் ஆங்கி 
லேயர் பால் பணிவன்புடன் நடந்துகொண்டு வந்தனர் . 
ஆதலால் அவர்பால் கடுமையில்லாத வேறு முறையைக் 
கையாண்டிருக்க வேண்டுமென்றும் 

சிலர் 

கூறுவர் . 
ஆனால் அயோத்தியில் சீர்கேடுகள் பெருகிவந்தன என் 


595 


பதைப்பற்றிக் கருத்து வேறுபாட்டுக்கே இடமில்லை . 
அவற்றை நீக்குதல் 

ஆங்கிலேயரின் 

சிறந்தகடமை 
என்பதிலும் ஐயமில்லை . ஆனால் அந்நாட்டை அடியோடு 
இணைத்துக்கொண்டதால் அரசியல் துறையில் அமைதி 
யின்மைக்கே வழி ஏற்பட்டது . மேலதிகாரிகளின் ஆணை 
யையே டல்ஹௌசி நிறைவேற்றியதால் இவர் குற்ற 
மற்றவர் என்றும் சிலர் கூறுவர் . ஆனால் இவர் கண் 
மூடித்தனமாக அதிகாரிகளுடைய விருப்பப்படியே நடப் 
பவரல்லர் . டல்ஹௌசியின் ஆட்சிமுறைக் கொள்கைக்கு 
அவரே பொறுப்பாளியாவர் என்று நாம் உறுதியாகக் 
கூறலாம் . அவருடைய அறிக்கைகளை நம்பியே மேலதி 
காரிகள் ஆணை பிறப்பித்தனர் என்றும் நாம் கருதலாம் . 

இணைத்துக்கொண்டபிறகு அயோத்தி 
யையும் தம்முடன் சேர்த்துக்கொண்டதால் டல்ஹௌசி 
யின் கொள்கை இந்நாட்டில் ஐயப்பாட்டையும் அச்சத் 
தையும் விளைவித்தது . இதனால் 1857 - ல் படைக்கலகம் 
ஏற்பட்ட செய்தியைப் பின்னர்ப் பார்ப்போம் . அக்கலகத் 
தில் அயோத்தி சிறந்த பங்கு கொண்டது . 


பல 


நாடுகளை 


பகுதி 10 


ஆட்சிமுறை 


மத்திய அரசு : நாடு இணைக்கும் டல்ஹௌசி 
யின் கொள்கையின் விளைவாகப் பிரிட்டிஷ் இந்தியப் 
படமே மாறுதலடைந்தது . 1854 - ல் வங்காளத்தில் துணைக் 
கவர்னர் நியமனம் பெற்றதால் கவர்னர் ஜெனரல் மத்திய 
அரசுச்செய்திகளில் மிகுதியான கருத்தைச் செலுத்த 
வாய்ப்பு ஏற்பட்டது . அரசியலிலும் இராணுவத் துறை 
யிலும் கல்கத்தாவின் நடு நாயகத்தன்மை சிறிது சிறிதாக 
மறையத்தொடங்கியது . உயர் அதிகாரங்களைக் கொண்ட 
தலைமை அரசாங்கம் சிம்லாவிலும் மீரட்டிலும் அமையத் 
தொடங்கியது . வங்காளப் பீரங்கிப் படையின் தலைமை 
நிலையமும் அவ்விடங்களில் நிலைபெற்றதைக் காண்கிறோம் . 
டல்ஹௌசியின் ஆற்றலும் ஊக்கமும் ஆட்சிமுறையைச் 
செம்மைப்படுத்தின . கடமையாற்றுவதில் பிறபணியாளர் 
யாவருக்கும் அவரே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினா 
அவராட்சியில் சிறந்த சீர்திருத்தங்கள் தோன்றின . அவர் 
தலைமையில் மத்திய அரசு உணர்வு ஒளிர் வல்லரசாகத் 
திகழ்ந்தது ( Enlightened Despotism ) . மக்களின் 
நலத்திலும் முன்னேற்றத்திலும் அரசியலார் ஆழ்ந்த 
கருத்தைச் செலுத்தினர் . 


னார் . 


மாகாண ஆட்சி அமைப்பு : பஞ்சாபில் இராணுவ 
வலிமையுடன் சிவில் நீதிமுறையும் கலந்த ஒரு புதுவகை 
ஆட்சிமுறை ஏற்பட்டதென்று முன்னரே பார்த்தோம் . 
அங்கே சிவில் துறைப்பணியாளரும் இராணுவ அலுவ 
லரும் ஆட்சிமுறையை நடத்திவந்தனர் . வங்காளச் சட்ட 
திட்டங்கள் , தாம் புதிதாக அமைத்த நான்கு மாகாணங் 
களுக்குப் பொருந்தா என்று டல்ஹௌசி கருதினார் . 
ஆதலால் அவற்றை ஆங்காங்கே உள்ள மக்களின் 
பழக்க வழக்கங்கட்கு இணங்க இயன்றவரை எளிதாக் 


597 


கும் முயற்சியிலீடுபட்டார் . இவ்வாறு வரிவசூல் , நீதி 
முறை ஆகிய துறைகளில் சட்டதிட்டங்கள் புதியமுறை 
யில் 

அமைந்தன . இம்முறையைத் தோற்றுவித்தவர் 
டல்ஹௌசி அல்லர் . எனினும் இத்திட்டத்தைச் சிறந்த 
முறையில் அமைத்து ஆதரித்த பெருமை டல்ஹௌ 
சிக்கு உண்டு . மேலும் இவர் காலத்துக்குப் பிறகுதான் 
இது முழுவளர்ச்சியடைந்தது . புதிய மாகாணங்களில் 
ஆணையாளரும் தலைமை ஆணையாளரும் ஆட்சி புரிந் 
தனர் . பஞ்சாபில் மட்டும் சிறிதுகாலம் மூன்று ஆணை 
யாளர்கள் செயலாற்றினர் . இவர்கள் யாவரும் கவர்னர் 
ஜெனரலுக்கும் அவருடைய ஆலோசனைக் குழுவுக்கும் 
கட்டுப்பட்டிருந்தனர் . மாவட்ட அதிகாரிகள் , நிர்வாகம் , 
வரிவசூல் , நீதிமுறை , நாடுகாவல் முதலிய செய்திகளைக் 
கவனித்துவந்தனர் . இம்முறை , அதிகாரப் பிரிவினைக் 
கொள்கையை ஆதரித்த காரன்வாலிசின் கொள்கையி 
னின்று வேறுபடுகிறது . காலப்போக்கில் மேலே குறித்த 
ஆணையாளர்களும் தலைமை ஆணையாளர்களும் துணைக் 
கவர்னர்களாவும் , பிறகு கவர்னர்களாவும் மாறினர் . 


பகுதி 11 


இருப்புப்பாதை , தந்திமுறை , அஞ்சல்முறை 


இருப்புப்பாதைகள் : சமூக முன்னேற்றத்தை விரை 
வுறச்செய்த இருப்புப்பாதைகள் , தந்திமுறை , மலிவான 
அஞ்சல் முறை முதலியன டல்ஹௌசியின் காலத்தில் 
ஏற்பட்டன. பொருளாதார வளர்ச்சியில் இருப்புப்பாதை 
களின் சிறப்பைப்பற்றி முன்னரே குறிப்பிட்டுள்ளோம் . 
டல்ஹௌசி இங்கிலாந்தில் வாணிகக் கழகத்தின் தலைவ 
ராக இருந்து பெற்ற அனுபவம் இந்தியாவில் அவருக்கு 
மிக உதவியாக இருந்தது . இந்திய இருப்புப் பாதை 
களைப் பற்றிய போற்றத்தக்க அவருடைய குறிப்பு 1853 - ல் 
தோன்றியது . இது அவர் தம் முன்னோக்கை அறிவிக் 
கின்றது . இந்தியாவில் இருப்புப்பாதைகள் அமைப்பதற் 
கான திட்டங்களை லண்டனிலிருந்த சில கூட்டுக்குழுவினர் 
டல்ஹௌசிக்கு அனுப்பியிருந்தனர் . அத்திட்டங்களைப் 
பற்றிக் கருத்து வேறுபாடு மிகுதியாக இருந்தது . 

நிலை 
யாக இந்நாட்டில் இருப்புப்பாதைகளை ஏற்படுத்திக் 
காப்பாற்றுவது இயலாத செயல் என்று சிலர் கருதினர் . 
இந்திய மக்கள் தொகையிற் பெரும்பான்மையினர் சாதிக் 
கட்டுப்பாட்டுக்கு அடங்கியவர்களாகையால் புதிதாக 
அமையும் புகைவண்டிகளில் பிரயாணம் செய்யமாட்டார் 
கள் என்றும் அதனால் பொருள் இழப்பீடு ஏற்படக்கூடும் 
என்றும் சிலர் அஞ்சினர் . அந்நிலையில் டல்ஹௌசி 
ஆங்கிலக் கூட்டுக்குழுவினருக்கு உறுதிமொழி கொடுத்து 
ஊக்கமளித்தார் . அவர்களுக்குக் குறைந்த அளவு 5 சத 
வீதமாவது 

அளிப்பதாகவும் ஒப்பந்தக்கால 
முடிவில் இந்திய அரசியலாரே இருப்புப்பாதைகளை 
விலைக்கு வாங்கிக்கொள்வர் என்றும் வாக்குறுதி அளித் 
தார் . இருப்புப்பாதைகளைப் பொறுத்தவரை அரசிய 
லாரின் கட்டுப்பாட்டையும் வரையறுத்தார் . விரைவில் 
இந்தியாவில் இருப்புப்பாதை அமைக்கும் தொழில் 


வட்டி 


599 


என்னு 


வளர்ச்சியுற்றது . இந்துக்களும் தமது பழக்க வழக்கங்களை 
மாற்றிக்கொண்டு புகைவண்டிகளில் பிரயாணம் செய்யத் 
தொடங்கினர் . டல்ஹௌசி 1853 - ல் பம்பாயிலிருந்து 
தானாவுக்குச் செல்லும் முதல் 

முதல் இருப்புப்பாதையைத் 
திறந்து வைத்தார் . 

1854-5 - ல் ஹௌராவிலிருந்து 
இராணிகஞ்சுக்கும் , 1856 - ல் சென்னையிலிருந்து அரக் 
கோணத்துக்கும் இருப்புப்பாதைகள் ஏற்பட்டன. உலகத் 
திலேயே முதல் இருப்புப்பாதை 1825 - ம் ஆண்டில் இங்கி 
லாந்தில் ஸ்டாக்டன்னிலிருந்து டார்லிங்டன் 
மிடத்தை இணைத்துப் போடப்பட்டதென்பதும் ஈண்டு 
நினைவுகூரத்தகும் . இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் 
இருப்புப்பாதைகள் அமைக்க வேண்டுமென்பதுதான் 
டல்ஹௌசியின் திட்டமாகும் . அவருக்குப்பின் வந்தவர் 
களும் அத்திட்டத்தைப் பின்பற்றினர் . இச்செய்தியில் 
ஊஊக்கத்துக்குச் சிறந்த காரணம் அவருக்குப் பிரிட்டிஷ் 
தொழில் வளர்ச்சியிலும் வாணிகப் பெருக்கத்திலும் 
இருந்த அக்கரை தான் என்று கூறவேண்டும் . இந்தியப் 
பொருளாதார முன்னேற்றம் அவருடைய நோக்கமன்று . 
இங்கிலாந்துக்கு மிகுந்த பருத்தி தேவையாக இருந்தது . 
அதன் பொருட்டு இந்தியாவில் பருத்தி விளைவைப் 
பெருக்குவதற்கு இருப்புப்பாதைகள் உதவியாக இருக்கு 
மென்று அவர் கருதினார் . உற்பத்தியான பருத்தி , பல் 
வேறு இடங்களிலிருந்து விரைவில் துறைமுகங்கட்குச் 
செல்லப் புகைவண்டித் தொடர்கள் பயன்பட்டன. 
நாட்டில் இரும்பு , எஃகு உற்பத்தியில் ஆங்கிலேயர் சிறந்த 
ஊக்கங் காட்டி யிருப்பாரே ஆயின் அதனால் பல நன்மை 
கள் ஏற்பட்டிருக்கும் . இங்கிலாந்தைப் போலவே இந்தி 
யாவும் செழிப்புற்றோங்கியிருக்கும் 

கூறலாம் . 
1855 - ல் ஏற்பட்ட சந்தலர் கலகத்தை அடக்க ஹௌரா 
ராணிகஞ்சு இருப்புப்பாதை மிக உதவியாயிருந்தது . 

தந்தி முறை : டல்ஹௌசி காலத்தில் மின்சாரத் 
தந்தி முறையும் இந்நாட்டில் ஏற்பட்டது . புயல் , இடி 


என்று 


43 , பக் . 194 , 


600 


முதலியவற்றால் அதற்கு விளைந்த இடையூறுகள் பலப்பல . 
கல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் இரசாயனத் துறைப் 
பேராசிரியராயிருந்த பேரறிஞர் ஓஷாநெஸ்ஸி என்பாரும் 
தம் உழைப்பாலேயே பயிற்சி பெற்ற வேறு சில மின் 
துறை அறிஞர்களும் அவ்விடையூறுகளை நீக்க முயன்று 
வெற்றிபெற்றனர் . 1853 - க்கும் 1858 - க்கும் இடையே 
ஏறத்தாழ 4000 மைல்கள் நீளமுள்ள தந்தித் தொடர் 
கள் கல்கத்தாவையும் பெஷாவரையும் , பம்பாயையும் 
சென்னையையும் இணைத்தன . 1857 - ல் ஏற்பட்ட படைக் 
கலகத்தை அடக்குவதற்குத் தந்திமுறை மிகவும் பய 
னுள்ள தாயிற்று . கலகக்காரர்களில் ஒருவர் கொலை செய் 
யப் படுவதற்கு முன்னர் , “ எம்மை இறுத்திக் கொல்லும் 
சாபக்கேடு இந்தத் தந்திக் கம்பிதான் என்று கூறிய 
தும் இங்கே குறிப்பிடத் தக்கது . * 
அஞ்சல் முறை : 

கம்பெனியார் அமைத்திருந்த 
அஞ்சல் முறையைப் பரிசீலனை செய்ய 1850 - ல் அரசிய 

ஆணைக் குழுவை ஏற்படுத்தினர் . அதன் 
முயற்சிகளின் விளைவாக இந்தியா முழுவதுக்கும் ஒரே 
விதமான குறைந்த கட்டணத்துக்குக் கடிதங்கள் எடுத்துச் 
செல்லப்பட்டன . அரைத் தோலாவுக்கு மேற்படாத எடை 
யுள்ள கடிதம் இந்தியாவுக்குள் எங்கே செல்ல வேண்டு 
மாயினும் அரை அணாத் தபால் தலை வாங்கி ஒட்டி அனுப் 
பினால் போதும் . அஞ்சல் அட்டை ( Post card ) ஒன்றின் 
விலை கால் அணாத்தான் . கட்டணத்துக்குப் பதிலாக முன் 
கூட்டியே அஞ்சல் தலைகளை வாங்கிக் கடிதங்கட்கு ஒட்டும் 
பழக்கம் அப்போதுதான் ஏற்பட்டது . இச் சீர்திருத்தங் 
கட்கு முன்னர்க் கல்கத்தாவிலிருந்து பம்பாய்க்கு ஒரு கடி 
தம் போய்ச் சேர வேண்டுமானால் சுமார் ஒரு ரூபாய் செல 
வாயிற்று . புதிய அஞ்சற் சட்டத்தின்படி அதற்குச் 
செலவு அரை அணாத்தான் ஆகும் . இது போலவே இங்கி 
லாந்துக்கும் இந்தியாவுக்கு மிடையே கடிதப் போக்கு 
வரத்து செலவும் மிகுதியாகக் குறைக்கப்பட்டது . அரை 


லார் ஒரு 


* 43 , பக் . 199 . 


601 


அவுன்ஸ் எடையுள்ள கடிதத்துக்கு ஆறு பென்சுகள் கட் 
டணம் செலுத்தினால் போதுமானதாயிற்று . அதற்கு 
முன்னர் இதே ஆறு பென்சுகள் கட்டணத்துக்கு ஒரு 
கடிதம் பெஷாவரிலிருந்து லாகூருக்குத்தான் செல்ல 
முடியும் என்று டல்ஹௌசியே பெருமையுடன் குறிப்பிட் 
டிருக்கிறார் . இவர் கவர்னர் ஜெனரலாயிருந்த காலத்தில் 
753 அஞ்சல் நிலையங்கள் ஏற்பட்டன . அஞ்சல் முறை 
ஒரு பொது இயக்கு நரின் கீழ் மையப்படுத்தப் பெற்றது . 
இங்கிலாந்தில் , பென்னி அஞ்சல் முறையை ரோலண்டு 
ஹில் என்பார் 1840 - ல் தொடங்கினார் என்பதும் ஈண்டு 
நினைவுகூரத் தக்கதாகும் . 


* 56 , II பக் . 205 . 


பகுதி 12 


துணைக் 


கல்வியும் வேறுபல பொதுநலச் 

சீர்திருத்தங்களும் 
கல்வி : டல்ஹௌசி கல்வித் துறையிலும் மிக்க 
ஊக்கங் காட்டினார் . 1843 முதல் 1853 வரை வடமேற்கு 
மாகாணங்களின் 

கவர்னராயிருந்த ஜேம்ஸ் 
தாம்சன் தயாரித்த உள்நாட்டுக் கல்விமுறைத் திட்டத்தை 
யும் அவர் ஏற்றுக் கொண்டார் . பெண் கல்வி வளர்ச்சியிலும் 
கவர்னர் ஜெனரலுக்கு ஆர்வ மிருந்தது . ட்ரிங்க்வாட்டர் 
பெத்தூன் ( Drinkwater Bethune ) நிறுவிய பெண் பள் 
ளிக்கூடத்துக்கு அவரிறந்தபின் டல்ஹௌசி உதவி புரிந் 
தார் . மேற்பார்வைக் குழுவின் தலைவராயிருந்த சர் சார் 
லஸ் உட் ( பிற்கால வைகௌண்ட் ஹாலிபாக்ஸ் ) 1854 - ல் 
தயாரித்து அனுப்பிய இந்தியக் கல்வித் திட்டத்துக்கு டல் 
ஹௌசியின் முழு ஆதரவு கிடைத்தது . அத்திட்டம் , இந் 
தியாவின் அறிவுத்துறைப் பட்டயம் என்று புகழப்படு 
கிறது . இதில் ஆரம்பக் கல்வி , நடுத்தரக் கல்வி , உயர் 
தரக் கல்வி , ஆகியவற்றின் வளர்ச்சிக்கான திட்டங்களைக் 
காணலாம் 

மூன்று தலைமை மாகாணங்களிலும் தனித் 
தனியாக மூன்று பல்கலைக் கழகங்கள் அமைய வேண்டு 
மென்றும் அதில் குறிக்கப் பெற்றுள்ளது . சாதிமதத்தைப் 
பாராமல் கல்வித் துறையில் தனியார் முயற்சிகளுக்கு 
அரசியலார் பொருள் உதவி செய்ய வேண்டுமென்ற 
கொள்கையையும் அத்திட்டத்தில் காண்கிறோம் . கவர்னர் - 
ஜெனரல் அத்திட்டத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றத் 
தொடங்கினார் . இப்புதிய திட்டம் மெக்காலேயின் திட்டத் 
தைப்போலன்றி ஆங்கிலத்தோடு தாய்மொழிகளையும் ஆத 
ரித்தது . பொதுக்கல்வித் துறைக்களங்கள் ஏற்பட்டன . 
கல்கத்தா, பம்பாய் , 

, 

சென்னைப் பல்கலைக் கழகங்கள் 
1857 - ல் தோன்றின . 


603 


கால்வாய்களும் சாலைகளும் : இந்தியாவில் , குறிப் 
பாக வட இந்தியாவில் பஞ்சங்களினால் மக்கள் துயருறு 
வதைத் தடுக்க , கால்வாய் வெட்டுதல் , நீர்ப்பாசனம் , சாலை 
அமைத்தல் முதலிய பொதுச் செயல்கள் இன்றியமையா 
தனவாகும் . நிலத்தைப் பண்படுத்துவதென்பது மக்களை 
நாகரிகமடையச் செய்வதாகும் . மக்கள் வாழ்க்கை செழிப் 
படையக் கால்வாய்களும் சாலைகளும் சிறப்பாக உதவி 
செய்யக் கூடியன . இக்கருத்துக்களை டல்ஹௌசி நன்கு 
உணர்ந்திருந்தார் . 1854 - ம் ஆண்டுக்குள் எல்லா மாகா 
ணங்களிலும் மராமத்துத் துறைக்களங்கள் ஏற்பட்டு 
விட்டன . சாலைகளை அமைப்பதும் பழுது பார்ப்பதும் 
அவற்றின் சிறப்பான கடமைகளாயின . 

கல்கத்தாவி 
லிருந்து தில்லிவரை சென்ற “ கிராண்டு டிரங்கு சாலை " 
பெஷாவர் வரை நீட்டிக்கப்பெற்றது . அதன்பொருட்டு 
நூற்றுக்கு மேற்பட்ட பெரிய பாலங்களைக் கட்ட நேர்ந்தது . 
பஞ்சாபில் நீர்ப்பாசனத்துக்காக இரவி , சட்லெஜ், பியாஸ் . 
ஆறுகளுக்கிடைப்பட்ட பகுதியில் சிறப்பு வாய்ந்த 
கால்வாய் ஒன்றை வெட்டியுள்ளனர் . இவ்வேலை 1851 - ல் 
தொடங்கி 1859 - ல் முடிவுற்றது . இதைச் செய்துமுடித்த 
வீரர் ராபர்ட் நேப்பியர் என்பாராவர் . அவர் 1870 - ல் 
இந்தியப்படைத்தலைவராகப் பணியாற்றினார் . பஞ்சாபை 
ஆங்கிலேயர் இணைத்துக்கொண்டபின் அம்மாகாணத்தில் 
நேப்பியர் பொறியமைப்பாளராக இருந்தார் . டக்காவி 
லிருந்து அரக்கான் , சிம்லா , சினி முதலிய இடங்கட்குச் 
செல்லும் தனித்தனிச்சாலைகளையும் டல்ஹௌசி அமைத் 
தார் . கங்கைக் கால்வாயைத் தோண்டும் வேலை 1854 - ம் 
ஆண்டில் தான் முடிவுபெற்றது . சென்னை மாகாணத்தி 
லும் சிப்பாய்க் கலகத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே 
பல நீர்ப்பாசன வசதிகள் அமைந்தன . பழைய கால்வாய் 
களையும் அரசியலார் பழுது பார்த்தனர் . நீர்ப்பாசன 
வசதிகளை அமைப்பதில் இந்தியாவில் ஆங்கிலேயர் 
கையாண்ட நவீன முறைகள் மிகச் சிறப்புவாய்ந்தவை . 
காவிரியாற்றில் மேலணை , கீழணைகளைக் கட்டும் வேலையை 
1836 - ல் தொடங்கினர் . 1846 - ல் கோதாவரி அணைக் 


604 


கட்டும் 1850 - ல் கிருஷ்ணா அணைக்கட்டும் தொடங்கப் 
பெற்றன . பெரியாறு அணைக்கட்டைப் பற்றிய கருத்து 
1798 - ம் ஆண்டிலேயே இராமநாதபுரம் அரசருடைய 
மனத்தில் தோன்றியது . ஆனால் 1895 - ம் ஆண்டில் தான் 
அவ்வணைக்கட்டு வேலை முடிவுபெற்றது . 


வாணிகம் , படை , பொருளமைப்பு முதலியன : டல் 
ஹௌசி , கராச்சி , பம்பாய் , கல்கத்தா, இரங்கூன் துறை 
முகங்களைச் சீர்திருத்தி அமைத்தார் . கல்கத்தா , பம்பாய் 
நகரங்களின் வாணிகம் விரிவுற்றுச் செழித்தோங்கியது . 
கடலோர வாணிகத்துக்கு இருந்த இடையூறுகள் நீங்கின . 
உள் நாட்டில் நீராவியால் இயங்கும் நாவாய்கள் பெருகின . 
ஹூக்ளி ஆற்றின் குறுக்கே கல்கத்தாவுக்கும் ஹௌரா 
வுக்குமிடையே ஒரு பாலம் அமைப்பதற்கும் டல்ஹௌசி 
முயன்றார் . அவர் படை உணவுத்துறையையும் பிற 
இராணுவத்துறைக்களங்களையும் போற்றத்தக்க வகையில் 
சீர்திருத்தினார் ; இராச்சியத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 
ஆங்காங்கு இருந்த நிலைமைகளுக்குத் தக்கவாறு இந்தியத் 
துருப்புக்களை மாற்றி அமைத்தார் ; கூர்க்கப்படையினரின் 
எண்ணிக்கையைப் பெருக்கினார் ; பஞ்சாபில் புதிய வகைப் 
படைகளை 

அமைத்தார் . ஐரோப்பியப் படையினர் 
இந்தியாவிலிருந்து வெளியேறுவதை இவர் விரும்ப 
வில்லை . அவர்களின் எண்ணிக்கை பெருகவேண்டு 
மென்றும் வற்புறுத்தினார் . டல்ஹௌசி பல 
வேலைகளில் ஈடுபட்டுப் பொருளைச் செலவழித்தபோதிலும் 
1850 முதல் 1853 வரை உள்ள காலப்பகுதியில் அரசிய 
லாருக்குச் செலவைவிட வரவு கூடுதலாகவே இருந்தது . 
பொதுவேலைகளை நிறைவேற்றும் பொறுப்பைப் பெற்றி 
ருந்த இராணுவக்கழகம் அக்கடமையைப் புறக்கணித்து 
வந்தது . மக்களுக்கு நன்மை தரும் செயல்களில் அது 
கருத்தைச் செலுத்தவில்லை . ஆகவே டல்ஹௌசி பொது 
மராமத்து 

வேலைகளுக்காகத் தனித்துறைக்களத்தை 
அமைத்துப் புகழ்பெற்றார் . இவர் காலத்துக்கு முன்னர் 
அரசியலார் தமது வருமானத்தில் அரைச் சதவீதத்தைக் 


பொது 


605 


கூட மராமத்து வேலைக்காகச் செலவு செய்வதில்லை . ஆனால் 
டல்ஹௌசி ஆண்டுதோறும் இரண்டு கோடி முதல் 
மூன்று கோடி ரூபாய்வரை செலவுசெய்துவந்தார் . இவர் 
காலத்தில் வருமானமும் ஏறத்தாழ 24 கோடியிலிருந்து 
30 கோடிக்குப் பெருகியது . பொது வேலைகளுக்காகக் கடன் 
வாங்குவதின் சிறப்பைப்பற்றியும் அதில் முதலீடு செய் 
வதன் நன்மையைப்பற்றியும் கவர்னர் ஜெனரல் விளக்கிக் 
கூறினார் . சுருங்கக்கூறின் இவர் - மராமத்துத் துறைக் 
களத்தை இக்கால முறையில் அமைத்தார் ; பொறி அமைப் 
புப் பணித்துறைக்கு அடிகோலினார் . இறுதியாக , உடன் - 
கட்டை யேறுதல் குழந்தையைக் கொல்லுதல் , ஒரிஸ்ஸா 
வில் கோண்டர்கள் மனிதபலி கொடுத்தல் முதலிய பழக்கங் 
களை ஒழிப்பதற்குத் துணைசெய்தார் . இத்தகைய கொடுமை 
களைத் தடைசெய்ய ஜான் காம்பெல் என்பாரும் பிறரும் 
1847 முதல் 1854 வரை உழைத்து வெற்றி பெற்றனர் . 


பகுதி 13 


டல்ஹௌசியின் இயல்பும் சாதனைகளும் 


டல்ஹௌசியின் இறுதிக்காலம் : டல்ஹௌசி 
இந்தியாவுக்குப் பதவியேற்க வரும்பொழுதே அவருடைய 
உடல் நலம் சிறந்திருக்கவில்லை . அதைப் பொருட்படுத் 
தாது அவர் ஓயாது உழைத்தார் . இவர் அரசியலில் 
தமது தலைவராயிருந்த சர் ராபர்ட் பீல் 1850 - ல் இறந்த 
செய்தி கேட்டுக் கதறி அழுதார் . மூன்று ஆண்டுகட்குப் 
பிறகு டல்ஹௌசியின் மனைவியும் அவருடைய வெளித் 
துறைச் செயலாளராயிருந்த சர் ஹென்றி எலியட் என் 
பாரும் இறந்தனர் . இந்நிழ்ச்சிகள் கவர்னர் ஜெனரலைத் 
துயரத்திலாழ்த்தின. இவர் 1855 - ல் கடுமையாக நோய் 
வாய்ப்பட்டார் . 1856 - ம் ஆண்டு மார்ச்சு மாதத்தில் தாய் 
நாட்டுக்குத் திரும்பினார் . கம்பெனியார் இவருக்கு 
ஆண்டுக்கு 5000 ரூபாய் ஓய்வுக்கால ஊதியமளித்தனர் . 
1857 - ல் இந்தியாவிலேற்பட்ட படைக்கலகம் டல்ஹௌசி 
மனத்துயரை வளர்த்தது . அவருடைய ஆட்சிமுறை 
யைப் பலர் கடுமையாகக் கண்டித்தனர் . பிற்காலத்தில் 
தான் டல்ஹௌசியின் ஆட்சிமுறைச்சிறப்பை யாவரும் 
உணரலாயினர் . அவர் தம் செயல்கள் முறையானவை 
என்று விளக்கிக்கூற முன்வரவில்லை . தம் செயல்களின் 
சிறப்பைக் காலப்போக்கில் யாவரும் உணர்வர் என்ற 
உறுதியான நம்பிக்கை அவரிடமிருந்தது . அவர் தம்மிட 
மிருந்த கடிதங்களைத் தாமிறந்தபின் 50 ஆண்டுக்காலம் 
வரை வெளியிடக்கூடாது என்றும் ஆணையிட்டிருந்தார் . 
டல்ஹௌசி 1860 - ம் ஆண்டின் முடிவில் தமது 49 - வது 
வயதில் காலமானார் . 


அவருடைய இயல்பு : டல்ஹௌசி , போற்றத்தக்க 
ஆற்றலும் வியக்கத்தக்க உழைப்பு ஆர்வமும் ஊக்கமும் 
படைத்தவர் . இப்பண்புகளை அவருடைய உடல் நலக் 


607 


குறைவோ , குடும்பத்துன்பங்களோ, தட்பவெப்ப நிலையோ 
சிறிதும் குறைத்துவிடவில்லை . அலுவலகத்தில் அவர் 
தொடர்ந்து எட்டுமணி நேரம் பணிபுரிவதுண்டு. அவர் 
அளவுக்கு மீறி உண்பதில்லை ; மிகுதியாகக் கள் குடிப்பது 
மில்லை . களியாட்டங்களில் அவருக்கு விருப்பம்கிடை 
யாது . பல கடிதங்களை மிக விரைவாக இவர் எழுதி விடுவ 
துண்டு . இதனால் , வெளிநாட்டுச் செயலாளர் சர் ஹென்றி 
எலியட்டுக்கு மிகுந்த ஓய்வுகிடைத்தது . எலியட் அந்த 
ஓய்வுக்காலத்தை, இந்து முசுலிம் வரலாற்றைக் கற்று 
எழுதுவதில் பயன்படுத்தினார் . இவர் எழுதியுள்ள வரலாறு 
எட்டு தொகுதிகளாக உள்ளது . இந்நூலிலிருந்து பல 
எடுத்துக்காட்டுகளை நாம் தந்துள்ளோம் . டல்ஹௌசி 
இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னர் இந்நாட்டுச் செய்தி 
களைப்பற்றி , வெல்ஸ்லி முதலியோர் அறிந்திருந்தது 
போல , எதையும் தெரிந்து கொண்டிருக்கவில்லை . அவ் 
வாறிருந்தும் மிகமிகக் குறுகிய காலத்தில் இந்தியாவைப் 
பற்றி அவர் அறிந்து சிறந்த தேர்ச்சி பெற்றார் என்பது 
குறிப்பிடத்தக்கது . பேரரசுத்துறை அரசியல் வல்லுநர் 
களுக்கு இருக்கவேண்டிய சிறப்புப் பண்புகள் டல்ஹௌசி 
யிடம் உண்டு . இவருடைய அறிவுத்திறமை போற்றத்தக் 
கது . பகுத்தறிவுகொண்டு ஆய்ந்தபிறகே இவர் ஒரு 
முடிவுக்கு வருவது வழக்கம் . அரசியல் துறையில் சிறந்த 
முன்னோக்கையும் இவர் படைத்திருந்தார் . குறிப்பிடத் 
தக்க உளத்திட்பம் இவர்பால் பொலிந்தது . - இவர் தாம் 
முறையானது என்று கருதியவற்றை , விளைவுகளைப் 
பொருட்படுத்தாது , மனோதைரியத்துடன் நிறைவேற்றி 
விடுவார் . டல்ஹௌசி , சமய உணர்வு வாய்ந்தவர் ; 
நாட்டுப்பற்றுக் கொண்டவர் ; தாய் நாட்டின் பேரரசு 
நிலையைக் காப்பாற்றும் ஆர்வம்படைத்தவர் . இவர் தமது 
மனச்சான்றுக்கு மாறாக நடப்பதில்லை . இவரிடம் பணி 
ஆற்றியவர்கள் இவருடைய உயர் பண்புகளைக்கண்டு 
தாமாகவே இவருக்குக் கீழ்ப்படிந்து நடக்க முற்பட்டனர் . 
டல்ஹௌசி , இயக்கு நர்களுக்கு அடங்கியே செயலாற்றி 
வந்தார் . இவர் இந்தியச் சிற்றரசர்களை மிகுதியாகப் 


608 


பயனடை 


பொருட்படுத்தவில்லை . எனினும் இந்நாட்டு மக்களின் 
நலத்துக்காக உழைத்தார் . பிறர் இயல்பை எளிதில் 
உணர்ந்துகொள்ளும் ஆற்றல் இவரிடமிருந்தது . உயர்ந்த 
குறிக்கோளைக் கொண்ட இவர் , அதன் வெற்றிக்காக விடா 
முயற்சியுடனும் நேர்மையுடனும் உழைத்து வந்தார் . 
அரைகுறையான செயல்களால் இவர் மன அமைதிபெறுவ 
தில்லை . பிறர் குற்றமிழைப்பதைக் கண்டும் வாளா 
இருக்கும் தன்மை இவரிடம் கிடையாது . பிறர் இவருக்கு 
மரியாதை அளித்தனர் . ஆனால் இவரிடம் அன்பு பராட்ட 
வில்லை . திறமைக்குறைவு உள்ளவர்களை இவர் வெறுத் 
தார் . பிறருடைய அனுபவத்தைக்கொண்டு 
யும் பண்பு டல்ஹௌசியிடம் கிடையாது . நாடுகளை 
இணைத்துக்கொள்ளும் முயற்சியில் இவர் சிறந்த அரசிய 
லறிஞர்களின் கருத்துக்களையும் பொருட்படுத்துவதில்லை . 
இவர் , தமக்குக் கீழ்ப்பட்டவர்களின் உதவிகொண்டு 
அருஞ்செயல்களாற்றினார் . ஆனால் தமது 

கூட்டாளி 
களுடன் ஒத்துழைப்பதில்லை. தம்முடைய முடிபுக்கு 
மாறான கருத்து ஒன்று இருக்கக்கூடும் என்று அவர் 
எண்ணுவதே இல்லை . தம்முடைய கொள்கைகள் எளிய 
மக்கள் உள்ளத்தில் எத்தகைய விளைவுகளை உண்டாக்கும் 
என்பதைப்பற்றி அவர் சிந்திப்பதில்லை . முன்னேற்றத் 
தில் அளவுக்குமிஞ்சிய ஆர்வம் அவரிடமிருந்தது . ஆகவே 
அவர் உள்ளத்தை அறிந்துகொள்ள முடியாத மக்கள் 
அவருடைய செயல்களால் துன்பமுற்றனர் . 


சாதனைகள் : டல்ஹௌசி பிரிட்டிஷ் இந்தியாவின் 
அளவைப் பெருக்கி வலிமைப்படுத்தியதுடன் அதன் 
முன்னேற்றத்துக்கான வழியையும் வகுத்தார் . இவ்வாறு 
இவருடைய செயல்களை மூன்றுவகைகளாகப் பிரிக்கலாம் . 
இவர் , வாரன் ஹேஸ்டிங்சும் வெல்ஸ்லியும் ஆற்றிய 
செயல்களை ஒற்றுமைப்படுத்தினார் . * நாட்டின் பல பகுதி 
களுக்கும் இவர் தாமே நேரில் சென்று பார்வையிட்டார் . 
தவிர , பர்மாவுக்கும் ஸ்ட்ரெயிட் குடியேற்றங்கட்கும் கூடச் 


* 


56 , II பக் . 417 . 


609 


11 


இவ 


சென்றுவந்தார் . மாகாணச் செய்திகளைப்பற்றி தனித் 
தனியாக ஆண்டு அறிக்கைகள் வெளியிடுவதற்கு இவர் 
ஏற்பாடு செய்தார் . இவற்றைக் கொண்டு மேலதிகாரிகள் 
முன்னேற்றத்துக்கான திட்டங்களைத் தீட்டினர் . 

ஆட்சி 
முறைச் சீர்கேடுகள் கவர்னர் ஜெனரலுக்கு எவ்வாறு 
வெறுப்பை அளித்தன என்று முன்னர்ப் பார்த்தோம் . மக் 
களின் நலம்பெருக இவர் செய்த தொண்டுகளையும் நாமறி 
வோம் . முன்னேற்றத்துக்கான பலவழிகளை இவர் தொடங் 
கினார் . இருப்புப்பாதை , தந்தி முறை , மலிவான , ஒரே வித 
மான அஞ்சல் முறை முதலியவற்றை இந்தியாவில் படைத் 
தவர் இவரே . பொதுக்கட்டடத் துறைக்களத்தை அமைத்த 
பெருமையும் இவருக்குரியது . இவர்காலத்தில் சட்டக் 
கவுன்சில் செயலாற்றியது 

து . ஆங்கிலப் பார்லிமெண்டின் 
முறையைச் சட்டக் 

கவுன்சிலில் புகுத்திவிட்டதாகத் 
தாய் நாட்டினர் டல்ஹௌசியின் மீது குற்றஞ்சாட்டினர் . 
நன்மையும் தீமையும் நாடி நலம்புரிந்த தன்மை 
ருக்கு உண்டு . டல்ஹௌசி , “ வாரி பெருக்கி வளம்படுத்து 
உற்றவை ஆராய்வார் என்று கூறல் பொருந்தும் . 
இவர் , அன்பு , அறிவு , தேற்றம் ஆகிய இம்மூன்று பண்பு 
களையும் பெற்றிருந்தார் . எவ்வகையால் ஆராய்ந்து 
தெளிந்த பிறகும் செயலை மேற்கொண்டு செய்யும்போது 
அச்செயல் வகையால் வேறுபடும் மக்களில் டல்ஹௌசி . 
யும் ஒருவரல்லர் . செய்யும் வழிகளை அறிந்து இடையூறு 
களைத் தாங்கிச் செய்துமுடிக்கும் வல்லமை இவருக்கு 
உண்டு . இவர் எழுதிய கடிதங்களும் அரசியற் குறிப்புக் 
களும் இவருடைய சொல்வன்மையையும் , செய்திகளைத் 
தெளிவாக விளக்கும் தன்மையையும் காட்டுகின்றன . 
1857 - ம் ஆண்டுப் படைக்கலகத்துக்கு இவர் பொறுப் 
பாளியா என்பது பற்றிப் பின்னர்க் குறிப்பிடுவோம் . முன் 
னேற்றம் , பண்பாட்டுப் பெருக்கம் ஆகியவற்றில் டல் 
ஹௌசி அளவுக்குமீறி விரைவாகச் சென்றுவிட்டாரென்று 
பெரும்பான்மையும் கருதப்படுகிறது . 

பையவே முன் 


* 81 , பக் . 357 . 


39 


610 


னேறும் பண்பு இவரிடமில்லை . இவரிடமிருந்த சில குறை 
பாடுகளின் விளைவாக இவருடைய இந்திய ஆட்சி 
முறைக்கே இடையூறுகள் ஏற்பட்டன . இவர்பால் விளங்கிய 
தீய பண்பு பெருகுவதற்கு இவர் தம் உடல் நலக் குறைவும் 
ஒரு காரணமாம் . இந்தியப் பண்புகளைவிடப் பிரிட்டிஷ் 
பண்புகள் சாலச்சிறந்தவை என்ற கருத்து டல்ஹௌசியிட 
முண்டு . இவர் குறைபாடுகளற்றவர் அல்லர் . எனினும் 
மற்றெவரைக் காட்டிலும் இவரையே நாம் புதிய கால 
இந்தியாவைப் படைத்தவர் என்று கூறலாம் . 


பகுதி 14 


டல்ஹௌசியை, கர்சான் , வாரன் ஹேஸ்டிங்ஸ் 

வெல்ஸ்லி ஆகியோருடன் ஒப்பிடுதல் 
டல்ஹௌசி , கர்சான் என்ற இருவரிடமும் ஓரளவு 
ஒற்றுமைப் பண்புகள் இருப்பதைக் காண்கிறோம் . 
இருவரிடமும் சிறந்த பண்புகளும் குறைபாடுகளும் 
உண்டு . உயர்ந்த குறிக்கோள்களோடேயே இருவரும் 
உழைத்தனர் . இருவரிடமும் இளமைக்குரிய ஆற்றலும் 
பேரூக்கமும் அறிவுத்திறமையும் பொலிந்தன . தமது 
ஆலோசனையாளரும் இந்தியர்களும் கூறிவந்த கருத்துக் 
களுக்குச் செவிசாய்த்துச் சிறப்பளிக்கும் உளப்போக்கு 
இவ்விருவரிடமும் கிடையாது . இவர்களிடம் அப்பண்பு 
இருந்திருக்குமே ஆயின் இவர்கள் மேலும் பல அருஞ் 
செயல்களை ஆற்றியிருப்பர் என்று கூறலாம் . மக்களுக்கு 
வழிகாட்டுவதுடன் ஓரளவு மக்களாலும் வழிகாட்டப்பட்டு 
ஒழுகும் தலைவனையே சிறந்த அரசியல் அறிஞன் என்று 
கருத முடியும் . அரசியல் கருத்துக்களை - அவை சிறந்தவை 
யாக இருப்பினும் -பிறர் மீது வலுக்கட்டாயமாகத் திணிப் 
பது அறிவுடைமை ஆகாது . அரசியல் வல்லுநர்கட்கு 
இயல்பாகவே இணைவிணக்கப் பண்பு அமைந்திருக்க 
வேண்டும் . அவர்கள் குறிப்பிட்டதோர் கொள்கையையே 
விடாப்பிடியாகப் பற்றிக்கொண்டிருத்தலாகாது . நோயா 
ளிக்காக ஒரு குறிப்பிட்ட மருந்து உண்டு ; அம்மருந்தைக் 
கொடுக்கும் மருத்துவன் , தான் அந்த நோயாளியின் 
பொருட்டுத்தான் செயலாற்றுகின்றான் என்பதையும் 
மருத்துவனுக்காக நோயாளி படைக்கப்படவில்லை என்ப 
தையும் உணர வேண்டும் . இது போலவே தான் அரசி 
யல் அறிஞனும் மக்கள் செய்தியில் நடந்து கொள்ள 
வேண்டும் . மக்களைப் புறக்கணித்துவிட்டுக் கொள்கை 
யிலேயே முழுக்கருத்தையும் ஊன்றி நிற்பது அறி 
வுடைமை ஆகாது . தாம் ஆற்றிவரும் ஒவ்வொரு செய 


612 


லும் தமக்குக் கீழ்ப்பட்ட மக்கள் மனத்தில் எத்தகைய 
விளைவுகளை உண்டாக்கும் என்று அறிந்து ஒழுகுபவனே 
சிறந்த அரசியல் வல்லு நனாவன் . மாறுதல்களுக்கு இணங் 
கும் தன்மை சாதாரண மக்களிடத்தில் சிறிது சிறிதாகத் 
தான் வளர்ச்சியடையும் என்ற உண்மையை டல்ஹௌசி 
யும் கர்சானும் பெரும்பாலும் உணரவில்லை . 

மேலும் , 
சாதாரண மக்கள் புதிய முறைகளைக் கண்டு அஞ்சுவர் . 
ஆதலால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களைக் 
கொண்டே அம் மக்களின் மனத்தை மாற்ற முயலவேண் 
டும் . அவர்கள் தூய்மையானதாகக் கருதும் எதையும் , 
இகழக்கூடாது . அவர்கள் பால் நிறைந்த தவறான கருத் 
துக்களைச் சிறிது சிறிதாகத் தான் விடா முயற்சியுடன் 
சிறந்த அரசியல் வல்லுநர்களைக் கொண்டு நீக்க வேண்டும் . 
இவ்வுண்மைகளை டல்ஹௌசியும் கர்சானும் முழு அள 
வுக்கு உணரவில்லை . எனினும் , டல்ஹௌசியின் சாதனை 
கள் இந்தியாவின் மிகச் சிறந்த கவர்னர் ஜெனரல்களின் 
வரிசையில் வைத்து எண்ணத்தக்க பெருமையை அவருக் 
குத் தந்துள்ளன . இவரை நாம் வாரன் ஹேஸ்டிங்சுடனும் 
வெல்ஸ்லியுடனும் ஒப்பிடலாம் . வெல்ஸ்லியை விட 
டல்ஹௌசி மிகச் சிறந்தவர் எனலாம் . ஏனெனின் 
முன்னவரைவிடப் 

பின்னவர் அரசியலில் மிகுதியாக 
ஆழ்ந்த கருத்தைச் செலுத்தினார் . ஆனால் 

வாரன் 
ஹேஸ்டிங்ஸ் டல்ஹௌசியை விட மேலானவர் . முன்ன 
வரிடம் பெருந்தன்மையுடன் கூடிய மனிதப் பண்பு இருந் 
தது . பின்னவரிடம் அது கிடையாது . தவிர , ஹேஸ்டிங்ஸ் 
தமது கூட்டாளிகளின் உள்ளத்தையும் தாம் ஆளும் மக்க 
ளின் தன்மையையும் உணர்ந்து செயலாற்றினார் . ஆனால் 
டல்ஹௌசி அவ்வாறு செய்தாரில்லை . * ஆயினும் டல் 
ஹௌசி கடமையின் பொருட்டுத் தம் வாழ்நாட்களையே 
தியாகம் செய்தார் . சீர்திருத்தத்திலும் முன்னேற்றத்திலும் 
இவருக்கு இருந்த ஆர்வம் மிகுதியாகப் போற்றத்தக்கது . 
இப்பண்புகள் டல்ஹௌசிக்கு இணையற்ற தனிச் சிறப்பை 
அளித்து அழியாப் புகழை விளைவித்தன . 


* 67 , பக் . 337 . 


பகுதி 15 


கானிங்கு ( 1856 - 8 ) 
கவர்னர் - ஜெனரலின் முன்வரலாறு : 

சார்லஸ் 
ஜான் கானிங்கு 1812 - ல் பிறந்தார் . இவருடைய தந்தை 
யாரான ஜார்ஜ் கானிங்கு 1827 - ல் பிரிட்டிஷ் பிரதம 
அமைச்சராக இருந்து 

இருந்து புகழ் 

புகழ் பெற்றவராவர் . ஜான் 
கானிங்கு ஆக்ஸ்போர்டு பல்கலைக் கழகத்தில் படித்துப் 
பட்டம் பெற்றார் . அங்கே இவர் டல்ஹௌசியுடனும் 
தொடர்பு கொண்டார் . 1836 - ல் 

இவர் , பார்லிமெண்டு 
உறுப்பினரானார் ; அடுத்த ஆண்டில் வைகௌண்டு 
என்ற பட்டம் பெற்றார் . 1852 - ம் ஆண்டு முதல் இவர் 
இங்கிலாந்தின் அஞ்சல் துறைத் தலைவராகப் பணியாற்றி 
னார் . அவ்வமயம் இவராற்றிய தொண்டுகள் போற்றத் 
தக்கன . டல்ஹௌசிக்குப் பிறகு இவரே இந்திய கவர் 
னர் - ஜெனரலானார் . 1855 - ம் ஆண்டில் இவராற்றிய ஓர் 
சொற்பொழிவில் இந்தியாவைப்பற்றி இவர் குறிப்பிட்ட 
ஒரு செய்தி ஈண்டுக் கருதத்தக்கது . நிகழ்ச்சிகள் எவ்வ 
ளவு அமைதியாகத் தோன்றினாலும் இந்தியாவில் எச்சம 
யத்திலும் எதுவும் நேரக்கூடும் ; ஒரு மனிதனின் கையை 
விடப் பெரிதாயில்லாத ஒரு சிறிய மேகம் தோன்றி , வர 
வரப் பெரிதாகி , இறுதியில் வெடித்து நமக்கு அழிவையும் 
உண்டாக்கக் கூடுமென்பதை நாம் மறக்கலாகாது . * இக் 
குறிப்பு , இந்தியப் படைக் கலகத்தின் முன்னறிகுறிகளை 
அவர் ஓரளவு உணர்ந்திருந்தார் எனக் காட்டுகிறது . 
1856 - ம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கானிங்கு கல்கத்தா 
வந்துசேர்ந்தார் . 


பாரசீகமும் ஆப்கானித்தானமும் : 1855 - ம் ஆண்டி 
லேயே சர் ஜான் லாரன்ஸ் , ஆப்கானித்தானத்தின் 


* 20 , 


பக் . 36 . 


614 


தோஸ்து முகம்மதுவுடன் ஒரு நேச உடன்படிக்கை 
செய்துகொண்டிருந்தார் . அடுத்த ஆண்டில் பாரசீக ஷா , 
ஹீரட்டைக் கைப்பற்றிக்கொண்டதால் கானிங்கு , தாய் 
நாட்டு அரசியலாரின் விருப்பப்படி பாரசீகத்துடன் போர் 
தொடுத்தார் . பாரசீக வளைகுடாவை நோக்கிச்சென்ற 
ஒரு பிரிட்டிஷ்படை , புஷையரைக் கைக்கொண்டு பகை 
வர்களைத் தோற்கடித்தது . 1857 - ல் கானிங்கு , ஆப்கானிய 
அமீர் தோஸ்து முகம்மதுவுடன் மற்றொரு உடன்படிக் 
கையைச் செய்துகொண்டார். அதன்படி அமீர் ஆங்கி 
லேயருடன் முழு நட்பும் கொள்வதாக வாக்களித்தார் . 
படைக்கலகத்தின் பொழுது அந்நட்பு ஆங்கிலேயருக்கு 
மிகவும் பயனுள்ள தாயிற்று . சர் ஜேம்ஸ் ஒளட்ராம் பார 
சீகத்தில் படையெடுத்து வெற்றி பெற்றார் . 1857 - ல் பார 
சீகர் ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்துகொண் 
டனர் . 

அதன்படி அவர்கள் ஹீரட்டை விட்டு வெளி 
யேறியதுடன் ஆப்கானித்தானத்தின் தனி உரிமையை 
யும் ஏற்றுக்கொண்டனர் . பிற்காலத்தில் ஆப்கானித் 
தானத்தைப்பற்றி ஏதேனும் இடையூறுகள் நேர்ந்தால் 
அவற்றை ஆங்கிலேயருக்கு அறிவித்து அவர்களைக் 
கொண்டே நீக்கிக்கொள்ளவும் உடன்பட்டனர் . 


அயோத்தி : அயோத்தியை ஆங்கிலேயர் இணைத் 
துக்கொண்டபின் அங்கு ஆட்சிமுறைப் பொறுப்பைச் 
சர் ஜேம்ஸ் ஔட்ராம் ஏற்றிருந்தார் . பிறகு ஜாக்சன் 
என்பார் அம்மாகாணத்தின் தலைமை ஆணையாளரானார் . 
1857 - ல் அப்பகுதி சர் ஹென்றி லாரன்ஸின் தலைமையின் 
கீழ்வந்தது . 

குறிப்பிடத்தக்க இரண்டு சட்டங்கள் : படைக்கு 
ஆள் சேர்ப்பதைப்பற்றி 1856 - ம் ஆண்டு ஜூலை மாதத் 
தில் கானிங்கு ஒரு சட்டத்தைப் பிறப்பித்தார் . அதன் 
படி , இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் போர்ப் 
பணியாற்ற விருப்பமுள்ளவர்களை மட்டுமே அரசியலார் 
தமது படையில் சேர்த்துக்கொள்வர் என்று அறிவிக்கப் 
பெற்றது இதனால் வைதீக மனப்பான்மை காரணமாகக் 


615 


அம்மண 


கடலைக்கடக்க விரும்பாத இந்துக்கள் படையில் சேர 
முடியாது போயிற்று . ஏறத்தாழ அதேசமயத்தில் நிறை 
வேறிய மற்றொரு சட்டம் இந்துக் கைம்பெண்டிர் மறு 
மணம் புரிந்துகொள்வதை அனுமதித்தது . 
வினையின் விளைவாகப் பிறக்கும் குழந்தைகட்கு முறைப்படி 
எல்லா உரிமைகளும் உண்டு என்றும் அச்சட்டத்தில் 
கண்டிருந்தது . இச்சட்டங்கள் வைதீக இந்துக்களுக்குச் 
சினத்தை உண்டாக்கின . அவர்கள் , இச்சட்டங்கள் 
மூலம் ஆங்கிலேயர் இந்து சமயக் கொள்கைகளையும் 
பழக்கவழக்கங்களையும் அழிக்க முற்படுகின்றனர் என்று 
கருதினர் . கிறித்தவ மதத்தைப் பரப்புவதற்காகவே 
கானிங்கு இந்தியாவுக்கு வந்திருப்பதாகவும் மக்களி 
டையே கருத்து நிலவியது . 


பகுதி 16 


படைக் கலகத்தின் தன்மையும் அதன் 

காரணங்களும் 


ஐரோப்பிய 


தன்மை : படைக் 

கலகத்தின் காரணங்கள் 
எளிதாக அறிந்துகொள்ளக் கூடியனவல்ல " .1 

இதன் 
காரணங்களைப்பற்றி 

நூலாசிரியர்கள் 
மிக்க மாறுபாடான கருத்துக்களைக் கொண்டுள்ளனர் . 
சர் ஜான் லாரன்சு கூறுவதாவது : - இக் கலகம் இராணு 
வத் தொடர்பானதே ஆகும் . இந்தியாவில் ஆங்கிலேய 
ராட்சியை ஒழிக்க வேண்டுமென்ற நோக்குடன் அது 
தொடங்கவில்லை ; மனக்குறை கொண்டிருந்த மக்கள் சிப் 
பாய்களின் துயர நிலையை ஒரு நல்வாய்ப்பாகப் பயன் 
படுத்திக் கொண்டனர் . தோட்டாக்களின் மேல் கொழுப் 
புத் தடவப்பட்டிருந்தது என்ற வீண் பழிதான் கலகத் 
துக்கு உடனடிக் காரணமாகும் . ஆனால் சர் ஜேம்ஸ் 
ஔட்ராம் , “ அது இந்துக்களின் மனக் குறைகளைப் 
பெரிதாக்கிப் பயன்படுத்திக் கொள்ள முகம்மதியர் செய்த 
சதியாலோசனையின் விளைவு என்றும் “ மக்களின் புரட் 
சிக்கு அது ஓர் முதற்படி என்றும் கூறுவர் . 1857 - ம் 
ஆண்டுக் கலகத்துக்குப் பல காரணங்கள் உண்டு என 
அறிஞர் கீன் விளக்குகிறார் . சிறப்பாக , டல்ஹௌசியின் 
கொள்கைகள் , சிற்றரசர்கள், போர் வீரர்கள் , மக்கள் ஆகி 
யோரின் மனக்குறைகளைப் பெருக்கின என்றும் , தோட் 
டாக்களில் கொழுப்புத் தடவப்பட்டிருந்தது என்ற செய்தி 
வெடி மருந்துக்குத் தீயிட்டது போல் கலகத்தைக் கிளப்பி 
யது என்றும் அவர் கருதுகிறார் . இக் கலகம் , பெரும்பா 
லும் ஓர் உரிமைப் போரே என்று எட்வர்டு தாம்சன் கூறி 
யுள்ளார் . இக் கருத்தை , V. D. சவர்கார் , தாமெழுதிய 


1 . 1 , பக் . 74-5 
2. 1 , பக் . 74-5 . 


617 ) 


“ 1857 - ம் ஆண்டு இந்திய உரிமைப் போராட்டம் " என்ற 
சிறந்த நூலில் வலியுறுத்தி விளக்குகிறார் . ஆனால் பலர் 
லாரன்சின் கருத்தை யொட்டியே விளக்கம் கூறுகின்ற 
னர் . ஓரிரண்டு இடங்களில் தான் கிளர்ச்சி , புரட்சிக் 
கலகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்குப் பெருகியது 
என்பது ஹோம்ஸ் ( Holmes ) என்பாரின் கருத்தாகும் .! 
கலகத்தின் காரணங்களை விளக்கும் அறிஞர் மார்ஷ்மென் , 
தோட்டாக்களில் கொழுப்புத் தடவப்பட்டதாகக் கூறப் 
படும் செய்திக்கே சிறப்பளிக்கின்றார் .2 கலகத்துக்கு முக் 
கிய காரணம் இராணுவத் தொடர்பான செய்திகளே என் 
பது ராபர்ட்சின் முடிபாகும் .3 “ இதை , ஓரளவு , மக்களின் 
புரட்சிக் கலகம் என்று கூறலாம் ; ஆனால் , தொடக்கத்தில் 
இராணுவத் தொடர்பானதே ஆகும் என்பார் அறிஞர் 
ஸ்மித் . “ இது ஒரு படைக்கலகமே தான் ; தேசீய எழுச்சி 
யன்று . அதனால் தான் இக்கலகம் வெற்றி பெறவில்லை . " 
என்ற கருத்தை அறிஞர் வீட்ச் தெரிவிக்கின்றார் : ( வீட்ச், 
“ பேரரசும் குடியரசும் ” ) . இதனை வேலூர் கலகத்துடன் 
ஒப்பிடுவதற்கில்லை . ஏனெனின் 1857 - ம் ஆண்டு எழுச் 
சிக்கு முன்னரே இந்தியாவில் பெரும்பாலும் அமைதி 
யின்மை நிலவியதென்பதை நாமறிவோம் . இதனை , அறி 
ஞர் லையல் “ சிப்பாய்க் கலகம் 

சிப்பாய்க் கலகம் ” என்றே குறிப்பிடுகிறார் . 
1857 - ம் ஆண்டுக் கிளர்ச்சி , 

சாதாரணச் சிப்பாய்க் 
கலகத்தைவிடப் பெரியது என்பதில் ஐயமில்லை . 

ஆனால் 
இதை ஓர் தேசீயக் கலகம் என்று கூறுவது எளிதன்று . 
ராலின்சன் , இதனை ஓர் அரசியல் கிளர்ச்சி என்று 
குறிப்பிடுகிறார் .5 “ முதல் உரிமைப் போராகவோ இக்கால 
முறையில் அமைந்த தேசீயக் கலகமாகவோ இதனைக் 
கருத முடியாத போதிலும் இப் படைக்கலகம் பழைய 
அமைப்பை நிலை குலையச் செய்தது ஆர்வம் , பயனற்ற 


1. 42 , பக் . 538 . 
2. 64 , III , பக் . 453 . 
3 . 81 , பக் . 361 . 
4. G. S. Veitch , Empire and Democracy பக் . 38 . 
5. 78 , பக் . 103 . 


618 


தன்மை , என்ற இரண்டையும் பொறுத்தவரை , இப்படைக் 
கலகத்தைப் பிரெஞ்சு நாட்டு ஃப்ராண்டே ( Fronde ) 
(உள் நாட்டுப் போர் ) க்கு ஒப்பிடலாம் ; ஆனால் இத்தாலிய 
நாட்டுப் புத்துணர்ச்சி இயக்கத்துக்கு ஒப்பிட முடியாது .! 
1857 - ம் ஆண்டுக் கிளர்ச்சியில் 

கிளர்ச்சியில் இராணுவத் 

இராணுவத் தொடர் 
பான அம்சங்கள் பல இருந்தபோதிலும் மக்களின் தேசீய 
உணர்ச்சியும் அதில் இடம்பெறாமல் இருக்க முடியாது 
என்று அறிஞர் சௌதுரி விளக்குகிறார் .2 


காரணங்கள் : பிரிட்டிஷ் ஆட்சி விரைவாகப் பெரு 
கியதால் ஏற்பட்ட விளைவுகள் : டல்ஹௌசியின் அவ 
காசியிலிக் கொள்கையும் , பொதுவாக நாடு இணைக்கும் 
அவரது கொள்கையும் சிற்றரசர்களுக்கும் அவர் தம் 
மக்களுக்கும் மிகுதியாக அமைதியின்மையையே விளைத் 
தன . தீமை செய்ய அஞ்சாமல் பேரரசுக் கொள்கையைப் 
பின்பற்றிச்செல்வதே ஆங்கிலேயரின் நோக்கமாகும் 
என்று இந்தியர் அஞ்சினர் . அயோத்தி அரசர்கள் 
ஆங்கிலேயரிடம் பணிவன்புடன் ஒழுகியபோதிலும் அந் 
நாட்டைப் பிரிட்டிஷார் கைப்பற்றிக்கொண்டனர் . அடங்கி 
யிருப்பதற்கு அதுதான் பரிசு போலும் என்ற எண்ணமும் 
பரவியது . பழைய அரசியல் எல்லைகளின் அடையாளங் 
களையெல்லாம் ஆங்கிலேயர் அழித்துவந்தனர் . அதை 
நன்கு உணர்ந்த இந்திய மன்னர்களின் மனத்தில் 
நடுக்கம் தோன்றியது . ஐதராபாத் உட்பட , இந்தியச் 
சிற்றரசுகளை அழித்துவிடுவதே சாலச்சிறந்ததாகும் என்ற 
கருத்து சர் சார்லஸ் நேப்பியர் போன்ற அலுவலரிடம் 
விளங்கியது . முகலாயப் பேரரசரின் நிலை சீர்கேடுற்று 
வந்தது . பிரிட்டிஷார் நானாசாகிப்பை நடத்திய விதம் 
அவர்களுக்கு முறையான தாக இருந்தபோதிலும் இந்துக் 
களுக்கு இழிவாகவே புலப்பட்டது . சிற்றரசர்களின் 
கீழ் மிக உயர்ந்த நிலையை எய்தக்கூடும் ஆற்றல் 
வாய்ந்த இந்தியர்கள் தமது நல்வாய்ப்புக்கள் அனைத் 


1. 105 , பக். 181-2 . 
2. 17 , பக் . 299 . 


619 


தையும் பிரிட்டிஷ் பேரரசின் வளர்ச்சியால் இழந்தனர் . 
ஆங்கிலேயர் , தாம் இணைத்துக்கொண்ட பகுதிகளில் 
அமைத்த புதிய நிலவரித்திட்டங்கள் ஆங்காங்கே ஊன்றி 
நின்ற உரிமையாளருக்கு ( Vested interests ) த் துன்பத் 
தைக் கொடுத்தன . இவ்வாறு பிரிட்டிஷ் ஆட்சியால் 
பலர் இடையூறுகளைப் பெற்றனர் . இந்தியாவில் ஆங்கி 
லேயர் , தமது ஆட்சிமுறையை இந்நாட்டு மக்கள் 
எவ்வாறு நோக்குகின்றனர் என்று அறிந்துகொள்வதற் 
கான ஏற்பாடு எதையும் செய்யவில்லை . 

சர் சையது 
அகமதுகான் ( பி . 1817 - இ . 1898 ) என்ற அலிகார் அறிஞர் 
தாம் எழுதிய “ இந்தியக் கலகத்தின் காரணங்கள் ( 1859 ) 
என்னும் நூலில் , அரசியலார் மக்களைக் கலந்து ஆலோ 
சிக்கவில்லை என்பதை வலியுறுத்திக் கூறுகிறார் . மேலும் 
ஆங்கிலேயர் இந்தியர்களிடமும் இந்தியர் ஆங்கிலேயர் 
களிடமும் போதுமான அளவுக்கு நம்பிக்கை கொண் 
டிருக்கவில்லை. அந்நம்பிக்கையின்மை வளர்ந்துகொண்டே 
வந்து 1857 - ல் மிக்க வலிமை பெற்றது . பிரிட்டிஷாரிடம் , 
இந்தியர்களைவிடத் தாம் இனத்தில் உயர்ந்தவர் என்ற 
செருக்கும் இருந்தது.2 


இந்தியரின் உணர்ச்சிக் கோட்பாடுகளுக்கு இடை 
யூறுகள் : ஆங்கிலேயர் இந்நாட்டில் புரிந்த சமூகச் 
சீர்திருத்தங்களை முன்னர்ப் பார்த்தோம் . பாதிரிமார்கள் 
இந்திய மதங்களைப் பலவாறு கண்டித்துவந்தனர் . 
1856 - ல் கைம்பெண் மறுமணச்சட்டம் பிறந்தது . இவை 
யாவும் வைதீக மக்களின் மனத்தைப் புண்படுத்தின .. 
இந்தியரைக் கிறித்தவராக்கும் நோக்குடன் கானிங்கு 
இந்நாட்டுக்கு வந்திருப்பதாக அவர்கள் அஞ்சினர் . 
அச்சூழ் நிலையில் முன்னேற்றத்துக்குரிய ஏற்பாடுகள் 
அனைத்தையும் கண்டு ஐயுற்றனர் . பல சீர்திருத்தங்கள் 
ஒருசேர அமைவதால் சாதாரண மக்களுக்கு ஐயப்பாடு 
பெருகுவது இயல்பு என்பதை ஐரோப்பிய வரலாறு 


1. 121 , பக் . 192-3 . 
2. 121 , பக் . 182 , 185 . 


620 


ஊ 


நமக்கு எடுத்துக்காட்டுகிறது . பழமைப்பற்றுள்ள இந் 
தியர் பலர் மேனாட்டு முறைகள் இந்நாட்டில் விரைவாகப் 
பரவுவதை வெறுத்தனர் . அந்நிலையில் , பிளாசிப்போருக் 
குப்பின் நூறு ஆண்டுகட்கு மேலாகப் பிரிட்டிஷ் ஆட்சி 
இந்தியாவில் நீடித்திராது என்ற பழைய குருட்டு 
நம்பிக்கை மீண்டும் பரவி வந்தது . 

சிப்பாய்களின் நிலை : பெரும்பாலான சிப்பாய்கள் 
தியமும் பிறவசதிகளும் மிகக் குறைவாகவே இருந்தன 
என்று எண்ணி மன அமைதியற்றிருந்தனர் . அந்நிலை 
யில் அவர்களுக்குப் புதிய அச்சம் தோன்றுவதற்கான 
சூழ் நிலை ஏற்பட்டது . சிப்பாய்களில் பெரும்பான்மை 
யினர் அந்தணர்களாகவும் இராசபுத்திரர்களாகவுமிருந்த 
னர் . புதிய படைச் சட்டங்களின் விளைவாக , அவர்கள் 
தமது மதக் கொள்கைகட்கும் சாதிக் கட்டுப்பாடுகட்கும் 
இடையூறு நேருமென்று அஞ்சினர் . அயோத்தியிலிருந்து 
வந்து வங்காளப் படையில் சேர்ந்திருந்த போர் வீரர்கள் 
கம்பெனியாரிடம் மன அமைதியற்றிருந்ததில் வியப்பில்லை . 
தோட்டாக்களைத் துப்பாக்கிகளில் போடுவதற்கு முன்னர் 
அவற்றின் முனைகளை வாயில் வைத்துக் கடிப்பது அக் 
காலத்துப் பழக்கமாயிருந்தது . சிப்பாய்களுக்குக் கொடுக் 
கப்பட்டிருந்த தோட்டாக்கள் சிலவற்றின்மீது மாட்டுக் 
கொழுப்பும் , பன்றிக் கொழுப்பும் தடவப்பட்டிருந்தது 
என்ற செய்தி பரவியதால் இந்து சிப்பாய்களும் முகம் 
மதியப் போர் வீரர்களும் அச்செயல் தம்மதக் கோட்பாடு 
களுக்கு முரண்பட்டது என்று கம்பெனியின் மீது சீற்ற 
மும் வெறுப்பும் கொண்டனர் . இந்துக்களுக்குப் பசு ஒரு 
புனிதமான விலங்காகும் . முகம்மதியர்கள் பன்றியைத் 
தூய்மையற்றதென்று கருதுவர் . ஆகவே இந்தியச் 
சிப்பாய்கள் , தம்மைத் தம்முடைய மதக்கட்டுப்பாடுகளை 
விடுத்துக் கிறித்துவராகச் செய்வதற்கு ஆங்கிலேயர் 
முயலுவதாக எண்ணி அஞ்சினர் . தோட்டாக்களை வாயில் 
வைத்துக் கடிக்க வேண்டுமென்ற ஆணையை அரசியலார் 
நீக்கி விட்டனர் . ஆயினும் முதற்கண் ஏற்பட்ட வெறுப் 


621 


பும் அச்சமும் சிப்பாய்களிடத்து நிலைத்துவிட்டன . படை 
களில் இந்தியர்களின் எண்ணிக்கை மிகுதி ; ஐரோப் 
பியரின் எண்ணிக்கை குறைவு . இந்தியப் படையினரை 
அவர்களுடைய வைதீகக் கொள்கைகட்கு மாறாக வெளி 
நாடுகட்கு அனுப்பும் ஆணைகளையும் ஆங்கிலேயர் பிறப் 
பித்தனர் . முதலாம் ஆப்கானியப் போரிலும் , கிரிமியாப் 
போரிலும் ( 1854-5 ) ஆங்கிலப் படையினரின் பெருமை 
குன்றியதால் அந்நிலையை இந்தியச் சிப்பாய்கள் , தமக்கு 
ஒரு நல்வாய்ப்பாகப் 

பயன் படுத்திக் கொள்ள முற் 
பட்டனர் . 


பகுதி 17 


டல்ஹௌசியின் பொறுப்பு 
இந்தியப் பெருங்கலகத்தின் போது , டல்ஹௌசி 
தான் அதற்குப் பொறுப்பாளி என்று அவர்மீது ஆங்கி 
லேயர் சீற்றங் கொண்டனர் . ஆனால் பிற்காலத்தில் , 
இதுபற்றி , பிரிட்டிஷாரின் கருத்து மாறுதலடைந்தது . 
டல்ஹௌசியே , கலகத்துக்கு முழுப் பொறுப்பாளியாவர் 
என்ற கருத்தை அவர்கள் பிறகு ஏற்கவில்லை . இனி , 
அரசியல் , ஆட்சிமுறை , இராணுவம் முதலிய துறைகளில் 
டல்ஹௌசி எத்துணை அளவுக்கு அக் கலகத்துக்குப் 
பொறுப்பாளியாவர் என்று சிந்திப்போம் . இவர் , அயோத்தி 
யையும் ஜான்சியையும் இணைத்துக் கொண்டதால் 
அயோத்தியில் அமைதியின்மை பெருகியதுடன் லட்சுமி 
பாயும் பிரிட்டிஷாரின் பகைவரானார் . மேலும் பேஷ்வா 
வின் தத்துப்பிள்ளை 

நானாசாகிப்பையும் டல்ஹௌசி 
தமது விரோதியாக்கிக் கொண்டார் இக்கவர்னர் - ஜென 
ரல் பின்பற்றிய நாடு இணைக்கும் கொள்கை , ஊன்றிய 
உரிமைகளைப் ( vested interests ) பெற்றிருந்த பலருக்கு 
இடையூறாக இருந்தது . சிற்றரசர்களின் கீழ் சீர்கேடுகள் 
நிறைந்திருந்தன என்பது உண்மையே . சமீந்தார்கள் 
கொடுமை புரிந்தனர் என்பதையும் மறுப்பதற்கில்லை. 
ஆனால் இந்தியரின் ஆட்சிமுறை என்ற காரணத்தால் 
மக்கள் அத்துயரங்களைப் பொறுத்துக் கொண்டனர் . 
ஆனால் சதாரா , நாகபுரி , பர்மா முதலிய நாடுகளை ஆங்கி 
லேயர் இணைத்துக் கொண்ட போதிலும் அப்பகுதிகளில் 
கலகம் இல்லை என்பதும் குறிப்பிடத் தக்கது . மேலும் 
கலகத்தை அடக்குவதற்குப் பஞ்சாபு உதவி புரிந்தது 
என்பதையும் நாம் நோக்க வேண்டும் . அயோத்தியை 
ஆங்கிலேயர் இணைத்துக் கொண்டதால் அங்கே அமைதி 
யின்மை ஏற்படாதிருக்க அந்நிகழ்ச்சிக்குப் பிறகு பிரிட் 
டிஷார் அங்கே பின்பற்றிய கொள்கைதான் கலகத்துக்கு 


623 


ஒரு காரணமாகும் என்ற வாதமும் உண்டு . அம்மாகாணத் 
தின் வருமானம் முழுவதையும் அந்நாட்டினரின் நலத் 
துக்காகவே செலவழிக்க வேண்டுமென்று சர் வில்லி 
யம் ஸ்லீமனும் சர் ஹென்றி லாரன்சும் கூறினார் . ஆனால் 
டல்ஹௌசியோ ஆங்கிலேயருக்கும் அவ்வருமானத்தில் 
ஒரு பங்கு கிடைக்கவேண்டுமென்று விரும்பினார் . மேலும் 
இவர் , குடியானவர்களுக்கு நன்மைசெய்வதில் ஆர்வம் 
கொண்டு அயோத்தியின் தாலுக்தார்களின் உரிமைகளை 
அறவே புறக்கணித்துவிட்டார் . ஆகவே அவர்களும் 
ஆங்கிலேயரின் பகைவர்களாயினர் . டல்ஹௌசியின் 
நாடு இணைக்கும் முறை , சில செய்திகளைப் பொறுத்த 
வரை நன்மைபயக்கக் கூடியதாக இருப்பினும் வேறுசில 
செய்திகளைப் பொறுத்தவரை தீமையே பயந்தது . அவர் 
கொள்கைகளின் விளைவாக உரிமை இழந்த யாவரும் 
தமது துயரத்துக்கு மூலகாரணம் டல்ஹௌசியே என்று 
கருதினர் . ஆகவே , படைக்கலகத்துக்கு முன்பு அமைதி 
யின்மை நிலவியது . அமைதியின்மைக்கு டல்ஹௌசி 
பொறுப்பாளியாவர் என்பது உண்மையாயின் படைக் கல 
கத்துக்கும் அவர் மறைமுகமாகக் காரணமாவர் என்றே 
கூறவேண்டும் . இவருடைய சீர்திருத்தங்கள் வைதீக 
இந்துக்களுக்கு வெறுப்பை அளித்தன என்பதை முன் 
னரே பார்த்தோம் . பழமைப்பற்று மிக்கோரைச் சிறிது 
சிறிதாகத்தான் சீர்திருத்த முயலவேண்டும் என்ற உண் 
மையை டல்ஹௌசி நன்கு உணரவில்லை. மற்றொரு 
கருத்தையும் ஈண்டு நாம் குறிப்பிடவேண்டும் . டல்ஹௌசி 
யின் ஆட்சிமுறை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை 
வலிமைப்படுத்தியதால்தான் , கலகம் நேர்ந்தபோழுது பலர் 
ஆங்கிலேயருக்கு உதவிபுரிந்தனர் . டல்ஹௌசி , சேர்த்து 
வைத்த பொருள்கள் , கலகத்தை அடக்குவதற்கு ஓரளவு 
உதவியாயிருந்தன என்றும் கூறுவர் . மேலும் ஒரு 
சிலரின் எதிர்ப்பை ஆதாரமாகக் கொண்டு , நாம் , முன் 
னேற்றத்தில் ஆர்வம் கொண்ட தலைவர்களைக் குறை 
கூறுவது முறைமையன்று எனவும் ஓரளவு அழிவு 
பாடின்றி முன்னேற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாகாது 


624 


என்றும் அழிவுபாட்டை எதிர்த்தால் முன்னேற்றத்தை 
யும் எதிர்ப்பதாகும் என்றும் வாதிப்பர் . ஆனால் , அழிவு 
பாடு ஏற்படாமலேயே முன்னேற்றத்தைக் காண்பது 
மிகவும் சிறப்புடையதாகும் என்பதை யாரும் மறுப்பதற் 
கில்லை . சிப்பாய்களின் மனக்குறைகளைப்பற்றி நேப்பியர் 
டல்ஹௌசிக்கு அறிவித்து அவரை எச்சரித்தார் . 
ஆனால் கவர்னர் ஜெனரல் அதைப் பொருட்படுத்தவில்லை. 
உள் நாட்டுப்படையில் இருந்த ஒழுங்கின்மையை டல் 
ஹௌசி உணர்ந்து , அதனை நீக்கவில்லை . 

ஆதலால் 
படைக்கலகத்துக்கு அவர் ஓரளவு பொறுப்பாளியாவர் .! 
படையில் 

ஐரோப்பியர் இந்தியரைவிடக் குறைவாக 
இருந்தமை அமைதியின்மைக்கு ஒரு காரணமாகக் கூறப் 
படுகிறது . இத்தீமையை உணர்ந்தே டல்ஹௌசி தாய் 
நாட்டினருக்கு முன்கூட்டியே சில 

அறிவுரைகளைக் 
கூறினராம் . இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி வலிமைபெற , 
மிகுதியான ஐரோப்பியப் போர் வீரர்கள் இருக்கவேண்டு 
மென்பதே அவருடைய கருத்து என்றும் அறிகிறோம் . 
ஆனால் அக்கருத்து , செயல்முறையில் அமையவில்லை . 
காரன்வாலிஸ் காலத்தில் ஒரு ஐரோப்பியருக்கு மூன்று 
அல்லது நான்கு இந்தியர் என்ற விகிதாசாரப்படி படை 
அமைந்திருந்தது . ஆனால் டல்ஹௌசி காலத்திலோ 
ஒரு ஐரோப்பியருக்கு ஏறத்தாழ ஆறு இந்தியர்கள் 
என்ற முறையில் படை அமைப்பைக் காண்கிறோம் . 
மேலும் சிறந்த ஐரோப்பிய இராணுவ அலுவலர்களை டல் 
ஹௌசி சில புதிய மாகாணங்களின் ஆட்சித்துறைப் பணி 
களில் அமர்த்திக்கொண்டதாலும் நிலைமை கேடுற்றது . 
முடிவாகக் கூறுமிடத்து டல்ஹௌசியின் கொள்கையின் 
விளைவாகப் 

நன்மைகள் விளைந்தன என்பது 
உண்மையே ; ஆயினும் 1857 - ம் ஆண்டுப் படைக் கல 
கத்துக்கு முன்னர் நிலவிய அமைதியின்மைக்கும் அக் 
கொள்கை ஓரளவு காரணமாகும் . இனி , கலகம் எவ்வாறு 
பரவியது என்பதைக் கூறுவாம் . 


பல 


1. 42 , , பக் . 8 . 
2. 43 , பக். 223 . 


பகுதி 18 


படைக் கலக நிகழ்ச்சிகள் ( 1857-8 ) 
தோட்டாக்களில் கொழுப்பு தடவப்பட்டிருக்கிறது 
என்ற செய்தி , 1857 - ம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் , 
கல்கத்தாவுக் கருகில் உள்ள டம் டம் ( Dum - Dum ) 
என்னுமிடத்திலிருந்து விரைவில் பரவியது . மார்ச்சு மாதத் 
தில் பாரக்பூரில் ( கல்கத்தாவுக்கருகில் ) ஒரு அந்தணச் 
சிப்பாய் 

தமது மேலதிகாரியைக் கொன்று விட்டார் . 
அதைத்தொடர்ந்து அங்கே கலகம் மூண்டது . வேறுசில 
இராணுவத்தளங்களிலும் குழப்பம் மேலிட்டது . அடுத்த 
மாதத்தில் மீரட்டில் , தோட்டாக்களைப் பெற்றுக்கொள்ள 
வேண்டிய் 90 சிப்பாய்களில் ஐவர் மட்டுமே ஆணைக்குக் 
கீழ்ப்படிந்தனர் . மற்ற 85 பேரும் அவற்றைத் தொடக் 
கூட மறுத்துவிட்டனர் . அக்குற்றத்துக்காக அவர்கள் 
பத்து ஆண்டுக்காலச் சிறைவாசத் தண்டனை பெற்றனர் . 
உடனே , மூன்று பட்டாளங்களின் சிப்பாய்கள் ஆர்த் 
தெழுந்து தமது அதிகாரிகளைக் கொன்றுவிட்டுச் சிறைப் 
பட்டோரை விடுதலை செய்தனர் . தந்திக்கம்பிகளையும் 
அவர்கள் அறுத்தனர் . கலகக்காரர்கள் தில்லிக்குச்சென்று 
ஐரோப்பியர் பலரைக் 

கொன்றுவிட்டு அந்நகரைக் 
கைப்பற்றினர் . அவர்களை அடக்க அரசியலாரால் இயல 
வில்லை . ஒரு தந்திக் குமாஸ்தா , தாம் இறக்குந்தறு 
வாயில் கலகத்தைப்பற்றிய செய்தியை லாகூருக்கு அறி 
வித்தார் . உதவித் தளபதி வில்லஃபி , கலகத்தை அடக்க 
முடியாமல் , வெடிமருந்துக் களஞ்சியத்தைக் கொளுத்தி 
விட்டார் . கலகக்காரர்களிடம் அது சிக்கிவிடக்கூடாது 
என்பதே அவருடைய நோக்கமாகும் . அச்செயலின் 
விளைவாகப் பலர் இறந்தனர் . கலகக்காரர்கள் பழைய 
முகலாயர் அரண்மனைக்குள் சென்று எண்பது வயதான 
11 - ம் பஹதூர்ஷாவை , இந்தியாவின் முகலாயப் பேரரசர் 

பறைசாற்றினர் . ஜூன்மாதத் தொடக்கத்தில் 


என்று 


40 


626 


கலகம் ரோஹில்கண்டு , அயோத்தி முதலிய இடங்களுக்குப் 
பரவியது . ஜான்சியில் ஐரோப்பியர் கொலையுண்டனர் . 
அங்கே , லட்சுமிபாய் என்ற 22 - வயதுப் பெண்மணி 
அரியணையேறினாள் . அவள் தனது சக்களத்தியின் உதவி 
யுடனும் கலகக்காரரின் ஒத்துழைப்புடனும் ஆங்கிலே 
யரைத் தீவிரமாக எதிர்க்கத் திட்டமிட்டாள் . கலகக்காரர் 
பலர் தில்லிக்குச் சென்றனர் . பலர் , கான்பூரையும் 
லக்னௌவையும் முற்றுகையிட்டனர். ஆங்கிலேயரின் 
கொடிய பகைவராயிருந்த நானா சாகிபு , கான்பூரில் கலகம் 
தோன்றியவுடன் , கலகக்காரர்களுக்குத் தலைவரானார் . 
அவரை நம்பியிருந்த ஐரோப்பியர் பலர் கொல்லுண்டனர் . 
அவ்வமயம் ஏறத்தாழ 125 ஐரோப்பியப் பெண்டிரும் 
குழந்தைகளும் கோரமான வகையில் கொலைசெய்யப் 
பட்டனர் . பழிவாங்கச் சென்ற ஆங்கிலப்படைத் தலைவர் 
ஹென்றி ஹாவ்லாக் நானா சாகிபை முறியடித்து விட்டுக் 
கான்பூரில் நுழைந்தார் . பல கலகக்காரர்கள் அழிந்தனர் . 
செப்டம்பர் மாதத்தில் ஆங்கிலேயர் தில்லியையும் மீட்டுக் 
கொண்டனர் . முகலாயப் பேரரசர் கைதியானார் . அவ 
ருடைய இரண்டு பிள்ளைகளும் பேரனும் கொல்லுண்ட 
னர் . 

அம்மாதத்திலேயே ஹாவ்லாக்கும் சர் ஜேம்ஸ் 
ஔட்ராமும் , கலகத்தை அடக்க 

லக்னௌவுக்குச் 
சென்றனர் . அந்நகரமும் விரைவில் அவர்களால் மீட்கப் 
பட்டது . ஆனால் சென்னை இராணுவ அதிகாரி நெயில் , 
கலகத்தை அடக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த 
பொழுது இறந்துவிட்டார் . இவருடைய உருவச்சிலை 
ஒன்றை அரசியலார் சென்னை மௌண்டு ரோடில் நிறுவி 
யிருந்தனர் . அதை விரும்பாத பலர் சத்தியாக்கிரகம் 
செய்ததால் , 1937 - ம் ஆண்டு நவம்பர் மாதம் 17 - ம் நாள் 
காங்கிரசு அமைச்சர்கள் அச்சிலையை அங்கிருந்து 
அகற்றிப் பொருட்காட்சிச் சாலைக்கு அனுப்பிவிட்டனர் . 
ஹாவ்லாக் , ஔட்ராம் இருவரையும் கலகக்காரர்கள் 
லக்னெளவிலேயே முற்றுகையிட்டனர் . 

இங்கிலாந் 
திலிருந்து வந்த படைத்தலைவர் காம்பெல் என்பார் அவர் 
களை விடுவித்தார் . ஆனால் ஹாவ்லாக் அதே மாதத்தில் 


627 


இறந்துவிட்டார் . நானா சாகிப்பின் துணைவராயிருந்த 
தாந்தியா தோபி என்ற மராட்டிய அந்தணர் , கான் 
பூரைக் 

கைப்பற்றிக்கொண்டார் . டிசம்பர் மாதத்தில் 
காம்பெல் அவரைத் தோற்கடித்து விட்டு அந்நகரை 
மீட்டார் . நேபாளத்திலிருந்தும் ஆங்கிலேயருக்கு உ 

உதவி 
கிடைத்தது . 

2858 - ம் ஆண்டு மார்ச்சு மாதத்தில் தான் 
லக்னௌ முடிவாக 

ஆங்கிலேயருக்கு அடங்கியது . 
பெரில்லி நகரில் ஓராண்டுக்காலமாக கலகம் பரவி 
யிருந்தது . காம்பெல் அதையும் தம் வசப்படுத்தினார் . 
அயோத்தியில் ஆங்கிலேயருக்கு வலிமையான எதிர்ப்பு 
இருந்தது . இங்கிலாந்திலிருந்து இந்நாட்டுக்கு வந்த 
சர் ஹியூ ரோஸ் என்பார் மத்திய இந்தியாவிலும் பண்டல் 
கண்டிலும் ஏற்பட்டிருந்த கலகங்களை அடக்குவதில் 
முனைந்திருந்தார் . லட்சுமிபாய் , தாந்தியா தோபியின் 
உதவியையும் பெற்றிருந்தார் . அவ் வீரப் பெண்மணி 
ஆண் உடை அணிந்து கடுமையாகப் போரிட்டுவந்தாள் . 
இறுதியில் போர்க்களத்திலேயே அவளுடைய 
பிரிந்தது . கலகக்காரர்களை அடக்கி வெற்றி பெற்றார் ரோஸ் . 
கலகத்தலைவர்களில் லட்சுமிபாயே ஒப்பும் மிக்குமில்லாத 
வலிமையும் வீரமும் வாய்ந்தவர் என்று ஹியூ ரோஸே 
குறிப்பிட்டிருக்கிறார் .! அழகும் ஆற்றலும் ஒருங்கே 
அமையப்பெற்ற அப்பெண்மணி , மராட்டிய அந்தணர் 
குலத்தைச் சேர்ந்தவர் . சூழ் நிலை காரணமாக அவர் நானா 
சாகிபுடன் இணைந்து போரிட நேர்ந்தது . எடுத்த கருமத் 
தில் வெற்றி அல்லது சாவு என்ற நோக்கத்துடன் அவர் 
போரிட்டு இறந்தார் . ஜான்சியில் ஐரோப்பியர் கொலை 
யுண்டபொழுது லட்சுமிபாய் அக் கொலைச் செயலில் பங்கு 
கொள்ளவில்லை என்று அறிஞர் கின்கெய்டு குறிப்பிடு 
கிறார் . அப்பெண்மணி , ஆங்கிலப் பேரரசரின் ஆட்சிக்கு 
உட்பட்ட குடி அல்லர் . ஆதலால் அவரைக் கலகக்காரர் 
என்று குறிப்பிடுவது முறையன்று எனவும் அவ்வறிஞர் 
விளக்குகிறார் . ஹியூ ரோஸ் , குவாலியர் கோட்டை 


ஆவி 


1. 42 , பக் . 520 . 
2. 53 , பக் . 13 . 


628 


யைத் தம் வசப்படுத்திக்கொண்டபின் ஒருவாறு கலகம் 
ஓய்ந்தது . 1858 - ம் ஆண்டு ஜூலை மாதத்தில் , கலகங் 
கள் பெரும்பாலும் முடிவுற்றன . கானிங்கு , அமைதி 
ஏற்பாட்டு அறிக்கையை வெளியிட்டார் . 1859 - ம் 
ஆண்டில் தான் , ரோஸ் , தாந்தியா தோபியைக் கைப் 
பற்றினார் . ஆங்கிலேயர் அத் தலைவரைத் 
லிட்டனர் . அவ்வாண்டின் முடிவில் பெரும்பாலும் அமைதி 
நிலவியது . 


தூக்கி 


பகுதி 19 


கலகம் தோல்வியுற்றமைக்குக் காரணங்கள் 

தில்லியையும் லக்னௌவையும் ஆங்கிலேயர் மீட்டுக் 
கொண்டவுடனேயே , படைக்கலகத்தின் தோல்விக்கான 
அறிகுறிகளைக் காண்கிறோம் .. கலகக்காரர்களிடையே 
ஒற்றுமைப்பட்ட நோக்கம் கிடையாது ; கருத்து வேறு 
பாடும் நிலவியது . ஒன்றிச் செயலாற்றுவதற்கானதொரு 
திட்டத்தை அவர்கள் வகுக்கவில்லை . அவர்களில் ஒருவருக் 
கொருவர் சிறப்பாகக் குறிப்பிடத்தக்க வகையில் ஒத் 
துழைக்கவில்லை . ஆகவே இங்குமங்குமாகச் சென்ற ஒரு 
சில பிரிட்டிஷ் படைகளே கலகத்தை அடக்கிவிட்டன . 


நாம் 


" நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தானை 

தலைமக்கள் இல்வழி இல் 
என்ற குறளுக்கிணங்கத் தலைவர் ஒருவரின் கீழ்ச் செயலாற் 
றாத கலகக்காரர்கள் எளிதில் சிதறுண்டனர் . போர் 
செய்யும் வீரமும் எதிர்ப்பைத் தாங்கும் ஆற்றலும் 
இல்லையானாலும் படை தன்னுடைய அணிவகுப்பால் 
பெருமை பெறும் என்பார் . திருவள்ளுவர் . இத்தகைய 
அணிவகுப்பையும் இந்தியப் படைக் கலகக்காரரிடம் 

காண்பதற்கில்லை . கலகக்காரர்கள் , பலவகை 

பெரிய தவறுகளை இழைத்து வந்தனர் . அவர் 
களில் சிறப்பாகக் குறிப்பிடத்தக்க பெருமையைப் பெற்ற 
வர் , லட்சுமிபாய் ஒருவரே ஆவர் . கலகம் காட்டுத் தீப் 
போல் பல இடங்களில் பரவியதெனினும் குறிப்பிட்ட ஒரு 
சில இடங்களில் மட்டுமே அது கடுமையாக இருந்தது . 
பஞ்சாபு , ரோஹில்கண்டு , வடமேற்கு மாகாணங்கள் , 
அயோத்தி , மேற்குப் பீஹார் , வங்காளம் , பண்டல்கண்டு , 
மத்திய இந்தியா முதலிய பகுதிகளில் கலகங்கள் மூண் 

ஆனால் ஆப்கானித்தானம் , சிந்து , இராசபுதனம் , 
மத்திய வங்காளம் , கிழக்கு வங்காளம் , தென் இந்தியா 


யான 


டன . 


630 


முதலிய பகுதிகளில் ( கோலாப்பூர் நீங்கலாக ) கலகம் 
கிடையாது . சிற்றரசர்களில் பெரும்பான்மையினர் ஆங்கி 
லேயரிடம் பணிவன்புடனிருந்தனர் . சிறப்பாக , சிந்தியா , 
ஹோல்கார் , சீக்கியத் தலைவர்கள் முதலியோர் பிரிட்டிஷா 
ருக்கு அடங்கியே இருந்தனர் . சிந்திய அவ்வமயம் கல 
கத்தைத் தொடங்கியிருந்தால் மராட்டிய நாடுகள் யாவுமே 
அவருடன் சேர்ந்திருக்கக் கூடும் என்ற கருத்து நோக் 
கற் பாலது * தோஸ்து முகம்மது . தாம் ஆங்கிலேயருடன் 
செய்து கொண்ட உடன்படிக்கைப்படி அவர்களுடன் அன் 
புடையவராகவே இருந்து வந்தார் . சென்னைப் படையும் 
பம்பாய்ப் படையும் கலகத்தில் எவ்வித அக்கரையையும் 
காட்டவில்லை . குவாலியரின் சர் தினகர் ராவும் ஐதராபாத் 
சர் ஸலர் ஜங்கும் இரண்டு ஆண்டுகள் நீடித்திருந்த அக் 
கலகத்தில் ஆங்கிலேயருக்கு உதவி புரிந்தார்கள் . 
நேபாளத்தின் ஜங் பகதூரும் பிரிட்டிஷாருக்கு உதவினார் . 
சில பிரிட்டிஷ் தளபதிகள் தொடக்கத்தில் தவறுக 
ளிழைத்த போதிலும் சர் ஹென்றி லாரன்சு , சர் ஜான் 
லாரன்சு , ஒளட்ராம் , ஹாவ்லாக் நிக்கல்சன் , நெயில் , எட் 
வர்ட்ஸ் முதலிய படை வீரர்களின் ஆற்றல் தக்க சமயங் 
களில் கலகத்தை அடக்க உதவியாயிருந்தது . பின் வந்த 
காம்பெல் , ரோஸ் முதலிய தலைவர்களின் திறமையும் 
போற்றத் தக்கது . பிரிட்டிஷாரின் கடல் வலிமை காரண 
மாகத் தாய் நாட்டிலிருந்து உதவி அனுப்புவதில் அளவு 
கடந்த கால தாமதம் ஏற்படவில்லை. கலகம் தொடங்கு 
வதற்கு முன்னரே 

பாரசீகப் போர் முடிவடைந்தமை , 
ஆங்கிலேயருக்கு ஒரு நல்வாய்ப்பாக அமைந்தது . இந்தி 
யாவில் ஏற்பட்டிருந்த தந்தி முறையும் கலகத்தை அடக்கு 
வதற்கு மிகவும் பயனுள்ள தாயிருந்தது . ஹென்றி 
லாரன்சு லக்னௌவிலும் , ஜான் லாரன்சு பஞ்சாபிலும் , 
ஜார்ஜ் , இராசபுதனத்திலும் , பாராட்டத்தக்க அருஞ்செயல் 
களை ஆற்றி வந்தனர் . 


* 81 , பக் . 379 . 


பகுதி 20 


கம்பெனியின் முடிவு 


படைக் கலகத்தின் விளைவாக இங்கிலாந்தில் கவலை 
யும் பரபரப்பும் ஏற்பட்டன . இந்திய அரசியல் நிர்வாகத் 
தைக் கம்பெனியாரிடம் இனிமேலும் விட்டு வைப்பது தவ 
றாகும் என்ற கருத்து அந்நாட்டில் வலிமை யடைந்தது . 
1855 - முதல் 1858 - வரை பாமர்ஸ்டனின் தலைமையில் செய 
லாற்றி வந்த விக்கு அமைச்சர்சபை , இந்தியாவில் 
கம்பெனியின் ஆட்சியை மாற்றிவிட முடிவு செய்தது . கம் 
பெனியார் , 1858 - ம் ஆண்டின் தொடக்கத்திலேயே தம்மு 
டைய ஆட்சியை மாற்றாமலிருக்க வேண்டி விண்ணப்பித் 
துக் கொண்டனர் . அப்பெரிய விண்ணப்பத்தைத் தயா 
ரித்த பெருமை ஜான் ஸ்டூவர்ட் மில் என்ற பேரறிஞரைச் 
சாரும் . கம்பெனியின் சாதனைகளை யெல்லாம் அவர் 
அதில் விளக்கிக் கூறியிருந்தார் . இந்திய ஆட்சி முறை 
யில் சீர்கேடுகளிருந்தால் அவைகளுக்குக் கம்பெனியார் 
பொறுப்பாளிகளல்லர் என்றும் அவ் விண்ணப்பத்தில் 
கண்டிருந்தது . இந்தியத் துரைத்தனச் செயல் முறையில் 
முடிவு செய்யும் அதிகாரத்தை ஆங்கில அரசியலாரே 
நீண்ட காலமாக வகித்து வந்ததால் நடந்தவற்றிற்கும் , 
செய்ய வேண்டியவற்றைச் செய்யாமலிருந்தமைக்கும் 
அவர்களே முழுப் பொறுப்பாளிகளாவர் என்பதையும் 
கம்பெனியார் எடுத்துக் காட்டினர் . பிரிட்டிஷ் அரசியலார் , 
தாமே , ஆட்சி முறையை நேராக ஏற்றுக்கொண்ட பிறகு 
தான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை இங்கிலாந்து இழந்தது 
உண்மையையும் இயக்குநர்கள் 

விளக்கினர் . 
ஆனால் இம்முறையீடுகள் யாவும் பயனற்றவை ஆயின . 
பாமர்ஸ்டன் , கம்பெனி ஆற்றிய சிறந்த பணிகளை மறுக்க 
வில்லை . எனினும் அதுகாறும் அமைந்திருந்த இரட்டை 
ஆட்சிமுறையில் இயல்பாகவே பல கேடுகள் இருந்தன 
என்று அவர் எடுத்துக்கூறினார் . அதிகாரப்பொறுப்பை , 


என்ற 


632 


மேற்பார்வைக் கழகத்தினரும் இயக்குநர்களும் கவர்னர் 
ஜெனரலும் தமக்கிடையே பிரித்துக்கொள்ளும் முறையால் 
ஏற்பட்ட இடையூறுகளையும் அவர் விளக்கினார் . வேறு 
சில அறிஞர்கள் கிழக்கிந்தியக் கம்பெனியின் ஆற்றலற்ற 
தன்மையையும் அது இழைத்த கேடுகளையும் வற்புறுத்திக் 
கூறினர் . 


ஜான் கம்பெனியின் ஆட்சிமுறையில் பல குறைபாடு 
கள் உண்டு என்பதில் ஐயமில்லை . வாணிகப் பெருக்கமே 
அதன் சிறந்த குறிக்கோளாயிருந்தது . வரவைப் பெருக்கி 
செலவைக் குறைக்கவே 

கம்பெனியார் முயன்றனர் . 
ஆயினும் அவர்கள் ஒரு கீழ் நாட்டுப் பேரரசை நிறுவினர் 
என்பதனையும் நோக்க வேண்டும் . ஆங்கிலேயர் அல்லாத 
மற்ற ஐரோப்பியரால் அச்செயலை ஆற்ற இயலவில்லை . 
கம்பெனியின் ஆட்சியில் சில காலங்களில் கொடுமைகள் 
மிகுந்திருந்தன எனினும் , கிளைவ் முதல் டல்ஹௌசி 
வரை உள்ள காலப்பகுதியில் இந்நாட்டில் ஏற்பட்டுவந்த 
முன்னேற்றத்தையும் நாம் மறப்பதற்கில்லை . கம்பெனியார் , 
தமது ஆட்சி அழிவுறும் அளவுக்குத் தீச்செயல்களைப் 
புரியவில்லை என்பது உண்மையே . 

ஆயினும் சூழ் 
நிலை மாற்றங் காரணமாகப் பிரிட்டிஷ் அரசியலாரின் 
இந்தியக் கொள்கையில் மாறுதல் ஏற்பட்டிருந்தது . 
படைக்கலகம் தோன்றியிராவிடின் கம்பெனியின் ஆட்சி 
முன்புபோலவே தொடர்ந்து நீடித்திருக்கும் என்று நாம் 
கூறமுடியாது . சிறிது சிறிதாகக் கம்பெனியின் அதி 
காரத்தைக் குறைத்துப் பார்லிமெண்டின் கட்டுப்பாடுகளை 
மிகுதியாக்க வேண்டுமென்பதே பிரிட்டிஷ் அரசியலாரின் 
கொள்கையாயிருந்தது என்பதைப் பட்டயச்சட்டங்கள் 
நமக்கு அறிவிக்கின்றன . ஆகவே கம்பெனியின் அரசியல் 
அதிகாரம் முடிவுறுவதற்குப் படைக்கலகம் காரணமன்று . 
ஆனால் அச்செயலை உடனே நிறைவேற்றுவதற்கு அக் 
கலகம் ஒரு சிறந்த வாய்ப்பை அளித்தது . இம்மாறுத 
லால் பெரும்பாலும் நன்மையே ஏற்பட்டது என்று 
கூறலாம் . ஆனால் அதிகாரமாற்றத்தின் அடிப்படை 


633 


நோக்கங்களில் ஒன்று நிறைவேறவே இல்லை . 1858 - ம் 
ஆண்டுக்குப் பிறகும் நீண்டகாலம் வரை பார்லிமெண்டு 
இந்திய நிகழ்ச்சிகளில் குறிப்பிடத்தக்க அக்கறை கொண்டு 
அவற்றுக்குத் தக்கமுறையில் சிறப்பளிக்கவில்லை. இந்திய 
நாட்டு அலுவல்களில் பார்லிமெண்டு பொறுப்பற்றிருந் 
தது என்பதை ராம்சே மாக்டனால்டு சிறப்பிக்கின்றார் . * 
1858 - ம் ஆண்டு ஆகஸ்டு மாதத்தில் பார்லிமெண்டில் 
நிறைவேறிய சட்டத்தின்படி இந்திய அரசியல் நிர் 
வாகத்தின் பொறுப்பு , கம்பெனியாரிடமிருந்து பிரிட்டிஷ் 
அமைச்சர்குழுவுக்கு மாறியது . முடிவாகக் கூறுமிடத்து 
இம் மாறுதல் வரவேற்கத்தக்கதேயாம் . இனி 1858 - ம் 
ஆண்டுச் சட்டத்தைப்பற்றி அறிந்து கொள்வோம் . 


* 85 , பக் . 156.. 


பகுதி 21 
இந்திய அரசியல் நிர்வாகச்சட்டமும் 
விக்டோரியா பேரரசியின் அறிக்கையும் ( 1858 ) 


இந்திய அரசியல் நிர்வாகச் சட்டம் ( ஆகஸ்டு , 1858 ) : 
இப்புதிய சட்டத்தின்படி , இயக்கு நர் சபையும் மேற்பார் 
வைக்கழகமும் மறைந்தன . அவற்றின் 

அதிகாரங் 
களைப் பார்லிமெண்டுக்குக் கட்டுப்பட்டவரான இந்தியா 
அமைச்சர் ஒருவர் ஏற்றுக்கொண்டார் . மற்ற பிரிட்டிஷ் 
அமைச்சர்களைப் போலன்றி இவர் , இந்தியாவின் வருமா 
னத்திலிருந்தே ஊதியம் பெற்றுவந்தார் . இவருக்கு உதவி 
செய்யப் பதினைந்து பேர்களடங்கிய சபை ஒன்று அமைந் 
தது . நெருக்கடியான காலங்களில் அவ்வாலோசனைச் 
சபையைப் பொருட்படுத்தாமலேயே இந்தியா அமைச்சர் 
செயலாற்றமுடியும் . 1784 - ல் பிட் இந்தியச் சட்டப்படி 
அமைந்த இரட்டை ஆட்சி , இவ்வாறு 1858 - ல் 

முடி 
வடைந்தது . இந்திய அரசியல் பொறுப்பைப் பிரிட்டிஷ் 
பேரரசியே முறைப்படி ஏற்றுக்கொண்டார் . அந்நாட்டு 
அரசியலமைப்புப்படி அப்பொறுப்பு உண்மையில் பார்லி 
மெண்டுக்கே உரியதாயிற்று . இம்மாறுதலைத் தெளிவாக் 
கும் வேறு சிலசட்டங்கள் 1861 - ல் தோன்றின , 1858 - ம் 
ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நாளன்று புதிய சட்டம் 
செயல்முறைக்கு வந்தது . 

அரசியாரின் பேரறிக்கை ( 1-11-1858 ) : விக்டோ 
ரியாப் பேரரசியார் 1858 - ல் இந்தியச் சிற்றரசர்களுக்கும் 
தலைவர்கட்கும் மக்களுக்கும் ஓர் அறிக்கை விடுத்தார் . 
இந்திய அரசியலார் அவ்வறிக்கையை இந்திய மொழி 
களில் மொழிபெயர்த்துப் பல இடங்களில் வாசிக்கச் 
செய்தனர் . அவ்வறிக்கைப்படி கானிங்குப்பிரபுவே இந்தி 
யாவின் முதல் அரசப் பிரதிநிதி ஆனார் . 

இந்தியச் 
சிற்றரசர்களுடன் ஆங்கிலேயர் செய்துகொண்ட உடன் 


635 


படிக்கைகளைப் பேரரசியார் ஏற்றுக்கொண்டார் . இந்திய 
மன்னர்களின் உரிமைகள் யாவும் உறுதிப்பட்டன . மேற் 
கொண்டு இராச்சியத்தை விரிவடையச்செய்தல் அரசிய 
லாரின் நோக்கமன்று என்பதும் தெளிவாயிற்று . படைக் 
கலகத்தின் போது ஆங்கிலேயரைக் கொலை செய்தவர்களைத் 
தவிர அதில் பங்கெடுத்துக்கொண்ட மற்ற யாவரையும் 
அரசியார் மன்னித்துவிட்டார் . மக்களின் மதம் , பழக்க 
வழக்கங்கள் முதலியவற்றில் அரசியலார் தலையிடுவ 
தில்லை என்றும் மகாராணியார் . உறுதி மொழி கூறினார் . 
யாவரும் ஒத்த உரிமைகளைப் பெறுவர் என்றும் , சாதிமத 
வேறுபாட்டைப் பாராது தகுதியுடையவர்களுக்கே அரசிய 
லில் பதவிகள் அளிக்கப்படும் என்றும் அறிக்கை குறிப் 
பிடுகிறது . 

அவகாசியிலிக் கொள்கை நீக்கப்பட்டது . 
வாரிசு இல்லாத சிற்றரசர்கள் தமது விருப்பம் போல் சுவீ 
காரம் செய்துகொள்ளும் உரிமையை மீண்டும் பெற்றனர் . 
“ இந்திய மக்களின் நலமே எமது வலிமை ; அவர்கள் 
அமைதியுற்றிருப்பதே எமது அமைதிக்கு வழியாகும் ; 
அவர்களுடைய நன்றியறிவே எமக்குத் தலைசிறந்த 
கைம்மாறு " என்ற சொற்றொடர் , பேரறிக்கையின் 
முடிவில் காணக்கிடக்கிறது . * இத்தகைய இன்மொழி 
களால் பேரரசியார் இந்தியரின் அன்பைப் பெற்றார் . 
இவருடைய பேரறிக்கை இந்தியாவின் சிறந்த உரிமைப் 
பட்டயமாகக் கருதப்படுகிறது . ஆனால் இவ்வறிக்கையில் 
முன்னரே சட்டங்களிலும் வழக்காற்றிலும் இல்லாத 
சிறந்த புதிய கருத்து எதுவும் இல்லை என்பதும் குறிக்கத் 
தக்கது . 

எனினும் பேரரசியார் நேர்முகமாக விடுத்த 
இவ்வறிக்கை இந்தியருக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சி 
யையும் அளித்தது . 


* 50 , 1 பக் . 386 . 


பகுதி 22 


படைக் கலகத்தின் வேறு சில விளைவுகள் 


இந்தியச் சிற்றரசர்கள் : அவகாசியிலிக் கொள்கை 
யும் நாடு இணைக்கும் கொள்கையும் தீமை பயக்கக் 
கூடியன என்பதை ஆங்கிலேயர் , படைக்கலகத்தின் விளை 
வாக உணர்ந்தனர் . ஆட்சிமுறைச் சீர்கேட்டைக் காரண 
மாகக் கொண்டு சிற்றரசுகளைக் கவர்ந்து கொள்ளும் வழக் 
கத்தையும் அவர்கள் விட்டொழித்தனர் . தக்க காலங்களில் 
சிற்றரசுகளின் உள் நாட்டு அலுவல்களில் தலையிட்டுச் 
சிற்றரசர்களுடன் ஒத்துழைக்கும் கொள்கையைப் 
பிரிட்டிஷார் பின்பற்றத் தொடங்கினர் . ஒவ்வொரு 
சிற்றரசரும் தம் தம் நாட்டு மக்களின் 

நலத்தில் 
கருத்தைச் செலுத்தக் கடமைப்பட்டிருந்தனர் . அவர்கள் 
அவ்வாறு செய்யத்தவறினால் ஆங்கிலேயர் தலையிட்டு 
ஆவன செய்வர் . இம்முறை எவ்வாறு பின்பற்றப்பட்ட 
தென்பதைப் பின்னர்ப் பார்ப்போம் . 


முகலாயப் பேரரசர் : II- ம் பஹதூர் ஷாவைக் குற்ற 
வாளி என்று ஆங்கிலேயர் தீர்மானித்தனர் . ஆதலால் 
அவரை 1858 - ல் இரங்கூனுக்கு அனுப்பிவிட்டனர் . 
அங்கே அவர் 1862 - ல் தமது 87 - வது வயதில் இறந்தார் . 
முகலாயர் குலம் இவ்வாறு முடிவடைந்தது . 


முடிவுரை : படைக் கலகத்தை அடக்கிய காரணத் 
தால் பிரிட்டிஷ் இராணுவத்தின் சிறப்பு உயர்வடைந்தது . 
இந்நாட்டில் ஆங்கிலேயரின் நிலையும் வலிமையடைந்தது . 
அரசியலார் தில்லியை வடமேற்கு மாகாணங்களிலிருந்து 
பிரித்துப் பஞ்சாபுடன் இணைத்தனர் . விரிநிலைக் கொள் 
கையும் முன்னேற்றமும் பொருந்தியதோர் புதிய காலம் 
இந்தியாவில் படைக் கலகத்துக்குப் பிறகு தொடங்குகிற 
தென்று சில 

அறிஞர்கள் கூறுவர் . ஆனால் அம் 


இந்தியா 1848-58 


ஹீரட் 


1. 


பெஷாவர் 


. 


சிலியன்வாலா 


* குஜரத் 
ராம்நகர் 

சீனி 
சிம்லா , 
கல்கா 


லாகூர் 


முல்தான் 


பாரி இடையாற்று நாடு 


தில்லி ( மீரத் 


சிக்கிம் , 


ரிட்ஜ் பெரில்லி 

படேகார் 
கரௌலிது லக்னௌ 
குவாலியர் கல்பி 

கான்பூர் 
ஜான்ஸர்அலகாபாத் 

ஜெயபுரி 


பாமொ 


கராச்சி 


சந்தலர் 


உட்க்கா 


சாகர் 


ராணிகஞ்சு 


பாரக்பூர் 


ஷவெபோ 
மாண்டலே 


டம்டம TIL 


! 


கல்கத்தா 


உதயபுரி 


அமரபுரா 
ஆவா 
பாகன் 


சம்பல்பூர் : 


நாகபுரீ. 


வடபர்மா 


( கைப்பக்கும்) 


- (1886 ) . 


பீரார் . 


கோண்டர் 


பஸ்ஸீன் 

தாணா 
x போர்க்களங்கள் 

பம்பாய் 


அரக்கான் 


-புரோம் 


தென் 
பர்மா பெகு 

| இரங்கூன் 


1 


சதாரா 


பஸ்ஸின் 


பரமார்ட்டாபன் 


+ 


ஆமெர்ஸ்ட் 


வ . 


தென்னா 


| 


டாவா 


+HHHH முதன்முதல் போடப் - 

ஐதராபாத் 
பட்ட புகைவண்டிப் பாதைகள் 
கோடிட்ட இடங்கள் படைக்கலகம் 
நடந்த முக்கிய இடங்கள் 

அரக்கோணம் 
டல்ஹௌஸி காலத்து 

உதகமண்டலம் 6 

கோத்தகிரி 
பிரிட்டிஷ் இந்தியாவின் கள்ளிக்கோட்டை 

கூனூர் 

மஞ்சேரி 
உத்தேச எல்லை 
| மாப்பிள்ளைமார்கள் 

தஞ்சாவூர் 


| A 


ஐசரீம் 


ow சென்னை 


ஆர்க்காடு 


| 


அங்காடி 


க்ரா 

கரா 
பூசந்தி 


புரம் 


| 


| 


V 


S.XAVIER 


--- 


637 


முன்னேற்றம் விரைவில் ஏற்பட்டுவிடவில்லை என்பதும் 
குறிப்பிடத் தக்கதாகும் . படைக் கலகத்துக்குப் பிற்பட்ட 
50 ஆண்டுக் காலத்தில் இந்திய அரசியல் அமைப்பு 
வளர்ச்சியில் விரைவான முன்னேற்றம் ஏற்படவில்லை 
என்பதை நாம் பின்னர்க் காண்போம் . 


அதிகாரம் 9 


1858- முதல் இந்திய வரலாறு 


பகுதி 1 
அரசப்பிரதிநிதி கானிங்கு ( 1858 - 62 ) 
வெள்ளையர் படைக்கலகம் : 1858 - ம் ஆண்டு நவம்பர் 
மாதத்தில் கானிங்கு , புதிய சட்டத்தின்படி அரசப் பிரதி 
நிதி ஆனார் . அடுத்த ஆண்டில் அவருக்கு ( எர்ல் ) 
கோமான் பட்டம் கிடைத்தது . புதிய அரசியலமைப்புப்படி 
கம்பெனியாரின் பணியாளர் யாவரும் பிரிட்டிஷ் 
அரசியாரின் பணியாளராயினர் . கம்பெனியின் ஆட்சிக்குட் 
பட்டிருந்த ஐரோப்பியப் படையினர் தம்முடைய உடன் 
பாட்டைப் பெறாமலேயே அம் மாறுதலை நிறைவேற்றிய 
மைக்காக அரசியலாரின் மீது சீற்றங் கொண்டனர் . 
ஆகவே ஏறத்தாழ 16000 ஐரோப்பிய வீரர்கள் கலகம் 
செய்தனர் . இதற்கு வெள்ளையர் படைக் கலகம் என்று 
பெயர் ( மே , 1859 ) . இதன் விளைவாக 10,000 படை வீரர் 
கள் பணித்துறையிலிருந்து வெளியேறினர். அடுத்த 
ஆண்டில் கம்பெனியாரின் படை பேரரசியாரின் படை 
யுடன் இணைந்து இரண்டறக் கலந்தது . 


புதிய சட்டங்கள் ( 1861 ) : அரசியல் அமைப்பைப் 
பொறுத்த சில புதிய சட்டங்கள் கானிங்கின் காலத்தில் 
தோன்றின . அவற்றில் 1861 - ல் நிறைவேறிய மூன்று 
சட்டங்கள் சிறப்பாக ஈண்டுக் குறிப்பிடத் தக்கவை . புதிய 
இந்திய சிவில் பணிச் சட்டம் , பல பதவிகளை , ஒப்பந்தச் 
சிவில் பணியாளருக்கென ஒதுக்கியது . அடுத்தபடியாக 
இந்தியக் கவுன்சில்கள் சட்டம் , கவர்னர் - ஜெனரலின் 
ஆலோசனைக் குழுவினரின் எண்ணிக்கையை நான்கி 
லிருந்து ஐந்துக்கு உயர்த்தியது . பிரிட்டிஷார் இந்நாட் 


639 


எண் 


டில் சட்டமியற்றலைப் பொறுத்தவரை 

1773 - முதல் 
1833 - வரை , அதிகாரத்தைப் பன்முகப்படுத்தும் கொள்கை 
( Decentralisation ) 1833 - முதல் 1861 - வரை , ( அதிகா 
ரத்தை ) மையப்படுத்தும் கொள்கையையும் ( Centrali 
sation ) பின்பற்றினர் . 1861- ம் ஆண்டுச் சட்டம் , மீண்டும் 
அதிகாரத்தைப் பன்முகப்படுத்தும் கொள்கைக்கு வழி 
வகுத்தது . இதன்படி சென்னையிலும் பம்பாயிலும் சட்ட 
மியற்றும் அதிகாரம் பெற்ற சபைகள் மீண்டும் அமைந் 
தன . மேலும் மற்ற மாகாணங்களிலும் சட்டக் கவுன்சில் 
கள் தோன்றின . வங்காளம் 1862 - ம் ஆண்டிலும் , வட 
மேற்கு மாகாணங்களும் அயோத்தியும் 1886 - ம் ஆண்டி 
லும் , பஞ்சாபு 1897 - இலும் சட்ட சபைகளைப் பெற்றன . 
கவர்னர் - ஜெனரலின் நிர்வாக சபையிலும் சில மாறுதல் 
கள் ஏற்பட்டன . இச்சபையின் 

இச்சபையின் உறுப்பினரின் 
ணிக்கை அதிகரித்தது . மத்திய சட்டக் கவுன்சில் என்று 
அதற்குப் பெயர் உண்டு . அதில் கவர்னர் - ஜெனரல் 
ஆறுக்குக் குறையாமலும் பன்னிரண்டுக்கு மேற்படாம 
லும் புதிய உறுப்பினர்களை அமர்த்தினார் . அவர்களில் 
பாதிப் பேர் அரசியல் பணிகளில் இல்லாதவர்களாக 
இருக்கலாம் . பிரிட்டிஷ் இந்தியா முழுவதுக்கும் சட்ட 
மியற்றும் அதிகாரம் அச் சபைக்கு உண்டு . ஆனால் 
பொருளமைப்பு , சமயம் , 

அயல் நாட்டுத் 
தொடர்பு முதலிய செய்திகளில் சட்ட மியற்றுவதற்குக் 
கவர்னர் - ஜெனரலிடம் முன்னதாகவே அனுமதி பெற 
வேண்டும் . மசோதாக்கள் ஒவ்வொன்றும் அவருடைய 
உடன்பாட்டையும் பிரிட்டிஷ் மன்னரின் ஒப்புதலையும் 
பெற்ற பிறகே சட்டமாகும் . இனி , இந்திய உயர் நீதி 
மன்றச் சட்டப்படி ( 1861 ) பம்பாய் , கல்கத்தா , சென்னை 
ஆகிய மூன்று மாகாணங்களிலும் மூன்று உயர் நீதி 
மன்றங்கள் அமைந்தன . அவைகளுக்கு சிவில் , கிரிமினல் 
அதிகாரங்களுண்டு . ஒவ்வொன்றிலும் ஒரு தலைமை நீதி 
பதியும் பதினைந்துக்கு மேற்படாமல் நீதிபதிகளும் இருந்து 
வந்தனர் . 1866 - ல் அலகாபாத்தில் ஓர் உயர் நீதி மன்றம் 
ஏற்பட்டது . 


படை , 


640 


சீர்திருத்தங்கள் : கானிங்கு , படைக் கலகத்தின் 
போது ஆங்கிலேயருக்கு உதவி அளித்த அனைவருக்கும் 
விருதுகளும் நன்கொடைகளும் உதவி ஊதியமும் வழங்கி 
அவர்களை மகிழ்வித்தார் . ஐதராபாத்தில் நசீர் உத் 
தௌலாவுக்குப் பிறகு அப்ஸல் உத் - தௌலா ( 1857-69 ) 
பட்டமேற்றார் . 1853 - ல் அரசியலார் நிஸாமிடமிருந்து 
இணைத்துக் கொண்ட மாவட்டங்களை ( பேரார் நீங்கலாக ) க் 
கானிங்கு 1860 - ல் அவருக்குத் திரும்ப அளித்து விட்டார் . 
இதனால் ஆன குந்தி அரசர் நிஸாமின் ஆட்சிக்கு உட் 
பட்டவரானார் . 


கானிங்கு அரசியல் அலுவல்களைப் பல இலாகாக்க 
ளாகப் பிரித்தார் . நிர்வாக சபையின் உறுப்பினர் ஒவ் 
வொருவருக்கும் ஒரு இலாக்காவோ ஒன்றுக்கு மேற்பட்ட 
இலாக்காக்களோ கிடைத்தன . அவரவருடைய இலாகாக் 
களைப் பொறுத்தவரை அவரவர்களே அரசாங்கத்தின் 
பெயரால் ஆணைகளைப் பிறப்பிக்கலாம் . இவற்றினிடையே 
கருத்து வேறுபாடு ஏற்படும் காலங்களிலும் முக்கிய அரசி 
யல் கொள்கைகளைத் தீர்மானஞ் செய்ய வேண்டிய காலங் 
களிலும் , சபையின் உறுப்பினர்கள் யாவரும் ஒன்று கூடி 
ஆலோசித்தனர் . கானிங்கு , சில பொருளாதாரச் சீர்திருத் 
தங்களையும் நிறைவேற்றினார் . 1859 - ம் ஆண்டு வங்காளக் 
குடிவாரச் சட்டம் குடியானவர்களுக்குப் பல நன்மைகளைச் 
செய்தது . அச் சட்டம் பிறகு வேறு சில மாகாணங்களிலும் 
நிறைவேறியது . அஸ்ஸாமில் தேயிலையையும் நீலகிரியில் 
காப்பிக் கொட்டையையும் மிகுதியாகப் பயிராக்குவதற்கு 
ஐரோப்பியர் ஆதரவு பெற்றனர் . அவுரிப் பயிர்த்தொழிலை 
மேற்கொண்டிருந்த ஐரோப்பியரால் வங்காளக் குடியான 
வர்கள் பல இன்னல்களைப் பெற்றனர் . கானிங்கு , இரா 
ணுவச் செலவைக் குறைப்பதற்கும் சிக்கனத்தைக் கையா 
ளுவதற்கும் திட்டங்கள் வகுத்தார் ; ஏற்றுமதி வரிகளை 
நீக்கி இறக்குமதி வரிகளைக் 

குறைத்தார் . 1837 - ல் 
மெக்காலே தயாரித்த இந்தியத் தண்டனை விதித் தொகுப்பு 
சில மாறுதல்களுடன் 1860 - ல் அமுலுக்கு வந்தது . 1861 - ல் 


641 


கிரிமினல் ( குற்ற இயல் ) நடைமுறை விதித் தொகுதி 
யும் 1859 - ல் சிவில் .நடைமுறை விதித் தொகுதியும் 
செயல் முறைக்கு வந்தன . சிப்பாய்க் கலகத்தை அடக்க 
அரசியலார் 

ஏறத்தாழ நான்குகோடி பவுன்களைச் 
செலவழித்ததால் அரசியலாரின் 

பொருளாதார நிலை 
தாழ்ந்திருந்தது . 

1857 - க்கும் 1861 - க்கும் இடையே 
அரசாங்கத்தின் பற்றாக்குறைத் தொகை 36 - கோடி 
ரூபாய்க்கு உயர்ந்திருந்தது . நிலைமையைச் சீர்திருத்து 
வதற்கு இந்திய அரசியலாருக்கு உதவி செய்ய 
இங்கிலாந்திலிருந்து ஜேம்ஸ் வில்சன் என்பார் 1859 - ல் 
கல்கத்தாவுக்கு வந்து சேர்ந்தார் . அவருக்குப் பின் 
சாமுவெல் லேய்ங் என்ற பொருள் துறை வல்லுநர் 
இந்தியாவில் செயலாற்றினார் . இவர்களுடைய 

நன் 
முயற்சிகளால் 1862 ல் பற்றாக்குறை ஒழிந்தது . இராணுவச் 
செலவுகள் குறைந்தன . அரசியலார் சுங்கவரிகளைப் 
புதுப்பித்தனர் . வருமானவரியையும் வேறுசில வரிகளை 
யும் விதித்தனர் . 1861 - ல் ஆக்ரா, இராசபுதனம் , பஞ்சாபு 
ஆகிய மாகாணங்களில் பஞ்சம் ஏற்பட்டது . அக்காலத் 
தில் மக்களின் துயரைக் களைவதற்கான ஏற்பாடுகளை 
அரசியலார் செய்தனர் . பஞ்சத்தின் காரணத்தை அறிய 
விசாரணை நடைபெற்றது . அவ்விசாரணைக் குழுவினர் 
நிலையான நிலவரித்திட்ட மொன்றை இந்தியா முழு 
வதுக்கும் அமைக்க வேண்டுமென்று அறிவுரை கூறினர் . 


கானிங்கின் இயல்பு : கானிங்கு , படைக் கலகத்தின் 
பொழுது சீற்றங்கொள்ளாமலும் வீரத்துடனும் வியத்தகு 
வகையில் நடந்துகொண்டார் . ஆங்கிலேயரில் பலர் 
கலகக்காரர்கள் மீது பழிதீர்த்துக் கொள்ள விரும்பினர் . 
ஆனால் கானிங்கு , கருணையுடனும் முறைப்படியும் நடந்து 
கொள்ள முடிவுசெய்தார் . அதைக்கண்ட அவர்கள் “ கருணை 
யுள்ள கானிங்கு ” என்று கவர்னர் ஜெனரலை ஏளனம் 
செய்தனர் . இவர் தமது கடமைகளை ஒழுங்காக நிறை 
வேற்றினார் . ஓயாது உழைத்ததால் இவருடைய உடல் 
நலம் கெட்டுவிட்டது . அதனால் இவரது ஆயுட்காலமும் 


642 


விரோத 


குறைந்தது . கானிங்கு உயர்ந்த உள்ளத்தைப் படைத் 
திருந்தார் . நன்கு சீர்தூக்கிப் பாராமல் எவ்வித முடிவுக் 
கும் அவர் வருவதில்லை . மனச்சான்றுக்கு 
மாகவும் நடுவு நிலை தவறியும் இவர் ஒழுகுவதில்லை . 
இறுதிவரையில் தமது தீர்மானத்தைத் கடைப்பிடிக்கும் 
திறமை இவருக்கு உண்டு . இவர் கொள்கையை விரும் 
பாத பலர் இவருக்கு எதிராகச் செயலாற்றினர் . இவரைத் 
திரும்ப அழைக்கச்செய்யவும் முற்பட்டனர் . அந்நிலை 
யிலும் கானிங்கு பெருந்தன்மையுடன் தான் நடந்து 
கொண்டார் . * கானிங்குக்குத் 

தன்னலப் 

பேராசை 
கிடையாது . வெளிப்பகட்டை இவர் மனம் நாடவில்லை 
படைக்கலகத்தின் தொடக்கத்தில் இவர் சில தவறுகளை 
இழைத்தபோதிலும் , இறுதியில் அக்கலகத்தை அடக்கி 
வெற்றிபெற்றார் . அதன் பிறகு அமைதியை நிலை நாட்ட 
இவர் செய்த தொண்டுகள் பாராட்டத்தக்கன . இவருடைய 
ஆட்சியின் தொடக்கத்தில் கல்கத்தா , பம்பாய் , சென்னைப் 
பல்கலைக் கழகங்கள் தோன்றின . கானிங்கு , 1862 - ல் இங் 
கிலாந்துக்குத் திரும்பினார் . அதே ஆண்டில் அவருடைய 
வாழ்க்கையும் முடிவுற்றது . 


20 , பக் . 153 . 


பகுதி 2 


எல்ஜின் ( 1862-3 ) 
ஜேம்ஸ்புரூஸ் என்ற எல்ஜின் ( எர்ல் ) கோமான் , 
1811 - ல் பிறந்தார் ; 1842 முதல் 1846 வரை ஜெமெய் 
காவில் கவர்னராயிருந்தார் . 1847 முதல் 1854 வரை 
கானடாவின் கவர்னர் - ஜெனரலாகப் பதவி வகித்தார் . 
இவர் 1862 - ல் அரசப்பிர நிதியாக இந்தியாவுக்கு வந்தார் . 
இவர் இங்கே பணியாற்றியகாலம் 20 மாதங்களே ஆம் . 
அக்காலத்தில் வாகாபிகள் என்ற முரட்டு ஆப்கானிய 
வகுப்பினர் வடமேற்கு எல்லையில் தொந்தரவு செய்து 
வந்தனர் . அவர்களை அடக்க எல்ஜின் , 

படைகளை 
அனுப்பினார் . 1863 - ல் தளபதி சேம்பர்லின் என்பாரை 
அப்பகைவர்கள் அம்பாலக் கணவாயில் ( வடமேற்கு எல்லை 
மாகாணத்தில் ) முறியடித்தனர் . பிரிட்டிஷ் படையினர் 
திரும்பிவிடுவ தென்று முதலில் எண்ணினர் . ஆனால் 
அக்கருத்தைப் படைத்தலைவர் சர் ஹியூ ரோஸ் ஏற்றுக் 
கொள்ளவில்லை. அந்நிலையில் அரசப்பிரதி நிதி பஞ்சா 
பிலேயே காலமானார் . எனினும் ஆங்கிலேயர் , படை 
யெடுப்பைக் கைவிடவில்லை . சென்னைக் கவர்னர் 
வில்லியம் தெனிசன் , பதிலி கவர்னர் ஜெனரலாகப் 
பணியாற்றினார் . அவ்வாண்டின் ( 1863 ) இறுதியில் 
வாகாபியர் தோல்வியுற்றனர் . எல்லைப்புறத்தில் தொந் 
தரவு ஏற்பட்ட காரணத்தால் பிரிட்டிஷ் அரசியலார் 1854 ம் 
ஆண்டின் தொடக்கத்தில் சர் ஜான் லாரன்சை அரசப் 
பிரதிநிதியாக்கினர். 


பகுதி 3 


லாரன்சு (1864-69 ) 


லாரன்சு : வாழ்க்கையின் முற்பகுதி : ஜான் லாரன்சு 
1811 - ல் பிறந்தார் ; 1830 - ல் இந்தியாவுக்கு வந்தார் . 
1831 முதல் 1839 வரை கம்பெனியின் கீழ்ப் பணியாற்றி 
வந்தார் ; 1840 - ல் இங்கிலாந்துக்குச் சென்று , இரண்டு 
ஆண்டுகட்குப் பிறகு மீண்டும் இந்நாட்டுக்கு வந்தார் . 
1846 வரை இவர் தில்லியில் நீதிபதியாகப் பணியாற்றினார் . 
அவ்வாண்டில் ஜலந்தர் ( தோ ஆப் ) இடையாறு பகுதி 
யில் ஆணையாளராக அமர்ந்தார் . பிறகு இவருக்குப் 
பஞ்சாபில் ஆணையாளர் பதவி கிடைத்தது . 

படைக் 
கலகத்தின் பொழுது இவர் அம் மாகாணத்தில் ஆற்றிய 
செயல்கள் பாராட்டத்தக்கன . இவர் அனுப்பிய 
படை தில்லியைக் கைப்பற்றியது . 1859 - ல் லாரன்சு 
பஞ்சாபின் உதவி கவர்னரானார் . தில்லியும் , 1858 முதல் 
அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது . 1859 - ல் இவர் 
இங்கிலாந்துக்குச் சென்றபொழுது , இவரை ஆங்கிலேயர் 
இந்தியாவைக் காப்பாற்றியவர் என்று புகழ்ந்தனர் . 
இந்தியா அமைச்சரின் அலோசனைக்குழுவில் லாரன்சும் 
உறுப்பினரானார் . 1864 - ம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 
இவர் அரசப்பிரதிநிதியாகக் கல்கத்தாவுக்கு வந்து 
சேர்ந்தார் . 


33 


பூதானுடன் போர் : 1826 - ம் ஆண்டிலிருந்து பிரிட் 
டிஷ் இந்தியாவுக்கும் பூதானுக்குமிடையே நெருங்கிய 
தொடர்பு நிலவியது . இந்தியாவின் கிழக்குப்புற எல்லைக்கு 
அண்மையில் இமயமலையைச் சார்ந்த நாடு பூதான் . அது 
திபேத்துக்கு உட்பட்டிருந்தது . பூதானியருக்கும் ஆங்கி 
லேயருக்குமிடையே எல்லைத் தகராறுகள் 

ஏற்பட்டு 
வந்தன . பூதானியரின் தாக்குதல்களால் அஸ்ஸாமிலும் 
வங்காளத்திலுமிருந்த சில ஆங்கிலேயர்களுக்கு இடை 


645 


யூறுகள் நேர்ந்தன . அமைதியான முறையில் பேச்சு 
நடத்த ஆங்கிலேயர் ஆஷ்லி ஈடன் என்பவரைப் பூதா 
னுக்கு அனுப்பினர் . ஆனால் அவரைப் பூதானியர் இழிவு 
படுத்தினர் ; மேலும் கூச் பீஹாருக்கு வடக்கில் உள்ள 
கணவாய்களைத் தங்களுக்குக் கொடுத்துவிடுமாறும் ஆங்கி 
லேயரைக் கட்டாயப்படுத்தினர் . ஆதலால் லாரன்சு 
பூதான் மீது படையெடுத்தார் . 1865 - ம் ஆண்டின் தொடக் 
கத்தில் நடந்த முதல் ஆங்கிலப் படையெழுச்சி தோல்வி 
யுற்றது . ஆனால் அவ்வாண்டின் இறுதியில் சர் ஹென்றி 
டூம்சு என்பார் பூதானியரை முறியடித்து அவர்களை உடன் 
படிக்கைக்கு இணங்கச்செய்தார் . உடன்படிக்கைப்படி 
அவர்கள் ஆங்கிலேயருக்கு 180 மைல் நீளமும் 20 முதல் 
30 மைல் அகலமும் உள்ள நிலப்பகுதியைக் கொடுத்து 
விட்டனர் . அப்பகுதியில் இன்று நேர்த்தியான தேயிலைத் 
தோட்டங்கள் இருக்கின்றன . அக்காலந்தொடங்கி ஆங்கி 
லேயருக்கும் பூதானியருக்குமிடையே நிலையான நட்பு 
நிலைபெற்றது . 


வடமேற்கு எல்லைப்புறக் கொள்கை : ருஷியா மத்திய 
ஆசியாவில் 

தனது ஆதிக்கத்தைப் பரப்ப முயன்று 
வந்தது . அதைத் தடுக்க லாரன்சுக்கு விருப்பமில்லை . 
மத்திய இந்தியாவில் ருஷியாவின் முயற்சிகளில் தலையிட 
ஆங்கிலேயருக்கு உரிமை கிடையாது என்பதே அவ 
ருடைய 

கோட்பாடாகும் . அப்பேரரசுடன் எல்லைத் 
தொடர்பான ஒப்பந்தம் செய்துகொள்ளவேண்டியது 
பிரிட்டிஷாரின் 

என்ற கருத்தும் அவருக்கு 
இருந்தது . 


கடமை 


ஆப்கானித்தானத்தின் அரசர் தோஸ்து முகம்மது 
1863 - ல் இறந்தார் . 

அவருக்குப் பதினாறு பிள்ளைகள் 
இருந்தனர் . அவர்களுக்கிடையே பட்டத்துக்காகப் போட்டி 
ஏற்பட்டது . அந்த நிகழ்ச்சியில் லாரன்சு தலையிட மறுத்து 
விட்டார் . மேலும் இவர் , போட்டியில் வெற்றிபெறும் 
இளவரசரை ஆதரிக்கப்போவதாகவும் வெளிப்படையாக 
அறிவித்தார் . முடிவில் ஷெர் அலி என்பார் போரில் 


646 


வெற்றி பெற்று ஆப்கானிய அமீர் ஆனார் ( 1864 ) . 
அரசப்பிரதி நிதி அவருக்குப் பரிசுகள் வழங்கினார் . இந்தி 
யாவின் பாதுகாப்புக்கு , ஆப்கானித்தானத்தை ஆங்கி 
லேயர் தம் வசப்படுத்தவேண்டியது இன்றியமையாத 
தன்று என்பது லாரன்சின் கருத்தாகும் . ருஷியப் படை 
யெழுச்சியினின்று இந்தியாவைக் காப்பாற்றப் பின்வரும் 
சாதனங்கள் போதுமானவை 

என்பது 

லாரன்சின் 
கொள்கையாகும் . அச்சாதனங்களாவன : - ( 1 ) சிறந்த 
இந்தியப்படை . ( 2 ) வலிமை வாய்ந்த பொருளமைப்பு . 
( 3 ) இந்தியச் சிற்றரசர்களின் ஒத்துழைப்பு . ( 4 ) இந்திய 
மக்களின் உளமார்ந்த உதவி முதலியனவாம் . மேலும் 
ஆப்கானியரைப் பகைத்துக்கொள்வதால் இந்தியாவின் 
காவலமைப்பு கேடுறும் என்பது லாரன்சின் கருத்தாகும் . 
ஆர் 

ஆங்கிலேயர் தமது எல்லையைக்கடந்து அயலாரை எதிர்ப் 
பது சிறப்புடைய தன்று என்று அவர் எண்ணினார் . 
லாரன்சு , தமது 

கொள்கையை இணையற்ற 
லின்மை ” 1 எனக் குறித்துள்ளார் . இவருடைய ஆப்கா 
னியக் கொள்கையை மேயோவும் நார்த்புரூக்கும் பின் 
பற்றினர் . அதனால் நன்மையே விளைந்தது . ஆனால் 

லிட்டன் இக் கொள்கையைக் கைவிட்டதால் 
தீமையே விளைந்தது . ஆகவே , மீண்டும் லாரன்சின் 
கொள்கையையே ரிப்பன் பின்பற்றலானார் . 

ஆட்சிமுறை : இருப்புப்பாதை , கால்வாய் , பொதுப் 
பணிகள் முதலியவற்றைப் பொறுத்தவரை லாரன்சு , டல் 
ஹௌசியின் கொள்கையையே பின்பற்றி ஆக்கவேலையில் 
ஈடுபட்டார் . ஆட்சிமுறை , அரசியாரின் பேரறிக்கையை 

அமைந்திருந்தது . லாரன்சின் காலத்தில் 
அமைதி நிலவியது ; குறிக்கத்தக்க மிகுதியான நிகழ்ச்சி 
கள் கிடையா . ஆனால் பிற்காலத்தில் உருவாகிய சில 
செயல்களுக்கு இவருடைய காலத்தில் வித்தும் இடப் 
பெற்றது ? . இவர் வேளாண்மையில் அக்கறைகொண்டு 


செய 


பிறகு 


ஒட்டியே 


1 . 


- 71 - பக் . 171 , 


2. 1 , பக் . 16 . 


647 


உழவர்களை ஆதரித்தார் . பஞ்சாபிலும் அயோத்தியிலும் 
1868 - ம் ஆண்டுக் குடிவாரச் சட்டங்களின் 

விளைவாக 
அம் மாகாணங்களின் குடியானவர்கள் பல நன்மைகளைப் 
பெற்றனர் . இருந்தாலும் அச்சட்டங்களுக்கு வன்மை 
யான எதிர்ப்பு இருந்தது . அரசப்பிரதிநிதி தமது உறுதி 
யினாலும் ஆற்றலினாலும் எதிர்ப்பினை அடக்கிவிட்டார் . 
1866-7 - ல் ஒரிஸ்ஸாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது . 
1865 - ல் மழையில்லாமற் போனதே அதற்குக் காரண 
மாகும் . பஞ்சத்துடன் வெள்ளமும் மக்களைத் துன்புறுத்தி 
யது . ஏறத்தாழ 20 லட்சம் மக்கள் உயிர்விட்டனர் . அவ் 
வமயம் வங்காள அரசியலார் தக்க முறையில் மக்களுக்கு 
உதவி செய்யவில்லை . இதற்காக லாரன்சு பிற்காலத்தில் 
மிகவும் வருந்தினார் . அப்பஞ்சம் அரசியலாருக்கு ஒரு 
படிப்பினையைக் கற்பித்தது . அதன்பிறகு லாரன்சு பஞ் 
சத்தைத் தடுப்பதற்கான ஏற்பாடுகளை ஆராய்ந்து செய 
லாற்றத் தொடங்கினார் . அதன் பொருட்டே , லாரன்சு , 
சாலைகள் , கால்வாய்கள் முதலிய பொது நன்மைக்கான 
வேலைகளில் மிகுதியாக ஈடுபட்டார் . வறுமைக்காலங் 
களில் மக்களுக்கு 

இலவசமாக உதவிபுரிய வேண்டு 
மென்பதை அரசாங்கக் கொள்கையாகச் செய்த பெருமை 
லாரன்சுக்கு உரியது . 1868-69 - ல் ஏற்பட்ட இரண்டாம் 
பஞ்சம் , பண்டல்கண்டிலும் இராசபுதனத்திலும் பரவியது . 

அவ்வமயம் மக்களுக்குச் செய்த உதவி 
போற்றத்தக்கது . 

லாரன்சின் 

ஆட்சிக்காலத்தில் சர் 
ரிச்சர்டு டெம்பிள் என்பார் மத்திய மாகாணங்களில் புதிய 
நிலவரித் திட்டத்தை அமைத்தார் . லாரன்சின் பதவிக் 
காலத்தில் செலவுகள் மிகுதிப்பட்டதால் அரசியலாருக்கு 
23 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டது . பொதுப் 
பணிகளுக்காகக் கடன்வாங்கும் கொள்கையை இவர் 
ஆதரித்தார் . 


அரசியலார் 


லாரன்சின் இயல்பும் பணிகளும் : லாரன்சு எளிய 
நிலையிலிருந்து , தமது உழைப்பால் மிக உயர்ந்த நிலையை 
எய்தினார் . இவருடைய உடன்பிறந்தாரான ஹென்றி 


648 


பின்னரும் 


யிடமிருந்த சில சிறந்த பண்புகள் இவருக்கு இல்லை . 
எனினும் இவர் போற்றற்குரிய ஒரு பெரியார் என்பதில் 
ஐயமில்லை . ஜான் லாரன்சு , சிவில் பணித்துறையில் 
சிறந்த பணிகளாற்றினார் . பெருந்தன்மையும் மக்களுக்கு 
நலஞ்செய்யும் ஆர்வமும் இவருக்கு உண்டு . குடியான 
வரிடம் இவர் மிக்க அன்பு பூண்டொழுகினார் . பகட்டார 
வாரத்தை இவர் . நாடவில்லை . தமக்குக் கீழ்ப்பட்டவரின் 
கருத்தை ஊன்றிக் கருதிப்பாராமல் அவர்களை அடக்கி 
ஆளும் இயல்பு இவரிடமிருந்தது . ஒன்றுபட்ட முயற்சி 
யின் ( Team work ) சிறப்பை இவர் 

உணரவில்லை . 
தக்க முறையில் மேற்பார்வை செய்து , செயல்களை 
நிறைவேற்றிக்கொள்ளும் ஆற்றலும் இவரிடம் கிடையாது . 
அரசப்பிரதி நிதி என்ற முறையில் லாரன்சின் திறமை 
போற்றத்தக்கதாக இல்லை எனினும் இவர் , படைக் 
கலகத்துக்கு முன்னரும் 

பஞ்சாபில் 
அருஞ்செயல்களாற்றினார் . இவருடைய , வடமேற்கு 
எல்லைப் புறக்கொள்கை , சிறப்பு வாய்ந்தது என்பதில் 
ஐயமில்லை . லாரன்சு , 1869 - ம் ஆண்டின் தொடக்கத்தில் 
இங்கிலாந்துக்குப் புறப்பட்டார் . அதே ஆண்டில் இவருக் 
குப் “ பாரன் என்ற பட்டமும் கிடைத்தது . இவர் 1870 
முதல் 1873 வரை லண்டன் பள்ளிக்கூடக் கழகத்தின் 
தலைவராயிருந்தார் . அந்நாட்டு அறநிலையங்களிலும் 
சமயப் பணிகளிலும் லாரன்சுக்கு மிக்க அக்கறை இருந் 
தது . இவர் லிட்டன் பிரபுவின் ஆப்கானியக் கொள்கையை 
இங்கிலாந்தின் மேல்சபையில் கண்டித்துப் பேசினார் . 
இவர் அவ்வமயம் கூறியவாறே , அக்கொள்கையினால் 
பின்னர் இடையூறுகள் 

இடையூறுகள் விளைந்தன . 1879 - ல் ஜான் 
லாரன்சு காலமானார் . இவர் தமது வாழ்க்கை முழுவதிலும் 
எளிய பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு , தமது கடமை 
கள் அனைத்தையும் இறைவனுக்குச் செய்யும் திருப்பணி 
களாக எண்ணி 

மனச்சான்றுக்குத் தடையின்றி ஒழுகி 
வந்தார் . 


பகுதி 4 


மேயோ ( 1869-72 ) 


மேயோ : ரிச்சர்டு சௌத்வெல் பூர்க் என்ற மேயோ 
( எர்ல் ) கோமான் , 1822 - ல் டப்ளின் நகரில் பிறந்தார் ; 
1847 - ல் பார்லிமெண்டு உறுப்பினரானார் . பின்னர் அயர் 
லாந்தின் தலைமைச் செயலாளராகவும் பணியாற்றினார் . 
பழமைவாதக் கட்சியைச் சேர்ந்த டிஸ்ரேலி இவரை 
இந்தியாவின் அரசப்பிரதிநிதியாக்கினார் . மேயோ , 1849 - ல் 
கல்கத்தா வந்துசேர்ந்தார் . 

வடமேற்கு எல்லைப்புறக் கொள்கை : லாரன்சின் 
ஆப்கானியக் கொள்கையையே மேயோ பின்பற்றினார் . 
அமீர் ஷெர் அலி , ஆங்கிலேயருடன் , நிலைத்த தெளிவான 
உடன்படிக்கையைச் செய்துகொள்ள விரும்பினார் . மேயோ 
1869 - ல் அம்பாலாவில் ஷெர் அலியைக் கண்டு அவரைச் 
சிறப்பாகப் பெருமைப்படுத்தினார் . ஆனால் ஆப்கானித் 
தானம் முழுவதுக்கும் ஷெர் அலி மன்னராவதற்குப் 
பிரிட்டிஷார் உதவிபுரிய வேண்டுமென்று அந்த அமீர் 
கேட்டுக்கொண்டார் . மேயோ , 

அதை 

ஏற்கவில்லை . 
ஆயினும் அமீரை மகிழ்விப்பதற்காக அரசப் பிரதிநிதி சில 
வாக்குறுதிகளைக் கொடுத்தார் . இந்நிகழ்ச்சி மேயோவின் 
அரசதந்திர ஆற்றலைக் காட்டுகிறது . 1869 - ல் கல்கத்தாவி 
லிருந்து ருஷியாவுக்கு ஒரு தூதுக்குழுச் சென்றது . 
அதன்விளைவாக ருஷியர் ஆக்ஸஸ் ஆற்றுக்குத் தெற்கில் 
உள்ள ஆப்கானித்தானத்தில் படையெடுப்பதில்லை 
என்று உறுதிமொழி கூறினர் . இவ்வாறு மேயோ , ஷெர் 
அலியின் நட்பைப் பாதுகாத்துக்கொண்டதுடன் 
மேற்கு எல்லைப்புறத்தில் போரையும் தடுத்துப் புகழ் 
பெற்றார் . 

ஆட்சி முறை : மேயோ , பொருள் துறை வல்லுநர் 
களின் உதவிகொண்டு நிதி நிலைமையில் ஏற்பட்டிருந்த 


வட 


650 


பற்றாக்குறையை நீக்கியதுடன் , ஏறத்தாழ ஆறுகோடி 
ரூபாயைச் சேர்த்துவைத்தார் . சிலமாகாணங்களில் உப்பு 
வரியை உயர்த்தினார் ; மூன்று சதவீத வருமான வரியை 
யும் விதித்தார் . செலவுகளைக் குறைத்தார் . பொருள் 
அமைப்புத் திட்டத்தில் அதிகாரத்தைப் பன்முகப் படுத்தும் 
கொள்கையைப் பின்பற்றினார் . இவரது ஆட்சிக்காலம்வரை 
மாகாண அதிகாரிகள் தமது வரவு செலவுத் திட்டங்களை 
இந்திய அரசியலாருக்கு அனுப்பவேண்டியிருந்தது . 
மாகாணங்களில் செலவிடப்படாமல் மீதியிருந்த தொகை 
கள் மத்திய அரசாங்கத்தாரைச் சேர்ந்துவிடும் . இதனால் 
மாகாண அதிகாரிகள் வீண் செலவுகளைச் செய்யத் தலைப் 
பட்டனர் . பிரிட்டிஷ் இந்தியா முழுவதிலும் செலவுகளைக் 
கட்டுப்படுத்துவதென்பது மத்திய அரசியலாருக்கு எளி 
தாக இல்லை . தொடர்ச்சியாகக் கிளர்ச்சி செய்தால் தாம் 
கேட்பதில் பெருவாரியான தொகைகளைப் பெறக் கூடும் 
என்ற நம்பிக்கையில் மாகாண அரசாங்கத்தார் மிகுதியான 
தொகைகளுக்குத் திட்டம்போட்டு வந்தனர் . இக் கேடுகளை 
ஒழிக்க , 1870 - ல் மேயோ சில 

மேயோ சில சீர்திருத்தங்களைச் செய் 
தார் ; சில வரிகளையும் சில செலவுக் கூறுகளையும் மாகாண 
அரசியலாரின் தனிக் கட்டுப்பாட்டின் கீழ்க் கொண்டு வந் 
தார் . அவற்றில் மிச்சம் பிடித்த தொகைகள் அவர்களுக்கே 
உரியனவாயின . இது , சிக்கனத்துக்குக் காரணமாயிற்று . 
மேலும் ஆண்டு தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை 
மத்திய அரசியலார் , மாகாணங்களுக்கு மானியமாக வழங் 
கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது . அம்மானியத் தொகையை 
மாகாணங்கள் தம் விருப்பம் போல் பயன்படுத்திக் கொள் 
ளலாம் . ஆனால் 5 ஆண்டுகட்கு ஒரு முறை மேலே கூறிய 
திட்டத்தை அரசியலார் பரிசீலனை செய்து இன்றியமையா 
மாறுதல்களைப் புகுத்தும் கடமையையும் பெற்றனர் . 
1877 - ல் லிட்டன் , அத் திட்டத்தை மேலும் சீர்திருத்தினார் . 
மேயோ , வேளாண்மைக்கும் வாணிகத்துக்கு மென 

ஒரு 
துறைக்களம் ஒன்றை அமைத்தார் ; இந்தியாவில் புள்ளி 
விவரங்களையும் தயாரித்தார் ; இராச்சிய இருப்புப் பாதை 
களையும் அமைத்தார் ; துறைக்களங்களில் வீண் செலவு 


651 


களைக் குறைத்துத் திறமையை நிலை நாட்ட முயன்றார் . 
இவர் , பொதுப்பணித் துறைக்களத்தையும் அயல் நாட்டு 
அலுவல்களையும் தாமே மேற்பார்வை செய்து வந்தார் . 
தமது ஆலோசனையாளர் கூறும் கருத்துக்களைச் செம்மை 
யாக ஆராய்ந்து அவற்றின் நற்பண்புகளை ஏற்றுக் 
கொள்ள 

மேயோ தவறுவதில்லை. இவருடைய ஆட்சி 
முறையின் வெற்றிக்கு அது ஒரு முக்கிய காரணமாகும் . 


மேயோ , இந்தியச் சிற்றரசர்களுடன் அன்பு கொண்டு 
ஒழுகினார் . கத்தியவார் முதலிய சில இடங்களில் சீர்கேடு 
களை ஒழிக்க உதவினார் , ஆஜ்மீரில் மேயோக் கல்லூரி 
ஒன்று ஏற்பட்டது . சிற்றரசர்களும் பெருஞ் செல்வரின் 
குல வழியினரும் கல்வியறிவைப் பெற வேண்டுமென்ற 
அக்கறை அரசப் பிரதிநிதிக்கு இருந்தது . இவருடைய 
நற்பண்புகளும் , ஊக்கமும் , ஆற்றலும் , உழைப்பும் 
மக்களை இவர்பால் அன்பு கொள்ளச் செய்தன. இவரு 
டைய வெளித்துறை உள்துறைக் கொள்கைகள் வெற்றி 
யடைந்தன என்றே கூற வேண்டும் . சிறைச்சாலைச் சீர் 
திருத்தத்தில் மேயோவின் கருத்து மிகுதியாக ஊன்றி 
யிருந்தது . அந்தமான் தீவுகளைச் சிறந்த முறையில் ஆள 
வும் இவர் முற்பட்டார் . 1869 - ல் ஷெர் அலி என்ற ஆப் 
கானியன் ஒருவன் தனது பகைவனைக் கொன்ற குற்றத் 
துக்காக அந்தமானுக்கு அனுப்பப்பட்டிருந்தான் . அவன் 
அதனால் சீற்றங்கொண்டு , மேயோ அங்கே , பார்வையிடு 
வதற்காகச் சென்ற பொழுது அவரைக் கொன்று விட் 
டான் . பிறகு இவனுக்குத் தூக்குத் தண்டனை கிடைத் 
தது . 1872 - ம் ஆண்டு மே மாதத்தில் நார்த்புரூக்கு 
அரசப் பிரதிநிதியாக வரும் வரையில் சென்னை மாகாணக் 
கவர்னர் அப் பதவியை வகித்து வந்தார் . 


44 , பக் . 96 . 


பகுதி 5 


நார்த்புரூக்கு ( 1872 - 6 ) 


தாமஸ் ஜார்ஜ் பாரிங் என்ற நார்த்புரூக்குப் பிரபு 
1826 - ல் பிறந்தார் . இவர் , இங்கிலாந்தின் கப்பற் படைத் 
தலைவராகவும் துணை அமைச்சராகவும் பணியாற்றிய பின் 
னர் 1872 - ல் இந்தியாவின் அரசப் பிரதிநிதியானார் . 


ஆப்கானித்தானம் : லாரன்சும் மேயோவும் வகுத்த 
ஆப்கானியக் 

கொள்கையையே , நார்த்புரூக்கும் 
தொடர்ந்து பின்பற்றினார் . ஆனால் இவருக்கும் ஷெர் 
அலிக்கும் நல்லுறவு நீடிக்கவில்லை . அவ்வமயம் ருஷியர் 
கள் துருக்கித்தானத்திலும் தமது ஆட்சியை ஏற்படுத்தி 
யிருந்தனர் . ருஷியர் தம் எல்லையைக் கடந்து பரவி 
வருவதனைக் கண்டு அஞ்சிய ஷெர் அலி ஆங்கிலேயருடன் 
மீண்டும் உடன்படிக்கையை நாடினார் . நார்த்புரூக்குக்கும் 
அவ்வாறு கூட்டுறவு அமைத்துக்கொள்வதில் விருப்ப 
மிருந்தது . ஆனால் லண்டனிலிருந்த அதிகாரிகள் அம் 
முடிவை ஏற்கவில்லை . ஆகவே , ஷெர் அலி ருஷியருடன் 
நட்பு உறவுகொள்ள முற்பட்டார் . அவ்வமயம் இங்கிலாந் 
தில் டிஸ்ரேலி தலைமை அமைச்சரானவுடன் வெளித் 
துறைக் கொள்கையில் புதிய முறையைக் கையாண்டார் . 
ருஷியர்களால் இந்தியாவுக்கு இடையூறு நேரக்கூடு 
மென்றே ஆங்கில அரசியலார் கருதினர் .. 
அவர்கள் 

ஆப்கானித்தானத்துக்கும் ருஷியாவுக்கு 
மிடையே தொடர்பு ஏற்படுவதைத் தடுக்க முயன் 
றனர் ; அம்முயற்சி வெற்றிபெறாததால் இந்தியாவின் 
வடமேற்கு எல்லைப்புறத்தில் பிரிட்டிஷ் படைகளை மிகுதி 
.யாக்கினர் ; ஷெர் அலியின் இராச்சியத்தில் பிரிட்டிஷ் 
பிரதிநிதிகளை அனுப்புவதற்கான முயற்சியை நார்த் 
புரூக்கு மேற்கொள்ள வேண்டுமென்பதும் அவர்கள் 
விருப்பமாகும் . ஆனால் இப்புதிய கொள்கையை அரசப் 


ஆதலால் 


653 


பிரதிநிதி வெறுத்தார் . இதன் விளைவாக இவர் பதவியி 
னின்றும் விலகிவிட்டார் . 

பரோடா : JI- ம் மல்ஹார்ராவ் கெயிக்வார் ( 1870-4 ) 
ஆளத்தொடங்கியதிலிருந்தே பரோடாவில் சீர்கேடுகள் 
பெருகின . அவர் இழைத்த கொடுமைகள் பலப்பல . 
மக்கள் மிகத் துயருற்றனர் . அதை அறிந்த பிரிட்டிஷ் 
அரசியலார் , கெயிக்வாரை , ஒன்றரை ஆண்டுக்காலத்துக் 
குள் தமது ஆட்சி முறையைச் சீர்திருத்த வேண்டுமென்று 
எச்சரித்தனர் . ஆனால் கெயிக்வார் அதையும் பொருட் 
படுத்தவில்லை . மேலும் அவர் , பிரிட்டிஷ் பிரதி நிதியை 
நஞ்சிட்டுக் கொல்லவும் முயன்றார் என்றும் அறிவிக்கப் 
பெற்றது . 1875 - ல் கொலை செய்ய முயன்ற குற்றத்திற் 
காகக் கெயிக்வாரை இந்திய நீதிபதிகளும் ஆங்கிலேய நீதி 
பதிகளும் கொண்ட ஒரு தனி நீதிமன்றம் விசாரித்தது . 
ஆங்கிலேய நீதிபதிகள் மூவரும் கெயிக்வார் குற்றவாளியே 
எனத் தீர்ப்பு கூறினர் . ஆனால் இந்திய நீதிபதிகள் 
மூவரும் குற்றம் நீரூபிக்கப்படவில்லை என வழக்கைத் 
தள்ளிவிட்டனர் . இந்நிலையில் இங்கிலாந்து அரசாங்கம் 
கொடுங்கோல் , நெறிதவறிய நடத்தை முதலியவைகளைக் 
காரணமாகக் காட்டிக் கெயிக்வாரை அரியணையிலிருந்து 
நீக்கிவிடுமாறு அரசப்பிரதி நிதிக்கு ஆணைபிறப்பித்தது . 
அதன்படி கெயிக்வார் நீக்கப்பட்டார் ; அவருடைய உடன் 
பிறந்தவரின் மனைவி எடுத்த தத்துப்பிள்ளையே III- வது 
சயாஜிராவ் என்ற பெயருடன் அரியணையில் அமர்த்தப் 
பட்டார் . அத்துடன் சர் டி . மாதவராவ் பரோடாவின் புதிய 
திவானானார் . சயாஜிராவ் அப்பொழுது இளைஞராயிருந்த 
படியால் மன்னர் பேராட்சிக்குழு ஒன்றும் நிறுவப்பட்டது . 
பரோடா விவகாரத்தில் ஆங்கிலேய அரசாங்கம் இவ்வாறு 
நடந்துகொண்ட முறையைக் காணுமிடத்து , டல்ஹௌசி 
நாட்டுச் சிற்றரசர்களிடம் கடைப்பிடித்து வந்த பழைய 
கொள்கை கைவிடப்பட்டது தெளிவாகும் ; புதிய கொள்கை 
யில் கொடுங்கோல் நடைபெறும் சுதேச நாடுகளின் 
உள்விவகாரங்களில் தயங்காது தலையிடுவதும் அடங்கும் 
என்பதும் தெளிவாகும் . 


654 


வடிவ் 


ஆட்சி முறை : மேயோவின் சீர்திருத்தங்களாலும் 
சூயஸ் கால்வாய்ப் போக்குவரத்து தொடங்கியதாலும் 
இந்தியாவின் நிதி நிலைமை சீருற்றது . ஆங்கிலேயரின் 
கட்டற்ற வாணிகக் கொள்கை இந்திய அரசாங்கத்தை 
ஓரளவு வயப்படுத்தியது . 1864 - ல் இறக்குமதிவரி பத்து 
சதவீதத்திலிருந்து ஏழரை சதவீதத்திற்குக் குறைந்தது . 
1875 - ல் இது மீண்டும் ஐந்து சதவீதமாகக் குறைந்தது . 
மேலும் பெரும்பாலான ஏற்றுமதி வரிகளை நார்த்புரூக்கு 
நீக்கிவிட்டார் ; அதனால் வரி 

மூன்று 

சதவீத 
மாயிற்று . மான்செஸ்டரிலிருந்து இறக்குமதியாகும் துணி 
கள்மீது விதிக்கப்பட்ட வரி ஐந்து சதவீதமே ; அதனையும் 
நீக்குமாறு இங்கிலாந்தில் அப்பொழுதிருந்த கன்செர் 

அமைச்சவையானது அரசப்பிரதி நிதியிடம் 
வற்புறுத்தியது . ஆனால் அவர் அதை உறுதியாக மறுத் 
தார் . அவ்வாறு செய்தால் இந்தியாவின் நிதி நிலைமைக்கே 
கேடாம் என்று விளக்கினார் ; மான்செஸ்டரின் தொழில் 
நலத்திற்காக இந்தியாவின் நலம் புறக்கணிக்கப்படுகின் 
றது என்ற எண்ணம் இந்தியரிடையே ஏற்படும் என்றும் , 
அத்தகைய எண்ணம் ஆங்கிலேய ஆட்சிக்கு ஏற்றது 
அல்லவென்றும் எடுத்துக்காட்டினார் . இந்தியா அமைச் 
சரை மகிழ்விப்பதற்காகத் தமது கோட்பாடுகளை விட்டுவிட 
முடியாதென்று உறுதியாக நின்றார் . உப்புவரி குறைய 
வேண்டும் என்றே ஏழைமக்கள் விரும்பினர் ; நார்த்புரூக்கு 
அதனைக் குறைத்து அவர்களுக்கு உதவவில்லை . ஆனால் 
வருமான வரியை நீக்கிச் செல்வர்களுக்கே உதவினார் . 
இருந்தபொழுதிலும் , ஆங்கில அரசாங்கத்திற்கு எப் 
பொழுதும் விசுவாசமாக இந்தியர் இருக்கவேண்டுமானால் 
வரிகளை உயர்த்தக்கூடாது என்ற உறுதியான நம்பிக்கை 
கொண்டிருந்தார் நார்த்புரூக்கு . 1873-4 - ல் பீகாரில் ஏற் 
பட்ட பஞ்சத் துயரத்தை நீக்க அரசாங்கம் அகன்ற மனப் 
பான்மையுடன் ஈடுகொடுத்தது . இரண்டு ஜில்லாக்களில் 
தான் பஞ்சத்தின் கொடுமை மிகுதி . என்றாலும் 63 கோடி 
ரூபாய் வரை அரசாங்கம் பஞ்ச நிவாரணத்திற்காகச் செல 
விட்டு ஏராளமான மக்களைக் காப்பாற்றியது . 


655 


பாராளுமன்றச் சட்டங்களும் அரசகுடும்பத்தின 
ரின் இந்திய சுற்றுப் பயணங்களும் : 1874 - ம் ஆண்டில் 
நிறைவேறிய இந்திய கவுன்சில்ஸ் சட்டப்படி , பொது 
மராமத்துத் துறை அலுவல்களைக் கவனிக்க , அரசப்பிரதி 
நிதியின் நிர்வாகக் குழுவில் ஆறாம் உறுப்பினர் புதிதாக 
நியமிக்கப்பட்டார் . 1869- ம் ஆண்டிலேயே இந்தியா 
அமைச்சரின் நிர்வாகக் குழுவினரின் 

காலம் பத்து 
ஆண்டுகள் தான் என்று வரையறுக்கப்பட்டது . என்றா 
லும் 1876- இல் பழைய வரையறுக்கப்படாத முறை ஓரளவு 
பின்பற்றப்பட்டது . 1869 - ல் 

கோமகனும் 
1875-76 - ல் இளவரசர் ஏழாம் எட்வர்டும் இந்தியாவில் 
சுற்றுப் பயணங்கள் செய்தனர் . 


எடின்பர்க் 


நார்த்புரூக்கின் இயல்பும் பிற்கால வாழ்வும் : அவ 
ரது மனப்பாங்கையும் அனுபவத்தையும் நோக்கினால் 
நார்த்புரூக்கு முன்னெச்சரிக்கையான ஆட்சியாளராகத் 
தக்கவர் எனலாம் . ஆனால் அவரிடத்தில் சீர்திருத்த வெறி 
யார்வம் இருந்ததில்லை ; சிப்பாய்க் கலகத்திற்குப் பிறகு 
இந்திய அரசாங்கம் அளவிற்கு மீறிய சீர்திருத்தப் போக் 
கில் சென்றதாகவே அவர் கருதினார் . மேயோவின் தனிச் 
சிறப்புக் குணங்கள் நார்த்புரூக்கிடமில்லை . இருப்பினும் 
நார்த்புரூக்கு சிறந்த நிதியறிஞராக விளங்கினார் ; தமது 
கோட்பாடுகளின்படியே ஆட்சி செலுத்தினார் ; அவரது 
ஆப்கன் கொள்கையும் நிதிக் கொள்கையும் இதனை நன்கு 
விளக்குகின்றன. நார்த்புரூக்கு தனிப்பட்ட காரணங்களுக் 
காகப் பதவி துறந்தாரென்பது பெயரளவே ஆம் ; உண் 
மையில் அவருக்கும் இந்தியா அமைச்சருக்கும் ஆப்கன் 
விவகாரத்திலும் நிதியமைப்பு விஷயங்களிலும் ஏற்பட்ட 
கருத்து வேறுபாடுகளே காரணமாகும் . 1876 - ம் ஆண்டு 
ஏப்ரல்மாதம் இந்தியாவை விட்டுச் சென்றபின் நார்த் 
புரூக்கு முதலாம் நார்த்புரூக் கோமான் ( Earl ) பட்டம் 
பெற்றார் . அதன்பின் 1880 - லிருந்து 1885 - வரை இங்கி 
லாந்தின் கடற்படை அமைச்சராக இருந்து 

1904 - ல் 
காலமானார் . 


பகுதி 6 


லிட்டன் ( 1876 - 80 ) 


லிட்டன் பிரபு : வாழ்க்கையின் முற்பகுதி : எட்வர்ட் 
இராபர்ட் 1834 - ம் ஆண்டு நவம்பர் மாதம் பிறந்தார் . இவ 
ருடைய தந்தை , புல்வெர் லிட்டன் , ஒரு நாவலாசிரியர் . 
ஹாரோவில் 

கல்வி பயின்றபின் லிட்டன் இங்கிலாந்து 
அரசாங்கத்தின் அயல் நாட்டுத் துறையில் 1852 - இலி 
ருந்து பணியாற்றினார் . அவ்வமயம் ஐரோப்பிய நாடுகள் 
பலவற்றில் சுற்றுப்பயணங்கள் செய்து மிக்க அனுபவ 
மடைந்தார் . 1873 - ல் தமது தந்தை இறந்த பின் லிட்டன் 
பாரன் ( Baron ) பட்ட மடைந்தார் . முதலில் சென்னைக் 
கவர்னர் பதவியை வழங்கியபொழுது உடல் நல மின்மை 
யைக் காரணமாகக் காட்டி லிட்டன் அதை ஏற்க மறுத்து 
விட்டார் . ஆனால் , பின்னர் டிஸ்ரேலி அரசப்பிரதிநிதி 
பதவியை அளித்தபோது லிட்டன் அதை ஒப்புக் கொண் 
டார் . இதற்குக் காரணம் மத்திய ஆசியாவில் ருஷியர் தங் 
களது செல்வாக்கைப் பரப்பி வரும் சமயத்தில் லிட்டனைப் 
போன்ற திறமையும் வெளிநாட்டுத் துறையில் அனுபவ 
மும் மிக்க ஒருவர் இந்திய அரசாங்கத்தின் தலைவராக 
இருக்க வேண்டுமென்று டிஸ்ரேலி உணர்ந்ததுதான் . 
1876 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் லிட்டன் கல்கத்தாவிற்கு 
வந்து சேர்ந்தார் . 1877 - ல் உதகமண்டலத்தைச் சுற்றிப் 
பார்த்த லிட்டன் பின்வருமாறு 
பின்வருமாறு கூறினார் : 

இதைப் 
பார்த்த பின் இது ஒரு விண்ணுலகென உறுதிப்படுத்து 
கிறேன் . * 

ஆப்கானித்தானம் : ஆப்கானிய விவகாரங்களில் 
ஏகாதிபத்தியக் கொள்கையைக் கடைப்பிடிக்குமாறு லிட்ட 
னுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் கட்டளையிட்டிருந்தது . 
ஆனால் அக் கொள்கையின் விபரங்களைத் தீர்மானிக்க 


10 


* 


13 , பக் . 27 . 


657 


லிட்டன் முழு உரிமை பெற்றிருந்தார் . மேலும் ஆப்கானி 
ஸ்தானத்தில் பிரிட்டிஷ் ரெஸிடெண்சி ஒன்றை நிறுவுவ 
தற்கு ஷெர் அலி இணங்குவாரானால் , அவருடைய பழைய 
ஏற்பாடுகளை ஒத்துக்கொள்ள லிட்டனுக்கு 

அதிகாரம் 
வழங்கப்பட்டிருந்தது . விக்டோரியா அரசி , பேரரசிப் பட் 
டம் சூட்டிக் கொண்டதின் முக்கியத்தை ஆப்கானிய மன் 
னரிடம் காட்ட வேண்டுமென்று இந்திய அரசாங்கம் கரு 
தியது . ஆனால் பிரிட்டிஷ் தூதுவர் எவரையும் ஏற்றுக் 
கொள்ளத் தமக்கு விருப்பமில்லை யென்று 1876 - ல் அமீர் 
தெரிவித்து விட்டார் . இதன் காரணமாக அரசப் பிரதி 
நிதி ஷெர் அலிக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தார் . ஆனால் 
அமீருக்குப் பிரிட்டிஷ் தூதின் நோக்கம் தெரிவிக்கப்பட 
வில்லை என்ற காரணத்தால் அரசப்பிரதிநிதியின் எச்ச 
ரிக்கையை அவருடைய நிர்வாகக் குழு உறுப்பினர் மூவர் 
ஒத்துக்கொள்ள , மறுத்து விட்டனர் . இதன்பின் அக் 
டோபர் மாதத்தில் லிட்டன் ஆப்கானியப் பிரதி நிதியிடம் 
சிம்லாவில் பேசிய விதம் ஆப்கானியருக்கு ஆத்திரமூட்டக் 
கூடியதாக விருந்ததேயன்றி நட்பைப் பெறக்கூடியதாக 
வில்லை.காலட் நாட்டுத்(Khanof Kalat ) தலைவனிடம் செய்து 
கொண்ட உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷ் படையொன்று 
நவம்பர் மாதத்தில் குவெட்டா நகரைக் கைக்கொண்டது . 
இது அமீருக்கு ஒரு அச்சுறுத்தலாகும் . இந் நிகழ்ச்சிக்குப் 
பின் 1877 - ம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச்சு 

பெஷாவரில் பிரிட்டிஷ் பிரதிநிதிகளும் ஆப்கன் 
பிரதிநிதிகளும் அடங்கிய ஒரு மகா நாடு நடந்தது . ஆனால் 
ஆப்கானியர் பிரிட்டிஷ் ரெஸிடெண்சி ஏற்படுத்துவதில் 
சிறிதும் விட்டுக்கொடுக்காததால் மகா நாடு பயனற்றுப் 
போய்விட்டது . பிரிட்டிஷ் ரெஸிடெண்டு ஒருவருக்குக் 
கட்டுப்பட்டு ஆளும் அமீரை ஆப்கானியர் விரும்பார் ; 
அத்தகைய மன்னரை அரியணையிலிருக்கவும் விடமாட் 
டார்கள் என்பதை லிட்டன் புரிந்து கொள்ளவில்லை . 
மேலும் அமீர் தமது பிரதிநிதி ஒருவரை இந்தியாவிற்கு 
அனுப்பிவைத்தார் . இச்செயல் ஆப்கானிஸ்தானத்தில் 
பிரிட்டிஷ் ரெஸிடெண்சி ஒன்றை நிறுவும் ஏற்பாட்டிற்கு 


வரை 


42 


658 


இணங்கிய தாகவே ஆகும் என்று லிட்டன் வாதாடினார் . 
இதிலிருந்து ஆங்கிலேயரின் உண்மையானநோக்கம்பற்றி 
ஆப்கானியருக்கு மிகுந்த ஐயமெழுந்தது . இஃது இவ்வா 
றிருக்க ஐரோப்பிய அரசியலில் 1878 - ல் ஏற்பட்ட நிகழ்ச்சி 
கள் இங்கிலாந்திற்கும் ருஷியாவிற்கும் பகையை வளர்த் 
தன . அதன் காரணமாக அப்பொழுது இங்கிலாந்தின் 
முதல் அமைச்சராக இருந்த டிஸ்ரேலி, மால்டா ( Malta ) த் 
தீவிற்கு இந்தியசிப்பாய்கள் அடங்கிய படையொன்றை 
அனுப்பிவைக்குமாறு 

கட்டளையிட்டார் . அதன்படியே 
இந்திய அரசாங்கமும் செய்தது . இதன் பின் ருஷியா 
ஆப்கானிஸ் தானத்திற்கு ஒரு தூதுக்குழுவை அனுப் 
பியது . ஆனால் ஆப்கானிய மன்னர் இதை விரும்பாத 
தோடன்றித் தமது எதிர்ப்பையும் தெரிவித்தார் . ஆயி 
னும் தமது போக்கின் பயனாகத் தாம் அரியணையிலிருந்து 
நீக்கப்படலாம் என்றும் தமது எதிரி அப்துர் ரஹ்மான் 
அமீராகக் கூடுமென்றும் ஷெர் அலி அச்சங்கொண்டார் . 
ருஷியருடன் முடிவாக 

ஒரு உடன்படிக்கையையும் 
செய்துகொண்டார் . இந்நிலையில் லிட்டன் ருஷியாவுக் 
கெதிராகக் காபூலுக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்ப 
முடிவுசெய்தார் . தமது முடிவை அமீருக்கும் தெரிவித் 
தார் . ஆனால் அமீர் அதற்குப் பதில் எதுவும் தெரிவிக்க 
வில்லை . அவ்வாண்டு ஆகஸ்டு மாதம் அமீரின் செல்லப் 
பிள்ளையான அப்துல்லா 

மரணமடைந்தான் . 
அடுத்தமாதம் பிரிட்டிஷ் தூதுக்குழு பெஷாவரைவிட்டுக் 
காபூலுக்குப் புறப்பட்டது . இதற்குள் ருஷிய தூதுக்குழு 
காபூலைவிட்டுப் புறப்பட்டுவிட்டது . இருப்பினும் ஆப் 
கானிய அதிகாரி ஒருவர் வழிமறித்ததால் பிரிட்டிஷ்குழு 
பெஷாவருக்கே திரும்பிவிட்டது . லிட்டன் 

இந் 
நிகழ்ச்சியைச் சரியாகப் புரிந்துகொள்ளவில்லை. பிரிட்டிஷ் 
தூதுக்குழு ஆப்கானிஸ் தானத்திலிருந்து வலுக்கட்டாய 
மாக வெளியேற்றப்பட்டதாக லிட்டன் கருதினார் . எனவே 
மேற்கொண்டு அரசியல் தந்திர முயற்சிகள் செய்வதில் 
பயனில்லை 

எண்ணி 

ஆப்கானிஸ்தானத்துடன் 
போரிட லிட்டன் முடிவுசெய்தார் . லிட்டனின் ஆப்கானியக் 


ஜான் 


என 


659 


கொள்கையை இங்கிலாந்தில் லாரன்ஸ் பிரபு கண்டித்தார் . 
ஆப்கானிஸ்தானத்தின் வெளிநாட்டுத் தொடர்பினால் 
ஏற்பட்ட மாறுதல்களுக்கு ருஷியாவே காரணம் ; எனவே 
அதனிடம் தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொள்ள 
வேண்டும் ; அதை விட்டுவிட்டு அமீரை அச்சுறுத்துதல் 
நியாயமில்லை ; மேலும் சுதந்திர மன்னரான அமீருக்கு 
யாரை வேண்டுமானாலும் தமது நட்பினராகக் கொள்ள 
உரிமை உண்டு- இவ்வாறு லாரன்ஸ் , லிடன் போக்கைக் 
கண்டித்தார் . எப்படியும் ருஷியத் தூதுக்குழு ஆப்கானிஸ் 
தானத்தை விட்டுச் சென்றபின் இந்திய அரசாங்கம் 
நேர்மைக்குப் புறம்பான தனது போக்கை விட்டுவிட்டு 
ஷெர் அலியிடம் நட்பை வளர்த்துக்கொண்டிருக்க 
வேண்டும் . ஆனால் இந்திய அரசாங்கம் அவ்வாறு நடக்கத் 
தவறிவிட்டது . இதைப்பற்றிக் கிளாட்ஸ்டன் இங்கிலாந் 
தின் பாராளுமன்றத்தில் பேசினார் ; முதல் ஆப்கன் 
போரின் துன்ப இயல் நாடகத்தின் ஒத்திக்கை பார்க்க 
விருப்பதாகவும் இரண்டாம் ஆப்கன்போர் முதல் ஆப்கன் 
போரின் மறு பதிப்பாகவே இருக்குமென்பதில் தமக்குச் 
சிறிதுகூட ஐயமில்லையெனவும் கூறினார் . 


இரண்டாவது ஆப்கானியப் போர் ( 1878-80 ) : 
1878 - ம் ஆண்டு நவம்பர் மாதம் போர் நிலை அறிக்கை 
வெளியாயது . அதைப்பின்பற்றி மூன்று ஆங்கிலேயப் 
படைகள் ஆப்கானிஸ்தானத்தின்மேல் படையெடுத்தன . 
காபூலுக்கும் காந்தகாருக்கும் இடையேயுள்ள பகுதியில் 
ஆப்கானியர் எதிப்பு பேரளவில் இல்லை . ஆதலின் அது 
விரைவில் ஆங்கிலேயர் வசமாயிற்று . ருஷியாவினிட 
மிருந்து உதவி எதுவும் கிடைக்காததால் ஷெர் அலி 
தம் நாட்டைவிட்டு ஓடிவிட்டார் . அதன்பிறகு அவர் பல 
நாள் உயிருடனில்லை ; 1879 - ம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 
காலமானார் . ஷெர் அலி ஆப்கானிஸ்தானத்தை நன்கு 
ஆண்டவர் . ஆயினும் இரு பேரரசுகளின் மோதலுக்கு 
அவர் பலியானார் . ஷெர் அலி இறந்தபின் அவருடைய 
மகன் யாகுப்கான் பட்டமேற்றான் . அதே ஆண்டு மே 


660 


மா தம் அவன் ஆங்கிலேயரின் நிபந்தனைகளை ஏற்றுக் 
கொண்டு அவர்களுடன் கண்டமக் ( ஆப்கானிஸ்தானத் 
தில் ஜலாலாபாத் அருகே ) என்ற விடத்தில் ஓர் உடன் 
படிக்கை செய்துகொண்டான் . அதன்படி அமீர் அயல் 
நாட்டு விவகாரங்களில் ஆங்கிலேயர் சொற்படி நடக்க 
வேண்டும் ; பிரிட்டிஷ் ரெஸிடெண்டு ஒருவர் காபூலில் 
இருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் ; மேலும் தனது 
நாட்டின் 

சில மாவட்டங்களை ஆங்கிலேயர்களுக்குக் 
கொடுத்துவிட வேண்டும் . இதற்குப் பதிலாக ஆங் 
கிலேயர் ஆப்கானிஸ்தானத்தை வெளியார் படையெடாத 
படி காத்தல் வேண்டும் . தவிர அமீருக்கு ஆண்டிற்கு 
ஆறு லட்சரூபாய் உதவித்தொகையைக் கொடுக்க 
வேண்டும் . இங்கிலாந்தின் முதல் அமைச்சர் இந்தியா 
பூகோள முறையான எல்லையைப் பெற்றதென மட்டின்றி 
மகிழ்ந்தார் . ஆனால் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல 
என்பதுபோல உண்மை அவ்வாறில்லை . 1879 - ம் ஆண்டு 
ஜூலைமாதம் பிரிட்டிஷ் ரெஸிடெண்டு சர் லூயி கெவக்னரி 
காபூலை அடைந்தார் . ஆனால் அடுத்த செப்டம்பர் மாதத் 
தொடக்கத்தில் அவரையும் அவரை அடுத்த ஆங்கிலேயர் 
களையும் ஆப்கானியர் கொன்றனர் . மீண்டும் ஆங்கிலேயப் 
படை ஒன்று ஆப்கானிஸ்தானத்திற்குள் விரைந்தது . 
ஜெனரல் ராபர்ட்ஸ் கலகக்கரர்களைக் காபூல் அருகே 
அக்டோபரில் முறியடித்தார் . பின்னர் , காபூலைக் கைப் 
பற்றிக்கொண்டு பழிகாரர்கள் மீது வஞ்சம் தீர்த்துக்கொண் 
டார் . யாகுப்கான் சிறைப்பட்டு இந்தியாவிற்கு அனுப்பப் 
பட்டார் . ஆனால் ஆங்கிலேயர் காபூலை வைத்திருப்பதில் 
இக்கட்டுகள் மிகுந்துவந்தன . கடைசியாகக் காபூலுக்கும் 
காந்தகாருக்கும் இடையே உள்ள பகுதியைக் கைப்பற்றி 
னர் . அதன் பின்னும் ஆங்கிலேயர் சங்கடமான நிலையி 
லேயே இருந்தனர் . ஆப்கானிஸ்தானம் முழுவதையும் 
கைப்பற்றும் ஏற்பாடு ஏதும் இல்லை . ஆனால் காபூலில் ஓர் 
அரசாங்கத்தை ஏற்படுத்தாமல் ஆப்கானிஸ்தானத்தை 
விட்டு வெளியேறல் ஆங்கிலேயரின் பெருமைக்கே இழுக் 
காகும் . இந்நிலையில் லிட்டன் காந்தகாரைத் தனியாகப் 


661 


பிரித்துப் பழைய அமீரின் உறவினனான ஷெர் அலிகான் 
என்பானுக்குக் கொடுத்தார் ( ஏப்ரல் 1880 ) . காபூல் 
பகுதியை அப்துர் ரஹ்மானுக்குக் கொடுப்பதாக முடிவு 
செய்தார் . ஆனால் , இத்தகைய முடிவினை நிறைவேற்று 
தற்கு முன்னரே இங்கிலாந்தில் பேகன்ஸ்பீல்டு அமைச் 
சரவை கவிழ்ந்தது . கிளாட்ஸ்டன் முதலமைச்சர் பதவி 
ஏற்றார் . அதன் பயனாக லிட்டன் தம் பதவியைத் துறந்து 
1880 - ம் ஆண்டு மே மாதம் இங்கிலாந்திற்குப் பயணமானார் . 


ஆட்சிமுறை 
பஞ்சக்கொள்கை : மழைக் குறைவால் 1876 லிருந்து 
1878 வரை இந்தியாவின் பலபகுதிகளிலும் ஒரு கொடிய 
பஞ்சம் நிலவியது . அதனால் புஞ்சைப் பயிர்களும்கூட 
விளையவில்லை . பஞ்சத்துடன் காய்ச்சல் , பேதி முதலிய 
கொடிய நோய்களும் சேர்ந்து மக்களை வாட்டின .. 
இவற்றால் , சென்னை , மைசூர் , ஐதராபாத் , பம்பாய் முதலிய 
இடங்களும் , மத்திய இந்தியா, பஞ்சாபு முதலியவற்றில் 
சிலபகுதிகளும் துன்பத்துக்கு உள்ளாயின. இதன் காரண 
மாக ஐம்பது லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் உயிர் துறந் 
தனர் . இந்தவகையில் இந்தியாவில் ஏற்பட்டபஞ்சங்களில் 
இதுவே மிகக்கொடியதாகும் . இப்பஞ்சத்தால் அரசாங்கம் 
இரண்டு கோடி ரூபாய்க்கு மேலான நிலவரியை இழந்தது . 
பஞ்ச நிவாரணக் கொள்கைகளும் முறைகளும் தெளிவா 
காத நிலையிலிருந்தன ; அதனால் நாட்டின் பல்வேறு பகுதி 
களிலும் பலவாறான நிவாரண முறைகள் பின்பற்றப் 
பட்டன . சென்னை மாகாணம் பின்பற்றிய முறை வீண் 
செலவு 

முறையாம் , பயனற்ற முறையுமாம் என்று 
கண்டிக்கப்பட்டது . அதனால் அரசப்பிரதி நிதி இதனை 
ஆராயச்சர் ரிச்சர்டு டெம்பிள் என்பவரைச் சென்னை மாகா 
ணத்திற்கு அனுப்பிவைத்தார் . பின்னர்த் தாமே நிலைமை 
யைக் கண்டறிய இங்கு வந்தார் . மொத்தத்தில் பதினொரு 
கோடி ரூபாயைப் பஞ்ச நிவாரணத்திற்கு அரசாங்கம் 
செலவிட்டிருந்தும் இப்பஞ்சத்தில் ஏராளமான மக்கள் 


662 


உயிர் துறந்தனர் . எனவே மிக்க பயனுள்ள பஞ்ச நிவாரண 
முறைகளைப்பற்றி அரசாங்கம் ஆராயத் தொடங்கியது . 
அரசப்பிரதி நிதியும் இதுபற்றித் தம்முடைய கருத்துக் 
களைத் தெரிவித்தார் . 1878 - ல் முதல் பஞ்ச நிவாரண 
ஆய்வுக்குழு ( First Famine Commission ) ஒன்று நிறுவப் 
பட்டது . 1880 - ல் அது தனது பரிவுரைகளைத் தெரிவித்தது . 
அவைகளை அரசாங்கம் பொதுவாக ஏற்றுக்கொண்டது . 
அதன்படி உடல் வன்மையுடைய ஏழைகளுக்கு வேலையும் 
கூலியும் கொடுக்கவேண்டும் ; அவ்வாறு வேலை செய்ய 
முடியாதவர்களுக்கு மட்டும் உதவித்தொகை அளிக்க 
வேண்டும் என்று முடிவாகியது . மேலும் பஞ்சத்திற்கு 
இலக்காகக் கூடிய பிரதேசங்களில் புகைவண்டிப் பாதை 
அமைத்தல் , கால்வாய் வெட்டுதல் , பாதுகாப்பு வேலைகள் 
செய்தல் , பஞ்ச நிவாரணப் பணிகள் முதலியவைகளுக்காக 
ஆண்டுதோறும் வரவு செலவுத் திட்டத்தில் ஒன்றரைக் 
கோடி ரூபாய் ஒதுக்கப்படுதல் வேண்டும் என்றும் முடிவு 
செய்யப்பட்டது . 1883 - ல் பஞ்ச நிவாரணச் சட்டத்தொகுதி 
செயலுக்கு வந்தது . இவ்விதம் மிக்க பயனுள்ள முறை 
யில் பஞ்ச நிவாரண ஏற்பாடுகள் உருவாயின . சுருங்கக் 
கூறினால் இன்றைய இந்திய அரசாங்கத்தின் பஞ்ச 
நிவாரணக் கொள்கையைத் தொடங்கிவைத்தது லிட்டன் 
பிரபுவே எனலாம் . 

பொருளமைப்பு : உப்பு வரியை விதிப்பதில் இருந்த 
ஏற்றத்தாழ்வுகள் நீங்கின . பொருளமைச்சராக வந்த சர் 
ஜான் ஸ்டராச்சி கட்டுப்பாடற்ற வாணிகக் கொள்கை 
யையே பின்பற்றினார் . அதன்படி இறக்குமதி வரிகள் பல 
நீங்கின . 1877 - ல் பொருளமைப்புத் திட்டத்தில் அதிகாரத் 
தைப் பன்முகப்படுத்தும் கொள்கையே வெற்றிபெற்றது . 
1879 - ல் லங்காஷயரிலிருந்து இறக்குமதியான முரட்டுத் 
துணிகள் மீது இருந்த ஐந்து சதவீத இறக்குமதி வரி 
நீங்கியது . இங்கிலாந்து நாட்டுப் பொதுமக்கள் சபையார் . 
( House.of Commons ) இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே 
நிறைவேற்றிய தீர்மானத்தை ஒட்டியே இவ்வரி நீக்கப் 

ஆயினும் அரசப்பிரதி நிதியின் நிர்வாகக்குழு 


பட்டது . 


663 


இதற்கு இணங்கவில்லை . இருப்பினும் அரசப்பிரதிநிதி 
தமது. சிறப்பதிகாரத்தைக் கொண்டு நிர்வாகக்குழு உறுப் 
பினர் பெரும்பாலோரின் கருத்தையும் புறக்கணித்து இந்த 
முடிவுக்கு வந்தார் . இந்தியர்களுக்கெனச் சட்டப்படியான 
சிவில் பணித்துறை ( Statutory Civil Service ) இதே 
ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது . இது தவிரப் பழைய 
ஒப்பந்த சிவில் பணித்துறையிலும் ( Covenanted Civil 
Service ) லண்டனில் நடைபெறும் போட்டித் தேர்வில் 
வெற்றிபெற்ற இந்தியர் சேரலாம் . ஆனால் புதிதாக 
ஏற்பட்ட சிவில் பணித்துறை சிறிது காலத்திற்குப் பிறகு 
ஒழிக்கப்பட்டது . 

செய்தித்தாள் சட்டம் : நாட்டுமொழிச் செய்தித் 
தாள்கள் மக்களிடையே துரைத்தனத்தின்மேற் பகை 
மையை வளர்த்து வந்தன என்று அரசியலார் கருதினர் . 
இதனைத் தடுக்க நாட்டுமொழிச் செய்தித்தாள் சட்டம் ( The 
Vernacular press Act ) 1878 - ல் வந்தது . அரசப்பிரதி நிதி 
யின் நிர்வாகக்குழு உறுப்பினர் மூவர் இதை எதிர்த்தனர் . 
இருந்த பொழுதிலும் இச்சட்டம் நான்கு ஆண்டுகள் 

அமுலில் இருந்தது . இச்சமயத்தில்தான் சில 
நாட்டுமொழிச் செய்தித் தாள்கள் ஆங்கிலச் செய்தித் 
தாள்களாக வெளிவந்தன . அம்ரித பஜார் பத்திரிகா ( The 
Amrita Bazaar Patrika ) 1868 வரை வங்காளி மொழியில் 
வெளிவந்தது . ஆனால் அந்த ஆண்டிலிருந்து ஆங்கிலச் 
செய்தித்தாளாக வெளிவரத் தொடங்கியது . அதேபோல 
பல ஆண்டுகளாக வார வெளியீடாக வந்த ஹிந்துப் ( The 
Hindu ) பத்திரிகையும் 1889 - லிருந்து ஆங்கில நாள் 
செய்தித்தாளாக வெளிவரலாயிற்று . 


வரை 


விக்டோரியா பேரரசி : 1876 - ம் ஆண்டு அரசபட்டங் 
களின் சட்டப்படி ( Royal Titles Act ) விக்டோரியா அரசி 
இந்தியப் பேரரசி ஆனார் . 1877 - ல் ஏராளமான பொருட் 
செலவில் தில்லியில் நடந்த தர்பார் ஒன்றில் அரசப்பிரதி 
நிதி இதனை வெளியிட்டார் . அச்சமயத்தில் கொடிய பஞ்சம் 
ஒன்றால் மக்கள் பெரிதும் வருந்தியது குறிப்பிடத்தக்க 


664 


தாகும் . அதே ஆண்டில் இந்தியப் பேரரசு அணிவகிப்பு 
The Order of the Indian Empire ஒன்றும் நிறுவப் 


பட்டது . 


வட 


லிட்டனின் இயல்பும் தொண்டுகளும் : லிட்டன் 
அனுபவமிக்க அரசியல் தூதர் ; சிறந்த அறிவும் திறமை 
யும் பெற்றவர் ; மேலும் தருக்க முறையாக ஆராயக் 
கூடிய சிந்தனையாளர் ; தங்குதடையின்றி விரைந்து 
பேசும் பேச்சாளர் ; தெளிவுமிக்க இலக்கிய எழுத்தாளர் ; 
தமக்கெனக் குறிப்பிடத் தகுந்ததொரு இலக்கிய நடை 
யைப் படைத்துக்கொண்டவர் . அதேசமயத்தில் அளவிற்கு 
மீறிய வெளிப்பகட்டில் பற்றுக்கொண்டவர் ; கட்டுக் 
கடங்காத கற்பனையாளர் . அவருடைய சிந்தனையிலிருந்து 
பயனுள்ள கருத்துக்கள் சில தோன்றின . அவற்றில் சில 
வற்றை அவருக்குப்பின் வந்தோர் பயனுடன் பின் 
பற்றினர் . அப்துர் ரஹ்மானை ஆப்கானிய நாட்டு 
அமீராகத் தேர்ந்தெடுத்தது 

அவர்தான் . இந்திய 
அரசாங்கத்தின் நேரான ஆட்சிக்குள்ளடங்கிய 
மேற்கு எல்லைப்புற மாகாணம் ஒன்றை நிறுவ வேண்டு 
மென்றவரும் அவரே . தங்க நாணயமுறை இந்தியா 
விற்கு ஏற்றதென்பதை உணர்ந்தவரும் அவரே . மேலும் 
ஆங்கிலேயப் பெருமக்களுக்கு அளிக்கப்படுவதைப் 
போன்ற பட்டங்கள் இந்தியர்களுக்கு அளித்தல் வேண்டும் 
என்றும் , அரசப்பிரதி நிதிக்கு ஆலோசனை கூற இந்தியச் 
சிற்றரசர்களைக்கொண்ட பிரிவி கவுன்சில் ஒன்று ஏற்படுத்த 
வேண்டும் என்றும் அவர் கருதினார் . இப்படிப் பல வகை 
களில் லிட்டன் சிறந்தவராக விளங்கியபோதிலும் அவரு 
டைய இந்திய ஆட்சி ஓரளவிற்குத்தான் வெற்றியடைந் 
தது . நிர்வாகத்துறையில் சில பிரிவுகளில் லிட்டன் சிறந்த 
பணியாற்றினார் . எடுத்துக்காட்டாக , அவரது பஞ்ச 
நிவாரணக் கொள்கையைக் கூறலாம் . அதை அவருக்குப் 
பின் வந்தோர் யாவருமே பின்பற்றினர் . ஆனால் ஆப்கா 
னிய விவகாரத்தில் அவர் இழைத்த தவறுகள் அவர் ஒரு 
சிறந்த ஆட்சியாளர் என்ற பெயருக்கே இழுக்கைத் 


665 


தேடின எனலாம் . இவ்வாறு உறுதியாகக் கூறுவதற்கு 
ஏற்ற சான்றுகள் மேலும் மேலும் கிடைத்துக்கொண்டே 
வருகின்றன . தவிர , அவர் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத் 
தால் ஏராளமான மக்கள் மடிந்தனர் ; அளவிற்கு மீறிய 
மக்கள் சொல்லொணாத் துயருற்றனர் . அதனால் மிக்க 
பயனுள்ள பஞ்ச நிவாரணக் கொள்கையைப் பின்பற்றத் 
தொடங்கியபொழுதிலும் பஞ்சத்தின் கொடுமையை 
மறக்கவியலாது . மற்றும் நாட்டுமொழிச் செய்தித்தாள் 
களுக்கு எதிராக அவர் நிறைவேற்றிய சட்டத்தைப் 
பாராட்டுவதற்கில்லை . இவற்றில் எல்லாம் அனுபவமிக்க 
தமது நிர்வாகக்குழு உறுப்பினர் கூற்றைப் புறக்கணித்தது 
அவருடைய பெருங்குறையே ஆம் . அவருடைய 
கொள்கை குறைபாடற்றது என்று கூறுவார் முடிபினை 
ஏற்றுக்கொள்ள முடியாது . அவர் இழைத்த தவறுகள் 
புறக்கணிக்க வியலாதவை . 1880 - ல் கோமான் ( Earl )பட்டம் 
பெற்ற லிட்டன் 1891 - ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பாரிஸ் 
நகரில் காலமானார் . 


பகுதி 7 


ரிப்பன் ( 1880 - 84 ) 


ரிப்பன் பிரபு : வாழ்க்கையின் முற்பகுதி : ஜார்ஜ் 
பிரடெரிக் சாமுவெல் ராபின்சன் 1827 - ஆம் ஆண்டு அக் 
டோபர் மாதம் பிறந்தவர் ; 1859 - ல் தமது தந்தை இறந்த 
தும் எர்ல் ( Earl ) பட்ட மடைந்தார் ; 1852 - லிருந்து பல 
ஆண்டுகள் லிபரல் ( Liberal ) கட்சியைச் சேர்ந்த பாராளு 
மன்ற உறுப்பினராக இருந்தவர் . ரிப்பன் அரசப்பிரதிநிதி 
ஆகும் முன் இந்தியா உதவி அமைச்சர் ( 1861 ) , இந்தியா 
அமைச்சர் ( 1866 ) முதலிய பல பதவிகளில் அமர்ந்திருந் 
தவர் . 1871 - ல் ரிப்பன் மார்க்கிஸ் ( Marquis ) பட்டம் பெற் 
றார் ; 1874 - ல் கத்தோலிக்கச் சமயப் பிரிவில் சேர்ந்தார் . 
கத்தோலிக்கரான இவரை அரசப்பிரதி நிதி யாக்கிய 
பொழுது இங்கிலாந்தில் பலர் கலங்கிக் குறை கூறலாயி 
னர் . ஆயினும் , இங்கிலாந்து 

அரசாங்கம் 

அதைப் 
பொருட்படுத்தவில்லை . 1880 - ம் ஆண்டு ஜூன் மாதம் 
ரிப்பன் அரசப் பிரதிநிதிப் பதவியை ஏற்றுக் கொண்டார் . 
மிக விரைவில் தமது பதவிக்குரிய அதிகாரத்தை உணர்ந் 
தார் . அதைப்பற்றி அவரே " அரசப் பிரதிநிதியின் அதி 
காரம் மிகவும் அதிகமானது ; நான் எதிர் பார்த்ததைவிட 
மிகுதியாகவுள்ளது . அதற்கு ஏற்றவர் என்று எவரையும் 
கூறுதற்கில்லை " என்று கூறியுள்ளார் . * ரிப்பன் லிபரல் 
கட்சியைச் சேர்ந்த மிக முற்போக்கான குடியரசுக் கொள் 
கையினர் . சுய ஆட்சியில் நம்பிக்கை கொண்டவர் ; சுய 

இந்தியர் தேர்ச்சியடைவதற்காகத் துரைத் 
தனத்தின் 

ஆட்சித் திறமையைக்கூட ஓரளவிற்குத் 
தியாகம் செய்யவும் முன் வந்தார் . தமது பதவிக்காலத்தில் 
இந்தியரிடையே 

மிக்க செல்வாக்குடன் திகழ்ந்தார் ;; 
ஆயினும் இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்கள் அவரது 


ஆட்சியில் 


* 


74 , பக் . 85 . 


667 


ஆட்சி முறையை முழுதும் போற்றவில்லை . . சிலவற்றைக் 
கடுமையாக எதிர்த்தார்கள் ; ஓரிடத்தில் அத்தகைய 
எதிர்ப்பு அவரை அவமதிக்கும் அளவிற்கும் சென்றது . 
பதவி ஏற்றதும் ரிப்பன் ஆற்றிய முதல் செயல் ஆப்கானிய 
விவகாரத்தில் லிட்டன் பின்பற்றிய கொள்கையை 
மாற்றியதுதான் . 


ஆங்கிலேயர் 


ஆப்கானிஸ்தானம் : 1880 ம் ஆண்டு ஜூலை மாதம் 
அப்துர் ரஹ்மானை ( பி . 1830 ) காபூல் அமீராக ரிப்பன் 
ஒப்புக்கொண்டார் . ஆப்கானிஸ்தானத்தில் பிரிட்டிஷ் 
ரெஸிடெண்சி ஏற்படுத்தும் முயற்சியையும் கைவிட் 
டார் . ஆனால் ஆங்கிலேயர் கைப்பற்றிய சில ஜில்லாக்கள் 
அவர்கள் வசமே இருந்தன . அமீர் நாட்டை வெளியார் 
படையெடாதபடி காக்க 

உதவிபுரிய 
வேண்டும் . அமீர் ஆங்கிலேயரைத் தவிர வேறு எந்த 
வெளியாரிடமும் எத்தகைய அரசியல் தொடர்பும் கொள் 
ளக்கூடாது . இதுவே புதிய ஏற்பாடு . ஹீரட் பகுதி ஷெர் 
அலியின் மகனான அயூப்கானிடமிருந்தது . காந்தகார் பகுதி 
ஷெர் அலிகானிடமிருந்தது . அந்த ஜூலை மாதத்திலேயே 
காந்தகாரைப் பிடிப்பதற்காக அயூப்கான் மெய்வாண் 
( காந்தகார் அருகே ) என்னுமிடத்தில் , ஜெனரல் பரோஸ் 
தலைமையிலிருந்த ஆங்கிலப் படையைக் கடுமையாகத் 
தாக்கித் தோற்கடித்தான் . ஆனால் , அடுத்த மாதத்தில் 
ஜெனரல் ராபர்ட்ஸ் அயூப்கானைத் தோற்கடித்துக் காந்த 
காரைக் கைப்பற்றிக் கொண்டார் . 1881 - ல் ஆங்கிலேயர் 
காந்தகாரை அப்துர் ரஹ்மானுக்கே கொடுத்துவிட்டனர். 
இந்த ஏற்பாடு ஆங்கிலேயருக்கும் அப்துர்ரஹ்மானுக்கும் 
இருந்த தொடர்பை மிகவும் வலுப்படுத்தியது . ஆயினும் 
இங்கிலாந்து நாட்டுப் பிரபுக்கள் சபையில் லிட்டன் 
போன்ற ஏகாதிபத்திய வாதிகள் இதைக் கடுமையாகக் 
கண்டித்தனர் . காந்தகார் மீது ஆங்கிலேயருக்கு எவ்வித 
உரிமையும் கிடையாதென்றால் இந்தியாவில் மட்டிலும் 
என்ன உரிமையுண்டு என்று அவர்கள் வாதாடினர் . 
நிற்க , அயூப்கான் அப்துர் ரஹ்மானுக்குத் தொடர்ந்து 


668 ) 


தொந்தரவளித்து வந்தான் . 1881 - ம் ஆண்டு செப்டம்பர் 
மாதம் அயூப்கான் ஆங்கிலேயரிடம் பெருந்தோல்வியுற்றுப் 
பாரசீக நாட்டைத் தஞ்ச மடைந்தான் . இதன் விளைவாக 
அப்துர் ரஹ்மான் ஆப்கானிஸ்தானம் முழுவதற்கும் அமீ 
ரானார் . 1883 - ல் அமீருக்குத் தந்துவந்த உதவித் தொகை 
12 இலட்சமாக வரையறுக்கப் பெற்றது . 

மைசூர் : பெண்டிங்கு பிரபு காலத்தில் ஆங்கிலேயர் 
மைசூரின் ஆட்சிப்பொறுப்பு முழுவதையும் ஏற்றுக் 
கொண்டதைப் பார்த்தோம் . அதைத் திருப்பிப் பெறுவ 
தற்காக உடையார் குலத்தோர் ஹார்டிஞ்சுப் பிரபு காலத் 
திலும் டல்ஹௌசி பிரபு காலத்திலும் மிக மிக முயன்ற 
னர் . ஆனால் முயற்சி பயனளிக்கவில்லை . பிரிட்டிஷ் 
ஆணையாளர்களின் ஆட்சியில் குறிப்பாக, சர் மார்க் குபன் 
காலத்தில் ( 1834-61 ) மைசூர் பெரிதும் முன்னேற்ற 
மடைந்தது . 1867 - ல் III- ம் கிருஷ்ணராஜாவின் தளரா 
முயற்சியால் , பிரிட்டிஷ் அரசாங்கம் மைசூரின் ஆட்சிப் 
பொறுப்பைப் பழைய அரசகுல வழியினருக்கே திருப்பிக் 
கொடுத்துவிட முடிவு செய்தது . இதற்குப் பெரிதும் 
காரணமாக இருந்தவர்கள் அப்பொழுதைய இந்திய 
அமைச்சரும் , சர் ஜான் லாரன்சும் ஆவர் . ஆனால் 
III- ம் கிருஷ்ணராஜா அடுத்த ஆண்டிலே ( 1868 ) இறந்து 
விட்டதால் அந்த முடிவு செயல்வடிவாக உறுதிபெறக் 
காலந் தாழ்த்தது . அவருடைய தத்துப் பிள்ளையான சாம 
ராஜேந்திர உடையார் ஆட்சிமுறையில் நன்கு பயிற்சி 
பெற்று 1881 - ல் மைசூரின் ஆட்சிப் பொறுப்பை அடைந் 
தார் . அதே ஆண்டில் சீரங்கப்பட்டணத்தையும் ஆங்கி 
லேயர் மைசூருக்குத் திருப்பிக் கொடுத்தனர் . இதன்பின் 
1913 - ல் பிரிட்டிஷ் அரசாங்கம் மற்றைய இந்தியச் சிற்ற 
ரசர்களிடம் செய்து கொண்டதைப் போன்றதோர் உடன் 
படிக்கையை மைசூர் அரசரிடமும் செய்து கொண்டது . 
இவ்வாறு , மைசூர் ஆங்கிலேயரின்கீழ், ஒரு சிற்றரசாக 
விளங்கியது . 


669 


ஆட்சிமுறை 


பொருளமைப்பு : ரிப்பன் காலத்தில் அரசாங்கத் 
தின் வரவுசெலவுத் திட்டத்தில் நிகர மிச்சம் மிகுதி 
யாகவே இருந்தது . அதைக் கொண்டு அரசாங்கம் கட்டுப் 
பாடற்ற வாணிகக் கொள்கையை மும்முரமாகப் பின்பற்றி 
யது . 1882 - ல் கிட்டத்தட்ட எல்லா இறக்குமதி வரிகளும் 
ஒழிந்தன . மேலும் எல்லா மாகாணங்களிலும் உப்பு வரி 
குறைந்தது . பிரிட்டிஷ் இந்தியா முழுவதும் நிலையான 
நிலவரி ஏற்பாட்டினைச் செயல்முறைக்குக் கொண்டுவர 
வேண்டுமென்று 1862 - ல் செய்த முடிவினை 1883 - ல் 
கைவிட்டனர் . விலைவாசியில் ஏற்றம் இருந்தாலொழிய 
நிலவரியை மிகுதிப்படுத்தக் கூடாதென்று ரிப்பன் ஏற் 
பாடு செய்ய விரும்பினார் ; இந்திய அமைச்சரோ அதனை 
ஒப்புக் கொள்ளவில்லை . 


குடிக் கணக்கெடுப்பு : மேயோ பிரபு அரசப் பிரதி 
நிதியாக இருந்தபொழுது 1872 - ல் ஒரு குடிக்கணக்கு 
எடுத்தார்கள் . ஆனால் அது முடிவுபெறாத குடிக்கணக்கு . 
அதன்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை 20.6 
கோடி , 1881 - ல் முதல் முறையாக எடுத்த கணக்கெடுப் 
பின்படி மக்கள் தொகை 25 கோடி ஆகும் . 


செய்தித்தாள்கள் , கல்வி , தொழிலாளர் நலச் சட்டங் 
கள் : லிட்டன் பிரபு இயற்றிய நாட்டுமொழிச் செய்தித் 
தாள் சட்டத்தை ரிப்பன் நீக்கிவிட்டார் . 

இதனால் 
இந்தியர்களிடம் ரிப்பனுக்கிருந்த செல்வாக்கு மேலும் 
வளர்ந்தது . இந்தியர்களுடைய 

கல்வி நிலையை 
ஆராய்ந்து முன்னேற்றத்திற்குரிய வழிவகைகளைக் கண்டு 
கூற W. W. ஹண்டர் தலைமையின் கீழ் ஒரு கல்விக்குழு 
ஏற்பட்டது . ஆரம்பக் கல்வி புறக்கணிக்கப் பட்டிருந்ததை 
அரசாங்கத்திற்கு அது 

நன்கு உணர்த்தியதுடன் 
முனிசிபாலிட்டிகள் , ஜில்லா போர்டுகள் முதலியவற்றின் 
கண்காணிப்பில் ஆர்ம்பக் கல்வி இருக்கவேண்டுமெனப் 
பரிவுரை வழங்கியது . ஆரம்பக் கல்விக்கு ஊக்கமளிப் 


670 


பதும் அதன் செலவிற்கான 

பொறுப்பு 

முழுவ 
தையும் ஏற்றுக்கொள்வதும் அரசாங்கத்தின் கடமை 
யென அக்குழு வற்புறுத்தியது . உயர் நிலைப்பள்ளிப் 
படிப்பினைப் பொறுத்தவரை தனிப்பட்டோர் பள்ளிகளுக்கு 
உதவித்தொகையை அரசாங்கம் அளிக்கும் கொள்கையை 
வற்புறுத்தியது . மேலும் ஒவ்வொரு ஜில்லாவிலும் அரசாங் 
கம் ஒரு மாதிரிப் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தவேண்டு மென் 
றும் அக்குழு எடுத்துக்கூறியது . 1881 - ல் முதன் முதலாகத் 
தொழிற்சாலைச் சட்டம் ( Factory Act ) ஒன்று நிறை 
வேறியது . அதன்படி ஏழுவயதிற் குட்பட்டவர்களை எந்தத் 
தொழிற்சாலையிலும் 

வேலைக்கு 

வைத்துக்கொள்ளக் 
கூடாது ; தவிர , ஏழுவயதிற்கும் பன்னிரண்டு வயதிற்கு 
முட்பட்டவர்களிடம் ஒரு நாளைக்கு ஒன்பதுமணி நேரத் 
துக்குமேல் வேலைவாங்கக்கூடாது . வங்காளம் , அயோத்தி , 
பஞ்சாபு முதலிய மாகாணங்களில் குடியானவர் சட்டங் 
கள் ( Tenancy Acts ) இயற்ற ரிப்பன் பெரிதும் காரண 
மாக இருந்தார் . 


தலசுய 


தல சுயஆட்சி : 1850 வரை தல சுய ஆட்சி 
மாகாணத் தலை நகர்களில் மட்டுமே நடைபெற்று வந்தது . 
மேயோவின் பன்முகப் பொருளமைப்புத் திட்டத்தால் அது 
வளர்ச்சியடைந்தது . ஆயினும் இன்றுள்ள 
ஆட்சிமுறைக்கு அடிகோலியவர் ரிப்பன் தான் . அவர் 
காலத்தில் நகராண்மைக் கழகங்கள் உரிமை பல பெற்றன . 
மேலும் அவற்றின் தலைவர்கள் கூடிய மட்டும் அதிகாரிகள் 
அல்லாதவர்களாக இருக்கவேண்டும் என்பது அவர் 
கொள்கை . 

இங்கிலாந்தில் இருந்ததைப் போன்று 
மாவட்டக் கழகங்களும் ( ஜில்லா போர்டுகளும் ) வட்டார 
ஆட்சிக் கழங்களும் ( தாலூக்கா போர்டுகளும் ) அமைய 
வேண்டும் என்றும் , 

அவற்றிலும் அதிகாரிகள் 
அல்லா தவர் மிகுதியாகவிருத்தல் வேண்டும் என்றும் , 
தேர்தல் முதலியவற்றைப் பின்பற்ற வேண்டுமென்றும் 
வற்புறுத்தினார் . சுகாதாரம் , கழிவு நீர் அகற்றல் , குடி 
தண்ணீர் அளித்தல் ஆரம்பக் கல்வி 

முதலான 


671 


மக்களின் பொது வாழ் நலங்களைப் பற்றிய பொறுப்பு 
முழுவதும் இவ் வட்டார ஆட்சிக் கழகங்களிடமே 
விடப்பட்டது . 

இவற்றின் பொருளமைப்பு நிலையை 
யும் ஆராய்ந்தனர் . மாவட்ட ஆட்சிக்கழங்களே தங்கள் 
எல்லைக்குட்பட்ட சாலைகளை அமைத்தல் , அவற்றை 
நல்ல முறையில் வைத்திருத்தல் , சுகாதாரத்தைக் காத்தல் 
கல்வியைப் பரப்புதல் , பஞ்ச நிவாரணப் பணி ஆற்றல் 
முதலியவற்றிற்குப் பொறுப்பாயின . ஆனால் , இத்தலத் 
தாபனங்கள் மீது அரசாங்கத்தின் கட்டுப்பாடு இருந்தது . 
சில செய்திகளில் அரசாங்கத்தின் அனுமதியின்றி 
இவைகள் எதுவும் செய்யமுடியாது . இவைகள் தங்கள் 
பணிகளைச் சரிவர நிறைவேற்றாவிடில் அரசாங்கம் தலை 
யிட்டு அப்போதைக்கு இவற்றை மூடிவைக்கவும் , இவை 
களின் பணிகளை வேறு அதிகாரிகள் மூலம் ஆற்றிக் 
கொள்ளவும் அரசாங்கத்திற்கு உரிமை உண்டு . ரிப்பன் 
தம்முடைய தல சுய ஆட்சித்திட்டம் மக்களுக்கு அரசியற் 
பொதுக்கல்வியாக விளங்கவேண்டு மென்று கருதினார் . 
ஆட்சித்திறமை இதன் பயனாகக் குறையும் என்று சிலர் 
அஞ்சினர் . 

மக்களின் சுயஆட்சி வளரவேண்டி இத் 
தகைய குறை ஏற்பட்டாலும்கூட கவலை இல்லை என்று 
கருதினார் . காலப்போக்கில் தலத்தாபனங்கள் மக்களின் 
அரசியல் அனுபவத்தால் திறமையாகப் பணிபுரியவரும் 
என்று ரிப்பன் திடமாக நம்பினார் . 


இல்பர்ட் மசோதா கலவரம் : ( 1883-4 ) ரிப்பன் 
காலத்தில் சட்ட அமைச்சராக இருந்தவர் C. P இல்பர்ட் 
என்பார் . இந்திய மாஜிஸ்டிரேட்டுகளும் நீதிபதிகளும் 
ஐரோப்பியர்களை வழக்குகளில் விசாரிக்கமுடியாதிருந்தது . 
இந்தத் தடையை நீக்குவதற்கு இல்பர்ட் 

ஒரு 
மசோதாவை உருவாக்கினார் . நீதித்துறையில் உயர்ந்த 
பதவிகளை வகித்துவந்த இந்தியர்களுக்கும் எதிராக இவ் 
வினப் பாகுபாடு இருந்துவந்தது . இதனை நீக்க வேண் 
டியது மிகவும் நேர்மையானதே. ஆயினும் இந்தியாவில் 
அப்பொழுதிருந்த ஐரோப்பியர் இந்த முயற்சியை 


672 


எதிர்த்து ஒரு போராட்டமே நடத்தினர் . இதன் விளை 
வாக இனவேற்றுமை யுணர்ச்சி கடுமையாக வளர்ந்தது . 
உத்தியோகச் சார்பற்ற ஐரோப்பியர் அரசப்பிரதி நிதியைக் 
கூட இதன்பொருட்டு எதிர்த்தனர் . கடைசியாக மசோத 

தா 
வைத் திருத்த அரசாங்கம் ஒத்துக்கொண்டது . திருத்தப் 
பட்ட மசோதாப்படி இந்திய அதிகாரிகள் ஐரோப்பியரின் 
வழக்குகளை விசாரிக்க அதிகாரம் பெற்றனர் . ஆனால் 
ஐரோப்பியர் வற்புறுத்தினால் , இந்தியர் , ஐரோப்பியர் 
அல்லது அமெரிக்கர்களைக் கொண்ட தீர்ப்புச் சான்றாளர் 
குழுவுடனேயே ( Jury ) வழக்கை விசாரிக்கவேண்டும் . இக் 
தழுவில் பாதிபேர் இந்தியரல்லாதாராகவே ( ஐரோப்பிய 
ராகவோ அல்லது அமெரிக்கராகவோ ) இருத்தல் 
வேண்டும் . இந்த உரிமை வெள்ளையருக்கு மட்டும் உரிய 
தாகும் . எனவே எந்தக் குறிக்கோளுடன் மசோதா 
உருவாகியதோ அந்தக் குறிக்கோள் நிறைவேறவில்லை 
என்றே கூறவேண்டும் . சுருங்கக்கூறின் இனப்பாகுபாடு 
தொடர்ந்து இருந்துவரலாயிற்று . 


ரிப்பனுடைய செல்வாக்கு : தமது ஆட்சிமுறை 
யாலும் கத்தோலிக்கச் சமயப்பிரிவினைச் சேர்ந்ததாலும் 
ரிப்பன் இந்தியாவிலிருந்த ஆங்கிலேயரின் வெறுப்புக்கே 
ஆளானார் . அதே சமயத்தில் இந்தியர்களிடம் காட்டிய 
அரசியல் அனுதாபத்தாலும் அவர்கள் முன்னேற்றத்தில் 
கொண்ட ஈடுபாட்டாலும் இந்தியர்களின் அன்பை அவர் 
கவர்ந்துவிட்டார் . நீதி நிர்வாகத்தில் மனக்கசப்பை 
உண்டுபண்ணக்கூடிய இனவேற்றுமையை நீக்க முயன்ற 
தும் நாட்டுமொழிச் செய்தித்தாள் சட்டத்தை நீக்கியதும் 
மக்களின் நலத்திற்கான சீர் திருத்தங்களைச் செய்ததும் 
இந்தியரிடையே ரிப்பனுடைய செல்வாக்கை மிக மிக 
உயர்த்தின . ரிப்பன் காலத்தில் மைசூர் ஆட்சி பழைய 
அரச குலத்தினர் கைக்கு மாறியது மிகப் பொருத்தமே 
யாம் . உள் நாட்டு ஆட்சி முறையிலும் அரசியல் சமூக 
முன்னேற்றத்திலும் ரிப்பன் காட்டிய ஊக்கம் பெண்டிங்கு 
பிரபுவையே நமக்கு நினைவூட்டுகிறது . 1885 - ல் இந்திய 


673 


தேசீய காங்கிரசு தோன்றியது . ரிப்பன் கடைப்பிடித்த 
கொள்கையின் முதற் பயனே இது என்று கூறலாம் . 
1884 - ம் ஆண்டு ரிப்பன் பதவி துறந்தார் ; அது இந்தி 
யருக்குப் பெரியதொரு வருத்தத்தையே 

விளைவித்தது . 
அன்று முதல் இந்தியர் அவரை மறவாது நன்றியுடன் 
என்றும் எண்ணி வரலாயினர் . 

இந்தியாவைவிட்டுச் 
சென்றபின் ரிப்பன் இங்கிலாந்து நாட்டு அமைச்சர் 
குழுவில் பல பதவிகள் பூண்டிருந்து 1909 - ம் ஆண்டு 
ஜூலை மாதம் காலமானார் . 


43 


பகுதி 8 


டஃப்ரின் ( 1884-1) 


டஃப்ரின் பிரபு : வாழ்க்கையின் முற்பகுதி : டஃப்ரின் 
1826 - ம் ஆண்டு பிறந்தார் . 1801 - ல் தமது தந்தை இறந்த 
பின் பாரன் ( Baron ) பட்டத்திற்குரியவரானார் . 1860 - ல் 
சிரியாவில் சமயத்தின் காரணமாய் நடந்த படுகொலைகளை 
விசாரிக்க இவரைப் பிரிட்டிஷ் அரசாங்கம் அங்கு அனுப் 
பியது . 1864 - லிருந்து 1866 வரை இவர் உதவி இந்தியா 
அமைச்சராக இருந்தார் . பின்னர் 1868 - லிருந்து 1872 
வரை பிரிட்டிஷ் 

அமைச்சர் குழுவில் ஒருவராக விளங்கினார் . 
அப்பொழுது இவருக்கு ( எர்ல் ) கோமான் பட்டம் வழங்கப் 
பட்டது . அதன்பின் கானடா நாட்டுக் கவர்னர் ஜெனரல் 
பதவியில் 1868 - ம் ஆண்டுவரை அமர்ந்திருந்தார் . அடுத் 
தாற்போல் ருஷியாவிலும் துருக்கியிலும் இங்கிலாந்து 
நாட்டுத் தூதுவராக விளங்கினார் . 1884 - ல் இந்தியாவின் 
அரசப்பிரதிநிதியாகுமுன் எகிப்தில் பிரிட்டிஷ் சிறப்பு 
ஆணையாளராகவும் சிறிதுகாலமிருந்தார் இவற்றை 
யெல்லாம் பார்த்தால் டஃப்ரின் மிகுந்த அனுபவம் 
பெற்ற சிறந்த அரசியல் அறிஞர் என்பது விளங்கும் . 
டஃப்ரின் சிறந்த ஆட்சியாளராக விளங்குவதற்கான பல 
தகுதிகளையும் பெற்றிருந்தார் . செயல் மாட்சி , சொல் 
லாற்றல் , சொல் நயம் , எவரையும் எளிதில் கவரக்கூடிய 
வசிய ஆற்றல் , எதையும் நன்கு ஆராய்ந்து முடிவுசெய்யக் 
கூடிய திறமை , உறுதிப்பாடு முதலியவைகளுக்கு டஃப்ரின் 
பெயர் போனவர் . 


ருஷியாவும் , ஆப்கானிஸ்தானமும் : 1881 - ம் ஆண்டு 
வரை மத்திய ஆசியாவில் ருஷிய ஆதிக்கம் பெருகி வந்த 
தைக் கண்டோம் . 

1884 - ல் ருஷியர் ஆப்கானிஸ்தானத் 
தின் எல்லைக்குச் சுமார் 150 மைல் அப்பாலிருந்த மெர்வ் 
( Merv ) என்னுமிடத்தைக் கைப்பற்றினர் . இவ் வெற்றி 


675 


ருஷிய ஆதிக்கப் பெருக்கத்தின் உச்ச நிலையைக் குறிப்ப 
தாகும் . ருஷிய ஆதிக்கப் பெருக்கத்தை அச்சத்துடன் 
கண்டு வந்தவர்கள் கலக்கமுற்றனர். எனவே இப்போது 
ருஷிய ஆப்கானிஸ்தான எல்லைகளை வரையறுப்பது 
இன்றியமையாததாயிற்று . அதே ஆண்டு ருஷிய 
பிரிட்டிஷ் ஆணையாளர்கள் இதன் பொருட்டு சராக்ஸ் 
என்னுமிடத்தில் கூடிப் பேசினார்கள் . 

இந்நிலையில் 
ஆப்கானியர் பாஞ்ச்டே ( Panjdeh ) என்னும் பாலைவன 
இடைச்சோலையைக் கைப்பற்றினர் . ஆனால் விரைவில் 
அவர்களை அவ்விடமிருந்து ருஷியர் துரத்திவிட்டனர் . 
இதனால் ருஷியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் போர் மூளக் 
கூடிய நிலை ஏற்பட்டது . இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் 
போர் ஆயத்தங்கள் செய்யப்பட்டன . இத்தருணத்தில் 
அமீர் அப்துர் ரஹ்மான் அரசப்பிரதி நிதியை ராவல் 
பிண்டியில் கண்டு இதைப்பற்றிப் பேசலானார் . 

இதன் 
விளைவாகப் பாஞ்ச்டேமீது தான் கொண்டாடிய உரிமையை 
விட்டு விடவும் , அதற்குத் தென் மேற்கிலிருந்த சுல்பிகார் 
என்னுமிடத்தை அதற்குப் பதிலாகக் கொள்ளவும் அமீர் 
ஒப்புக்கொண்டார் . இவ்விதம் டஃப்ரின் தமது அரசியல் 
தந்திரத்தாலும் , நிதானத்தாலும் , ஆப்கானிஸ்தானத்தின் 
வழியாக ருஷியாவுடன் ஏற்படக்கூடிய ஒரு போரைத் 
தவிர்த்துவிட்டார் என்றே கூறலாம் . அதன்பின் எல்லைக் 
குழு ஒன்று இரு நாடுகளுக்குமான எல்லையை வரையறுத் 
தது . கடைசியாக 

1887 - ல் செயிண்ட் பீட்டர்ஸ்பர்க் 
என்னுமிடத்தில் செய்துகொண்ட உடன்படிக்கையோடு 
இச் சிக்கல் முடிவடைந்தது . இந்தியாவில் செய்த போர் 
ஆயத்தங்களின் விளைவாகப் “ பேரரசு பணிப்படை ” ஒன்று 
நிறுவப்பட்டது ( 1889 ) . ஆப்கானிஸ்தானச் சிக்கலைத் 
தீர்த்து டஃப்ரின் வெற்றியடைந்ததற்கு அவருடைய 
குணங்களே காரணமாகும் . அமீரின் நோக்கத்தைத் தாம் 
நன்கு உணர்ந்ததுடன் , தம்முடைய நற்குணங்களையும் 
ஆங்கிலேயருடைய வலிமையையும் அமீர் நன்கு உணரச் 
செய்தார் . இவ்வெற்றியை ஷெர் அலியிடம் மேயோ 
கொண்ட வெற்றிக்கு ஒப்பாகக் கூறலாம் . 


6761 


மூன்றாவது பர்மியப் போர் ( 1885 ) 
பேகன் மன்னருக்குப்பின் அவர் உடன்பிறந்தார் 
மிண்டான் ( 1853-78 ) பர்மாவின் அரியணை ஏறினார் . அவர் 
காலத்தில் மாண்டலே பர்மாவின் தலை நகராயிற்று. புத்த 
துறவிகளின் 

கூட்டமொன்றை அவர் நடத்தினார் . 
ஐரோப்பியர் பலர் அவர்கீழ்ப் பணியாற்றினர் . தமக்குமுன் 
ஆண்ட மன்னர்களைப் போலன்றி அவர் மேல் நாடுகள் 
பலவற்றுடனும் அரசியல் உறவு கொண்டார் . மிண்டானுக் 
குப் பின் தீபா என்பவர் பட்டத்திற்கு வந்தார் ( 1878-85 ). 
1879 - ல் இவர் தம் உறவினர் எண்பதின்மரைக் கொலை 
செய்தார் . அதே ஆண்டு இவரது பகை காரணமாகப் 
பிரிட்டிஷ் ரெஸிடெண்சி நீக்கப்பட்டது , 

வட பர்மாவில் கொடுங்கோலோச்சிய இவர் தம் 
நாட்டில் பிரெஞ்சுக்காரர்களை வரவேற்று அவர்களுடன் 
ஒரு வாணிக உடன்பாடு செய்துகொண்டார் ( 1885 ). அது 
சாதாரண வாணிக உடன்படிக்கை போலன்றி மிக விரி 
வானதாகவும் , பல வகைகளில் முக்கியமானதாகவும் 
இருந்தது . டஃப்ரினுக்கு இதைக்கண்டு வாளாவிருக்க 
முடியவில்லை . 

அதற்குக் காரணங்களும் இல்லாமல் 
இல்லை . அப்பொழுது பர்மாவின் மூன்றில் இரு பகுதியை 
ஆங்கிலேயர் ஆண்டுவந்தனர். எஞ்சிய ஒரு பகுதிக்குங் 
கூடத் தங்களுக்கு ஒருவகை உரிமை இருப்பதாக ஆங்கி 
லேயர் கருதி வந்தனர். சுதந்திர மன்னனான தீபாவுடன் 
பிரெஞ்சுக்காரர்கள் உடன்படிக்கை செய்துகொள்ள 
உரிமை உண்டு என்பதனை ஆங்கிலேயர் மறுப்பதற் 
கில்லை . ஆனால் வட பர்மாவில் பிரெஞ்சுக்காரர் ஆதிக் 
கத்தை ஏற்படுத்தச் செய்த முயற்சியையே ஆங்கிலேயர் 
தடை செய்ய விரும்பினர் . இந்நிலையில் பர்மாவுடன் 
வாணிகம் செய்துகொண்டிருந்த ஆங்கிலேய வியாபாரக் 
கம்பெனி ஒன்றிற்குத் தீபா ஒரு பெருந்தொகையை 
( £ 230,000 ) அபராதமாக விதித்தார் . இதனால் பகை 
நிலைமை முற்றத்தொடங்கியது . கம்பெனி அபராதம்பற்றி 
மேற்கொண்டு விசாரணை நடத்துமாறு அரசப்பிரதிநிதி 


677 


. 


தீபாவை வேண்டிக்கொண்டார் . தீபாவோ அவ்வேண்டு 
கோளை ஏற்றுக்கொள்ளவில்லை . ஆதலின் 

அரசப் 
பிரதிநிதி தீபாவிற்கு இறுதி எச்சரிக்கையொன்று விடுத் 
தார் . அதன்படி மாண்டலேயில் பிரிட்டிஷ் தூதுவர் ஒருவர் 
இருக்கத் தீபா அனுமதிக்கவேண்டும் என்றும் , தவிர 
ஆங்கிலேயருக்கு 

இணக்கமான வெளி நாட்டுக்கொள் 
கையைப் பின்பற்றவேண்டும் என்றும் வேண்டிக்கொண் 
டார் தீபா இவ்வெச்சரிக்கையைப் புறக்கணித்துவிட்டார் . 
எனவே , ஜெனரல் ஹாரி பிரெண்டர்காஸ்ட் தலைமையில் 
ஆங்கிலேயப் படை ஒன்று வட பர்மாமீது படையெடுத்தது 
( நவம்பர் 1885 ) . இரண்டு வாரத்திற்குள் பிரிட்டிஷ் கடற் 
படை ஒன்று மாண்டலேயை அடைந்தது . நவம்பர் மாத 
இறுதியில் தீபா ஆங்கிலேயரிடம் சரணடைந்தார் . அவரை 
யும் அவர் குடும்பத்தாரையும் சென்னைக்கு அனுப்பினர் . 
பின்னர்ப் பம்பாய் மாகாணத்திலுள்ள இரத்தினகிரிக்குக் 
கொண்டு சென்றனர் . 1886 - ம் ஆண்டு முதல் நாள் வட 
பர்மா ஆங்கிலேயரின் ஆட்சிக்குட்பட்டதை அரசப் 
பிரதி நிதி அறிவித்தார் . பர்மாமீது ஒருவித ஆதிபத்திய 
உரிமை கொண்டாடிய சீனாவும் அதற்கு உடன்பட்டது , 
இவ்விதம் மூன்றாவது பர்மியப் போர் விரைவில் முடிந் 
தது என்றாலும் கொள்ளைக் கூட்டத்தினரும் 

வேலை 
இழந்த பர்மியப் போர் வீரர்களும் பல விடங்களில் ஐந் 
தாண்டு காலம்வரை அமைதியைக் குலைத்தே வந்தனர் . 
1897 - ல் வட பர்மாவும் , தென் பர்மாவும் ஒரு லெப்டினண்ட் 
கவர்னர் ஆட்சியின்கீழ் வந்தன . மூன்றாவது பர்மியப் 
போர் நடத்தியதில் ஆங்கிலேயர்பால் நீதியோ நேர் 
மையோ இருந்தது இல்லை. எனினும் 

எனினும் ஆங்கிலேயர் 
ஆட்சியின்கீழ்ப் பர்மா விரைவாகவே முன்னேறத் 
தொடங்கியது . 

ஆட்சிமுறை 
குடியானவர் சட்டங்கள் , குடியானவர் நலத்தைக் 
காப்பதற்கென எழுந்த சட்டங்கள் நிலையான நிலவரி 
ஏற்பாட்டிற்கு முரணானவை என்று சிலர் கருதினதை 
டஃப்ரின் ஏற்றுக்கொள்ளவில்லை . அத்தகைய சட்டங்கள் 


678 ) 


காரன்வாலிசின் நோக்கங்களுக்கு உகந்தவை என்றும் 
கருதினார் . 1885 , 1886 , 1887 முதலிய ஆண்டுகளில் 
இயற்றப்பட்ட சட்டங்களால் வங்காளம் , அயோத்தி , 
பஞ்சாபு முதலிய மாகாணங்களில் இருந்த குடியானவர் 
மிகவும் பயனடைந்தனர் . 


காங்கிரசின் தோற்றமும் இதர நிகழ்ச்சிகளும் : 
ஆங்கிலேய ஆட்சிமுறை பற்றி இந்தியப் பொதுமக்கள் 
கொண்டிருந்த கருத்தை அரசாங்கம் அறியவேண்டியதின் 
அவசியத்தை டஃப்ரின் 

நன்குணர்ந்தவர் . 

இந்திய 
தேசீய காங்கிரசு டஃப்ரின் அரசப்பிரதிநிதியாக இருந்த 
பொழுதுதான் ஆரம்பமாகியது . அதன முதற்கூட்டம் 
1885 - ம் ஆண்டு பம்பாயில் நடந்தது . தொடக்கத்தி 
லிருந்தே காங்கிரசு இந்திய நிர்வாகத்தை இந்தியர் மய 
மாக்கல் வேண்டும் என்றும் , பிரதிநிதித்துவ ஆட்சி 
முறையை வளர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது . 
காங்கிரசு கோரிய சீர்திருத்தங்களை டஃப்ரின் ஓரளவு 
ஆதரித்தார் . அதுபற்றி டஃப்ரின் 1886 - ல் பின்வருமாறு 
எழுதியுள்ளார் ; " தீவிரத் தேசீயவாதிகளின் கோரிக்கை 
களை விட்டுவிட்டு முற்போக்குத் தேசியவா திகளின் குறிக் 
கோள்களைக் கவனிக்குமிடத்து அவை அபாயமானவை 
அல்ல ; அளவிற்கு மிஞ்சியவையும் அல்ல . நான் கண்ட 
இந்தியர்களுள் நல்லறிவும் திறமையுமுடையவர்கள் குறிப் 
பிடத்தக்க எண்ணிக்கையிலிருக்கின்றார்கள் . அவர்களின் 
ஒத்துழைப்பை அரசாங்கம் திடமாக நம்பிச் செயலாற்ற 
லாம் . அரசாங்கத்தை அவர்கள் ஆதரிப்பதால் அரசாங் 
கம் இயற்றிய சட்டங்களைப்பற்றி மக்கள் எளிதாக அறிய 
வழியேற்படும் . மேலும் சட்டசபையைக் கட்டாயப்படுத்தி 
அரசாங்கம் சட்டங்கள் இயற்றிவருகிறதென்ற தப் 
பெண்ணம் மாறும் . தேசியவாதிகளின்கட்சி ஒன்று இருக்கு 
மானால் கொந்தளிக்கும் கடலிடையே நாற்புறமும் அலைக 
ளால் 

தாக்கப்பட்டு நிற்கும் பாறையின் நிலையைப் 
போன்று அரசாங்கம் தனித்திருக்கும் நிலை நீங்கும் 


3 * 


58 , பக் . 427-8 . 


679 


சட்டசபையை மாற்றியமைக்கும் விஷயத்தில் அரசப் 
பிரதிநிதி கொண்டிருந்த கருத்துக்கள் 1892 - ல் நிறை 
வேறிய இந்திய கவுன்சில்ஸ் சட்டத்தில் இடம் பெற்றன . 
1886 - ல் குவாலியர் கோட்டையை சிந்தியாவிற்குத் 
திருப்பிக்கொடுத்தார் . அடுத்த ஆண்டு விக்டோரியா அரசி 
யினுடைய ஆட்சியின் பொன் விழா இந்தியா முழுவதும் 
சிறப்பாகக் கொண்டாடப்பட்டது . 

டஃப்ரினது பிற்கால வாழ்க்கை : தலையாய அரசியல் 
சிக்கல்களைத் தீர்ப்பதற்கு வேண்டிய தகுதிகளனைத் 
தும் டஃப்ரினிடம் அமைந்திருந்தன . அவற்றில் அவர் 
கொண்ட வெற்றியையும் நாம் கண்டோம் . இந்திய உள் 
நாட்டு ஆட்சிமுறையுடன் அவர் ஓரளவிற்கே தொடர்பு 
கொண்டிருந்தார் . அன்றியும் அவர் இந்தியாவில் பதவியி 
லிருக்கும்பொழுதே அயர்ச்சியுற்றவரானார் . மீண்டும் பிரிட் 
டிஷ் அரசாங்க வெளிநாட்டுப் பணித்துறையில் சென்று 
சேரவே விரும்பினார் . 1888 - ம் ஆண்டு டிசம்பர் மாதம் 
டஃப்ரின் இந்தியாவை விட்டுப் புறப்பட்டார் . அதற்கு 
முன்பே அவருக்கு மார்க்கிஸ் ( Marquis ) என்ற பட்டம் 
வழங்கப்பட்டது . பின்னர் இத்தாலியிலும் பிரான்சிலும் 
பிரிட்டிஷ் தூதராகப் பணியாற்றினார் . கடைசியாக 1902 - ம் 
ஆண்டு டஃப்ரின் உலகைவிட்டு மறைந்தார் , 


பகுதி 9 


லாண்ஸ்டவுன் ( 1888 - 94 ) 


லாண்ஸ்டவுன் 1845 - ம் ஆண்டு பிறந்தவர் ; 1866- ல் 
மார்க்கிஸ் பட்டம் பெற்றார் ; 1880 - ல் உதவி இந்தியா 
அமைச்சராக விருந்தார் ; 1883 லிருந்து 

1888 வரை 
கானடாவின் கவர்னர் ஜெனரல் பதவியை வகித்தார் ; 
1888 - ம் ஆண்டு டிசம்பர் மாதம் இத்தியாவின் அரசப் 
பிரதி நிதியானார் . 

லாண்ஸ்டவுனும் இந்திய சிற்றரசுகளும் : 1889 - ம் 
ஆண்டு அரசப்பிரதிநிதி காஷ்மீர நாட்டின் மன்னனைப் 
பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அந்நாட்டு ஆட்சிப்பொறுப் 
பைத் தாமே ஏற்றுக்கொண்டார் . அதன்பின் 1905 - ல் 
தான் காஷ்மீர மன்னன் தனது அதிகாரத்தைத் திரும்பப் 
பெற முடிந்தது . பிரிட்டிஷ் காப்பரசான மணிபுரியில் 
ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தில் அந்நாட்டுப் படையின் 
தளபதியே அதிகாரத்தைக் கைப்பற்றிக்கொண்டான் .. 
மேலும் அவன் மணிபுரியில் செய்திகளில் ஆங்கிலேயர் 
தலையிடுவதை எதிர்த்தான் ; ஆங்கிலேயர் நால்வரை 
நம்பிக்கைகேடான முறையில் கைது செய்ததும் அன்றி 
அவர்களைக் 

கொன்றும் விட்டான் . அந்நால்வரில் 
அஸ்ஸாமின் பிரதம ஆணையாளராக இருந்த குன்டனும் 
( Quinton ) ஒருவர் ஆவார் . 1891 - ல் பிரிட்டிஷ் அரசாங்கம் 
மணிபுரியில் தனது அதிகாரத்தை நிலை நிறுத்தியது . 
படைத்தளபதியும் அவனுடைய துணைவர்களும் கொலைக் 
குற்றத்திற்காகத் தூக்கிலிடப்பட்டார்கள் . அதன் பின் பல 
ஆண்டுகள் வரை மணிபுரி ஆங்கிலேயரின் நேரடியான 
ஆட்சியின்கீழ் இருந்துவந்தது . 1907 - ம் ஆண்டு அந் 
நாட்டு இளவரசனுக்கே அரசு திருப்பி வழங்கப்பட்டது 
1892 - ல் கொடுஞ்செயல் புரிந்து வந்த காலட் ( Kalat) 
நாட்டுத் தலைவன் ஆங்கிலேயரின் தூண்டு தலால் பதவியி 
லிருந்து நீங்கினான் . அவன் மகன் அரசனானான் . 


681 


அரசியல் 


எல்லைப்புறக் கொள்கை : இருபதாம் நூற்றாண்டு 
இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறச் சிக்கலைப்பற்றிச் 
சர் ஆல்பிரட் ஹாமில்டன் கூறுமிடத்து அது மூன்றுவித 
செய்திகள் அடங்கிய ஒரு பெருஞ் சிக்கல் என்று கூறு 
கிறார் . அவற்றுள் முதலாவது யாதெனில் இந்தியா 
விற்கும் ஆப்கானிஸ்தானத்திற்கும் உள்ள 
தொடர்புகளே அன்றி ஆப்கானிஸ்தானத்திற்கு அப்பால் 
நிகழ்ந்தாலும் இந்தியாவின் பாதுகாப்பைப் பாதிக்கக் 
கூடிய செய்திகள் . இது மிக 

முக்கியமானதாகும் . 
இரண்டாவது , பஞ்சாபிற்கும் ஆப்கானிஸ்தானத்திற்கும் 
இடையே உள்ள பகுதியில் வசிக்கும் ஆப்ரிதியர் , வசீரியர் , 
மொமணியர் , ஷின்வாரியர் , ஒரக்ஷைரியர் , மஹ்சூதியர் 
முதலிய முரட்டுக் கூட்டத்தினரை அடக்கியாள்வதாம் . 
மூன்றாவது , வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தின் ஆட்சி 
முறையாகும் . இவற்றுள் இரண்டாவது 

ஒரு சிறு 
சிக்கலே என்றாலும் தீர்த்துவைப்பதற்கு மிகமிக அருமை 
யானது . 

இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானத்திற்கும் 
இடையே உள்ள எல்லை தெளிவாக வரையறுக்கப்படு 
முன்னரும் அந்த எல்லைப்புற மக்கள் இந்திய அரசாங் 
கத்தின் ஆட்சியின் கீழ் வரவில்லை என்பதனையும் நினைவில் 
வைக்கவேண்டும் . அம்மக்களிடத்தே ஆதிபத்தியக் கொள் 
கையைப் பின்பற்றுவதா அல்லது எது எவ்வாறாயினும் 
தலையிடாது வாளாவிருக்கும் கொள்கையைப் பின்பற்று 
வதா என்பதைப்பற்றி இந்திய அரசாங்கம் பலமுறை 
ஆலோசித்தும் உறுதியான எம்முடிவிற்கும் வரவில்லை . 
லாரன்சும் லிட்டனும் வெவ்வேறு 

கொள்கைகளைப் 
பின்பற்றியதைக் கண்டோம் . எல்லைப்புறப் பிரதேசத்தில் 
அமைதியையும் ஒழுங்கையும் நிலை நாட்டி அங்கு முக்கிய 
மான இடங்களில் இருப்புப் பாதைகள் அமைத்து , அவ் 
வெல்லை முழுவதையும் இந்திய அரசாங்கத்தின் நேரடி 
யான கட்டுப்பாட்டின்கீழ்க் கொண்டுவர வேண்டுமெனச் 
சிலர் கருதினர் . இக்கருத்தை எதிர்த்தவர்களோ அவ்வாறு 
செய்வது மிகவும் அருமையான தென்றும் , மிக்க பொருட் 
செலவாகுமென்றும் விளக்கினர் . அதனால் ஆப்கானிய 


682 


நாட்டு அமீரின் நட்பை இழக்க நேரிடுமென்றும் எடுத்துக் 
காட்டினர் . அமீரோ எல்லைப்புற மக்களின் சமயத்தலைவர் . 
அவர்களை அவர் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியா 
விடினும் அவர்கள் தொடர்ந்து சுதந்திரமாக வாழ்தல் தம் 
முடைய நாட்டிற்கே ஒரு சிறந்த பாதுகாப்பெனக் 
கருதினார் . லாண்ஸ்டவுன் காலத்தில் படைத்தளபதி 
இராபர்ட்ஸ் ( 1885-93 ) ஆதிபத்தியக் கொள்கையைப் 
பின்பற்றினார் என இங்கே குறிப்பிடவேண்டும் . * 


ஆப்கானிய நாட்டு அமீர் அப்துர் ரஹ்மான் ஆங்கி 
லேயருடன் நட்பாக இருந்தபொழுதிலும் அவர்கள் எல் 
லைப்புறக்கொள்கையை மாற்றிக்கொண்டதை வெறுத்தார் . 
அரசப்பிரதி நிதியின் போக்கு அமீரின் வெறுப்பை மேலும் 
வளர்த்தது . அமீர் ஆங்கிலேயரிடம் நம்பிக்கை கொள்ளக் 
கூடிய அளவிற்கு அரசப்பிரதிநிதி அவரிடம் பழகவில்லை. 
அப்படிப் பழகுதற்கேற்ற பண்பும் டஃப்ரினிடமிருந்ததைப் 
போல் அவரிடமில்லை . எனவே இரு நாடுகளுக்கும் 
இருந்த நல்லுறவு சிறிது சிறிதாக மாறி 1890 - ம் ஆண்டில் 
நட்பு முறியக்கூடிய அளவிற்குப் பகை நிலைமையே 
முற்றியது . இருந்தாலும் உறவும் அறவில்லை , போரும் 
மூளவில்லை. 1892 - ல் இரண்டாவது ஆப்கானியப் போரில் 
பெரும்பங்குகொண்ட இராபர்ட்ஸ் தலைமையில் ஒரு 
தூதுக்குழுவை அமீரிடம் அனுப்ப இந்திய அரசாங்கம் 
முடிவு செய்தது . இதை விரும்பாத அமீர் தந்திரமாக 
அத்தூதுக்குழு தம் நாட்டிற்கு வருவதை ஒத்திவைக்கு 
மாறு கோரி அதில் வெற்றியும் பெற்றார் . அடுத்த சில 
மாதங்களில் இராபர்ட்ஸ் இங்கிலாந்திற்குப் புறப்பட்டுச் 
சென்றுவிட்டார் . 1893 - ல் சர் மார்ட்டிமர் டுராண்டு 
காபூலுக்கு அனுப்பப்பட்டார் . அந்த ஆண்டு அக்டோபர் 
நவம்பர் மாதங்களில் அமீருக்கும் ஆங்கிலேயருக்கும் 
எல்லைபற்றி ஒரு உடன்பாடு ஏற்பட்டது . அதன்படி 
அமீர் சில ஜில்லாக்களைப் பெற்றார் . அவர் பெற்றுவந்த 
உதவித்தொகையும் பன்னிரண்டு லட்ச ரூபாயிலிருந்து 


* 72 , பக் . 35-7 . 


683 


பதினெட்டு லட்சமாக உயர்ந்தது . சிறிது காலம் கழித்து 
அது இருபது லட்ச ரூபாயாகியது . இந்தியா மூலம் தம் 
நாட்டின் போர்க் கருவிகளையும் , வெடி மருந்தையும் 
இறக்குமதி செய்துகொள்ள அமீர் அனுமதி பெற்றார் . 
இவைகளுக்குப் பதிலாக அமீர் எல்லைப்புற மக்கள் விவகா 
ரங்களில் தாம் தலையிடுவதில்லையென ஒப்புக்கொண்டார் . 
இந்த ஏற்பாட்டால் எல்லைப்புற மக்கள் இந்திய அரசாங் 
கத்தின் ஆட்சிக்கு உட்படலாயினர் . 

1896 - ல் இரு நாடு 
களுக்கும் உரிய எல்லையை வரையறுக்கும் வேலை பெரிதும் 
முடிவடைந்தது . எஞ்சியது மூன்றாம் ஆப்கானியப் போருக் 
குப்பின் முற்றுப்பெற்றது . டுராண்டு உடன்பாடுபற்றி 
அமீர் பின்வருமாறு கூறினார் : ஆங்கிலேயருடைய நட்பி 
னால் நான் இழந்ததைவிடப் பெற்றதே அதிகமாகும் . ஆப் 
கானிய நாட்டின் ஒரு சிறு பகுதியைக்கூட ஆங்கிலேயர் 
கவர்ந்துகொள்ள விரும்பவில்லை என்றாலும் அப்படிச் 
செய்வதற்குத் தகுந்த வாய்ப்பு எதையும் அவர் நழுவ 
விடுவதில்லை . ருஷியர்கள் கவர்ந்துகொண்டதைவிட மிகுதி 
யாகவே ஆப்கானிஸ்தானத்திடமிருந்து நட்பு பாராட்டும் 
ஆங்கிலேயர் கவர்ந்து கொண்டுள்ளனர் .2 

1893 - ல் இவ் 
வுடன்பாட்டால் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் 
ஏற்பட்ட நல்லுறவு அப்துர் ரஹ்மான் இறக்கும்வரை 
( 1901 ) எவ்வித மாறுதலுமின்றி நீடித்தது . ஆப்கானிஸ் 
தானத்தை ஆண்ட சிறந்த மன்னருள் அப்துர் ரஹ்மான் 
ஒருவராவர் . அவருடைய கூரிய அறிவும் அரசியல் ஞான 
மும் அவர் வெற்றிக்குக்காரணமாயிருந்தன . ஆப்கானியரை 
நன்கு அடக்கியாண்டதுடன் அவர்கள் தாம் ஆங்கிலேய 
ருடன் செய்துகொண்ட நேச உடன்பாட்டையும் ஒத்துக் 
கொள்ளும்படி செய்துவிட்டார் . ருஷியர்களைவிட ஆங்கி 
லேயர்களுடன் தொடர்பு கொள்வதே சிறந்ததென அவர் 
கருதினார் . தமது வாழ்க்கை வரலாற்றையும் சமயப் போர் 
களையும் பற்றி இவர் நூல்கள் எழுதியுள்ளார் . 


1.) 


72 , பக் . 35-37 . 
23 , பக் . 162 . 


2 


684 


பொருளமைப்பு : ரூபாய் நாணய மதிப்புப் பிரச்சினை : 
1873 - லிருந்து நாணயப் பிரச்சினைகள் இந்தியாவின் 
பொருளமைப்பைப் பாதித்து வந்தன . அந்த ஆண்டிற்கு 
முன்பு ஒரு ரூபாய் ஆனது இரண்டு ஷில்லிங்கிற்குச் 
சமமாய் இருந்தது ; அதாவது பத்து ரூபாய் ஒரு 
பவுனுக்குச் சமம் . 1873- லிருந்து ரூபாயின் நாணய 
மதிப்பு குறையத் தொடங்கியது ; 1885 - லிருந்து விரை 
வாக மேலும் குறைந்து வரலாயிற்று . 

1890 - ல் 

ஒரு 
ரூபாயின் மதிப்பு ஒரு ஷில்லிங் நான்கு பென்சுகளாக 
இருந்தது ; 1892 - ல் ஒரு ஷில்லிங் இரண்டு பென்சுகளாகக் 

றைந்தது; 1895 ல் ஒரு ஷில்லிங் ஒரு பென்சுக்கு வந்தது . 
இதற்கு , உலகின் வெள்ளி உற்பத்தி அதிகரித்ததும் , 
ஜெர்மனி முதலிய 

நாடுகளில் வெள்ளி 

நாணய 
முறை அமுலிலிருந்து மறைந்ததும் காரணங்களாகும் . 
இந்திய நாணயமுறை , 

வெள்ளிநாணயமுறை ; ஆனால் 
இந்தியா இங்கிலாந்திற்கு நாட்டுக் கடனுக்காகவும் , 
இந்தியாவில் முதலீடு செய்யப்பட்டுள்ளவற்றிற்காகவும் , 
சிவில் , இராணுவ அதிகாரிகளில் இங்கிலாந்தில் போய்த் 
தங்கியவர்களின் உபகாரச் சம்பளத்திற்காகவும் கொடுக்க 
வேண்டிய தொகை தங்கத்திலேதான் கணக்கிட்டுக் 
கொடுக்க வேண்டியிருந்தது . எனவே ரூபாயின் மதிப் 
பானது குறைந்துபோயிற்று .அதனால் இந்தியா இங்கிலாந் 
திற்குக் கொடுக்க வேண்டிய தொகை 50 சத வீதம் மிகுதி 

இவ்விதம் மிகுதியான தொகை செலுத்த 
நேரிட்டது . இதனால் இந்தியாவில் பயனடைந்தவர் ஒரு 
கூட்டத்தினரே ஆவர். அவர்கள் யாரெனில் ஏற்றுமதி 
செய்யக்கூடிய பொருள்களை உற்பத்தி செய்தவர்களே . 
அதைத் தவிர மற்றவர்களுக்கு எத்தகைய பயனும் கிட்ட 
வில்லை . வருமான வரியை மீண்டும் விதித்தனர் ; உப்பு 
வரியை மிகுதி ஆக்கினர் . ஆனால் இந்தப் பிரச்சினையைத் 
தீர்க்க முடியவில்லை . எனவே இதுபற்றி ஆய்ந்து வழி 
கூற ஹெர்சல் பிரபுவின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப் 
பட்டது . அதனுடைய முடிவின்படி 1893 - ல் கட்டுப்பா 
டின்றி 

வெள்ளிநாணயங்கள் செய்து வெளியிடும் 


யாயிற்று . 


685 


டது . 


முறையை நிறுத்தி விட்டார்கள் ; 15 ரூபாய் ஒரு பவுனுக் 
குச் சமமென வரையறுத்தார்கள் . இதன் பின்பும் சிறிது 
காலம் ரூபாயின் மதிப்பு மேலும் குறைந்து வந்தது . ஆயி 
னும் 1895 - லிருந்து நிலைமை மாறத் தொடங்கியது . 
1899 - ல் ரூபாயின் மாற்று மதிப்பு ஒரு ஷில்லிங் நான்கு 
பென்சுகளுக்கு அதிகரித்தது . ஆனால் அதேசமயத்தில் 
ரூபாயை 

வெள்ளி அல்லது தங்கக் கட்டி மதிப்பிற்கு ஒப் 
பிடும் போது பத்து பென்சுகள் குறைந்து போய் விட் 

இவ்விதம் ரூபாய் நாணயமுறை ( பவுனோடு 
தொடர்புடைய ) ஒப்பு நாணயமுறையாக 

மாறியது ; 
இதனால் போலி நாணயங்கள் நாட்டில் தோன்றுவதற்கு 
இடமேற்பட்டது . 

சமூகச் சீர்திருத்தம் : 1890 - ல் தொழிற்சாலைகளில் 
வேலை செய்வோரின் நிலைமைகளை ஆய்ந்து அவர்களின் 
நலத்திற்கான வழிகளைக் கூறத் தொழிற்சாலைக் குழு 
ஒன்று ஏற்பட்டது . அந்தக் குழுவினுடைய முடிவுகளின் 
அடிப்படையில் 1891 - ல் தொழிற்சாலைச் சட்டம் ஒன்று 
நிறைவேறியது . அது 1881 - ஆம் ஆண்டுச் சட்டத்தைவிட 
முற்போக 

பக்கானது . புதிய சட்டம் தொழிற்சாலைகளில் வேலை 
செய்யும் ஆண் , பெண் , இளைஞர் முதலியோரின் வேலை 
நேரங்களைத் தகுந்தபடி வரையறை செய்தது . தொழிலா 
ளர்க்கு வாரத்திற்கு ஒரு நாள் விடுமுறை அளிக்க வேண் 
டியதாயிற்று . மற்ற நாட்களிலும் இடை வேளையில் அரை 
மணி நேரம் ஓய்வு அளிக்கவும் இச் சட்டம் வழி செய்தது . 
1891 - ல் திருமணம் செய்து கொள்ளக் கூடிய வயது பத்தி 
லிருந்து பன்னிரண்டாக உயர்ந்தது . இதை வைதிகர்கள் 
எதிர்த்தனர் . ஆனால் அதனை அரசாங்கம் பொருட்படுத்த 
வில்லை . சில செய்திகளில் சமயத்தை விட நல்லொழுக் 
கத்திற்கே முக்கியமளிக்க வேண்டுமென அரசாங்கம் 
கருதியது . 


பொதுப் பணித்துறைக் கமிஷன் : சர் சார்லஸ் அட்கி 
சன் தலைமையில் அமைந்த பொதுப் பணித்துறைக் கமி 
ஷன் சிவில் பணித்துறையில் 

மாறுதல்களைப் 


பல 


686 


பற்றிப் பரிவுரை வழங்கியது . 1891 - ம் ஆண்டுதான் அர 
சாங்கம் அவற்றைச் செயலில் கொண்டுவர முற்பட்டது . 
லிட்டன் பிரபுவின் காலத்தில் சட்டமுறைப்படி ஏற்பட்ட 
சிவில் பணித்துறை நீக்கப்பட்டது.சிவில் பணித்துறைகள் 
இப்போது மூன்று தரங்களாகப் பிரிந்தன .. அவை 
யாவன பேரரசுப் பணித்துறை , மாகாணப் பணித்துறை, 
கீழ்த்தரப் பணித்துறை . ஒப்பந்தச் சிவில் பணித்துறை 
இப்போது இந்திய சிவில் பணித்துறையாக மாறியது .. 
அதில் சேர விரும்புவோர் போட்டித் தேர்வில் வெற்றி 
பெற வேண்டும் . இந்தியர்களும் தேர்வில் போட்டியிட 
லாம் . ஆனால் தேர்வு இங்கிலாந்தில் லண்டன் நகரில் தான் 
நடைபெற்று வந்தது . 

தாதாபாய் நௌரோஜி 
இங்கிலாந்தில் பாராளுமன்ற உறுப்பினராய் இருந்த 
பொழுது இந்தப் போட்டித் தேர்வை இங்கிலாந்திலும் 
இந்தியாவிலும் ஒரேசமயத்தில் நடத்த வேண்டுமென 
1893 - ல் காமன்ஸ் .சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந் 
தார் . அது 

நிறைவேறியது . ஆனால் இந்தியாவில் 
சென்னை மாகாண அரசாங்கம் தவிர இதர மாகாண அர 
சாங்கங்கள் அதை ஆதரிக்கவில்லை . 

அத் 
தீர்மானம் நடைமுறைக்கு வரவில்லை . 


எனவே 


இந்திய கவுன்சில்ஸ் சட்டம் , 1892 : 1889 - ல் நிறை 
வேறிய சட்டம் இந்தியா கவுன்சில் உறுப்பினரின் எண் 
ணிக்கை பத்தாகக் குறையும் வரை புதிதாக உறுப்பினர் 
எவரையும் நியமிப்பதில்லை யென முடிவு செய்தது . 1892 - ல் 
நிறைவேறிய இந்திய கவுன்சில்ஸ் சட்டப்படி மத்திய 
சட்டசபையின் மிகுதி உறுப்பினரின் ( " Additional 
Members ) எண்ணிக்கை பத்திற்குக் குறையாமலும் பதி 
னாறுக்கு மேற்படாமலும் இருக்க வேண்டும் . சிலர் தேர் 
வின் மூலம் உறுப்பினராக இச் சட்டம் வழி செய்தது . 
சட்டசபை உறுப்பினர் கேள்விகள் கேட்கவும் அரசாங்கத் 
தின் நிதிக் கொள்கை பற்றிப் பொதுவாக விவாதிக்கவும் 
இச் சட்டம் உரிமையளித்தது . 1892 - ல் இச் சட்டத்தை 
இங்கிலாந்து நாட்டுப் பாராளுமன்றத்தில் 

கொண்டு 


687 


வந்த உதவி இந்தியா அமைச்சர் G. N. கர்சான் ( பின்பு 
இந்தியாவின் அரசப் பிரதிநிதியாக இருந்தவர் ) பின் வரு 
மாறு கூறினார் : “ இந்திய மக்கள் என்போர் யார் ? 
பொதுச் செய்திகளைப் பற்றித் தங்கள் கருத்தைத் தெரி 
விக்க இயலாதவர்கள் , தங்களுடைய மொழியைக் கூடப் 
படிக்கவோ எழுதவோ தெரியாதவர்கள் , ஆங்கிலத்தைப் 
பற்றி எவ்வித அறிவுமில்லாதவர்கள் , தங்கள் நாட்டை 
ஆங்கிலேயர்கள் ஆண்டு வருகிறார்கள் என்பதையே உண 
ராதவர்கள் - இத்தகைய கோடிக்கணக்கான மக்கள் தான் 
இந்தியமக்கள் எனப்படுவோர் . 

காங்கிரசினுடைய 
கொள்கையும் திட்டங்களும் இவர்களை 

எவ்விதமும் 
பாதிக்கா *, கர்சானின் பழைமைப் போக்கிற்கும் அவர் 
இந்தியாவின் அரசப்பிரதி நிதி ஆகும் முன்பே இந்தியரின் 
அரசியல் விருப்பங்களைப்பற்றி எப்படி எண்ணினார் என் 
பதற்கும் இது ஓர் சிறந்த எடுத்துக்காட்டாகும் . 


லாண்ஸ்டவுனின் வாழ்க்கையின் பிற்பகுதி : 1894 ம் 
ஆண்டு ஜனவரி மாதம் லாண்ஸ்டவுன் இந்தியாவை 
விட்டுப் புறப்பட்டார் . 1895 - லிருந்து 1900 வரை அவர் 
இங்கிலாந்தின் போர் அமைச்சராகப் பணியாற்றினார் . 
பின்பு ஐந்தாண்டுகள் வரை இங்கிலாந்தின் வெளிநாட்டு 
அமைச்சராக இருந்தார் . அப்பொழுது இங்கிலாந்து 
பிரான்சுடனும் ஜப்பானுடனும் கொண்டிருந்த நேச 
உறவிற்கு அவர் பெரிதும் காரணமாவார் . 

காரணமாவார் . . பின்னர் 
ஆஸ்குவித் பிரபு கூட்டுமந்திரிசபை அமைத்தபொழுது 
லாண்ஸ்டவுன் அதில் ஒருவரானார் . 1927 - ம் ஆண்டு 
லாண்ஸ்டவுன் காலமானார் . 


பகுதி 10 


ரெண்டாவது எல்ஜின் ( 1894--9 ) 


இரண்டாவது எல்ஜின் பிரபு : 

விக்டர் அலெக் 
ஸாண்டர் புரூஸ் 1849 - ல் பிறந்தவர் . இவருடைய தந்தை 
இந்தியாவில் கானிங்கு பிரபுவுக்குப்பின் அரசப்பிரதி 
நிதியாக இருந்தவர் ; எர்ல் ( Earl ) பட்டத்திற்குரியவர் . 
எல்ஜின் லிபரல் கட்சியைச் சேர்ந்தவர் . அரசப்பிரதி 
நிதியாகு முன்பே சிறந்த ஆட்சியாளரெனப் பெய 
ரெடுத்தவர். குரோமர் பிரபும் சர் ஹென்றி நார்மனும் 
அரசப்பிரதி நிதிப் பதவியை ஏற்கவிரும்பாத பொழுது 
எல்ஜின் அதை ஒத்துக்கொண்டார் . 1894 - ல் எல்ஜின் 
இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தார் . 

எல்லைப்புறக் கொள்கை : டுராண்டு . உடன்படிக் 
கைப்படி சிட்ரல் ( Chitral ) எனப்படும் சிறு நாடு 
(( வ . மே . எ . மா . ) 1893 - ல் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டிற்கு 
உள்ளாகியது . இரண்டாண்டுகள் கழித்து அந்நாட்டில் 
ஒரு புரட்சி ஏற்பட்டது . அதில் அந்நாட்டை ஆண்ட 
தலைவர் கொலையுண்டார் . அதை எதிர்த்த ஆங்கிலேயப் 
பிரதிநிதியான டாக்டர் ராபர்ட்சனை அந்நாட்டைவிட்டுத் 
துரத்தவும் புரட்சிக்காரர்கள் முயன்றனர் . ஆயினும் 
ஆறுவாரங்கள் 

தமக்குப் பதிலாக வேறு 
ஒருவர் வரும் வரை ராபர்ட்சன் வெற்றியுடன் ஈடு 
கொடுத்துவந்தார் . இந்நிலையில் இங்கிலாந்தில் அதி 
காரத்திலிருந்த லிபரல் கட்சி மந்திரிசபை சிட்ரல் நாட்டை 
ஆங்கிலேயர் வசமிருந்து விட்டுவிட முடிவுசெய்தது . 
ஆனால் , அரசப்பிரதிநிதி இதற்கு நேர் முரணான கருத் 
தைக் கொண்டிருந்தார் . சிட்ரல் நாட்டைவிட்டு ஆங் 
கிலேயர் வெளியேறுமுன் இங்கிலாந்தில் யூனியனிஸ்டு 
கட்சி பதவிக்குவந்தது . சிட்ரல் பற்றி முன்பிருந்த 

* 50 , Vol . II , பக் . 63-4 . 


வரை 


689 


அரசாங்கம் செய்த முடிவு மாற்றப்பட்டது . அந்நாடு 
தொடர்ந்து ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின்கீழ் இருந்து 
வரவேண்டுமென முடிவாயிற்று . இதனால் எல்லைப்புறம் 
முழுவதிலும் 1897 - ல் ஒரு பெருங்கலகம் ஏற்பட்டது . 
விரைவில் நிலைமை மிகவும் நெருக்கடியான தறுவாயை 
அடைந்தது . ஆயினும் ஆங்கிலேயர் தமது முயற்சியைத் 
தளரவிடவில்லை . 

1898 - ம் ஆண்டு தொடக்கத்தில் கலகக் 
காரர்களில் 

ஒரு 

பிரிவினரான மொமணியர் ( Mohmands ) 
ஆங்கிலேயரிடம் சரணடைந்தனர் . ஆனால் மற்றொரு 
பிரிவினரான ஆப்ரிதியர் ( Afridis ) கொரில்லாப் போரிட்டு 
ஆங்கிலேயர்களுக்கு மிகுந்த இன்னல்களையும் ஏராளமான 
பொருளழிவினையும் விளைவித்தனர் . ஆயினும் கடைசியில் 
அதே ஆண்டிலேயே அவர்களும் சரணடைந்தனர் . 
இவ்வெல்லைப்புறப் போர்களில் இந்தியச் சிற்றரசர்கள் 
ஆங்கிலேயர்களுக்கு நன்கு உதவினர் . இருப்பினும் 
ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு 1857 - ம் ஆண்டு படைக் 
கலகத்திற்குப்பின் ஏற்பட்ட சோதனைகளில் இதுவே 
மிகக் கடுமையான தாகும் . 

1895 - ல் ங்கிலேயர்களும் 
ருஷியர்களும் அடங்கிய குழு ஒன்று பாமீர் பிரதேசத்தில் 
எல்லைவரையறுக்கும் வேலையை முடித்தது . எல்லைப்புற 
மக்களின் கலகம் ஆப்கானிய அமீர் அப்துர் ரஹ்மானை 
மிகவும் சங்கடமான நிலைக்குள்ளாக்கியது . ஆயினும் 
அவர் ஆங்கிலேயரின் உண்மை நண்பினராகவே நடந்து 
கொண்டார் . எல்லைப்புற மக்களின் கலகம் சமயப்போர் 
என்று ஆப்கானிய மக்கள் கருதாதவாறு அவரே செய்து 
விட்டார் . அந்த அளவிற்கு ஆப்கானியரை அடக்கியாள் 
வதில் அவர் வெற்றிபெற்றார் . 


மாப்பிள்ளைமாரின் கலகங்கள் : மலபாரில் மாப் 
பிள்ளைமார் எனப்படும் முகமதியர் பலமுறை கலகங்கள் 
செய்தது கண்டோம் . அவைகளைத் தடுப்பதற்காக 19 - ம் 
நூற்றாண்டின் முற்பகுதியில் அரசாங்கம் எடுத்துக் 
கொண்ட முயற்சிகள் வெற்றிபெறவில்லை . 1873--1885 
இவற்றின் இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் பலமுறையும் 


44 


690 


அமைதியைக் குலைத்தனர் . 1887 - ல் குடியாவைர்சட்டம் 
ஒன்று நிறைவேறியது . அதன்படி வேலையிலிருந்து 
நீக்கப்பட்ட குடியானவர்கள் தாங்கள் பயிரிட்ட குத்தகை 
நிலங்களில் சீர்திருத்தம் ஏதாவது செய்திருந்தால் 
அதற்காக அவர்களுக்கு நட்ட ஈடு கொடுக்க வேண்டும் . 
அடிக்கடி கலகங்கள் மூள்வது பற்றி ஆராய்ந்த பொழுது 
வேலையிலிருந்து நீக்கப்பட்ட குடியானவர்களின் இன்னல் 
கள் தெரியலாயின . 1894 - ல் பெருங்கலகம் ஒன்று 
மூண்டது . அதை அடக்கியபின் அரசாங்கம் மாப்பிள்ளை 
மார் வாழும் பகுதியில் சாலைகளை அமைப்பதிலும் அவர்கள் 
குழந்தைகளின் கல்வியிலும் மிக்க அக்கரை கொள்ளல் 
ஆயிற்று . 1896 - ல் மீண்டும் ஒரு கலகம் ஏற்பட்டது . 
இந்துக்கள் மிகுந்த துயருக்காளான பின்னரே கலகம் 
அடக்கப்பட்டது . 1900 - ல் குடியானவர் சட்டமொன்று 
புதிதாக நிறைவேற்றப்பட்டது . 


பொருளமைப்பு : 1895 - ல் ரூபாயின் மதிப்பு ஒரு 
ஷில்லிங்கு ஒரு பென்சுக்குக் குறைந்தது ; ஆனால் 1898 - ம் 
ஆண்டிற்குள் ஒரு ஷில்லிங்கு நான்கு பென்சுகளுக்கு 
உயர்ந்துவிட்டது . அதே மாற்று விகிதத்திலேயே ரூபா 
யின் மதிப்பானது தொடர்ந்து இருப்பதற்கு , பௌலர் 
குழு ( 1898 ) அரசாங்கத்திற்குப் பல ஆலோசனைகளைத் 
தெரிவித்தது . எல்ஜின் பதவிக்கு வந்த பின் சில ஆண்டு 
கள் வரை வரவுசெலவுத் திட்டம் பற்றாக்குறையையே 
கண்டு வந்தது . எனவே மீண்டும் 1894 - ல் இறக்குமதி 
யாகும் எல்லாப் 

பொருள்கள் மீதும் ஐந்து சதவீத 
இறக்குமதி வரி விதிக்கப்பட்டது . தொடக்கத்தில் பருத்தித் 
துபணிகளுக்கு மட்டும் இறக்குமதி வரி விலக்கு இருந்தது . 
விரைவில் அவ்விலக்கும் நீங்கியது . அதற்குப் பதிலாக 
இந்தியாவில் உற்பத்தியாகும் பருத்தித் துணிகளுக்கும் 
தீர்வை தரவேண்டியதாயிற்று . 1896 - ல் இறக்குமதி வரி 
யும் , இந்தியாவில் உற்பத்தியான பொருள்கள் மீது உள்ள 
தீர்வையும் மூன்றரை சதவீதத்திற்குக் குறைந்தன . 


691 


இராணுவம் : 1893 - ல் 

இராணுவ நிர்வாகத்தில் 
முக்கியமான மாறுதல் உண்டாகியது . சென்னை , பம்பாய் 
மாகாணங்களில் இருந்த தலைமைப் படைத்தலைவர்களின் 
( Commander - in - chief ) பதவி ஒழிக்கப்பட்டது . 1895 - ல் 
ஷை மாகாணங்களில் இருந்த படைகள் வங்காளத்திலும் 
வடமேற்கு மாகாணங்களிலும் இருந்த படைகளைப் போல் 
ஒரு லெப்டினண்ட் - ஜெனரலின்கீழ் இருந்து வரத் 
தொடங்கின . இதனால் இந்தியாவின் பல பாகங்களிலும் 
இருந்துவந்த படைகள் ஒரே தலைமைப் படைத்தலைவரின் 
கீழ் வரலாயின . அவரின் கீழ் நான்கு லெப்டினண்ட் 
ஜெனரல்கள் இருந்தனர் . இந்தியாவின் அரசியல் 
ஒற்றுமை வளர்ச்சியை நோக்குமிடத்து இச்சீர்திருத்தம் 
முன்பே செய்திருக்கவேண்டும் . எனவே மிகவும் காலங் 
கடந்தே இது நிகழ்ந்தது எனலாம் . 


அபின் குழு : 1893 - ல் அபின் உபயோகிப்பதால் 
உடல் நலமும் நல்லொழுக்கமும் கெடுவதனை ஆராய ஒரு 
குழு நியமிக்கப்பட்டது . அப்பொழுது இந்தியாவில் 
அபின் உற்பத்தி அரசாங்கத்தில் தனிஉரிமையாக 
இருந்தது . அபின் இந்தியாவில் விற்பனையான துடன் 
சீனாவிற்கும் ஏற்றுமதியாகியது . அதனால் அரசாங்கத் 
திற்குக் கணிசமான வருவாயும் கிடைத்துவந்தது . அபின் 
குழு இச்சிக்கலை ஆரஅமர ஆராய்ந்து 1895 - ல் அரசாங்கத் 
திற்குத் தன் முடிவினைத் தெரிவித்தது . அதன்படி 
அபின் உற்பத்தி அரசாங்கத்தின் தனி உரிமையாகவே 
தொடர்ந்து இருக்கவேண்டுமென முடிவாயிற்று . அதனால் 
1908 - லிருந்து சீனாவிற்கு அபின் ஏற்றுமதி செய் 
வது படிப்படியாகக் குறைய வேண்டியதாயிற்று 1913 - ல் 
ஏற்றுமதி முற்றிலும் நின்றது . மேலும் தூரக்கிழக்கு நாடு 
களுக்கு அபின் ஏற்றுமதி செய்வதும் சிறிது சிறிதாகக் 
குறைக்கப்பட்டது . 1926 - ல் மருத்துவத்திற்கும் விஞ்ஞான 
ஆராய்ச்சிக்கும் அன்றி வேறு வகைக்கு ஏற்றுமதியாகும் 
அபினின் அளவு ஆண்டிற்குப் பத்துசதவீதம் குறைந்து 
கொண்டே வந்தது . முடிவாக 1935 - ல் அபின் ஏற்றுமதி 


692 


அறவே நிறுத்தப்பட்டது . ஆனால் மருத்துவத்திற்கும் 
விஞ்ஞானத்திற்கும் பயன்பட ஏற்றுமதி அனுமதிக்கப் 
பட்டது . வருவாயை நோக்காது பொதுவாக நல்லொழுக் 
கத்திற்காக அபினியின் ஏற்றுமதியை 

அரசாங்கம் 
நிறுத்தியது மிகவும் பாராட்டத்தக்கதோர் அருஞ் 
செயலேயாம் . 


பஞ்சம் : 1895 - ல் மழை குறைந்ததாலும் அடுத்த 
ஆண்டு மழையே சிறிதும் இல்லாததாலும் ஒரு பெரும் 
பஞ்சம் ஏற்பட்டது . இது பஞ்சாபு , இராசபுதனம் , வட 
மேற்கு மாகாணம் , பீகார் வங்காளத்தின் சில பகுதிகள் , 
மத்திய மாகாணம் , பீரார் , பம்பாய் , சென்னை , வடபர்மா 
முதலிய இடங்களைப் பெரிதும் பாதித்தது . வடமேற்கு 
மாகாணங்களில் பஞ்ச நிவாரணம் மிக நல்ல முறையில் 
அளிக்கப்பட்டது , இப்பஞ்சத்தால் மொத்தம் ஏழரை 
இலட்சம் மக்கள் உயிரிழந்தனர் ; சுமார் நாற்பது இலட்சம் 
மக்கள் அரசாங்கத்தின் உதவியைக் கொண்டு தான் உயிர் 
வாழமுடிந்தது ; அரசாங்கத்திற்கு இதனால் சுமார் அரைக் 
கோடி பவுன் செலவேற்பட்டது . 1898 - ல் பஞ்ச நிவாரண 
ஆய்வுக்குழு ஒன்று சர் ஜேம்ஸ் லயல் தலைமையில் 
ஏற்பட்டது . 

அதனுடைய அறிக்கையை அரசாங்கம் 
கவனிப்பதற்குள் 1900 - ல் மீண்டும் 

ஒரு பஞ்சம் 
ஏற்பட்டது . 

பிளேக்கு : 1896 - ல் (புபோனிக் ) பிளேக்கு என்னும் 
கொள்ளை நோய் பம்பாயில் பரவத்தொடங்கியது . 
விலிருந்து பம்பாய்க்கு வந்த தானியக் கப்பல்களிலிருந்த 
எலிகளே இது பரவக் காரணமாயிருந்தன . 1904 - ம் 
ஆண்டு தொடக்கத்தில் இந்நோயால் இருபது இலட்சத் 
திற்கு மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் . 

நோய் பரவு 
வதைத் தடுப்பதற்காக அரசாங்கம் கடுமையான விதிகளை 
விதித்துப் பின்பற்றியது . வீடுகளைச் சோதித்தல் , நோய் 
கண்டோரை ஒதுக்கிவைத்தல் , ஊசிபோடுதல் முதலிய 
விதிகளைக் கடுமையாகப் பின்பற்றியதால் அதிகாரிகளுக் 
கும் மக்களுக்கும் இடையே சச்சரவு ஏற்பட்டது . 1897 - ல் 


693 


இரண்டு ஆங்கிலேய அதிகாரிகள் இதனால் கொலையுண்ட 
னர் . 

அடுத்த ஆண்டு பம்பாயில் பல இடங்களில் கலகம் 
ஏற்பட்டது . இதன் பயனாக அரசாங்கம் கொள்ளை நோய் 
தடுப்பு விதிகளை அனுசரிக்கும் முறையைத் தக்கபடி 
மாற்றியமைத்தது . 


எல்ஜின் பிரபுவின் கடைசிக்காலம் : 1899 - ம் ஆண்டு 
ஜனவரி மாதம் எல்ஜின் இந்தியாவை விட்டுப் புறப்பட் 
டார் . 1905 - லிருந்து 1908 வரை அவர் இங்கிலாந்து 
நாட்டு 

அமைச்சர் குழுவில் குடியேற்ற நாட்டு 
மந்திரியாக அமர்ந்திருந்தார் ; முடிவில் 1917 - ம் ஆண்டு 
காலமானார் . எல்ஜின் தமது இந்திய நிர்வாகத்தில் பல 
புதிய இடர்ப்பாடுகளைக் கண்டார் ; தமது ஆலோசகர் 
களின் வழியே தம்மால் முடிந்தமட்டும் அவற்றை நீக்கவே 
பாடுபட்டார் . 


பகுதி 11 


சமயமும் இந்திய தேசிய இயக்கமும் 


பிரம்ம சமாசம் : இராஜாராம் மோகன்ராய் இறந்த 
பின் செயலற்றிருந்த பிரம்ம சமரசத்திற்கு ஊக்கமளித்து 
அதை வளர்த்த பெருமை தேவேந்திர நாத தாகூரை யே 
( பி . 1817 - இ . 1905 ) சாரும் . அவர் இந்து கிறித்தவ 
சமயங்கள் பால் கொண்டிருந்த மனப்பான்மையை முன்பே 
கண்டோம் . மொத்தத்தில் அவர் ஒரு பழமை வாதியே ; 
புராதன இந்தியாவின் 

இலட்சியங்களைப் 

பெரிதும் 
போற்றியவர் ; கடவுளைப் பற்றிய சிந்தனையை மிகவும் 
வலியுறுத்திய பக்தர் . 1857 - ல் கேசவ சந்திரசென் 
( பி . 1838 - இ . 1884 ) பிரம்ம சமாசத்தின் உறுப்பினரானார் . 
சிறிது காலம் கழித்து அவரே சமாசத்தின் ஆச்சாரியரானார் . 
அப்பொழுது தேவேந்திர நாத தாகூருக்கு . மகரிஷி 
பட்டத்தை வழங்கினார் . கேசவர் கிறித்தவ சமயத்தில் 
கொண்டிருந்த ஈடுபாட்டைத் தேவேந்திர நாதர் விரும்பாத 
தால் இருவரும் 1865 - ல் பிரிய நேரிட்டது . கேசவ சந்திர 
சென் முயன்றதன் பயனாகவே 1872 - ல் சிவில் திருமணச் 
சட்டத்தை அரசாங்கம் நிறைவேற்றியது . 1881 - ல் 
கேசவர் தமது “ புது சமய முறை ( New Dispensation ) 
இயக்கத்தைத் தொடங்கித் தாமே அதன் தீர்க்கதரிசி 
யானார் . இதனால் பிரம்ம சமாசத்தில் இரண்டாவது பிளவு 
ஏற்பட்டது . ஆகப் பிரம்ம சமாசத்தில் மூன்று பிரிவுகள் 
இருந்துவரலாயின . தேவேந்திர நாத தாகூர் தலைமையில் 
இயங்கி வந்தது ஆதி பிரம்ம சமாசம் ; 

அது இந்து 
மதத்தைப் போற்றியது . 

சதாரண் 

பிரம்ம சமாசம் 
கிறித்தவ மதத்தைப் போற்றியது . இவை இரண்டிலும் 
சேராத பக்தர்களைக் கொண்டது மூன்றாவது பிரம்ம சமாசம் ; 
அது கேசவ சந்திரசென்னின் தலைமையில் இயங்கி 
வந்தது . 

பிரம்ம சமாசம் வங்காளத்தில் தான் சிறப்புடன் 
விளங்கியதென்றாலும் , பம்பாய் , சென்னை முதலிய இடங் 


695 


களில் உள்ளவரும் அதனை ஓரளவு போற்றி ஆதரித்தனர் . 
1867 - ல் பம்பாயில் பிரார்த்தன சமாசம் ஒன்று ஏற்பட்டது . 
R. G. பந்தார்க்கார் , M. G. ரானடே முதலியோர் அதன் 
தலையாய உறுப்பினர்களில் இருவர் ஆவர் . 


ஆரிய சமாசம் : 1875 - ல் கத்தியவார் பிரதேசத்தைச் 
சார்ந்த மூல சங்கரர் என்ற பிராமணத் துறவி பம்பாயில் 
ஆரிய சமாசத்தைத் தொடங்கினார் . அவரே பின்னர்த் 
தயா நந்த சரசுவதி ( பி . 1824 - இ 1883 ) என் 

இ 1883 ) என்றழைக்கப் 
பட்டார் . இவருடைய இயக்கம் பெரும்பாலும் பஞ்சாபு , 
ஐக்கிய மாகாணம் முதலிய இடங்களில் ஆதரவு பெற்று 
விளங்கியது . 1877 - ல் லாகூரில் ஆரிய சமாசத்தின் பிரிவு 
ஒன்று தொடங்கியது . விரைவில் லாகூர் ஆரிய சமாசத் 
தின் தொண்டுக்கு நடுவிடமாக விளங்கியது . 

கடவுள் 
ஒருவரே என்ற கோட்பாட்டைத் தயா நந்த சரசுவதி 
வலியுறுத்தினார் ; மேலும் வேதங்கள் கடவுளின் 
திருவாக்கே என்றும் நம்பினார் ; உருவ வணக்கத்தையும் 
புராண இந்து சமயத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள 
வில்லை ; தனிப்பட்டவர்களின் மதிப்பின் அடிப்படையில் 
எழும் சாதிமுறையையே போற்றினார் . அவருடைய 
வேத விளக்கம் வைதீகர்களின் வேத விளக்கத்தி 
னின்றும் மாறுபட்டது . இவர் 

மொழியிலும் 
இந்தியிலும் நூல்கள் இயற்றியுள்ளார் . 
மொழியில் இயற்றிய " வேத பாஷ்யம் ” என்ற நூல் 
முற்றுப்பெறவில்லை . அதையே எளிய நூலாக வடமொழி 
யிலும் இந்தியிலும் எழுதியுள்ளார் . சத்தியார்த்தப் 
பிரகாசம் ( Satyarth Prakash ) என்னும் இவரெழுதிய 
இந்தி நூல் திருமணம் , கல்வி , அரசாங்கம் , சமயம் முதலிய 
பலவற்றைப் பற்றி ஆராய்ந்து விளக்குவதாகும் . சுருங்கக் 
கூறின் ஆரிய சமாசம் இந்துக்களின் பண்பாட்டை 
வலியுறுத்தி இந்திய தேசிய இயக்கம் வளர்வதற்கான 
சக்தியை அது தோற்றுவித்தது எனலாம் . பிரம்ம சமாச 
மும் ஆரிய சமாசமும் இந்தியாவின் முன்றேற்றத்திற் 
காகப் பல வகைகளிலும் தொண்டாற்றியுள்ளன . 


வட 


பல 


வட 


696 


இராமகிருஷ்ண பரமஹம்சர் : இராமகிருஷ்ண பரம 
ஹம்சர் ( பி . 1834 இ 1886 ) வங்காளத்தில் ஹுக்ளி 
அருகே உள்ள ஊரில் பிராம்மண குலத்தில் தோன்றியவர் . 
இவருடைய பெயர் முதலில் கடாதா சாட்டர்ஜி என்ப 
தாகும் . எல்லா மதங்களுக்கும் பொதுவாக உள்ள அடிப் 
படை உண்மைகளை இவர் உணர்ந்தவர் ; ஒவ்வொரு 
மதமும் கடவுளை அடையக்கூடிய ஒவ்வொரு வழியே 
யெனக் கருதியவர் ; ஒவ்வொருவரும் தத்தம் சமயத்தைப் 
பின்பற்றவேண்டுமென்று விரும்பியவர் ; இந்துக்களுக்கு 
மிகவும் ஏற்றது இந்துமதமே தவிர வேறு மதமன்று 
என்று வலியுறுத்தியவர் . சாதாரண மக்களுக்கு இவர் 
கூறிய 

உபதேசம் யாதெனில் பெண்ணாசையையும் , 
பொருளாசையையும் விட்டுவிடவேண்டுமென்பதே. 
சுருங்கக்கூறின் பரமஹம்சர் ஒரு வேதாந்தியாகவும் , 
தராகவும் , யோகியாகவும் திகழ்ந்தார் . 

அவருடன் 
தொடர்புகொண்டு அவருடைய அறவுரைகளால் 
னடைந்தோர் பலர் . 


சுவாமி விவேகானந்தர் : இராமகிருஷ்ண பரமஹம் 
சரின் 

புகழ் பரவுவதற்குக் காரணமாக இருந்தவர் 
அவருடைய தலையாய சீடரான நரேந்திர நாத தத்தா 
என்பவர் ஆவார் . இவரே பின்பு சுவாமி விவேகானந்தர் 
( பி . 1862 - இ . 1902 ) என்றழைக்கப்பட்டார் . இவர் 1893 - ம் 
ஆண்டு சிகாகோ ( அமெரிக்கா ) நகரில் கூடிய பல சமயப் 
பாராளுமன்றத்தில் ( Parliament of Religions ) இந்து 
மதத்தைப் பற்றிப் பேசிப் பலருடைய உள்ளங்களைக் 
கொள்ளைகொண்டார் . வேதாந்தத்தின் புகழை அமெரிக் 
காவில் பரப்பினார் . அதன்பின் ஐரோப்பாவில் சுற்றுப் 
பயணம் செய்துவிட்டு 1897 - ல் இந்தியாவிற்குத் திரும்பி 
னார் . அடுத்த ஆண்டே இவர் மீண்டும் ஐரோப்பாவிற்கும் 
அமெரிக்காவிற்கும் சென்றார் . சுருங்கக்கூறின் விவேகா 
நந்தர் பொதுவாக இந்து நாகரிகத்தின் சிறப்பையும் 
சிறப்பாக வேதாந்தத்தின் புகழையும் உலகமறியும்படி 
செய்தவர் . இந்தியர்களுக்கு இவர் கூறிய அறவுரைகளின் 


697 


சாரம் யாதெனில் “ நீ இந்தியனாக இருப்பதைப் பற்றிப் 
பெருமை கொள் என்பதே யாம் . இவரை ஏசு நாதருக்குப் 
பால் அடிகள் ( செயிண்டு ) போல இராமகிருஷ்ண பரம 
ஹம்சருக்கு விவேகானந்தர் என்று கூறுவதுண்டு . 

பிரம்மஞான சங்கம் : 1875 - ல் H. P. பிளாவட்ஸ்கி 
என்ற ருஷிய மாதும் , கர்னல் H. S. ஆல்காட் என்ற 
அமெரிக்கரும் நியூயார்க்கில் பிரம்மஞான சங்கம் நிறுவி 
னார்கள் . 1870 - ல் கர்னல் ஆல்காட் இந்தியாவில் தாம் 
நிகழ்த்திய சொற்பொழிவுகளில் கீழ்நாட்டுப் புனித நூல் 
களின் சிறப்புகளையும் , சமயம் தேசீய இயக்கத்திற்கு 
அளிக்கக்கூடிய ஊக்கத்தையும் வலியுறுத்தினார் . 1882 - ல் 
சென்னை அருகே உள்ள அடையாறே பிரம்மஞான சங்கத் 
தின் தலைமை அலுவலகமாகியது . 1907 - ல் கர்னல் ஆல்காட் 
மரணமடைந்தபின் அன்னிபெசண்ட் அம்மையார் 
( பி . 1847 - இ . 1933 ) அச்சங்கத்தின் தலைவரானார் . 
இவ்வம்மையார் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் . 
1893 - ல் அவர் இந்தியாவிற்கு வந்தார் . 1898 - ல் காசி 
நகரில் சென்ட்ரல் இந்துக்கல்லூரியை ஏற்படுத்தினார் , 
அவருடைய அரசியல் தொண்டும் செய்தித்தாள் பணியும் 
முதல் உலகப்போர்க் காலத்திலும் அதன் பின்பும் இந்திய 
தேசிய இயக்கத்தை வலுப்படுத்தின . சுருங்கக் கூறு 
மிடத்து மேலே கூறப்பட்டுள்ள சமய இயக்கங்கள் இந்து 
கலாச்சாரம் சமுதாயச் சீர்திருத்தங்கள் முதலியவற்றை 
வற்புறுத்தியதுடன் தேசிய இயக்கம் வளர்ச்சியுறப் 
பெரிதும் காரணமாயிருந்தன . அவற்றின் உறுப்பினர் 
சிலர் அரசியலில் தங்களது சமயக் கோட்பாட்டிற் கேற்ற 
வாறு தீவிர பங்குகொண்டனர் . 


பகுதி 12 


கர்சான் ( 1899--1905 ) 


நதானியல் 


கர்சான் பிரபு : ஜார்ஜ் 

கர்சான் 
‘ பாரன் ( Baron ) ஸ்கார்ஸ்டேலின் மகன் . 1859 - ம் ஆண்டு 
ஜனவரி மாதம் கெடில்ஸ்டன் ( டெர்பி ஷயர் , இங் 
கிலாந்து ) நகரில் பிறந்தவர் . இவர் ஈட்டன் பள்ளியிலும் 
ஆக்ஸ்போர்டில் பாலியல் கல்லூரியிலும் கல்விபயின்றவர் . 
ஆக்ஸ்போர்டு மாணவர் கழகத்தில் பெரும்பங்கு கொண்டு 
1880 - ம் ஆண்டு அதன் தலைவராக விளங்கினார் . மாணவ 
ராக இருக்கும்பொழுது இவர் கவிபாடுவதில் ஆர்வங் 
காட்டினார் . அக்காலத்திலேயே இவரது தற்பெருமை 
வெளிப்பட்டது . 1882 - லிருந்து 1895 வரை இவர் ஓய்வு 
ஒழிவு இல்லாமல் பல நாடுகளையும் சுற்றிவந்தார் . உலகம் 
முழுவதையும் இருமுறை சுற்றியவர் கர்சான் . 1886 - ல் 
இவர் இங்கிலாந்து நாட்டுப் பாராளுமன்றத்தின் உறுப் 
பினரானார் . 1891 - லிருந்து 1892 வரை இவர் உதவி 
இந்தியா அமைச்சராக இருந்தார் . பின்னர் 1895 - லிருந்து 
1898 - வரை இவர் இங்கிலாந்தின் வெளிநாட்டு அமைச்ச 
ராகப் பணியாற்றினார் . ஆசிய நாடுகளிலும் குறிப்பாக 
இந்தியாவிலும் இவர் செய்த சுற்றுப்பயணங்களே 
அந்நாடுகளின் பிரச்சினைகளைப்பற்றி நூலெழுத மிகவும் 
உதவின . மத்திய ஆசியாவில் ருஷியா ( 1889 ) “ பார 
சீகமும் தூரக்கிழக்கு நாடுகளின் பிரச்சினைகளும் ” என்ற 
இவர் எழுதியுள்ளார் . 

மிகச் சி 

சிறுவராக 
இருக்கும் பொழுதே இவர் இந்தியாவின் அரசப்பிரதி 
நிதியாகவும் , இங்கிலாந்து நாட்டின் பிரதம அமைச்ச 
ராகவும் வரவேண்டுமென அவாக்கொண்டவர் . இவரது 
முதல் விருப்பம் நிறைவேறியது ; ஆனால் இரண்டாவது 
நிறைவேறவில்லை . தமக்கு இந்தியப் பதவி முடிந்தவுடன் 
இங்கிலாந்தின் பாராளுமன்ற உறுப்பினராக 
இருக்க விரும்பிய தால் இவருக்கு அயர்லாந்து நாட்டு 


14 


நூல்களை 


இவர் 


699 


பாரன் பட்டம் வழங்கப்பட்டது . 1899- ம் ஆண்டில் 
ஜனவரி மாதம் கர்சான் இந்தியாவை அடைந்து அரசப் 
பிரதிநிதிப் பதவியை ஏற்றுக்கொண்டார் . 


எல்லைப்புறக் கொள்கை : அரசப்பிரதிநிதியாகும் 
முன் கர்சான் ஆதிபத்திய எல்லைப்புறக் கொள்கையை 
ஆதரித்தார் . ஆனால் அரசப்பிரதிநிதியான பின் அக் 
கொள்கை ஏற்றதல்ல வென்று விட்டுவிட்டார் . ஆயினும் 
அதேசமயத்தில் ஆங்கிலேயர் வசத்திலிருந்த குவெட்டா , 
சிட்ரல் போன்ற முக்கியமான எல்லைப்புற ஊர்களை விட்டு 
விடவும் கர்சான் உடன்படவில்லை . 

எனவே அவரது 
எல்லைப்புறக்கொள்கை ஆதிபத்தியக் கொள்கையுமன்று , 
“ பிற்போக்குக் " கொள்கையுமன்று . “ பிற்போக்குக் 
கொள்கையாவது எல்லைப்புற முழுவதையும் வென்று 
இந்திய அரசாங்கத்தின் நேரடி ஆட்சிக்குட்படுத்து 
வதே ஆம் . எல்லைப்புறத்திலிருந்த ஆங்கிலேயப்படைகள் 
பெரிதளவில் திருப்பியழைக்கப்பட்டன . அவற்றிற்குப் 
பதிலாகப் பிரிட்டிஷ் அதிகாரிகள் தலைமையில் இந்தியர் 
களைக்கொண்ட படைகள் எல்லைப்புறத்தில் நிறுத்தப் 
பட்டன . எல்லைப்புறப் பிரதேசத்தில் அமைதியையும் 
ஒழுங்கையும் நிலை நிறுத்துவது அங்கு வாழும் மக்களின் 
பொறுப்பென அவர்களிடமே விடப்பட்டது . ஆனால் 
அவர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவின் எல்லையைக் கடக்காமற் 
பார்த்தல் வேண்டும் . அவர்களின் உள் நாட்டு நிர்வாகத் 
திலும் மதவிஷயங்களிலும் தலையிடுவதில்லையென இந்திய 
அரசாங்கம் முடிவு செய்தது . அதேசமயத்தில் பிரிட்டிஷ் 
இந்தியாவின் எல்லையில் ஆங்கிலேயர் தங்களது நிலையை 
வலுப்படுத்திக்கொண்டனர். படைவீடுகள் அதிகரிக்கப் 
பட்டன . இராணுவ முக்கியத்துவமுள்ள இடங்களுக்கு 
இருப்புப் பாதைகள் ஏற்பட்டன . எல்லைப்புற மக்களுக்கு 
ஆயுதங்களும் 

வெடிமருந்தும் கிடைக்கமாலிருப்பதற் 
காகத் தடைகள் எழுந்தன . இக்கொள்கை சிக்கனமானது ; 
இராணுவத்திறமை மிக்கது ; இக்கொள்கையையே மூன்றா 
வது ஆப்கானியப் போர் ( 1919 ) தொடங்கும்வரை 


700 


வெற்றியுடன் பின்பற்றினர் . கடைசியாக 1901 - ல் கர்சான் 
வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தை நிறுவினார் . பழைய 
வடமேற்கு மாகாணங்களும் அயோத்தியும் ஐக்கிய 
மாகாணம் ( United Provinces of Agra and Oudh ) 
ஆயின . புதிய வடமேற்கு எல்லைப்புற மாகாணமோ 
சிந்து நதிக்கப்பாலிருந்த பஞ்சாபின் சில ஜில்லாக்களையும் 
இதர எல்லைப்புறப்பகுதிகளையும் கொண்டதாயிற்று . ஒரு 
தலைமைக் கமிஷனரின்கீழ் அதன் நிர்வாகம் நடை 
பெற்றது . அவர் இந்திய அரசாங்கத்திற்கு நேரடியாகக் 
கட்டுப்பட்டவர் , 


ஆப்கானிஸ்தானம் : 1901 - ல் அப்துர் ரஹ்மான் 
இறந்தபின் அவருடைய மகனான ஹபிபுல்லா எவ்விதப் 
போட்டியுமின்றி அரியணை ஏறினார் . அவர் தமது தந்தை 
செய்துகொண்ட உடன்படிக்கையைப் புதுப்பிக்க வேண்டு 
மென்று ஆங்கிலேயர்கள் கோரினர் . 

தமது தந்தை 
செய்த உடன்படிக்கை தம்மைக் கட்டுப்படுத்தாது என்று 
ஹபிபுல்லா கூறுவாரென ஆங்கிலேயர் ஐயம் கொண் 
டதே இதற்குக் காரணம் . ஆனால் அமீர் , இரண்டு 
அரசுகள் செய்துகொண்ட உடன்படிக்கையைப் புதுப் 
பிக்க வேண்டியது அவசியமில்லை என்று கூறிவிட்டார் . 
மேலும் 

தமக்குரிய உதவித் தொகையையும் அவர் 
பெறாமலிருந்தார் . கர்சானுக்கு முன் 

தற்காலிகமாக 
அரசப்பிரதிநிதி பதவியை வகித்த ஆம்தில்பிரபு இந்தப் 
பிணக்கைத் தீர்ப்பதற்குச் சர் லூயி டேன் என்பவரைக் 
காபூலுக்கு அனுப்பிவைத்தார் . அமீருக்கும் ஆங்கிலே 
யருக்கும் அதன்பயனாக மீண்டும் நல்லுறவு ஏற்பட்டது . 
பழைய உடன்படிக்கையைப் புதுப்பிப்பதுபற்றி அமீர் 
கொண்ட கருத்தை ஆங்கிலேயர் ஏற்றுக் கொண்டனர் . 
அமீர் " மேன்மை தங்கிய ( His Majesty ) என்ற பட்டத் 
திற் குரியவரென்பதையும் ஆங்கிலேயர் ஒத்துக் கொண்ட 
னர் . தமக்கு வேண்டிய ஆயுதங்களை இறக்குமதி செய்து 
கொள்வதற்கும் அமீர் உரிமை பெற்றார் . அமீருக்குக் 
கொடுக்க வேண்டிய உதவித் தொகையின் நிலுவை முழு 


701 


வதையும் ஆங்கிலேயர் 1905 - ல் அவருக்குக் கொடுத்தனர் . 
இவ்வுடன்பாடு ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியப் பெரு 
மைக்கு இழுக்கானது என்று சில ஆங்கிலேயர் கருதினர் . 


பாரசீக வளைகுடா : கர்சான் காலத்தில் பிரான்சு , 
ருஷியா , ஜெர்மனி, துருக்கி முதலிய நாடுகளின் பாகப் 
போக்கால் பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் ஆங்கிலேய 
ரின் ஆதிக்கத்திற்கு இடையூறு விளையும் நிலை ஏற்பட்டது . 
இதைச் சமாளிப்பதற்கு 1899 - ல் கர்சான் பாரசீக வளை 
குடாவிற்கு ஒரு கடற் படையை அனுப்பினார் . அடுத்த 
ஆண்டு எதிரி நாடுகள் செய்த முயற்சி தோல்வியுற்றது . 
அவ்விடத்தில் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை அழிக்க 
எந்த நாடு முற்படினும் அதை ஆங்கிலேயர் எதிர்ப்பர் 
என 1903 - ல் பிரிட்டிஷ் வெளிநாட்டு மந்திரி எச்சரிக்கை 
செய்தார் . அதே ஆண்டின் இறுதியில் கர்சான் வளை 
குடாப் பிரதேசத்தை நேரிற் சென்று பார்வையிட்டு வந் 
தார் . அப்பொழுது " இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கம் 
இருப்பது பாரசீக வளை குடாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கம் 
இருப்பதையே பொறுத்தது . வளைகுடாப் பிரதேசத்தில் 
பிரிட்டிஷ் ஆதிக்கம் மறையுமானால் இந்தியாவில் பிரிட் 
டிஷ் ஆதிக்கம் நெடு நாள் நீடித்திராது . ”* என்று அவர் 
கூறினார் . 


திபேத்து : இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத் 
தில் சீன அரசாங்கம் வலிவற்றிருந்தது . இதை வாய்ப் 
பாகக் கொண்டு , தலாய் லாமாவின் தலைமையில் இயங்கி 
வந்த திபேத்திய அரசாங்கம் அந்நாட்டின் மீது சீனா 
கொண்டாடிய ஆதிபத்திய உரிமையை நீக்க முயன்றது . 
அதன் பொருட்டு ருஷியாவுடன் நேச ஒப்பந்தமும் 
செய்து கொள்ள அதனுடன் திபேத்து பேச்சுவார்த்தை 
நடத்தியது . திபேத்தில் ருஷிய செல்வாக்கு ஏற்படுமா 
னால் அது ஆசியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் 
பெருமைக்கே கேடாகும் எனக் கருதிய கர்சான் அதைத் 


* 34 , பக் . 112 . 


702 


தடுக்க முடிவு செய்தார் . திபேத் எந்த வல்லரசுடனும் 
சேராது தனித்திருக்கும் கொள்கையையே தொடர்ந்து 
கடைப்பிடிக்க வேண்டுமென்பதை வற்புறுத்தவும் மற்றும் 
சில பொதுக் குறைகளை நீக்கவும் கர்னல் F. E. யங்ஹஸ் 
பண்ட் என்ற ஆங்கிலேயர் தலைமையில் கர்சான் ஒரு 
தூதுக் குழுவைத் திபேத்திற்கு அனுப்பிவைத்தார் . 
இதற்கு இங்கிலாந்து அரசாங்கம் எளிதில் அனுமதி 
யளிக்கவில்லை . 

பிரிட்டிஷ் தூதுக்குழு சிக்கிம் நாட் 
டெல்லைக் கருகே உள்ள கம்பா ஜோங் என்ற இடத்தை 
அடைந்தது . அவ்விடத்தில் திபேத்தினைப்பற்றி அந் 
நாட்டரசாங்கத்துடனும் சீனாவுடனும் பேச்சு வார்த்தை 
நடத்த ஆங்கிலேயர் முயன்றனர் . ஆனால் அம் முயற்சி 
தோல்வியுற்றது . பிரிட்டிஷ் தூதுக்குழு திபேத்தின் 
தலை நகரான லாசாவை நோக்கி முன்னேறத் தொடங்கி 
யது . இதைத் திபேத்தியர் எதிர்த்துப் போரிட முற்பட்ட 
னர் . இங்கிலாந்து அரசாங்கமும் பிரிட்டிஷ் தூதுக் குழு 
லாசாவிற்கு இப்பாலிருந்த ஜியான்ட்ஸி என்னுமிடம் 
வரை முன்னேற அனுமதித்தது . இங்கிலாந்தின் இப் 
போக்கைப்பற்றி ருஷியா தடை எழுப்பியது . அதற்கு , 
இங்கிலாந்து , திபேத்தை வென்று பிரிட்டிஷ் பேரரசுடன் 
சேர்க்கும் நோக்கம் தனக்கில்லை யென உறுதி கூறியது . 
1904 - ம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரிட்டிஷ் தூதுக்குழு 
ஜியான்ட்ஸியை நோக்கி முன்னேறியது . வழியில் திபேத் 
தியர்களுடன் செய்த ஒரு போரில் பெரும்பாலான திபேத் 
தியர்கள் உயிரிழந்தனர் . ஏப்ரல் மாதம் ஆங்கிலேயர்கள் 
ஜியான்ட்ஸி நகரை அடைந்தனர் . அத் தருணத்திலும் 
தலாய் லாமா ஆங்கிலேயருடன் பேச்சு வார்த்தை நடத்த 
மனம் கொள்ளவில்லை . எனவே மேற்கொண்டு லாசாவை 
நோக்கி முன்னேறப் பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு செய் 
தது . கடைசியாக ஆகஸ்ட்டு மாதம் ஆங்கிலேயப் படை 
திபேத்தியரை முறியடித்து லாசாவில் புகுந்தது . இதற் 
குள் ஆங்கிலேயருடன் உடன்பாட்டிற்கு வரத் தலாய் 
லாமா இணங்கி விட்டார் . பின்னர் ஏற்பட்ட உடன்படிக் 
கையின்படி திபேத்தின் வெளி விவகாரம் ஆங்கிலேயரின் 


703 


உடன்படி 


கட்டுப்பாட்டின் கீழ் 

நடைபெற 

வேண்டியதாயிற்று . 
75 லட்ச ரூபாயும் போர் நட்ட ஈடாகத் திபேத் கொடுக்க 
வேண்டியதாயிற்று . அத் தொகையைப் பல ஆண்டுத் 
தவணைகளில் பெற்றுக் கொள்ள ஆங்கிலேயர் ஒப்புக் 
கொண்டனர் . தொகை முழுவதும் கொடுக்கும்வரை 
சிக்கிம் , பூடான் நாடுகளுக்கு இடையே சும்பி சமவெளி 
ஆங்கிலேயர் வசம் இருக்க வேண்டும் . இந்தியா திபேத் 
துடன் வாணிகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய் 
தது . ஜியான்ட்ஸியில் ஒரு ஆங்கிலேய வாணிகப் பேராள் 
இருப்பதற்கும் அவர் லாசா சென்றுவரும் உரிமை பெற்றி 
ருப்பதற்கும் லாசா உடன்படிக்கை அனுமதித்தது . இவ் 
வுடன்படிக்கையின் சில நிபந்தனைகளை இங்கிலாந்து அர 
சாங்கம் ஆதரிக்கவில்லை . எனவே அப்பொழுதிருந்த 
இந்தியா மந்திரி உடன்படிக்கையைத் திருத்துமாறு கர்சா 
னுக்கு உத்திரவிட்டார் . அவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட 

க்கையின்படி திபேத்து நாடு கொடுக்க வேண் 
டிய போர் நட்ட ஈடு 25 லட்ச ரூபாயாகக் குறைக்கப்பட்டது . 
ஆனால் அத் தொகை மூன்று ஆண்டுத் தவணைகளில் 
கொடுபட வேண்டும் . தொகையைக் கொடுத்து முடிக்கும் 
வரை ஆங்கிலேயர் சும்பி சமவெளியைத் தம் ஆட்சியில் 
வைத்திருக்க வேண்டும் . பிறகு அதைத் திபேத்தியரிடம் 
விட்டுவிட வேண்டும் . மேலும் ஜியான்ட்ஸியில் இருக்கக் 
கூடிய ஆங்கிலேய வாணிகப் பேராளுக்கு லாசாவிற்குச் 
செல்லக்கூடிய உரிமை கிடையாது . திபேத்து நடவடிக்கை 
களில் கர்சான் கடைப்பிடித்த கொள்கை ஆப்கானிஸ்தான 
நடவடிக்கைகளில் லிட்டன் கடைப்பிடித்த கொள்கையைப் 
பல வகைகளிலும் ஒத்துள்ளது . திபேத்து உயரமான 
நாடு ; அங்கே போரிடுவது அருமை ; ஆயினும் திறமை 
யுடனும் மன உறுதியுடனும் போரிட்டுக் கர்னல் யங்ஹஸ் 
பண்ட் ஆங்கிலேயருக்கு வெற்றியைத் தேடித் தந்தார் . 
கர்சானுடைய திபேத்துக் கொள்கை ஏகாதிபத்தியக் 
கொள்கையேயாகும் ; சர்வதேச நியதிக்கும் நேர்மைக்கும் 
புறம்பானதே ஆம் . 


704 


நன்கு 


பாதுகாப்பிற்குட்பட்ட நாடுகள் : இந்திய சிற்றரசு 
களின் ஆட்சி முறையில் கர்சான் மிகுந்த ஆர்வம்கொண் 
டார் . பிரிட்டிஷ் இந்தியாவை ஒப்ப நிர்வாகத்துறையில் 
அவைகளும் முன்னேற வேண்டுமெனவே அவர் விரும்பி 
னார் . சுருங்கக் கூறுமிடத்துக் கர்சான் , இந்தியப் பேரரசின் 
நிர்வாகத்தில் பாதுகாப்பிற்குட்பட்ட நாடுகளின் சிறப்பினை 

உணர்ந்திருந்தார் . அவருக்குப்பின் வந்த II- ம் 
மிண்டோ அவருடைய கொள்கையை ஆதரிக்கவில்லை. 
1901 - ல் சிற்றரசக் குடும்பத்தினர்களுக்கும் உயர்குடி 
மக்களுக்கும் போர்ப்பயிற்சி அளிப்பதற்காகப் பேரரசுப் 
பணிப்படை ( Imperial Cadet Corps ) ஒன்று அமைக்கப் 
பட்டது . அவர்களின் கல்வி நிலையிலும் கர்சான் மிகுந்த 
ஊக்கம் காட்டினார் . 1853 - லும் 1860 - லும் செய்துகொண்ட 
உடன்படிக்கைகளின்படி ஆங்கிலேயர் பீராரை நிசாமிட 
மிருந்து பெற்றதை முன்பே கண்டோம் . 1902 - ல் கர்சான் 
ஐதராபாத்திற்குச் சென்றபொழுது பீராரைச் சாசுவதக் 
குத்தகைக்கு நிசாமிடமிருந்து பெற்றுக்கொண்டார் . 
அதன்மீது நிசாம் பாராட்டிய உரிமையை இவ்வாறு 
ஆங்கிலேயர் ஏற்றுக்கொண்டனர் . பீரார் பிரச்சினைக்கே 
காரணமாயிருந்த ஐதராபாத் படை இந்தியப் படையுடன் 
ஒன்றாகிவிட்டது . ஐதராபாத்தில் ஆங்கிலேயர் வேறு 
படை எதையும் வைத்திருக்கவில்லை என முடிவுசெய்தனர் . 
பின்னர் , பீரார் மத்திய மாகாணத்தின் ஒரு பகுதியாயிற்று . 
1905 - ல் காஷ்மீர் மன்னர் மீண்டும் அவர் பதவியில் 
அமர்த்தப்பட்டார் . 


ஆட்சிமுறை : நிர்வாகத் துறையின் எல்லாப் பிரிவு 
களிலும் கர்சானுடைய சீர்திருத்த ஆர்வம் விளங்கியது . 
எந்தப் பிரச்சினையையும் நுண்ணறிவாளர் குழுவைக் 
கொண்டே ஆய்ந்து , அந்த ஆய்வின் அடிப்படையில் 
சட்டங்களை இயற்றுவதே கர்சானுக்கு மிகவும் பிடித்தமான 
முறையாகத் தோன்றியது . அவர் மூன்று திட்டங்களை 
வகுத்தார் . அவை ஒவ்வொன்றும் பன்னிரண்டு பிரச்சினை 
களைப் பற்றியதாகும் . நிர்வாகத்துறையில் எல்லாவற்றி 


705 


பெரிது 


லும் கர்சான் நன்கு கவனம் செலுத்தினார் . கர்சானுடைய 
அயராத உழைப்புச் சக்தியும் , நிர்வாகத்திறமைபற்றி 
அவர் கொண்டிருந்த உயர்ந்த நோக்கங்களும் , பல துறை 
களிலும் மிக்க பயனுள்ள சீர்திருத்தங்களைச் செய்வதற்கு 
அவருக்கு உதவின . ஆட்சி முறையில் கர்சானுடைய 
சாதனை 

எனினும் அவர் இந்தியரின் 
பொல்லாப்பிற்கே ஆளானார் . இதற்குக் காரணமாவன 
நல்லாட்சி அல்லது பொது நன்மை பற்றி அவர் கொண் 
டிருந்த கருத்தும் அவருடைய இயல்புமே ஆம் . நல் 
லாட்சிக்கும் சுய ஆட்சிக்கும் தொடர்பில்லை என அவர் 
கருதியது , அவரைப்பல இடப்பாட்டிற்காளாக்கியது . இத 
னால்தான் அவர் தேசியவாதிகளின் பகையாளியானார் .. 
அவருடைய பகை தேசிய இயக்கத்தை ஊக்குவித்ததே 
யன்றி அழிக்கவில்லை . இருப்பினும் நிர்வாகத்தில் பல 
துறைகளில் கர்சான் நல்ல பணியே புரிந்திருக்கிறார் . 
இந்திய அரசாங்கம் திறமை மிகுவதும் முன்னேற்றத்தில் 
ஈடுபாடு கொள்வதுமே அவரது நோக்கமாகும் . இந்தக் 
கண்கொண்டு நோக்கும்பொழுது அவரது 
காலத்தை டல்ஹௌசியின் காலத்தோடு ஒப்பிடலாம் . 
கர்சானுடைய நிர்வாகம் சில கோட்பாடுகளை அடிப்படை 
யாகக் கொண்டது ; ஒவ்வொரு நிர்வாகத்துறைப் பிரிவிற் 
கும் 

கொள்கை இருக்கவேண்டும் ; இந்திய விவசாயி 
களின் நலத்தை ஒருபொழுதும் 

மறக்கக்கூடாது ; 
அரசாங்கம் தனது கொள்கையை 

ஐயமற வெளியிட 
வேண்டும் ; 

அதைத்தொடர்ந்து கடைப்பிடிக்கவும் 
வேண்டும் ; “ எங்கும் எதிர்கால நோக்கு வேண்டும் ........ 
எதிலும் நிகழ்காலத்திற்கு மட்டுமின்றி எதிர் காலத்திற்கும் 
பணிபுரிய வேண்டும் . ” * என்பவையே அக்கோட்பாடுகள் . 


ஆட்சிக் 


பஞ்சமும் பிளேக்கும் : மழையின்மையினால் 1900 - ம் 
ஆண்டு மீண்டும் ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது . அதற்கு 
முன்பு இருநூறாண்டுகளில் இத்தகைய கொடும்பஞ்சத்தை 
எவரும் கண்டதில்லை . மேலும் 1896 - ல் ஏற்பட்ட 


34 , பக் . 179-480 . 


45 


706 


பஞ்சத்தை அடுத்து இதுவும் ஏற்பட்டது , அதன் கொடு 
மையை மிகுதிப்படுத்தியது . பஞ்சத்துடன் காலரா , காய்ச் 
சல் , வயிற்றளைச்சல் முதலிய நோய்களும் பரவத்தொடங் 
கின . இவற்றால் வடமேற்கு இந்தியா , மத்திய இந்தியா , 
தக்கணம் முதலிய பகுதிகள் பெரிதும் இடர்ப்பட்டன . 
பஞ்ச நிவாரணத்திற்கென அரசாங்கம் ஏராளமாகப் 
பொருளைச் செலவிட்டது ( அறுபது லட்சம் பவுன் ) . இருப் 
பினும் பிரிட்டிஷ் இந்தியாவில் மட்டும் சுமார் பத்து லட்சம் 
மக்கள் பஞ்சத்தின் கொடுமைக்காளாயினர் . இப்பஞ்சச் 
சிக்கலை விரிவாக ஆராயும் பொட்டு சர் அந்தோணி மக்ட 
னெல் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது . குழுவின் 
முடிவு அறிக்கை 1901 - ல் வெளியாகியது . பஞ்சத்தின் 
தொடக்கத்திலேயே நிலவரியைத் தள்ளுபடி செய்தல் , 
கடன் கொடுத்துதவல் முதலிய முறைகளின் வழியே 
அரசாங்கம் பஞ்சத்திற்கு மக்கள் ஈடுகொடுக்கக்கூடிய மன 
உறுதியை வளர்க்க வேண்டுமெனக் குழு கூறியது . அதே 
சமயத்தில் நிலவரி அளவுக்குமேலாக உள்ளது என்ற 
கருத்தைக் குழு மறுத்தது . ஆயினும் உழவர்களின் நிலையை 
உயர்த்த வேண்டும் என்பதைக் குழு ஒத்துக்கொண்டு 
அதற்கானவற்றைப் பற்றியும் பரிவுரை கூறியது . இக் 
குழுவின் அறிக்கையை நன்குணர்ந்த கர்சான் , பஞ்சத் 
தைத் தடுப்பதற்கும் அப்பஞ்சத்திற்கு ஈடுகொடுப்பதற்கு 
மான முயற்சிகளில் ஈடுபட்டார் . ஆனால் மனித முயற்சி 
எல்லாம் பிளேக்கிடம் ஒன்றும் செய்ய முடியாமற் போய் 
விட்டது . பிளேக் நோயின் கொடுமைக்குச் சுமார் நாற்பது 
லட்சம் மக்கள் ஆளாயினர் . இதனால் 1900 - ம் ஆண்டு 
பல கலவரங்களும் ஏற்பட்டன . 


பொருளமைப்பு : 1893 - லும் 1899 - லும் எடுத்துக் 
கொண்ட நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் பொருளமைப் 
பினைச் சீர்படுத்தின . வரவு செலவுத் திட்டத்தில் நிகர 
மிச்சம் தொடர்ந்து ஏற்படலாயிற்று . அதனால் தான் , 
மக்களுக்குத் தாராளமாகப் பஞ்ச நிவாரண உதவி அளிக்க 
முடிந்தது . ஐந்து ஆண்டுகளுக் கொருமுறை மாகாணங் 


707 


களுடன் செய்துகொண்டிருந்த நிதி ஏற்பாடு 1904 - ல் 
ஓரளவு நிலையானதாயிற்று . மேலும் உப்புவரி பெரிதும் 
குறைந்தது ; மணங்கிற்கு 23 ரூபாய்களாக இருந்தது 
1 ரூபாய்க்கு குறைந்தது . இதைத் தவிர வேறு சில வரி 
களும் குறைக்கப்பட்டன . 


நிலவரியும் வேளாண்மையும் : பஞ்சாபு மாகாணத் 
தில் கடன்பட்ட விவசாயிகளின் நிலத்தைக் கடன் கொடுத் 
தோர் கைப்பற்றாதிருக்க 1900 - ம் ஆண்டு ஒரு சட்டம் 
இயற்றப்பட்டது . 1902 - ல் நிலவரி பற்றி நிறைவேறிய 
தீர்மானத்தில் கண்டபடி நிலவரி உயர்வே பஞ்சத்திற்குக் 
காரணம் என்பதையும் , நிலையான நிலவரித் திட்டத்தை 
இதர மாகாணங்களிலும் பின்பற்றினால் பெரும்பயன் 
உண்டாகும் என்பதையும் அரசாங்கம் மறுத்தது . மேலும் 
படிப்படியாக மிக்கோ குறைந்தோ வரும் நிலவரித்திட்டம் 
தான் சிறந்தது என்றும் வலியுறுத்தியது .. 

1904 - ல் 
விவசாயிகளுக்கும் மற்றவர்களுக்கும் பெரும்பயன் 
அளிக்கக்கூடிய கூட்டுறவுக் கடன் சங்கங்களைப் பற்றிய 
சட்டம் நிறைவேறியது . பின்னர் 1912 - லும் 1915 - லும் 
இச்சட்டம் திருத்தியமைக்கப்பட்டது . 

1905 - ல் பஞ்ச 
காலங்களில் நிலவரியைக் குறைப்பதற்கான விதிகள் 
நிறைவேற்றப்பட்டன . இதற்குச் சில ஆண்டுகளுக்கு 
முன்பே வேளாண்மைத் துறைத்தலைமையாளர் (Inspector 
General of Agriculture) ஒருவர் நியமிக்கப்பட்டார் . 
பின்னர் வேளாண்மைபற்றி ஆராய பீகாரில் பூசா என்னு 
மிடத்தில் 

ஒரு ஆராய்ச்சிக்கூடமும் நிறுவப்பட்டது . 
1905 - லேயே கர்சான் அதற்கு அடிகோலினார் . 


வாணிகமும் தொழில்களும் : படை , போலீஸ் , புகை 
வண்டி வழிகள் , நீர்ப்பாசனம் முதலியவைகளின் நிர்வாக 
விஷயங்களில் கர்சான் மிகவும் ஈடுபட்டார் . 

1904 - ல் 
அரசப்பிரதிநிதியின் நிர்வாகக் குழுவின் பொது மரா 
மத்துத்துறை உறுப்பினராக இருந்தவர் மற்ற உறுப்பினர் 
களைப் போல் சாதாரண உறுப்பினரானார் ; அதனால் 
நிர்வாகக்குழுவின் மொத்த உறுப்பினரின் எண்ணிக்கை 


708 


- 


ஆறாக மிகுந்தது . அவர்களில் ஒருவரிடம் வாணிகத் 
தொழில் துறை ஒப்படைக்கப்பட்டது . இந்தியாவின் 
தொழில் வளர்ச்சிக்காக ஜாம்ஷெட்ஜி டாடா ( பி . 1839 
இ . 1904 ) கொண்டிருந்த திட்டத்தைக் கர்சான் ஆதரித் 
தார் . ஜாம்ஷெட்ஜி இறந்த பின் அவருடைய புதல்வர் 
கள் அவருடைய முப்பெரும் திட்டங்களை நிறைவேற்றி 
னர் . 1910 - ல் பம்பாயில் டாடா நீராற்றல் வழி மின்சார 
உற்பத்தித் தாழிற்சாலை நிறுவப்பட்டது . அடுத்த 
ஆண்டு பீகார் மாகாணத்தில் சக்சி ( பின்னர் ஜாம்ஷெட்பூர் 
என்றழைக்கப்பட்டது ) என்னுமிடத்தில் இரும்பு , எஃகு 
உற்பத்தித் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது . அதே 
ஆண்டிலேயே பெங்களூரில் இந்திய விஞ்ஞான ஆராய்ச் 
சிக் கூடமும் நிறுவப்பட்டது . 


கல்வி : 1901 - ல் 

ஆங்கிலேயக் 

கல்வியாளர்கள் 
மா நாடு ஒன்று சிம்லாவில் நடந்தது . அதற்கு இந்தியர் 
எவரையும் அழைக்கவில்லை . சென்னைக் கிறித்தவக் 
கல்லூரியைச் சேர்ந்த டாக்டர் மில்லர் ஒருவர் தான் அதில் 
கலந்துகொண்டவர்களில் அரசியல் அலுவற் சார்பற்றவர் . 
அடுத்த ஆண்டு பல்கலைக்கழகங்களை ஆயக் குழு ஒன்று 
நியமிக்கப்பட்டது . சட்ட அமைச்சர் சர் தாமஸ் ராலே 
அதன் தலைவரானார் . இந்து உறுப்பினர் ஒருவரும் 
முஸ்லீம் உறுப்பினர் ஒருவரும் அதில் இருந்தனர் . 
குருதாஸ் பானர்ஜி என்ற நீதிபதி இந்துக்களின் பிரதிநிதி 
யாக அமர்ந்தார் . பல்கலைக்கழகக் கல்விபற்றி அவர் 
தெரிவித்த கருத்து குழுவின் பெரும்பான்மை உறுப்பின 
ரின் கருத்திற்கு முரணாக இருந்தது . 1904 - ல் இந்தியப் 
பல்கலைக்கழகச் சட்டம் நிறைவேறியது . இதனால் பல்கலைக் 
கழகங்களிலிருந்த சில குறைபாடுகள் நீங்கின . ஆயினும் 
அதே சமயத்தில் இச்சட்டம் பல்கலைக்கழகங்கள் மீது 
இருந்துவந்த அரசாங்கக் கட்டுப்பாட்டை மேலும் பல 
வகைகளில் நெருக்கியது . எனவே சட்டத்தின் பிற் 
போக்கான கூறுகளைக் காங்கிரசு தலைவர் G. K. கோகலே 
சட்டசபையில் எடுத்து விளக்கி எதிர்த்து வாதாடினார் . 


7091 


சர் பிரோஸ் ஷா மேத்தாவும் இச்சட்டத்தைக் கடுமையாக 
எதிர்த்தார் *. ஆயினும் சட்டம் செயற்பட்டது . கல்லூரிகள் , 
உயர் நிலைப்பள்ளிகள் முதலியவைகளின் மீது பல்கலைக் 
கழகங்களுக்கிருந்த கட்டுப்பாடு மிகுதியாயிற்று . கர்சான் 
தமது 

கல்விச் சீர்திருத்தத்தால் பொதுவாக இந்தியர் 
வெறுப்புக்கும் சிறப்பாகத் தேசியவாதிகளின் வெறுப் 
புக்கும் ஆளானார் . 


தொல்பொருட் கலை : 1870 - ல் இந்தியாவின் தொல் 
பொருட் கலை ஆய்வு ஜெனரல் ( சர் ) அலெக்சாண்டர் 
கன்னிங்ஹாம் தலைமையில் தொடங்கியது . அவர் தான் 
அத்துறையின் முதல் இயக்கு நர் . 1878 - ல் மேஜர் கோல் 
என்பவர் தொல் பொருட்கலைப் பாதுகாவலராக நியமிக்கப் 
பட்டார் . ஆனால் அடுத்தசில ஆண்டுகளில் இவ்விரு 
பதவிகளும் மறைந்தன . கர்சான் இத்துறையில் மிகுந்த 
ஆர்வம் கொண்டவர் . அரசப்பிரதிநிதி ஆகுமுன்பே 
அவர் பெர்சிபொலிஸ் , அங்கோர்வாட் முதலிய இடங்களில் 
உள்ள புகழ்வாய்ந்த பழஞ் சின்னங்களை நேரே கண்டறிந் 
தவர் . 1900 - ம் ஆண்டிலும் பின்னரும் கர்சான் ஹம்பி , 
அஜந்தா போன்ற தலைசிறந்த தொல்பொருட்கலை 
நிலையங்களைப் பார்வையிட்டார் . அதன் பயனாக ஏற் 
பட்டது தொல்பொருட் கலைத்துறை. 1902 - ல் சர் ஜான் 
மார்ஷல் இதன் தலைமை இயக்குநர் ஆனார் . அவர் 
காலத்தில் மொகஞ்சதாரோ , ஹரப்பா , தட்சசீலம் , பாடலி 
புத்திரம் , நாளந்தா , நாகார்ஜுனகொண்டா முதலிய 
இடங்களில் மிகுதியான அகழ்வு ஆராய்ச்சி வேலை நடந் 
தது . பல வரலாற்று உண்மைகள் வெளியாயின . வேறு 
இடங்களிலும் இத்தகைய வேலை நடந்தது . 1904 - ல் தொல் 
பொருட் கலைச்சின்னங்களின் பாதுகாப்புச் சட்டம் நிறை 
வேற்றப்பட்டது . இதன்பின் பழஞ் சின்னங்களைக் காப்ப 
திலும் அவை கிடைக்கக்கூடிய இடங்களை ஆய்வதிலும் 
அரசாங்கம் அக்கரைகாட்டியது . எகிப்தில் இரண்டாண்டு 
காலத்தில் செய்த மிக்க வேலைப்பாடுடன் கூடிய விலை 


34 , பக் . 191.3 , 


710 


யுயர்ந்த விளக்கு ஒன்றை மும்தாஜ்மகாலின் கல்லறைக்குக் 
கர்சான் 1906 - ல் தந்துதவினார் . இரண்டாண்டு கழித்து 
அவ்விளக்கு அங்குப் பொருத்தமுற்று விளங்கியது . 

கர்சானின் பதவிக்காலம் நீடித்தல் : 1903 - ம் ஆண்டு 
முதல் நாள் ஏழாம் எட்வர்டு பேரரசரின் முடிசூட்டுவிழாச் 
சிறப்பானது தில்லியில் கொண்டாடப்பட்டது . லிட்டன் 
காலத்துக் கொண்டாட்டத்தைவிட இது மிகவும் சீர்பெற்று 
அமைந்தது . கர்சானுடைய பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது . 
1904 - ல் கர்சான் இங்கிலாந்து சென்று அந்த ஆண்டு 
இறுதியிலே இந்தியாவிற்குத் திரும்பினார் . 

அச்சமயம் 
அம்தில் பிரபு தற்காலிகமாக அரசப்பிரதி நிதியின் 
பதவியைப் பூண்டார் . கர்சான் இந்தியாவிற்குத் திரும்பி 
வந்தபின் 11 மாதங்களே பதவியில் இருந்தார் . பின்னர்ப் 
பதவியைத் துறந்தார் . 


நூற் 


வங்காள மாகாணப் பிரிவினை : இருபதாம் 
றாண்டின் தொடக்கத்தில் வங்காளம் இந்தியாவிலேயே 
மிகப்பெரிய மாகாணமாய் விளங்கியது . 

1905 - ல் அத 
னுடைய மக்கள் தொகை 7-8 கோடி . அந்த ஆண்டு 
நிர்வாக வசதிக்காக , கர்சான் வங்காளத்தை இரு மாகாண 
மாகப் பிரித்தார் . கிழக்கு வங்காளமும் அஸ்ஸாமும் ஒரு 
மாகாணமாயின . அதற்கு டக்கா தலை நகராயிற்று . அதன் 
மக்கள் தொகை 3-1 கோடி . மேற்கு வங்காளம் கல்கத்தா 
வைத் தலை நகராகக்கொண்ட தனி மாகாணமாயிற்று . 
இதற்கு முன்புகூட ஆங்கிலேயர் இந்திய மாகாணங்களை 
இம்மாதிரி மாற்றியமைத்தது உண்டு. வங்காளத்தை நிர் 
வாக வசதிக்காகக் கர்சான் பிரித்தார் என்பது உண்மை 
யாக இருக்கலாம் . ஆனால் அதை வங்காளத் தேசிய 
வாதிகள் வேறு விதமாய்க் கருதினர் . தங்களிடையே 
வகுப்புவாத உணர்ச்சியை வளர்த்துப் பிளவு உண்டு 
பண்ணுவதற்காகவே அரசாங்கம் வங்காளத்தை இரு 
மாகாணங்களாகப் பிரித்தது என்று அவர்கள் கருதினர் . 
பிரிவினையை நீக்கும்பொருட்டு ஒரு பெரும் போராட் 
டத்தைப் பல ஆண்டுகள் நடத்தினர் . ஆனால் கர்சான் 


711 


இதைப் பொருட்படுத்தவில்லை .. 

1911 - ல் வங்காளப் 
பிரிவினை நீக்கப்பட்டதும் , பீகார் , ஒரிசா மாகாணங்கள் 
அமைக்கப்பட்டதும் , வங்காளம் நிர்வாக வசதிக்காகப் 
பிரிக்கப்பட்டது என்ற வாதம் பொருத்தமன்று என்ப 
தையே காட்டுகின்றன . கர்சான் இந்திய தேசியவாதி 
களின் கருத்தைச் சிறிதுகூடப் பொருட்படுத்தவில்லை . 
1900 - ம் ஆண்டு காங்கிரசு இயக்கம்பற்றிக் கர்சான் இந்திய 
அமைச்சருக்குத் “ தற்பொழுது காங்கிரசு பற்றி என் 
கருத்து யாதெனில் அதன் உயிர் ஊசலாடிக் கொண்டிருக் 
கிறது . எனது முக்கியமான ஆசைகளில் ஒன்று நான் 
இந்தியாவில் இருக்கும் பொழுதே காங்கிரசு இயக்கத்தின் 
உயிர் அமைதியாகப் பிரிவதற்கு நான் உதவவேண்டும் 
என்பதுதான் என்று எழுதினார் . 


கர்சான் பதவி துறத்தலும் , அவரது பிற்கால 
வாழ்க்கையும் : கர்சான் காலத்தில் இந்தியப் படையின் 
தலைமைத் தளபதியாக விளங்கியவர் 

கிட்செனர் பிரபு . 
தமக்கு முன்பு இருந்தவர்களைப்போன்று அவரும் அரசப் 
பிரதிநிதியின் நிர்வாகக் குழுவில் சிறப்பு உறுப்பினராக 
இருந்தார் . அவர் இராணுவ நிர்வாகத்தில் ஒரு பெரிய 
சீர்திருத்தவாதி . நிர்வாகக் குழுவில் அவருக்கு அடுத்த 
நிலையில் இருந்து , படை நிர்வாகத்திற்குப் பொறுப்பான 
நிர்வாகக்குழு உறுப்பினர் , அவருடைய கொள்கையைப் 
பற்றிக் குறைகூறியது அவருக்கு முறையற்றதெனப் 

எனவே அவர் , படை நிர்வாகம் முழுவதும் , 
நிர்வாகக்குழுவின் உறுப்பினரான தம்மிடமே இருப்பது 
தான் பொருத்தம் என்று அரசப்பிரதி நிதிக்குக் குறிப்பாகத் 
தெரிவித்தார் . ஆனால் அவ்வாறுசெய்வது சிவில் அதிகாரம் 
இராணுவ அதிகாரத்திற்குக் கட்டுப்பட்டதாகுமெனக் 
கருதிய அரசப் பிரதிநிதியும் அவருடைய ஆலோசகர்களும் 
அதற்கு இணங்கவில்லை. உண்மையில் கிட்செனர் அதை 
அவ்வாறு எண்ணவில்லை . 

சிக்கல் முற்றுவதற்கு முன் 
இங்கிலாந்து அரசாங்கம் ஒரு சமரச ஏற்பாட்டைச் செய் 


பட்டது . 


* 82 II , பக் . 151 . 


712 


தது . அதன்படி இராணுவச் செய்திகளில் தலைமைத் 
தளபதி கவனிக்கவேண்டியவை 

அவருடைய முழுப் 
பொறுப்பிற்குள் வந்தன . பிற செய்திகளை நிர்வாகக்குழு 
உறுப்பினரில் மற்றொருவர் கவனிக்கவேண்டும் ; அவர் 
இராணுவ சப்ளை உறுப்பினரென அழைக்கப்படவேண்டும் . 
நிர்வாகக் குழுவின் புதிய உறுப்பினரை நியமிப்பதுபற்றிக் 
கர்சான் ஆலோசிக்கும்பொழுது அவர் 

அதுபற்றிக் 
கிட்செனரைக் கலந்தாலோசிக்கும்படி இந்தியா அமைச்சர் 
குறிப்பாகத் தெரிவித்தார் . இதை விரும்பாத கர்சான் 
தமது பதவியைத் துறந்தார் . தமது முடிவை மாற்றும்படி 
இங்கிலாந்து அரசாங்கம் கோரியபொழுதும் கர்சான் 
அதை மாற்றிக்கொள்ளவில்லை. 1905 - ம் ஆண்டு நவம்பர் 
மாதம் இந்தியாவை விட்டுப் புறப்பட்ட கர்சான் 1907 
லிருந்து 1925 வரை ஆக்ஸ்போர்டு பல்கலைக் கழகத்தின் 
வேந்தராக விளங்கினார் ; 1907 - லிருந்து 1911 - வரை ராயல் 
பூகோள சங்கத்திற்குத் தலைவராக இருந்தார் ; 1911 - ல் 
எர்ல் ( Earl ) பட்டத்தையும் 1821 - ல் மார்க்கிஸ் ( Marquis ) 
பட்டத்தையும் பெற்றார் ; 1915 - ல் இங்கிலாந்து நாட்டு 
அமைச்சர் குழுவில் ஒருவரானார் . 

1917 - ம் ஆண்டு 
ஆகஸ்டு மாதம் 20 - ம் தேதி . வெளியான 
அறிக்கையை உருவாக்குவதில் கர்சான் மற்ற அமைச்சர் 
களுடன் ஒத்துழைத்தார் . அவ்வறிக்கையின் வாசகத்தை 
யும் சிலவிடங்களில் தமது ஏகாதிபத்தியக் கொள்கைக் 
கேற்ப மாற்றியமைத்தார் . ஆயினும் உண்மையில் அவ் 
வறிக்கையின்படி இந்தியாவில் ஏற்படவிருந்த அரசியல் 
சீர்திருத்தத்தைக் கர்சான் ஆதரிக்கவில்லை . இது , அப் 
பொழுதிருந்த இந்தியா அமைச்சர் மாண்டேகுவிற்கே 
* 1919 - ல் இங்கிலாந்து 

அரசாங் 
கம் மாண்டேகு- செம்ஸ்போர்டு 

சீர்திருத்த 

மசோ 
தாவை உருவாக்கியபொழுது கர்சான் 

அதில் 
ஒத்துழைக்க மறுத்துவிட்டார் . சுருங்கக் கூறுமிடத்துக் 
கர்சான் இம்முயற்சியைச் சிறிதுகூட விரும்பவில்லை . 


அரசியல் 


வியப்பளித்தது . 


* 82- Vol . III பக் . 120 . 


713 


1919 - லிருந்து 1924 வரை , 

கர்சான் இங்கிலாந்தின் 
வெளிநாட்டமைச்சராக விளங்கினார் . 1923 - ல் அவர் 
இங்கிலாந்து நாட்டுப் பிரதம அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு 
ஏற்பட்டது . ஆனால் குடியாட்சி நடைபெறும் காலத்தில் 
சர்வாதிகாரப் போக்குடைய கர்சான் அப்பதவிக்கு ஏற்றவ 
ரல்லர் என்று பால்பர் கருதியதால் அவருக்கு அது 
கிட்டவில்லை . * 1925 - ம் ஆண்டு மார்ச்சு மாதத்தில் கர்சான் 
காலமானார் . 


அவரைப் 


கர்சானின் இயல்பும் சாதனைகளும் : கர்சான் தம் 
பதவிக்கேற்ற அறிவாளி. அவர் செய்த உலகச் சுற்றுப் 
பயணங்கள் அவருடைய பரந்த நோக்கை வளர்த்தன . 
அவருடைய கடமையுணர்ச்சி , ஆற்றல் , முயற்சி , இந்திய 
ரின் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதில் அவர் காட்டிய 
ஆர்வம் , பொது முயற்சியில் அவரது செயற்றிறன் , உறுதி 
யான கோட்பாடுகள் , தளர்ச்சியுறாத மன உறுதி , இவற் 
றிலும் மேலாக , அவரது அழகிய சொல்வன்மை இவை 
எல்லாம் மிகவும் பாராட்டற்குரியன . தொடக்கத்தில் 
காங்கிரசுகாரர்களே 

போற்றினர் . எந்தக் 
குறிக்கோளிற்காக இந்தியாவில் அவர் முயன்றாரோ 
அதைப்பற்றி இந்தியாவில் அவர் பேசிய கடைசி பேச்சில் , 
நன்கு விளக்கியுள்ளார் : “ நேர்மைக்காகப் பாடுபடுவதும் 
அநீதி , குறைபாடு , கயமை முதலியவற்றை வெறுப்பதும் , 
சிறிதுகூட நீதி வழுவாதிருப்பதும் , பிறர் புகழ்வதையோ , 
இகழ்வதையோ , வெறுப்பதையோ , பாராட்டுவதையோ , 
சிறிதும் பொருட்படுத்தாது பணியாற்றுவதும் நமது 
குறிக்கோளாக இருக்கவேண்டும் . கோடிக் கணக்கான 
மக்கள் வாழும் இந்தியாவில் ஒரு சிலருக்காவது நீதி 
வழங்கினோம் , வாழ்க்கை நிலை மேலோங்கச் செய்தோம் , 
நேர்மையில் பெருமிதம்படச் செய்தோம் , நாட்டின்மீது 
குன்றாத பற்று ஏற்படச் செய்தோம் , அறிவு (விளக்கம் ) 
தழைக்கச் செய்தோம் , கடமையுணர்ச்சி வளரும்படி செய் 
தோம் என்பதே ஆங்கிலேயர் தங்களாட்சி இந்தியாவில் 


* 


68 , பக் . 355 . 


714 


இருப்பதற்குக் கூறக்கூடிய சமாதானமாகும் . " 1 ஐரோப்பி 
யர் எவரும் இந்தியரைக் கொடுமைபடுத்துவதையோ இந் 
தியருக்கு அநீதி இழைப்பதையோ கர்சான் பொறுத்துக் 
கொண்டிருக்க மாட்டார் . தாம் பதவி துறந்ததற்குரிய 
காரணத்தைக் கர்சான் தயக்கமின்றி வெளியிட்டுக் கூறி 
னார் . ( 1 ) இராணுவ அதிகாரம் சிவில் அதிகாரத்திற்குக் 
கட்டுப்பட்டிருத்தல் வேண்டும் , ( 2 ) இந்தியாவைப் பற்றிய 
வரையில் இந்திய அரசாங்கத்தின் கருத்திற்கு இங்கி 
லாந்து அரசாங்கம் மதிப்பளிக்க வேண்டும் என்ற இந்த 
இரு கோட்பாட்டிற்காகவே தாம் பதவியைத் துறந்ததாகக் 
கர்சான் அறிவித்தார் .. ஐக்கியம் போன்ற உயர்ந்த 
குறிக்கோளை அடிப்படையாகக் கொண்டிருக்குமானால் 
ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவில் நீடித்திருக்கும் என்று 
கர்சான் நம்பினார் . அதேசமயத்தில் இந்தியாவின் 
முன்னேற்றத்தில் கர்சான் அளவிற்குமீறி உழைத்தார் ; 
மிக உயர்ந்த நிர்வாகத் திறமைக்காகப் பாடுபட்டார் ; 
விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை சிறிதும் அவரிடம் 
இல்லை ; மற்றவர்களின் ஆற்றலும் திறமையும் வெளிப் 
படுத்துவதற்குச் சிறிதும் வாய்ப்பின்றிப் பணியாற்றும் 
இயல்புடையவர் . கோகலே 

அவரை ஒளரங்கசீபுடன் 
ஒப்பிட்டது மிகப் பொருத்தமேயாம் . மற்றவர்களின் 
கருத்துக்களைச் சிறிதுகூடப் பொருட்படுத்தாது பிடிவாத 
மாகத் தம் போக்கிலேயே சென்றவர் கர்சான் ; மிகவும் 
கண்டிப்பானவர் ; தமக்குக் கீழ்ப்பட்ட சாதாரண அதிகாரி 
களும் தம்மைப்போன்றே செவ்வனே 

பணியாற்ற 
வேண்டுமென்றவர் . வங்காள மாகாணப் பிரிவினையின் 
பயனாகவும் அவர் கொண்ட கல்விச் சீர்திருத்தத்தின் 
பயனாகவும் கர்சான் இந்தியரின் வெறுப்புக்கே ஆளானார் . 
இந்திய அறிஞர்களின் கருத்தை வேண்டுமென்றே 
கர்சான் புறக்கணிக்கின்றார் என்று கோகலே கூறியது 
( 1905 , டிசம்பர் ) உண்மையே. 1905 - ல் கல்கத்தாப் பல்கலைக் 


1. 68 , Vol . II , பக். 424 . 
2 . 34 , பக் . 448 . 
3 . 34 , பக் . 488 . 


715 


கழகப் பட்டமளிப்பு விழாவில் கர்சான் மேல் நாட்டு 
மக்களிள் பண்பைப் போற்றியும் கீழ் நாட்டு மக்களின் 
இயல்பை இகழ்ந்தும் பேசினார் : " மேல் நாட்டினர் 
உண்மையைப்பற்றி மேலான கருத்துடையவர்கள் . கீழ் 
நாட்டு மக்கள் தந்திரத்தையும் அரசியல் சூழ்ச்சியையும் 
உயர்வாக மதிப்பவர்கள் ........ உங்களுடைய இதிகாசங் 
களில் உண்மை ஒரு நற்குணமெனப் போற்றப்பட்டுள் 
ளது . ஆயினும் ஆதற்கு ஒரு வரம்பு காட்டப்படுகிறது ; 
நேர்மையான நோக்கத்துடன் வெற்றிகரமாகச் செய்யப் 
படும் ஏமாற்றுதலே புகழப்படுகிறது . * இது இந்தியரின் 
இயல்பையும் சமயத்தையும் தாக்கிப் பேசப்பட்டதெனக் 
கருதிய இந்தியர் சிலர் கர்சானைக் கண்டித்தனர் . இது 
கர்சானுக்கு வியப்பூட்டியது . கர்சான் இந்திய மக்களைப் 
பற்றிக் கொண்டிருந்த கருத்தையும் , காங்கிரசு கட்சியின் 
முடிவைப்பற்றித் தெரிவித்த கருத்தையும் முன்பே 
கண்டோம் . இந்நிலையில் அவர் இந்தியரின் , சிறப்பாக 
கற்றறிந்த இந்தியரின் வெறுப்பிற்காளாகாது எவ்வாறு 
தப்ப முடியும் ? மாண்டேகு - செம்ஸ்போர்டு சீர்திருத்தச் 
சட்டத்தை உருவாக்குவதில் கர்சான் நடந்துகொண்ட 
வகையை முன்பே கண்டோம் . அவருடைய ஆளுமையில் 
வியப்பிற்குரிய கூறு யாதெனில் அதன் முரண்பாடுகளும் 
நிலைகேடுகளுமேயாம் . அவரைப் 

பெருமை 

மிக்கவர் 
என்றும் கூறலாம் ; எளிமைமிக்கவர் என்றும் கூறலாம் ; 
ஒதுங்கியிருக்கும் இயல்புடையரென்றும் கூறலாம் ; பிற 
ருடன் நெருங்கி நன்கு பழகக்கூடியவரென்றும் கூறலாம் ; 
பரந்த நோக்குடையவரென்றும் சொல்லலாம் ; சகிப்புத் 
தன்மையற்றவரென்றும் சொல்லலாம் ; 

தாராள மனப் 
பான்மையுடையவரென்றும் கருதலாம் ; சிறுமைக் குண 
முடையவரென்றும் கருதலாம் ; அன்புமிக்கவரென்றும் 
கூறலாம் ; மாறாத வெறுப்புடையவரென்றும் கூறலாம் ; 
மிகுந்த வீம்புடையவரென்றும் கூறலாம் ; மனப்பணிவுடை 
யரென்றும் கூறலாம் . இவரை எத்தன்மையானவரென்று 
கூறுவது ? இதைவிட வியப்பிற்குரிய புதிர் எவருடைய 

82 , vol II பக் . 364 . 


716 


பெருஞ் 


இயல்பில் காணமுடியும் ? ” 1 கர்சானை டல்ஹௌசியுடன் 
முன்பே ஒப்பு நோக்கி உள்ளோம் ; இருவரும் 
புதிதாகப் பல செயல்களைச் செய்து முடித்தவர்கள் ;; 
ஆற்றல் மிக்கவர்கள் ; மிகுந்த சாதனைகள் 

செய்த 
வர்கள் ; இருவரும் 

உடல் நலம் குன்றியவர்கள் ; 
குடும்பக் கவலைமிக்கவர்கள் ; உயர்ந்த நோக்கங்களுக்காகத் 
தொடர்ந்து பாடுபட்டவர்கள் ; இருவரும் தங்கள் கொள் 
கைகளில் அளவிற்கு மீறிச்சென்று அதனால் பெருந் 
தவறுகள் இழைத்தவர்கள் ; படைக்கலகத்திற்கு டல் 
ஹௌசி ஓரளவு காரணமாக இருந்ததுபோல வங்காளப் 
பிரிவினை எதிர்ப்புக் கலவரத்திற்குக் கர்சான் காரணமாக 
இருந்தார் . வங்காளப் பிரிவினை , எல்லைப்புறக்கொள்கை 
கல்விச் சீர்திருத்தம் , நிலவரிக்கொள்கை இவை நான்கும் 
கர்சானுடைய 

சாதனைகளாம் . இவற்றில் 
முதலாவதையும் மூன்றாவதையும் விரிவாகக் கண்டோம் . 
அவற்றின் தன்மைகளையும் விளைவுகளையும் மேற்கொண்டு 
ஆராய வேண்டியதில்லை . கர்சானுடைய அரசியல் ஞானத் 
தைப்பற்றி ஆராயும் பொழுது அவர் காங்கிரசு இயக்கத் 
திடம் காட்டிய மனப்பான்மையைப்புறக்கணிக்க முடியாது . 
அவர் அதனிடம் பாராட்டிய பகைமை அதன் வளர்ச்சிக்கு 
ஊக்கமளித்தது என்பதை மறுக்கமுடியாது . 

கர்சான் பல 
தவறுகள் இழைத்தார் . அவருடைய சாதனைகளைப்பற்றி 
பலரிடையே கருத்து வேறுபாடு உண்டு. இருப்பினும் 
அவர் ஒரு மேதை என்பதையோ மேலானவர் என் 
பதையோ யாரும் மறுப்பதற்கில்லை . கர்சானுடைய நிர் 
வாகம் நலம்பயக்கும் சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு 
மேலான குறிக்கோளாக விளங்குகிறது ; மேலும் அத் 
தகை ஆட்சியின் நன்மைகளையும் குறைபாடுகளையும் விளக் 
கக்கூடிய சிறந்த சான்றாகவும் உள்ளது . இந்தியாவை 

" கவர்னர் ஜெனரல்கள் , வைசிராய்கள் இவர் 
களில் தலைசிறந்தவர் கர்சான் . டல்ஹௌசியை அவர் 
பலவகைகளில் ஒத்திருந்தார் ; ஆயினும் டல்ஹௌசியை 

1. 82 , Vol . III . பக் . 384 . 
2, 34 , பக் 18-19 


ஆண்ட 


717 


விட அவர் மிக மோலானவர் ; அவருடைய சிறப்புகள் 
அவருடைய குறைபாடுகளுக்கு விஞ்சியிருந்தன . 
அவருடைய ஆட்சி ஆங்கிலேயராட்சியின் சிகரமாகும் . 
வேந்தர் கடமைகள் பற்றி அசோகன் கொண்டிருந்த கருத் 
திற்கும் கர்சானுடைய கருத்திற்கும் வேறுபாடு இல்லை .2 


1. 78 , பக் . 179-180 
2. 78. பக் . 181-2 


பகுதி 13 


இரண்டாவது மிண்டோ பிரபு ( 1905--10 ) 


கில்பெர்ட் மிண்டோ 1847 - ல் பிறந்தவர் . ஹேஸ் 
டிங்ஸ் பிரபுவிற்கு முன்பு கவர்னர் ஜெனரலாக இருந்த 
மிண்டோவிற்கு இவர் கொள்பேரன் . இவர் இரண்டாம் 
ஆப்கானியப் போரில் பங்குகொண்டவர் ; 1898 - லிருந்து 
1904- வரை கானடாவின் கவர்னர் - ஜெனரலாக இருந்தார் . 
1905 - ல் இவர் இந்தியாவின் அரசப்பிரதி நிதி பதவியை 
ஏற்றுக்கொண்டார் ; 1910 - ல் இங்கிலாந்திற்குத் திரும்பிச் 
சென்றார் ; 1914 - ல் காலமானார் . இவர் அரசப்பிரதி நிதி 
யாக இருக்கும்பொழுதுதான் வைகௌண்ட் ( Viscount ) 
மார்லி இந்தியா அமைச்சர் பதவியில் இருந்தார் . மார்லி 
லிபரல் கட்சியில் சிறப்பு வாய்ந்தவர் . 

தமது பதவி 
யில் திறம்பட ஆண்டார் . ஆயினும் தமது முற்போக்குக் 
கோட்பாடுகளுக்கேற்றாற்போல எல்லாவற்றையும் செய் 
தார் என்று கூறமுடியாது . 1895 - லிருந்து 1905 - வரை 
இங்கிலாந்தில் யூனியனிஸ்டு கட்சி பதவியிலிருந்தது . 
ஆனால் 1905 - ல் நடைபெற்ற பொதுத்தேர்தலில் லிபரல் 
கட்சி வெற்றிபெற்றது . அதன்பின் பத்தாண்டுகள் வரை 
லிபரல் கட்சி அதிகாரத்திலிருந்தது . அப்பொழுதுதான் 
காம்பெல் பானர்மேனும் 1905-8 ) ஆஸ்குவித்தும் 
( 1908-15 ) இங்கிலாந்தின் பிரதம மந்திரிகளாக விளங் 
கினர் . 


ருஷியாவின் ஆதிக்கப்பெருக்கத்தின் முந்தைய வர 
லாறு : பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு , ருஷியாவின் ஆதிக் 
கப்பெருக்கத்தால் முதன் முதல் 1807 - ல் பேரிடர் ஏற்பட 
விருந்தது . அந்த ஆண்டில் நெப்போலியனும் ருஷிய 
மன்னரும் ஒரு நேச உடன்படிக்கைசெய்து கொண்டனர் . 
இதன்பின் ருஷிய மன்னர் இந்தியாவை வென்று ஆளு 
வதைப்பற்றிப் பல கனவுகள் கண்டுகொண்டிருந்தார் . 


719 


ஆங் 


ஆனால் 1812 - ல் ருஷியாமீது நெப்போலியன் படையெடுத் 
ததும் 1815 - ல் ஆங்கிலேயர் நெப்போலியன் மீது கடைசி 
யாக வெற்றி பெற்றதும் அதற்குத் தடையாக எழுந்தன . 
முதல் பர்மியப் போரில் ஆங்கிலேயர் வெற்றிபெற்றதும் 
பரதபுரி கோட்டையைக் கைப்பற்றியதும் ஆங்கிலேய 
இராணுவத்தின் புகழை ஓங்கச்செய்தன . முதலாம் ஆப் 
கானியப் போருக்கு முன் அந்நாட்டில் ருஷியரின் செல் 
வாக்கு ஏற்படுவதை ஆங்கிலேயர் தடுப்பதில் வெற்றி 
பெற்றதனை முன்பே கண்டோம் . 

கண்டோம் . கிரிமியாப் 

கிரிமியாப் போரில் 
( 1854-56 ) ஆங்கிலேயர் வெற்றிபெற்றது ருஷியரின் 
பழைய ஊக்கத்தை அழித்தது . எனினும் இந்தியாவில் 
ஏற்பட்ட ( 1857 ) படைக்கலகமும் சீனாவுடன் 
கிலேயர் போரிட்டதும் ( 1859-60 ) ருஷியரின் ஆதிக்க 
ஆசையை வளர்த்தன . அடுத்த இருபதாண்டுகளில் 
ருஷியா மத்திய ஆசியாவில் எவ்வாறு தன் ஆதிக்கத்தைப் 
பரப்பியது என்பதைப் பற்றி முன்பே விரிவாகக் 
கண்டோம் . பாஞ்ச்டே பற்றி ருஷியருக்கும் ஆங்கிலே 
யருக்கும் ஏற்படவிருந்த போர் , டஃப்ரின் முயற்சியாலும் 
அப்துர் ரஹ்மான் ஒத்துழைப்பாலும் தடைபெற்றது . 
1903 - ல் கர்சான் திபேத்தில் தலையிட்டது கூட அங்கு 
ருஷியாவின் செல்வாக்குப் பரவாமல் இருப்பதற்காகவே 
ஆம் . 1905 - ல் ருஷியா ஜப்பானிடம் பெருந் தோல்வி 
யுற்றது . அதனால் ருஷியாவின் ஆதிக்கப் பெருமை 
சிதைவுற்றது . 1907 - ல் இங்கிலாந்திற்கும் ருஷியாவிற் 
கும் உடன்பாடு ஒன்று ஏற்பட்டது . இதன் பின் ருஷியா 
வைப்பற்றி ஆங்கிலேயர் சிறிதுகாலம் அச்சமற்றிருந்தனர் . 


1907- உடன்படிக்கை : 1907 - ல் ருஷியா இங் 
கிலாந்துடன் ஆப்கானிஸ்தானம் , திபேத்து , பாரசீகம் 
முதலிய நாடுகளைப் பற்றி உடன்படிக்கை ஒன்று செய்து 
கொண்டது . இதன்படி ருஷியா ஆப்கானிஸ்தானத்தில் 
தலையிடுவதில்லை யென்றும் , பிரிட்டிஷ் அரசாங்கம் மூல 
மாக அன்றி அமீரிடம் தொர்பு கொள்வதில்லை என்றும் 
ஒத்துக்கொண்டது . இங்கிலாந்தும் , தான் 


ஆப்கானி 


720 


ஸ்தானத்துடன் கொண்டிருந்த உறவில் எவ்வித மாறு 
தலையும் செய்வதில்லையென ஒப்புக்கொண்டது . ஆனால் 
அமீர் ஹபிபுல்லா இவ்வுடன்படிக்கைக்கு இணங்க மறுத்து 
விட்டார். பாரசீகம் பற்றி இரு நாடுகளும் செய்து 
கொண்ட உடன்படிக்கை அதன் சுதந்திரத்தை அங்கீ 
கரித்தது . ஆயினும் அந்நாட்டில் அரசியல் குழப்பம் 
இருந்ததால் வட பாரசீகத்தில் ருஷியாவின் செல்வாக்கு 
நிலைத்திருக்கவும் தென் கிழக்குப் பகுதியில் பிரிட்டிஷ் 
செல்வாக்கு நிலைத்திருக்கவும் இரு நாடுகளும் இணங்கின . 
ஆனால் பாரசீக வளைகுடாப் பகுதி இவ்வுடன்படிக்கையின் 
கீழ் வரவில்லை . பாரசீகம் அப்பொழுதிருந்த நிலையில் 
இரு நாடுகளுக்கும் போர் ஏற்படாதவாறு இவ்வுடன் 
படிக்கை தடுத்தது . மேலும் இவ்வுடன்படிக்கை மூலம் 
சீனா , திபேத்துமீது கொண்டாடிய மேலாட்சியை இரு 
நாடுகளும் ஒத்துக்கொண்டன. இரு நாடுகளும் திபேத் 
தின் எப் பகுதியையும் கைக்கொள்ளுவதில்லை யென்றும் , 
அதன் உள் விவகாரங்களில் தலையிடுவதில்லை யென்றும் 
ஒப்புக்கொண்டன. 


திபேத்து : 1904 - ல் நிறைவேறிய லாசா உடன் 
படிக்கையை 1906 - ல் சீனா உறுதிசெய்தது . இதன்படி 
வெளி நாடுகள் எதுவும் திபேத்துடன் தொடர்புகொள்வது 
தடுக்கப்பட்டது . 1906- உடன்பாட்டின்படி திபேத்து 
கொடுக்கவேண்டிய போர் நட்ட ஈட்டுப் பணம் இருபத் 
தைந்து லட்ச ரூபாய் ; அதனை மூன்று தவணைகளில் ஆங்கி 
லேயருக்குக் கொடுத்து விட சீனா இணங்கியது . இந்த 
ஏற்பாட்டிற்கு இந்திய அரசாங்கம் தடை எழுப்பியது . 
ஆயினும் இந்தியா மந்திரி மார்லி இதைப் பொருட்படுத்த 
வில்லை . 1908 - ற்குள் சீனா திபேத்திற்காகத் தான் கொடுக்க 
ஒப்புக்கொண்ட தொகை முழுவதையும் கொடுத்துவிட் 
டது ; ஆங்கிலேயரும் தங்கள் வசமிருந்த சும்பி சம 
வெளியை விட்டுவிட்டனர் . இதுபற்றியும் இந்திய அர 
சாங்கம் தெரிவித்த தடைகளை மார்லி தள்ளிவிட்டார் . 
மார்லியின் இப் போக்கிற்குக் காரணம் அவர் திபேத்தில் 


721 


தலையிடாக் கொள்கையை உறுதியாகக் கடைப்பிடித்ததே 
யாம் . ஆனால் கர்சான் அதற்கு நேர்மாறான கொள்கை 
யைப் பின்பற்ற விரும்பினார் ; அது நடைபெறவில்லை . 
திபேத்து மீது சீனா தன் கட்டுப்பாட்டை மிகுதி ஆக்கியது . 
1910 - ல் தலாய் லாமா திபேத்தை விட்டுச் செல்லும்படி 
நேரிட்டது . அவர் அப்பொழுது இந்தியாவின் அரசப் 
பிரதிநிதியான மிண்டோ பிரபுவைக் கண்டு சீனாவிற்கெதி 
ராகத் தமக்கு உதவும்படி கோரினார் . ஆனால் அவர் 
முயற்சி வெற்றி பெறவில்லை . 


ஒரு பெரிய 


வங்காளப் பிரிவினை எதிர்ப்புக் கிளர்ச்சியும் பொது 
அமைதியின்மையும் : வங்காளப் பிரிவினை 
கிளர்ச்சியை உண்டுபண்ணியது ; வங்காளிகளின் தேசிய 
உணர்ச்சியைத் தட்டி எழுப்பியது ; சுதேசி இயக்கத்தைத் 
தோற்றுவித்தது . வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி 
யாகும் பொருள்கள் வாங்கப்படாமல் ஒதுக்குண்டன ; 
இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருள்களையே பயன் 
படுத்த வேண்டுமென்ற இயக்கம் நாடெங்கிலும் பரவத் 
தொடங்கியது . புரட்சிப் பிரசாரத்தால் வங்காளத்தில் பல 
கொலைகள் நிகழ்ந்தன. இதில் மாணவர்களும் பங்கு 
கொண்டு வெடி மருந்து போன்ற பயங்கர ஆயுதங்களையும் 
பயன்படுத்தினர் . அவர்களது செயல்களைச் செய்தித்தாள் 
கள் பாராட்டி எழுதி வந்தன . வங்காளத்திலிருந்த இவ் 
வரசியல் கொந்தளிப்பு மற்ற பகுதிகளிலும் ஓரளவு பரவி 
யது . 1905 - ல் ருஷியா மீது ஜப்பான் பெற்ற வெற்றி 
ஆசிய நாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு புத்துணர்ச்சியை 
எழுப்பியது . இந்தியாவில் கர்சானுடைய கொள்கைக்கு 
எதிர்ப்பு மிக்கு வந்தது . காங்கிரசு இயக்கம் மேன் மேலும் 
செல்வாக்கடைந்தது . சுதேசி இயக்கத்தை அது தீவிர 
மாக ஆதரித்தது . இந்தியா அமைச்சர் மார்லி வங்காளப் 
பிரிவினையில் மாறுதல் எதுவும் செய்வதற்கில்லை யென் 
றும் அது முடிவானதென்றும் தமது முற்போக்குக் கோட் 
பாடுகளுக்கே இடங்கொடாது அறிவித்தார் . கிளர்ச்சியை 
அடக்க அரசாங்கம் கடுமையான முறைகளைப் பின்பற்றத் 


46 


722 


பட்டது . 


தொடங்கியது . அரசாங்கத்திற் கெதிராக நடைபெறும் 
கூட்டங்களைத் தடுக்கவும் , அனுமதியின்றி வெடி மருந்து 
ஆயுதங்களை உற்பத்தி செய்தல் , வைத்திருத்தல் முதலிய 
வைகளில் ஈடுபட்டோரைத் தண்டிக்கவும் 

சட்டங்கள் 
நிறைவேற்றப்பட்டன . அதே போன்று கொலைகளைச் 
செய்யுமாறு தூண்டும் செய்தித்தாள்களின் பொறுப் 
பாளர்களைத் தண்டிக்கவும் , கடுமையான குற்றங்கள் 
புரிந்தவர்களை விரைவாக விசாரித்துத் 

தண்டிக்க 
வும் சட்டங்கள் இயற்றப்பட்டன . 1910 - ல் நிறைவேறிய 
இந்தியச் செய்தித்தாள் சட்டம் அரசாங்கத்திற் கெதிராகச் 
செய்தித்தாள்கள் புரியக்கூடிய குற்றங்களை 16 வகை 
களாகப் பிரித்தது . இச் சட்டத்தின்படி எல்லாச் செய்தித் 
தாள்களும் அரசாங்கத்திடம் பிணையத் தொகை கட்ட 
வேண்டியதாயிற்று . ஒவ்வொன்றிற்கும் தக்கவாறு பிணை 
யத் தொகை ரூ . 500 - லிருந்து ரூ . 2000 வரை நிர்ணயிக்கப் 

சட்டத்தை மீறி எந்தச் செய்தித்தாளாவது 
குற்றம் புரிந்தால் பிணையத் தொகையை அது இழக்க 
வேண்டியது தான் . ஒரு முறை குற்றம் புரிந்து பிணையத் 
தொகையை ஒரு செய்தித்தாள் இழக்குமானால் அடுத்தாற் 
போல் அது கட்டவேண்டிய பிணையத் தொகையை 
ரூ . 1000 - திலிருந்து ரூ . 10000 - ம் வரை நிர்ணயிக்க சட்டம் 
அரசாங்கத்திற்கு உரிமை அளித்தது . இரண்டாம் முறை 

ஒரு செய்தித்தாள் குற்றம் புரிந்தால் அதன் 
பிணையத்தொகையுடன் 

அதன் அச்சுக்கூடத்தையும் 
அரசாங்கம் பறிமுதல் செய்யலாம் . இச்சட்டம் 1922 வரை 
அமுலில் இருந்துவந்தது . முதலாவது உலகப் போர்க் 
காலத்தில் ( 1914-18 ) தேசிய இயக்கத்தை ஆதரித்த பல 
செய்தித்தாள்கள் தங்கள் பிணையத்தொகையை இழந்தன . 
அவற்றுள் சென்னையிலிருந்து வெளியிடப்பட்ட ஹிந்து 
வும் ( The Hindu ) , * நியூ இந்தியா வும் ( New India ) 
குறிப்பிடத்தக்கன . 1908 - ல் B. G. திலகர் சட்ட எதிர்ப்புக் 
குற்றத்திற்காகத் தண்டனை அடைந்து பர்மாவிலுள்ள 
மாண்டலே நகரில் ஆறாண்டுகள் கைதியாக இருந்தார் . 
1909 - ம் ஆண்டு நவம்பர் மாதம் மிண்டோ பிரபுவையும் 


யாக 


723 


அவரது மனைவியாரையும் கொலை புரிய முயற்சி நடந்தது . 
ஆனால் அது வெற்றிபெறவில்லை. 


இந்தியச் சிற்றரசுகள் : இந்தியச் சிற்றரசுகளிடம் 
கடைப்பிடித்த கொள்கையில் கர்சானுக்கும் மிண்டோ 
விற்கும் இடையே வேறுபாடிருந்தது . அவற்றின் உள் 
விவகாரங்களில் மிகுதியாகத் தலையிடாதிருப்பதையே 
மிண்டோ விரும்பினார் . ஆனால் அதேசமயத்தில் அவற் 
றின் மீதிருந்த பிரிட்டிஷ் ஆதிபத்திய உரிமையை விட்டுக் 
கொடுக்காமலிருக்கவும் , அவற்றில் கொடுங்கோல் நடை 
பெறுவதைத் தடுக்கவும் விரும்பினார் . 


இராணுவத்துறை : தாம் இந்தியா அமைச்சராகு 
முன் மார்லி இராணுவ நிர்வாகத்தில் கர்சான் கொண்ட , 
கருத்தையே ஆதரித்தார் . ஆனால் , பின்னர் , அதற்கு 
நேர்முரணான கிட்சனர் கருத்தை ஆதரித்தார் . இதனால் 
அரசப்பிரதி நிதியின் நிர்வாகக் குழுவில் பொது உறுப்பின 
ரான தலைமைத்தளபதி இராணுவ நிர்வாக அதிகாரம் 
அனைத்தையும் அடைந்தார் . இராணுவத்துறையில் அவர் 
வைத்தது தான் சட்டமாகவிருந்தது . 1907 - ல் நிர்வாகக் 
குழுவில் இராணுவச் சப்ளை உறுப்பினர் பதவி நீக்கப் 
பட்டது . 

ஆனால் இம்முறை மிகவும் குறைபாடானது . 
இதன் பயனாக முதல் உலகப்போரில் இந்தியப் படைகள் 
டெயடோமியாவில் போரிடும்போது பல அல்லல்களுக் 
கா னர். அப்போதுதான் இங்கிலாந்து அரசாங்கம் 
கிட்சனர் திட்டத்தின் குறைகளையும் , கர்சானுடைய 
ஆழ்ந்த அறிவினையும் , உணரத்தொடங்கியது . 1917 - ல் 
மெசபடோமியாவிலிருந்த இந்தியப்படை நிர்வாகத்தைப் 
பற்றி ஆராய்ந்த குழுவும் தனிப்பட்ட ஒருவர் கையில் 
இராணுவ நிர்வாகம் முழுவதும் இருப்பது சரியன்று 
எனக் கிட்சனர் திட்டத்திற் கெதிராக முடிவு கூறியது . 

ஆட்சிமுறை : சீனாவிற்கு அபின் ஏற்றுமதி செய் 
வதில் மிண்டோ கடைப்பிடித்த கொள்கையைப் பற்றி 
முன்பே 

கண்டோம் ; படிப்படியாக ஏற்றுமதியைக் 


724 


குறைப்பதையே அவர் விரும்பினார் . அதிகாரத்தைப் பன் 
முகப்படுத்துவது பற்றி ஆராய 1907- ல் C. E. H. ஹாப் 
ஹவுஸ் தலைமையில் ஒரு குழு ஏற்பட்டது . அது ஒருசில 
வற்றைப்பற்றி மட்டும் தான் ஆராய உரிமைபெற்றது . 
குழு தனது அறிக்கையில் முற்போக்கான கொள்கை 
எதையும் ஆதரிக்கவில்லை. மாகாணங்கள் நிர்வாகத்தில் 
புதிதாக உரிமை எதையும் பெறவில்லை. ஆனால் குழு 
தலத் தாபானங்களைச் சிறப்பாகக் கிராமப் பஞ்சாயத் 
துக்களை ஏற்படுத்தி வளர்ப்பதன் இன்றியமையாமையை 
வற்புறுத்திக் கூறியது . 


இந்தியக் கவுன்சில்ஸ் சட்டம் , 1909 


மார்லி -மிண்டோ சீர்திருத்தங்கள் : 1907 - ல் நிறை 
வேறிய சட்டம் இந்தியா கவுன்சில் உறுப்பினரின் 
எண்ணிக்கை பத்திற்குக் குறையா மலும் பன்னிரண்டிற்கு 
மேற்படாமலும் இருக்கவேண்டுமென வரையறுத்தது . 
மேலும் , அவர்களது பதவிக்காலமும் ஏழு ஆ ண்டென 
நிர்ணயித்தது ; தனிச்சிறப்பு காரணங்களின்பேரில் அதை 
இன்னும் ஐந்தாண்டுகளுக்கு நீடிப்பதற்கும் சட்டம் இடம் 
தந்தது . மார்லி - மிண்டோ சீர்திருத்தங்கள் காங்கிரசு 
மிதவாதிகளுக்கு ஆறுதல் அளிப்பதற்காகவே கொண்டு 
வரப்பட்டன 

இவை 1909 - ல் 

நிறைவேற்றப்பட்ட 
இந்தியக் கவுன்சில்ஸ் சட்டத்தின் மூலம் செயற்பட்டன . 
இதன்படி மத்திய சட்டசபை உறுப்பினரின் எண்ணிக்கை 
60 ஆக உயர்ந்தது . இதில் 27 பேர் தேர்தல் மூலம் வர 
வேண்டும் . மீதி 33 பேர் அரசாங்கத்தால் நியமிக்கப் 
படுவர் . அப்படி நியமிக்கப்படுவோரில் அதிகாரிகள் 
28 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது தேர்தல் கோட் 
பாட்டை ஓரளவு அங்கீகரித்ததுடன் , இச்சட்டம் வகுப்பு 
வாரிப் பிரதிநிதித்துவத்தையும் தொடங்கி வைத்தது . 
சட்டசபையின் கடமைகளும் மிகுந்தன . 
உ 

பப்பினர் பொதுவான செய்திகளைப் பற்றி விவாதிக்க 
வும் ,. துணைக்கேள்விகள் கேட்கவும் உரிமைபெற்றனர் .. 


சட்டசபை 


725 


ஆண்டு வரவு செலவுத் திட்டம் முடிவாக தீர்மானிக்கப்படு 
முன் அதைப்பற்றி சட்டசபை பல நாட்கள் விவாதிக்கவும் 
சட்டம் வழிகோலியது . கடைசியாக , பொதுச் செய்திகளைப் 
பற்றித் தீர்மானம் நிறைவேற்றவும் , அவற்றைப்பற்றி 
வாக்கெடுக்கவும் சட்டசபை உறுப்பினர் உரிமைப்பெற்ற 
னர் . மாகாணங்களில் சட்டசபை , நிர்வாகக்குழு முதலிய 
வற்றின் உறுப்பினர் தொகை மிகுதியாகியது . சென்னை , 
பம்பாய் போன்ற மாகாணங்களில் நிர்வாகக்குழு உறுப் 
பினரின் உயர் எல்லை எண்ணிக்கை நான்காக உயர்ந்தது . 
லெப்டினண்ட் - கவர்னர்களின் ஆளுகைக்குட்பட்ட மாகா 
ணங்களில் நிர்வாகக்குழு ஏற்படுத்தவும் சட்டம் இடமளித் 
தது . மார்லியின் தூண்டுதலால் இந்தியா கவுன்சிலில் 
இந்தியர் இருவரும் அரசப்பிரதி நிதியின் நிர்வாகக்குழுவில் 
இந்தியர் ஒருவரும் , சென்னை பம்பாய் மாகாண நிர்வாகக் 
குழுக்களில் ஒவ்வொரு இந்தியரும் இடம்பெற்றனர் . 


விளக்கம் : இந்தியாவில் புரட்சிப் பிரச்சாரத்தைக் 
கடுமையாக அடக்கியதுடன் மார்லி நிற்கவில்லை . இந்திய 
ஆட்சியில் இந்தியருக்கு ஓரளவு பங்கு அளிப்பதன் மூலம் 
காங்கிரசில் உள்ள மிதவாதிகளின் நட்பைப் பெறவும் 
அவர் விரும்பினார் . மார்லி முற்போக்குக் கோட்பாடு 
களுடையவர் ; ஆயினும் சுய ஆட்சி இந்தியருக்கு ஏற்ற 
அரசியல் இலட்சியமென அவர் கருதவில்லை. “ என்னு 
டைய பதவிக்காலமும் வாழ் நாளும் பொதுவாக அமைவதை 
விட இருபது மடங்கு காலம் நீண்டால்கூட இந்தியாவில் 
பாராளுமன்ற அரசியல் 

அரசியல் திட்டத்தை ஏற்படுத்த ஒரு 
நிமிடமேனும் ஆசைப்பட மாட்டேன் 7 * . 

மாண்டேகு - 
செம்ஸ்போர்டு அறிக்கை இச்சட்டத்தைப்பற்றிக் கூறு 
வதும் ஈண்டுக் கவனிக்கத்தக்கது “ 1909 - ம் ஆண்டு சீர் 
திருத்தங்கள் இந்தியாவின் 

பிரச்சினைக்கு 
மாற்று ஒன்றும் அளிக்கவில்லை ; அளிக்கவும் இயலாது . 
தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைகளுக்கு 

அரசாங்கம் 
பொறுப்புடையது என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட 


அரசியல் 


81 , பக் . 572 , 


7261 


வில்லை . இந்திய அரசாங்கத்தை நலம் பயக்கும் யதேச் 
சாதிகாரமாக்கியது பழைய கோட்பாடு . அதன் முடிவே 
மார்லி - மிண்டோ சீர்திருத்தங்கள் . மக்களாதரவு பெற்ற 
அரசாங்கத்தின் சிறப்பியல்பு பொறுப்பாட்சியாகும் . தற் 
பொழுது நிர்வாகக்குழுக்களில் அது காணப்படவில்லை . 
அவற்றைப் பொறுப்புடையனவாக ஆக்குதலே நமது 
குறிக்கோள் . இவ்வாறு இந்தியாவில் பாராளுமன்ற 

முறையைப் புகுத்துதலுக்கேற்ற நல்ல 
வாய்ப்பை மார்லியும் மிண்டோவும் இழந்தனர் என்பதில் 
ஐயமில்லை . 


அரசியல் 


பகுதி 14 


இரண்டாவது ஹார்டிஞ்சு ( 1910-16 ) 


ஹார்டிஞ்சு பிரபு : சார்லஸ் ஹார்டிஞ்சு டல்ஹௌசிக்கு 
முன்பு கவர்னர் ஜெனரலாக இருந்த ஹார்டிஞ்சு பிரபுவின் 
பேரர் . இவர் 1858 - ல் பிறந்தவர் . தந்தைக்குப் பின் தமது 
பாரன் ( Baron of Penshurst ) பட்டத்திற்குரியவரானார் . 
இவர் இந்தியாவின் அரசப்பிரதி நிதியாகுமுன் இங்கி 
லாந்தின் வெளிநாட்டுத் துறையில் சிறந்த பதவியிலிருந் 
தார் . ஹார்டிஞ்சு இந்தியாவில் அரசப்பிரதிநிதியாக 
விளங்கியபொழுது 

குருபிரபு ( Marquis of Crewe ) 
இந்தியா அமைச்சராக இருந்தார் . ( 1911-15 ) . 1910 - ல் 
ஏழாம் எட்வர்டு மன்னர் காலமானார் . அதே ஆண்டு மே 
மாதம் ஐந்தாம் ஜார்ஜு அரியணை ஏறினார் . 1914 - ல் 
மூண்ட முதலாம் உலகப்போர் 1918 வரை நடந்தது . 
அதன் காரணமாக இங்கிலாந்தில் ஆஸ்குவித் தலைமையில் 
இயங்கிய லிபரல் கட்சி மந்திரிசபை கூட்டு மந்திரிசபை 
யாக மாறியது . 1916 - ல் ஆஸ்குவித்திற்குப் பிறகு லாய்ட் 
ஜார்ஜு இங்கிலாந்து நாட்டு முதல் அமைச்சரானார் . 
ஹார்டிஞ்சு பிரபு 1944 - ம் ஆண்டு காலமானார் . 


தில்லி தர்பார் : ( 1911 ) 1911 - ம் ஆண்டு டிசம்பர் 
மாதம் தில்லியில் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரின் முடிசூட்டு 
விழாக் கொண்டாடப்பட்டது . அதற்குப் பேரரசரும் , 
பேரரசியும் இந்தியா மந்திரியும் வந்திருந்தனர் . அவ் 
விழாக்கூட்டத்தில் ஜார்ஜுப் பேரரசர் முக்கியமான 
அரசியல் மாறுதல்களை அறிவித்தார் . அதன்படி இந்தியா 
வின் தலை நகர் கல்கத்தாவிலிருந்து தில்லிக்கு மாறியது . 
வங்காளம் தனி மாகாணமாயிற்று . பீகாரும் ஒரிசாவும் 
பிரிக்கப்பெற்றுத் தனி மாகாணங்கள் ஆயின . அஸ்ஸாம் 
பகுதி ஒரு தனிக் கமிஷனரின் ஆளுகையில் வந்தது .. 
இவ்வாறு 

கர்சானின் வங்காளப்பிரிவினை ஒழிந்தது . 


728 


1912 - ல் இம்மாறுதல்கள் நிறைவேறின . அதே ஆண்டில் 
தில்லியும் அதன் சுற்றுப்புறப் பகுதியும் பஞ்சாபினின்று 
ஒரு தலைமைக் கமிஷனரின் ஆளுகைக்கீழ் வந்தன . அந்த 
ஆண்டு தலை நகர் தில்லிக்கு மாறிய சமயத்தில் அரசப் 
பிரதிநிதியைக் கொல்வதற்கு எழுந்தது ஒரு முயற்சி . 
அது வெற்றி பெறவில்லை . புதுதில்லி நிர்மாணிக்க சுமார் 
ரூபாய் செலவாயிற்று 

1931 - ல் அங்கு 
அரசாங்க அலுவலகம் இயங்கத்தொடங்கியது . 


14 கோடி 


வாரணாசி ; 

1911 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வாரணாசி 
ஜமீன் தனி அரசாகியது ; 

மகாராஜா 

ஆட்சித் 
தலைவரனார் . 


பொதுப்பணித்துறைக் குழு : 1912 - ல் பொதுப் 
பணித்துறை பற்றி ஆராய ஐஸ்லிங்டன் பிரபுவின் 
தலைமையில் ஒரு குழு நியமானம் ஆயிற்று . அந்தக் 
குழுவில் இருந்த மூன்று இந்தியர்கள் கோகலே , அப்துர் 
ரகீம் , M. B. சௌபால் ஆவார்கள் . ஆனால் , தலைவர் 
தவிர ஏனைய எட்டு உறுப்பினரும் ஆங்கிலேயர்களே . 
1915 - லியே குழுவின் அறிக்கை முடிவாகி இருந்தும் 
போரின் 

1917 - ல் தான் வெளியாயிற்று . 
1917 - ம் ஆண்டு ஆகஸ்டு மாதம் வெளியான 
பிரகடனத்தால் நிர்வாகத்தை இந்தியர் மயமாக்கும் 
பிரச்சினை வேறு நிலையை எய்தியது . 


காரணமாக 


அரசியல் 


திபேத்தும் தென் ஆப்ரிக்காவும் : 

திபேத்து 
சீனாவின் மேலாட்சி உரிமையை இந்திய அரசாங்கம் 
ஒப்புக்கொண்ட போதிலும் அந்நாட்டில் பெரும் மாற்றங் 
கள் ஏற்படுவதை விரும்பவில்லை . 

1913-14 - ல் இந்திய 
அரசாங்கத்தின் அயல் நாட்டுத்துறைத் தலைவர் 

சீ 
திபேத்து முதலிய நாடுகளின் பிரதிநிதிகளைச் சிம்லாவிலும் 
தில்லியிலும் சந்தித்து நடத்திய பேச்சுகளின் வழியே இது 
பற்றி ஒரு நல்ல முடிவு கண்டார் . 1909 - ல் இங்கிலாந்து 
நாட்டுப்பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தின் படி 
தென் . ஆப்பிரிக்கா யூனியன் அமைக்கப்பட்டது. நேட்டால் 


( 65 


729 


மாகாணத்தில் இந்தியர்க் கெதிராக இயற்றப்பட்ட சட்டங் 
களால் அங்குத் தங்களது அரசாங்க உடன்பாட்டோடு 
இந்தியர் குடியேறுவது தடைப்பட்டது . 1907 - ல் டிரான்ஸ் 
வால் மாகாணத்தில் அதேபோன்ற சட்டங்கள் இயற்றிய 
போது M. K. காந்தி சாத்துவிக முறையில் எதிர்த்துப் 
போராடினார் . 1913 - ம் ஆண்டு நிறைவேறிய தென் 
ஆப்பிரிக்கச் சட்டம் இந்தியர்கள் மீது மேலும் பல தடை 
களை ஏற்படுத்தியது . ஹார்டிஞ்சு பிரபு தென் ஆப்ரிக்கா 
இந்தியரின் குறைகளுக்கும் அவர்களுடைய சாத்துவிகப் 
போராட்டத்திற்கும் பரிவு தெரிவித்தும் , தென் ஆப்ரிக்க 
அரசாங்கத்தின் போக்கைக் கண்டித்தும் சென்னையில் 
பேசினார் . 1914 - ல் ஏற்பட்ட ஸ்மட்ஸ்- காந்தி உடன் 
பாட்டின்படி தென் ஆப்ரிக்காவில் இந்தியர் நிவாரணச் 
சட்டம் நிறைவேறியது . இதனால் தென் ஆப்ரிக்காவில் 
இந்தியர் போராட்டம் ஒரு முடிவிற்கு வந்தது . 

தொழில் துறை முன்னேற்றம் : 19 - ம் நூற்றாண்டி 
பிற்பகுதியில் அரசாங்கம் கடைப்பிடித்த மராமத்துத் 
துறைக்கொள்கை இந்தியாவின் பொருளாதார மாறு 
தலுக்குக் காரணமாக இருந்தது . இதற்கு வழிகாட்டிய 
வர் டல்ஹௌசியே . பஞ்சாலைத் தொழில் , சணல் , 
தேயிலைத் தோட்டத் தொழில்கள் போன்ற நமது பெருந் 
தொழில்கள் அக்காலத்தில்தான் வளர்ச்சியடைந்தன . 
நீர்ப்பாசன வசதிகளின் முன்னேற்றம் வேளாண்மைத் 
தொழில் முன்னேற்றத்தை விரைவில் கண்டது . அரசாங் 
கத்தின் பஞ்ச நிவாரணக்கொள்கையால் இருப்புப்பாதை 
களின் வளர்ச்சி பெருகியது . கர்சானுடைய கொள்கையா 
லும் , கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சியாலும் , விவசாய 
ஆராய்ச்சிக் கேற்பட்ட பெருவசதிகளாலும் இருபதாம் 
நூற்றாண்டில் வேளாண்மைத் தொழில் மேலும் , மேலும் 
முன்னேறிக்கொண்டே வந்தது . கர்சான் ஜாம்ஷெட்ஜி 
டாடாவிடம் கொண்டிருந்த தொடர்பைப் பற்றி முன்பே 
கண்டோம் . முதலாம் உலகப்போர் தொடங்கும் முன்பே 
அமெரிக்கத் தொழில் வல்லுநர்களின் உதவியுடன் 
டாடா தம் இரும்பு எஃகுத் தொழிற்சாலையை நிறுவினார் . 


730 


ஆலைகள் 


இந்திய முதலீடும் இந்தியத் தொழில்முயற்சியும் கண்ட 
மிகச் சிறந்த சாதனை இது . ஆனால் இந்தியச் சணல் 

பெரும்பாலும் ஆங்கிலேயரின் மூலதனத் 
தினாலே இயங்கிவந்தன . டாடா இரும்பு எஃகுத் தொழிற் 
சாலை போர்க்காலத்தில் ஆங்கிலேயருக்குப் பெருந் 
தொண்டு ஆற்றியது . இந்தியத் தொழில் முன்னேற்றத் 
தின் பயன்களை நன்கு உணரத்தொடங்கிய ஆங்கிலேயர் 
1916 - ல் சர் தாமஸ் ஹாலண்ட் தலைமையில் தொழில் 
முன்னேற்ற ஆராய்ச்சிக்குழு ஒன்றை நியமித்தனர் . 


முதலாம் உலகப்போர் : 1914 - ம் ஆண்டு ஆகஸ்டு 
மாதம் ஐரோப்பாவில் முதலாம் உலகப்போர் தொடங்கி 
யது . இந்திய இராணுவம் போரில் பங்குகொள்ள முன்வந் . 
தது பெல்ஜியத்திற்காக இங்கிலாந்து போரிலிறங்கியது . 
இந்திய சிற்றரசர்களும் பொதுமக்களும் இந்திய அரசாங் 
கமே மலைக்கத்தக்க அளவிற்கு முழுமனதாக அதில் ஈடுபட் 
டனர் . ஆனால் ஆங்கிலேய அரசாங்கம் மக்களின் உற்சா 
கத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள்ளவில்லை . 
போரினால் இந்தியா எவ்விதத்திலும் பாதிக்கப்படாமல் 
இருந்தபோதிலும் ஆளுதவி , பொருளுதவி , பண உதவி 
முதலியவற்றை நல்கியது ; பல போர்முனைகளில் இந்தியர் 
மெச்சத்தகுந்த அளவிற்கு வீரமுடன் போரிட்டனர் . 
1914 - ம் ஆண்டு செப்டெம்பர் மாதம் சென்னை நகரை 
எம்டன் என்ற ஜெர்மானியப் போர்க்கப்பல் தாக்கியது . 
ஆனால் பெருங்கேடு ஒன்றும் ஏற்படவில்லை . இந்திய - 
பர்மாப் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுமெனக் 
கருதிய அரசாங்கம் இந்திய - பர்மா ரெயில் இணைப்பைப் 
பற்றி எண்ணலாயினர் . 1915 - ல் இங்கிலாந்து நாட்டுப் 
பாதுகாப்புச் சட்டத்தைப் போன்று இந்தியாவிலும் ஒரு 
பாதுகாப்புச் சட்டம் நிறைவேறியது . 


பகுதி 15 


செம்ஸ்போர்டு ( 1916 - 21 ) 


செம்ஸ்போர்டு பிரபு : பிரடெரிக் ஜான் நேப்பியர் 
தெசிஜெர் எனப்படும் செம்ஸ்போர்டு பிரபு 1868 - ல் பிறந் 
தவர் . இவர் பாரன் ( Baron ) பட்டத்திற்குரியவர் ; 
பின்பு வைகௌண்ட் பட்டம் பெற்றார் . 1905 - லிருந்து 
1909 - வரை இவர் குயூன்ஸ்லாண்டு மாகாண கவர்னராக 
வும் 1909 - லிருந்து 1913- வரை நியூ சௌத் வேல்ஸ் 
மாகாண கவர்னராகவும் இருந்தவர் . 1916 - ல் இவர் இந்தி 
யாவின் அரசப்பிரதிநிதியானார் ; 1921 - ல் இங்கிலாந்து 
திரும்பிச் சென்றார் ; 1924 - ல் இங்கிலாந்து நாட்டுக் கடற் 
படை அமைச்சரானார் ; 1933 - ல் காலமானார் . 


முதல் உலகப் போர் : ( 1914-18 ) முதல் உலகப் 
போரில் இந்தியா நேச நாடுகளுக்கு - குறிப்பாக இங்கி 
லாந்திற்குப் பெருந்தொண்டு செய்துள்ளது . பத்து லட் 
சத்திற்கு மேற்பட்ட இந்தியர் போரில் பங்கு கொண்ட 
னர் . பிரான்சு , பெல்ஜியம் கல்லிப்போலி , சாலொனிகா , 
பாலஸ்தீனம் , எகிப்து , சூடான் , மெசபடோமியா முதலிய 
நாடுகளிலெல்லாம் இந்திய வீரர்கள் நேச நாடுகளுக் 
காகப் போரிட்டனர் . வெளிநாடுகளில் போரிட்டதால் ஏற் 
பட்ட செலவில் இந்தியா சுமார் மூன்று கோடி பவுன் 
செலவை ஏற்றுக் கொண்டது ; மேலும் பத்துக் கோடி 
பவுனைப் போர் நிதியாக அளித்தது . இதனால் இந்தியா 
வின் தேசியக் கடன் முப்பது சத வீதம் மிகுந்தது . இந் 
தியப் பொதுமக்கள் வேறு போருக்காக நிதியளித்தனர் . 

ங்கிலாந்திற்காக இந்தியா போர்த்தளவாடங்கள் வாங்கி 
யதால் பின்னால் இந்தியாவில் பல நாணயப் பிரச்சினைகள் 
ஏற்பட்டன . இவ்விதம் இந்தியா பல வகைகளில் உதவி 
புரிந்தது . உலகில் போரை அறவே ஒழிப்பதற்கும் சுய 
நிர்ணயக் கோட்பாட்டை நிலை நாட்டவும் , குடியாட்சிக்குப் 


732 


கலந்து 


பாதுகாப்பளிக்கவும் தாங்கள் போரிடுவதாக நேசநாடு 
கள் அறிவித்தன . அமெரிக்கத் தலைவர் வில்சனின் அரசி 
யல் குறிக்கோள் நேச நாடுகளுக்கு மிகுந்த அறவழி ஆத 
ரவைத் தேடித் தந்தன . ஆயினும் இங்கிலாந்து பிரான்சு 
முதலிய நாடுகளின் தலைவர்கள் வில்சனின் கொள்கைகள் 
ஈடேறாதபடி செய்து விட்டனர் . போரினால் இந்தியா சில 
பலன்களை 

அடைந்தது உண்மையே . இந்தியாவின் 
பிரதிநிதிகள் பேரரசுப் போர்மகா நாடுகளிலும் , சமாதான 
மகா நாட்டிலும் 

கொண்டனர் . ரெய்ப்பூரைச் 
சேர்ந்த சின்ஹா என்ற இந்தியர் , இந்தியா மந்திரியின் 
உதவியாளராக நியமிக்கப்பட்டார் . பின்னர் அவர் பிரபுப் 
பட்டத்தையும் பெற்றார் . இவற்றிலும் மேலாக இந்தியா 
தொடக்கத்திலேயே சர்வதேச சங்கத்தின் உறுப்பாயிற்று . 
இதனால் அனைத்துலக நாடுகளுக்கிடையே இந்தியாவின் 
மதிப்பு உயர்ந்தது . இந்தியாவில் அரசியல் சீர்திருத்தம் 
விரைந்திட வேண்டியதாயிற்று . ஆயினும் இந்திய தேசிய 
வாதிகள் பெரிதும் ஏமாற்றமே அடைந்தனர் . போரில் 
வெற்றிக்காக இந்தியா பல தியாகங்களைப் புரிந்தபோதும் 
கடைசியாகப் போர் முடியும் தறுவாயில் இந்தியா அமை 
தியை இழந்து அடக்கு முறையைத்தான் கண்டது . * 


அமிர்தசரசு படுகொலை : ( ஏப்ரல் , 1919 ) . 1915 - ல் 
முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கும்போது இந் 
தியப் பாதுகாப்புச் சட்டம் நிறைவேற்றப் பட்டது . இச் 
சட்டத்தின் மூலம் அரசாங்கம் புரட்சி நடவடிக்கைகளை 
ஒடுக்க முடிந்தது . போர் முடிந்த ஆறு மாதங்களுக்குப் 
பின் இச்சட்டம் நீங்கிவிட வேண்டும் . ஆகையால் வேறு 
ஒரு சட்டம் கொண்டுவந்து புரட்சி நடவடிக்கைகளை 
அடக்க அரசாங்கம் முயன்றது . 1917 - ல் ஆங்கிலேய நீதி 
பதி ரவ்லட் தலைமையில் இதுபற்றி ஆய்ந்து ஆலோசனை 
கூற ஒரு குழு நியமிக்கப்பட்டது . அடுத்த ஆண்டில் இக் 
குழு தன் முடிவினைத் தெரிவித்தது . அதன் அடிப்படை 
யில் 1919 - ல் ரவ்லட் சட்டம் நிறைவேறியது . இச் சட்டம் 


14 , Vol . VI , பக் . 488 . 


7331 


மக்களுடைய உரிமைகளைக் கட்டுப்படுத்திய தால் காந்தி 
யடிகள் ( பி . 1869 ) ஒத்துழையாமை இயக்கத்தைத் தொடங் 
கினார் . ஏப்ரல் மாதம் 6 - ந் தேதி நாடு முழுவதும் அனைத்து 
வேலை நிறுத்தம் 

கொண்டாடப்பட்டது . அதே மாதம் 
9 - ந் தேதி காந்தியடிகள் தில்லிக்குச் செல்ல விருந்ததை 
அரசாங்கம் தடுத்தது . அடுத்த நாள் பஞ்சாபின் தலைவர் 
கள் இருவர் அமிர்தசரசில் கைது செய்யப்பட்டுத் தர்ம 
சாலாவில் ( கங்ரா ஜில்லா ) சிறையிலடைக்கப்பட்டனர் . 
இதனால் அமிர்தசரசு நகரில் அரசியல் கொந்தளிப்புப் 
பொங்கியது . மக்கள் கூட்டம் ஒன்று போலீஸ் டெபுடி 
கமிஷனர் இல்லத்தை நோக்கிச் சென்றது . அதைத் 
தடை செய்ய இராணுவத்தினர் துப்பாக்கி கொண்டு சுட்ட 
தில் பலர் இறந்தனர் . அப்படியும் கட்டுக்கடங்காத அக் 
கூட்டம் ஐந்து ஐரோப்பியரைக் கொன்றது ; ஓர் ஆங்கி 
லேயப் பெண்மணி கொடுமைக்குள்ளானாள் ; இரண்டு 
ஐரோப்பிய வங்கிகள் சூறையாடப்பட்டன ; 

சில பொது 
நிலையங்கள் தீக்கிரையாயின. அரசாங்கம் நிலைமையைக் 
கட்டுக் கடங்கச் செய்ய ஜெனரல் டையருக்கு அதிகார 
மளித்தது . டையர் மூன்றுக்கு மேற்பட்ட ஆள்கள் கூட்ட 
மாகக் கூடு தலையே தடுத்தார் . இருந்தும் அதே மாதம் 
13 - ந் தேதி ஜாலியான்வாலாபாக்கில் ஒரு பெருங் கூட் 
டம் திரண்டது . முன்னெச்சரிக்கையின்றியே கூட்டத் 
தைக் கலைக்க டையர் சுமார் பத்து நிமிடங்கள் வரை துப் 
பாக்கி கொண்டே சுட்டுக் கொண்டிருந்தார் . 379 பேர் 
இதனால் மாண்டனர் . சுமார் 1000 - க்கு மேற்பட்டோர் 
காயமடைந்தனர் . அமிர்தசரசு உள்பட ஐந்து ஜில்லாக் 
களில் இராணுவச் சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது . 
பள்ளிச் சிறார்கள் உள்பட பலர் கொடுமைப் படுத்தப்பட் 
டனர் ; விதங்களில் இழிவும் படுத்தப்பட்டனர் . 
ஏப்ரல் 19 - ந் தேதி ஆங்கிலேயப் பெண்மணி கொடுமைக் 
காளான தெருவின் வழியாகச் செல்லும் இந்தியர் முழந் 
தாளிட்டு ஊர்ந்து செல்லும்படி டையர் ஆணையிட்டார் .. 
இவ்விழிவான ஆணையை அதே மாதம் 26 - ந் தேதி பஞ் 
சாபு அரசாங்கத்தின் விருப்பப்படி செயற்படுத்தாது விட் 


பல 


734 


தனர் . 


டார்கள் . இராணுவ அதிகாரிகளும் பஞ்சாபு லெப்டினண்ட் 
கவர்னரும் ஜெனரல் டையரின் நடவடிக்கைகளை ஆதரித் 

அடுத்த அக்டோபரில் இந்திய அரசாங்கம் பஞ் 
சாபு குழப்பங்களைப்பற்றி ஆராய ஹண்டர் தலைமையில் 
ஒரு குழுவினை நியமித்தது . ஹண்டரும் அவரது ஆங்கி 
லேயக் குழுவினரும் தந்த அறிக்கை பெரும்பான்மையோர் 
அறிக்கையாகும் . குழுவின் வேறு மூன்று இந்திய உறுப் 
பினர்கள் தங்கள் கருத்தைத் தனியறிக்கையாக வெளி 
யிட்டனர் . காங்கிரசு சார்பில் காந்தியடிகள் உள்ளிட்ட 
தனிக்குழு ஒன்றும் இதுபற்றி நவம்பர் மாதத்தில் ஆராயத் 
தொடங்கியது . அதன் அறிக்கை 1920 - ம் ஆண்டு பிப்ரவரி 
யில் வெளியாகியது . அரசாங்கம் நியமித்த குழுவின் 
பெரும்பான்மையான உறுப்பினர் கூட இராணுவச் சட்டம் 
செயற்பட்ட முறையைக் கண்டித்தனர் . அதிலும் குறிப் 
பாக ஜாலியன்வாலபாக்கில் எச்சரிக்கையின்றி மக்க 
ளிடையே அச்சம் உண்டாக்க நீண்டநேரம் டையர் 
துப்பாக்கியால் சுட்டதனைக் கண்டித்தனர் . காயமடைந் 
தோரைப்பற்றிக் கவலைகொள்ளாது இரக்கமின்றி நடந்து 
கொண்டதனையும் ஊர்ந்து செல்லும்படி செருக்கோடு 
ஆணையிட்டதனையும் கண்டித்தனர் . இந்திய அரசாங்கம் 
அக்குழுவின் பெரும்பான்மையோர் 

முடிவை 

ஒட்டி 
நடவடிக்கை எடுத்துக்கொண்டு டையரைப் பதவியி 
னின்று நீக்கியது . ஆனால் டையரின் நடவடிக்கைகளை 
ஆதரித்த பஞ்சாபு லெப்டினண்ட் - கவர்னர்மீ 

நட 
வடிக்கை எடுக்கவில்லை . இந்திய அரசாங்கத்தை இதுபற்றி 
இங்கிலாந்து அரசாங்கம் ஆதரித்தது . ஆனால் இங்கிலாந் 
திலும் இந்தியாவிலும் இதுபற்றிய வாதங்களும் , மாறு 
பாடான கருத்துக்களும் இனப்பூசலையே 

இனப்பூசலையே வளர்த்தன . 
காங்கிரசோ இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை 
எடுக்கவேண்டுமெனக் கோரியது . இங்கிலாந்து பஞ்சாபு 
லெப்டினண்ட் - கவர்னரைப் பதவியிலிருந்து நீக்கவேண் 
டும் . அரசப்பிரதி நிதியைத் திருப்பியழைத்துக் கொள்ள 
வேண்டுமெனக் காங்கிரசு வற்புறுத்தியது . சர் . C.சங்கரன் 
நாயர் காந்தியும் அரசியற் குழப்பமும் ( Gandhi and 


735 


Anarchy ) என்ற நூலில் பஞ்சாபு.லெப்டினண்ட் - கவர்னர் 
டையரை ஆதரித்ததைக் கண்டித்தார் . அதற்காக அவர் 
மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது . அதில் ஆங்கில 
நீதிமன்றம் டையரின் செயல்களை நியாயமானதென்று 
கூறியதுடன் அவருக்கு மான நஷ்ட ஈடாக 500 பவுன் 
கொடுக்குமாறும் தீர்ப்பளித்தது . ஆனால் பிரிட்டிஷ் 
மந்திரி சபையோ அதனுடைய முந்திய கருத்தையே 
வலியுறுத்தியது . அமிர்தசரசு படுகொலை மாண்டேகு 
செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களைக் காங்கிரசு எதிர்க்குமாறு 
செய்துவிட்டது . 1921 - ல் புதிய மத்திய சட்டசபையைத் 
தொடங்கிவைத்த கானாட்டுப் பிரபு அமிர்தசரசு நிகழ்ச்சி 
பற்றிப் பின்வருமாறு கூறினார் : " பஞ்சாபு நிகழ்ச்சிகள் 
குறித்துப் பேரரசர் கொண்ட ஆழ்ந்த துன்பத்தை நானறி 
வேன் . என்னைக்காட்டிலும் அதுபற்றி யாரும் மிக்க 
வருத்தமடைய முடியாது . ” * 


மூன்றாம் ஆப்கானியப் போர் ( மே , 1919 ) : முதல் 
உலகப் போரில் இந்திய அரசாங்கத்திற்குத் தாம் அளித்த 
வாக்குறுதிப்படி ஆப்கானிய மன்னர் ஹபிபுல்லா நடு 
நிலைமை பூண்டார் . ஜெர்மானியரும் ருஷியரும் ஹபி 
புல்லாவைத் தம்பக்கம் சேரும்படி முயன்றது வீணாயிற்று . 
1919 - ம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஹபிபுல்லா கொலையுண் 
டார் . அதன்பின் சிறிதுகாலம் அரசுரிமைப் போராட்டம் 
நிகழ்ந்தது . முடிவில் அவருடைய மகன் அமனுல்லா 
அமீரானார் . புதிய அமீர் இந்திய அரசாங்கத்துடன் நேச 
உறவு கொள்வதையே விரும்பினார் . இந்தியாவில் நிலவிய 
அரசியல் கொந்தளிப்பும் பஞ்சாபில் ஏற்பட்ட குழப்பங் 
களும் ஆப்கானியத் தலைவர்களைப் போரையே விரும்பத் 
தூண்டின . அதனால் அவர்கள் தங்கள் அமீரை இந்திய 
அரசாங்கத்தின் பகைவராக்கிவிட்டனர் . 1919 - ம் ஆண்டு 
மே மாதம் ஆப்கானியர் போர் தொடுத்தனர் . போர் 
தொடங்கிய பத்து நாட்களில் ஆங்கிலேயர் ஆப்கானியரை 
முழுதும் தோற்கடித்தனர் . ஜலாலாபாத் , காபூல் முதலிய 


* 50 , Vol . II , பக் . 343 . 


736 


நகரங்கள் ஆங்கிலேயரின் குண்டு வீச்சுக்கு இலக்காகின . 
இப்போரில் தளபதி டையர் சிறந்த பங்குகொண்டு 
இராணுவ உயர் பதவியைப் பெற்றார் . . அதே ஆண்டு 
ஆகஸ்டு மாதம் அமீர் சமாதான உடன்படிக்கை செய்து 
கொண்டார் . அதன்படி அவர் பெற்றுவந்த உதவித் 
தொகையை இழந்ததோடு , போர்க்கருவிகளை இந்தியா 
மூலமாக இறக்குமதி செய்யும் உரிமையையும் இழந்தார் . 
ஆனால் அவரது சுதந்திரம் முழுவதும் ஒப்புக்கொள்ளப் 
பட்டது . 1921 - ம் ஆண்டு நவம்பர் மாதம் சர் ஹென்றி 
டாப்ஸ் காபூலுக்குச் சென்று அமீருடன் ஒரு உடன்படிக் 
கையை நிறைவேற்றினார் . அதன்படி இரு நாடுகளுக்கும் 
சமத்துவ அடிப்படையில் நேசத் தொடர்புகள் ஏற்பட்டன . 
அமீர் நட்பாக இருக்கும் வரை இந்தியா மூலமாகப் போர்க் 
கருவிகள் இறக்குமதி செய்துகெள்ள அனுமதிக்கப் 
பட்டார் . 1923 - ல் இரு நாடுகளுக்குமிடையே ஒரு வாணிக 
உடன்பாடும் ஏற்பட்டது . 1921 - ம் ஆண்டே ஆப்கானிஸ் 
தானம் ருஷியாவுடன் இரகசிய உடன்படிக்கை ஒன்றைச் 
செய்துகொண்டது . பின்னர் 1926 - ல் இதற்குக் குந்தகம் 
விளையாதபடி புதிய உடன்படிக்கை ஒன்றையும் செய்து 
கொண்டது . இவ்வாறு ஆப்கானிஸ்தானத்துடன் மூன்று 
போர்கள் செய்த ஆங்கிலேயர் கடைசியில் அதன் சுதந் 
திரத்தை , வெளி நாட்டு உறவிலும் , ஒப்புக்கொண்டனர் . 
மூன்றாம் ஆப்கானியப் போர் எல்லைப்புறத்தில் மீண்டும் 
பல இடையூறுகளை விளைவித்தது . இதுபற்றி இந்திய 
அரசாங்கம் புதிய கொள்கை ஒன்றைப் பின்பற்ற வேண்டி 
யிருந்தது . 

ஆகஸ்டு பிரகடனம் ( 1917 ) : காங்கிரசு கட்சி 
யில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே 
1907 - ல் ஏற்பட்ட பிளவு 1916 - ல் நீங்கியது . அன்னி 
பெசண்ட் அம்மையார் திலகர் முதலியோர் தொடங்கிய 
ஹோம் ரூல் லீகு காங்கிரசுடனும் முஸ்லீம் லீக்குடனும் 
( தோற்றம் 1906 - ல் ) ஒத்துழைத்தது . 

1916 - ம் ஆண்டு 
அக்டோபர் மாதம் மத்திய சட்டசபை உறுப்பினர் பத் 
தொன்பதுபேர் இந்தியாவின் அரசியல் சீர்திருத்தத்திற் 


737 


அரசியல் 


கான திட்டத்தை இந்திய அரசாங்கத்திடம் தந்தனர் . 
அதைக் காங்கிரசு கட்சியும் முஸ்லீம் லீக்கும் லட்சுமணபுரி 
யில் தாங்கள் செய்துகொண்ட உடன்பாட்டில் ஆதரித்தன . 
இவ்வுடன்பாட்டில் முஸ்லீம்களுக்குச் சட்டசபையில் தனிப் 
பிரதி நிதித்துவம் அளிப்பதைக் காங்கிரசு ஒத்துக்கொண் 
டது . 1917 - ம் ஆண்டு ஜூன் மாதம் அன்னி பெசண்டும் 
அவருடைய தோழர்களான G. S. அருண்டேல் , P. B. 
வாடியா முதலியோரும் உதகமண்டலத்தில் சிறைப்பட்ட 
னர் . இதைப்பற்றிச் சென்னை உயர் நீதிமன்றப் பழைய 
நீதிபதி S. சுப்பிரமணிய அய்யர் அமெரிக்கத் தலைவர் 
வில்சனுக்கு ஒரு கடிதம் எழுதினார் . வில்சன் அக்கடிதத் 
தில் கூறப்பட்டிருந்த செய்திகளைப் பிரிட்டிஷ் பிரதம 
மந்திரிக்குத் தெரிவித்தார் . பின்னர் அன்னி பெசண்டும் 
அவருடைய தோழர்களும் விடுதலை ஆயினர் . அதே 
ஆண்டு ஆகஸ்டு மாதம் 20 - ம் தேதி இந்தியா மந்திரி 
மாண்டேகு ( 1917-22 ) இங்கிலாந்து நாட்டுக் காமன்ஸ் 
சபையில் இந்தியாவின் 

சீர்திருத் 
தத்தைப்பற்றிப் பின்வருமாறு பிரகடனம் செய்தார் : 
" இந்தியாவின் அரசியலைப்பற்றிப் பிரிட்டிஷ் அரசாங்கத் 
தின் கொள்கை யாதெனில் இந்தியருக்கு நிர்வாகத்துறை 
எல்லாவற்றிலும் மிகுதியான பங்களிப்பதும் , வட்டார 
நிலையங்களைச் சிறிதுசிறிதாக வளர்த்துப் படிப்படியாக 
இந்தியத் தன்னாட்சியை நிலை நாட்டி இந்தியாவைப் 
பிரிட்டிஷ் பேரரசின் ஒரு பகுதியாக விளங்கச்செய்வது 
மேயாம் . இதைப்பற்றி இந்திய அரசாங்கமும் இங்கிலாந்து 
அரசாங்கமும் ஒரே கருத்தைக்கொண்டுள்ளன . சீர்திருத் 
தத்திற்கு வேண்டிய நடவடிக்கைகளைக் கூடிய விரைவில் 
செயற்படுத்த முடிவு செய்துள்ளன . முன்னேற்றம் படிப் 
படியாகவே இருக்கும் . எந்தெந்தக் காலத்தில் எந்தெந்த 
நடவடிக்கைகள் நடைபெறவேண்டும் என்பதைப் பற்றிப் 
பிரிட்டிஷ் அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் தீர்மானிக் 
கும் . 

மாண்ட்போர்டு அறிக்கை : 1917-18ல் மாண்டேகு . 
இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்தார் . 1918 - ம் ஆண்டு 


47 


738 


ஏப்ரல் மாதம் இந்திய அரசியல் சீர்திருத்தங்களைப்பற்றிய 
கூட்டறிக்கை வெளியானது . இது மாண்டேகு - செம்ஸ் 
போர்டு அல்லது மாண்ட்போர்டு அறிக்கை என வழங்கு 
கிறது . இது , சுய ஆட்சிக்கான நடவடிக்கைகள் முதலில் 
மாகாணங்களில் நடைபெறவேண்டும் , இந்திய அரசாங் 
கம் தொடர்ந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்குக் கட்டுப் 
பட்டிருக்கவேண்டும் ; உள்ளிடத் தன்னாட்சியில் இந்திய 
ருக்கு முழுப்பொறுப்பும் அளிக்கவேண்டும் என்பவற்றை 
வற்புறுத்தியது . மாகாணங்களில் இரட்டையாட்சியை 
ஏற்படுத்தும் திட்டமே இவற்றுள் தலையாயது ஆகும் . 
வாக்குரிமை , மத்திய, மாகாண அரசாங்கங்களின் நிர்வாக 
மாறுதல் , இந்தியாக் கவுன்சில் , இந்தியா மந்திரியின் 
அலுவல்கள் 

முதலியவைகளைப்பற்றி ஆராய மூன்று 
குழுக்கள் நியமனம் ஆயின . முதல் இரண்டைப் பற்றி 
இந்தியாவிலிருந்து ஆராய்ந்த குழுவிற்குச் சௌத்பரோ 
பிரபு தலைவராக இருந்தார் . மூன்றாவது பற்றி இங்கிலாந் 
திலிருந்து ஆராய்ந்த குழுவிற்குக் குரு பிரபு தலைமை 
பூண்டார் . 

1919 - ம் ஆண்டு ஜூன் மாதம் இத்திட்டம் 
மசோதாவாகக் காமன்ஸ் 

சபையில் வந்தது . அங்கு 
நிறைவேறியபின் மன்னரின் ஒப்பத்தைப்பெற்று அது 
1919 - ம் ஆண்டு இந்திய அரசாங்கச் சட்டமாயிற்று . 


1919 - ம் ஆண்டு இந்திய அரசாங்கச் சட்டம் : சட்டத் 
தின் முன்னுரை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் இந்தியக் 
கொள்கையைப் பற்றிக் கூறுகின்றது . அஃதாவது நிர்வா 
கத்தை இந்தியர் மயமாக்கல் , படிப்படியாக இந்தியாவில் 
தன்னாட்சியை ஏற்படுத்தல் , அதைப் பிரிட்டிஷ் பேரரசின் 
கீழ் இருக்கச்செய்தல் முதலியனவாம் . 

இந்தியாவின் 
அரசியல் முன்னேற்றம் படிப்படியாக இருக்கவேண்டு 
மென்றும் , அதைப்பற்றிப் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் தான் 
முடிவு செய்யும் என்றும் , அதன் அரசியல் முடிவு எல்லாம் 
இந்தியருடைய ஒத்துழைப்பையும் பொறுப்புணர்ச்சியை 
யும் பொறுத்தே இருக்கும் என்றும் முன்னுரை வற்புறுத்து 


கிறது . 


739 


சட்டத்தின் முதற்பகுதி மாகாண நிர்வாகத்தைப் பற் 
றியது . அதன்படி மாகாண நிர்வாகத் துறைகள் மாற்றாத 
துறைகள் ( Reserved Departments ) என்றும் மாற்றப் 
பட்ட துறைகள் ( Transferred Departments ) என்றும் 
பிரிந்தன . மாற்றப்பட்ட துறை மந்திரிகளின்கீழ் இருக்க 
வேண்டும் . 

மந்திரிகள் மாகாண சட்டசபையின் உறுப்பி 
னராக இருத்தல் வேண்டும் . அவர்களை மந்திரிகளாகக் 
கவர்னரே நியமிக்கவேண்டும் . தலத்தாபன நிர்வாகம் 
சுகாதாரம் , கல்வி , பொது மராமத்து முதலிய துறைகள் 
மந்திரிகளின்கீழ் இருக்கவேண்டும் . இத்திட்டம் கவர்ன 
ரின் ஆளுகைக்குட்பட்ட வங்காளம் , சென்னை , பம்பாய் , 
ஐக்கிய மாகாணம் , பஞ்சாபு , பீகார் , ஒரிசா , மத்திய மாகா 
ணம் , அஸ்ஸாம் முதலிய மாகாணங்களில் செயற்பட 
வேண்டும் . 1923 - லிருந்து பர்மாவிலும் 1932 - லிருந்து 
வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்திலும் இத்திட்டம் 
செயற்படவேண்டும் . கவர்னரின் நிர்வாகக்குழு ( Executive 
Council ) இருவருக்குக் குறையாமலும் நால்வருக்கு மேற் 
படாமலும் இருக்கவேண்டும் . மாற்றாத துறைகளின் 
நிர்வாகம் அதன்கீழ் நடக்கவேண்டும் . மாகாணச் சட்ட 
சபையின் காலம் மூன்றாண்டுகளாகும் . நிர்வாகக்குழு 
உறுப்பினர்கள் சட்டசபையின் உறுப்பினராவர் . சில 
சட்டசபை உறுப்பினரைக் கவர்னரே நியமிக்கவேண்டும் . 
எஞ்சியவர்கள் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படவேண்டும் . 
சட்டம் வந்த நான்காண்டுகளுக்குப்பின் சட்டசபையே 
தன் தலைவரைத் தேர்ந்தெடுக்க உரிமை பெறும் . வரவு 
செலவுத் திட்டத்தில் சிலவற்றைத் தவிர மற்றவைகளை 
நிறைவேற்றச் சட்டசபைக்கு உரிமை இருந்தது . சட்ட 
சபை நிறைவேற்றிய மசோதாவிற்கு எல்லாம் கவர்னர் 
ஒப்பு தலளிக்கவேண்டும் . அதை நிராகரிக்கவும் அல்லது 
மாற்றியமைக்கவும் சட்டசபைக்குத் திருப்பி அனுப்பவும் 
கவர்னர் - ஜெனரலின் ஆலோசனைக்கு விட்டுவிடவும் 
கவர்னருக்கு உரிமை உண்டு . மாற்றாத துறைகளைப் 
பற்றிய மசோதாவைச் சட்டசபை நிறைவேற்ற மறுத் 
தாலோ கவர்னர் விருப்பப்படி நிறைவேற்றாவிடிலோ கவர் 


140 


னர் . அவசியமெனக் கருதினால் அம்மசோதாவைச் சட்ட 
மாக்கலாம் . ஆனால் அத்தகைய சட்டங்கள் கவர்னர் . 
ஜெனரலுக்கு அனுப்பப்பெற வேண்டும் . அவர் அவற் 
றிற்குப் பேரரசரின் ஒப்புதலைப் பெற்றுத்தர வேண்டும் . 
ஆனால் மாற்றப்பட்ட துறைகள் பற்றியவற்றில் கவர்னர் 
மந்திரிகளின் ஆலோசனைப்படியே நடக்கவேண்டும் . 
கவர்னர் தகுந்த காரணத்தின்பேரில் மந்திரிகளின் 
கருத்தை நிராகரிக்க அதிகாரமிருந்தது . இச்சட்டத்தின் 
படி மாகாண சட்டசபை உறுப்பினரின் எண்ணிக்கை 
மிகுதியாயிற்று . பெரும்பாலான உறுப்பினர் தேர்தலில் 
தேர்ந்தெடுக்கப்படவேண்டும் . 1909 - ல் முஸ்லீம்களுக்கு 
அளிக்கப்பட்ட வகுப்புவாரிப் பிரதிநித்துவம் இப்பொழுது 
சீக்கியர் , இந்திய கிறித்தவர் முதலியோருக்கும் வேறு 
சிலருக்கும் அளிக்கப்பட்டது . கவர்னரின் நிர்வாகக் குழு 
உறுப்பினரில் பாதிபேர் இந்தியராக இருக்கவேண்டு 
மென்பது ஒரு எழுதாச் 

எழுதாச் சட்டமாயிற்று . இவ்விதம் 
ஓரளவு பொறுப்புள்ள அரசாங்க ஆட்சியே இரட்டை 
ஆட்சி எனப்படுவதாம் . 

சட்டத்தின் இரண்டாம்பகுதி மத்திய அரசாங்க 
அமைப்பைப் பற்றியது . இதில் 

மார்லீயின் மரபே 
தொடர்ந்து தோன்றியது . சட்டசபை , கீழ்ச் சட்டசபையும் 
மேல் சட்டசபையும் என இரண்டாக வளர்ந்தாலும் சுய 
ஆட்சி அடிப்படையில் எவ்வித மாறுதலும் எழவில்லை . 
சட்டசபை நிர்வாகக் குழுவின் மலர்ச்சியே என்ற பழைய 
கருத்து மறைந்தது . கீழ்ச்சபையின் ( Legislative 
Assembly ) காலம் மூன்றாண்டுகளாகும் . அதில் 140 - க்கு 
மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கவேண்டும் . அவர்களில் 
ஏழில் ஐந்து பங்கு தேர்ந்தெடுக்கப்படவேண்டும் . நிய 
மனம் செய்யப்படுவோரிலும் மூன்றில் ஒரு 

பங்கு 
உத்தியோகச் சார்பற்றவர்களாக இருக்கவேண்டும் . வாக் 
குரிமை மேலும் பலருக்கு வழங்கப்பட்டது . பெண்களிலும் 
சிலர் அவ்வுரிமை பெற்றனர் . வகுப்புவாரிப் பிரதிநிதித் 
துவம் மேலும் சிலருக்கு அளிக்கப்பட்டது . மேல்சபை 
( Council of State ) ஐந்தாண்டு காலம் இருக்க வேண்டி 


741 


யது ; 60 உறுப்பினரைக் கொண்டது ; அவற்றில் 
பெரும்பாலோர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் .. 
சட்டசபையின் இரு பிரிவுகளுக்கும் இடையே மாறுபாடு 
ஏற்படின் கவர்னர் - ஜெனரலின் விருப்பத்தின்பேரில் 
அவை ஒன்றாகக்கூடிப் பெரும்பாலோர் வாக்குக்கள் மூலம் 
முடிவு செய்யவேண்டும் . சட்டசபையின் உரிமை பல 
வகையிலும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது . தேசியக் கடன் , 
இராணுவம் , அயல் நாட்டு விவகாரங்கள் முதலியவைகளைப் 
பற்றி விவாதிக்கும்முன் சட்டசபை கவர்னர் - ஜெனரலின் 
அனுமதியைப் பெறவேண்டும் . பின்னர் வேறுசில 
நிர்வாகங்களும் இக் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன . சட்ட 
சபை நிறைவேற்றிய மசோதாவை நிராகரிப்பதற்கும் , 
செயற்படுத்த இங்கிலாந்து அரசாங்கத்தின் அனுமதி 
வேண்டும் என்று கூறுவதற்கும் , சட்டசபை மசோதாவை 
மாற்றியமைப்பதற்காகத் திருப்பி அனுப்புவதற்கும் கவர் 
னர் - ஜெனரல் அதிகாரம் பெற்றிருந்தார் . சட்டசபை 
நிறைவேற்றிய ஒரு மசோதா , பிரிட்டிஷ் இந்தியா 
முழுமைக்கோ அதன் ஒரு பகுதியினுக்கோ இடையூறு 
விளைவிக்கும் எனக் கவர்னர் ஜெனரல் கருதினால் அதை 
நிராகரிக்கலாம் . அதே போல கவர்னர் ஜெனரல் தாம் 
வேண்டும் ஒரு மசோதாவைச் சட்டசபை ஆதரிக்கா 
விடிலும் அவர் விருப்பப்படி நிறைவேற்றாவிடினும் அது 
நாட்டின் பாதுகாப்பு , அமைதி , நலன் முதலியவற்றிற்கு 
அவசியமென அவர் கருதினால் அதைச் செயலாக்க அதிகா 
ரமுண்டு . ஆனால் அத்தகைய சட்டங்கள் இங்கிலாந்து 
அரசாங்கத்தின் ஒப்புதலைப் பெறவேண்டும் . ஆயினும் 
நெருக்கடியான காலங்களில் அவ்வித ஒப்புதலின்றியே 
கவர்னர் ஜெனரல் அச்சட்டங்களைச் செயற்படுத்தலாம் . 
வேண்டுமானால் , பின்னர் 

இங்கிலாந்து 

அரசாங்கம் 
அவற்றைத் தள்ளிவிடலாம் . வரவுசெலவுத் திட்டத்தில் 
பாதுகாப்பு , அரசியல் , சமயம் முதலியவற்றைப் பற்றியவை 
கவர்னர் ஜெனரலின் அனுமதியின்றி வாக்கெடுப்பதற் 
குரியவை ஆகா . அரசாங்கம் கேட்கும் பணத்தைச் சட்ட 
சபை குறைத்தாலும் அனுமதிக்க மறுத்தாலும் அது 


742 


அவசியமெனக் கவர்னர் ஜெனரல் கருதினால் அவர் 
விருப்பப்படி மாற்றங்கள் 

மாற்றங்கள் செய்யலாம் . கடைசியாக , 
நெருக்கடியான காலங்களில் 

நாட்டின் பாதுகாப்பு 
அமைதி முதலியவற்றிற்கான செலவை அனுமதிக்கக் 
கவர்னர் ஜெனரலுக்கு முழு அதிகாரம் இருந்தது . அரசப் 
பிரதிநிதியின் நிர்வாகக் குழு உறுப்பினரின் எண்ணிக்கை 
பற்றிய கட்டுப்பாடு நீங்கியது . அதில் பொது உறுப் 
பினருக்கும் சிறப்பு உறுப்பினருக்கும் இடையே இருந்த 
பாகுபாடும் மறைந்தது . நிர்வாகக் குழுவில் மூன்று 
இந்தியர்கள் உறுப்பினராயினர் . சட்டம் இதைப்பற்றித் 
தெளிவாகக் கூறாவிடினும் இது வழக்கமாகத் தொடர்ந்து 
கையாளப்பட்டது . நிதிவிஷயத்திலும் இந்தியாவின் 
தன்னாட்சியுரிமை எழுதாச் சட்டமாக வழங்கியது . 

சட்டத்தின் மூன்றாம் பகுதி இந்தியா மந்திரியையும் 
இந்தியா கவுன்சிலையும் பற்றியது . இதுவரை இந்தியா 
மந்திரியின் சம்பளம் , அவரது இந்திய அரசாங்கத்தின் 
வருமானத்திலிருந்தே செலவாகியது . இனி அவற்றை 
இங்கிலாந்து அரசாங்கம் தனது வருமானத்திலிருந்தே 
கொடுக்கவேண்டும் . இந்தியா கவுன்சிலின் உறுப்பின 
ரின் எண்ணிக்கை எட்டிற்குக் குறையாமலும் பன்னிரண் 
டிற்கு மேற்படாமலும் இருக்கவேண்டும் . அவர்களுடைய 
பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாகும் . இந்தியா மந்திரி 
யின் சில அலுவல்களைக் கவனிக்க உயர் ஆணையாளர் 
( High Commissioner for India ) ஒருவர் புதிதாக 
நியமிக்கப்பட்டார். இந்திய நிர்வாக மேற்பார்வை 
இந்தியா அமைச்சரிடம் பழையபடியே இருந்துவந்தது . 

சட்டத்தின் நான்காம் பகுதி சிவில் பணித்துறைகளை 
யும் , அதிகாரிகளைப் பொறுக்கும் பொதுப் பணித் 
துறைக்குழு அமைப்பையும் பற்றியது . ஐந்தாம் பகுதி, 

, 
இச்சட்டம் நிறைவேறியதிலிருந்து பத்தாண்டுகள் கழிந்த 
பின் ஒரு குழுவினை நியமித்து இச் சட்டத்தின்கீழ் 
இந்தியாவின் ஆட்சி எவ்வாறு நடைபெறுகிறது என 
ஆராய்ந்து 

தன்னாட்சிமுறையை விரிவுபடுத்துவதா 


743 


அல்லது குறைப்பதா என்பதை ஆராய்வது பற்றியது . 
1919 - ல் வெளியான பேரரசரின் பிரகடனம் " இச்சட்டம் 
மக்களின் பிரதிநிதிகளுக்கு நாட்டின் ஆட்சியில் தெளி 
வான பங்கை அளித்துள்ளது ; பின்னால் முழுமையும் 
தன்னாட்சியாக விளங்குவதற்கு ஏற்ற வழியையும் காட்டு 
கின்றது " என்று கூறுகிறது . இப்பு திய ஆட்சித் 
திட்டத்தை 1921 - ம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கானாட்டுப் 
பிரபு 

தொடங்கிவைத்தார் . எனவே செம்ஸ்போர்டு 
பதவிக்காலத்திலேயே இத்திட்டம் உருவாகிச் செயலுக்கு 
வந்தது . 

இந்தியச் சிற்றரசர்கள் : முதல் உலகப் போருக்கு முன் 
இந்தியச் சிற்றரசர்களுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் 
இடையே நிலவிய உறவைப்பற்றி முன்பே கண்டோம் . 
ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அதன் சிறந்த கூறுகளாகும் . 
போருக்குப் பின்னர் அந்தக் கொள்கை தீவிரமாகவும் 
விரிவாகவும் பின்பற்றப்பட்டது . பிரிட்டிஷ் இந்தியாவைத் 
தவிர இந்திய சிற்றரசுகளும் பேரரசின் அவைகளில் 
பிரதிநிதித்துவம் பெற்றன . மேலும் சிற்றரசுகளிடையே 
நெருங்கிய தொடர்பு ஏற்படவும் அவைகளுக்கும் 
பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் இடையே நெருங்கிய உறவு 
ஏற்படுவதற்கும் நரேந்திர மண்டலம் என்கின்ற வேந்தர் 
கள் அவை ஒன்றினைக் கானாட்டுப் பிரபுவே தொடங்கி 
வைத்தார் ( பிப்ரவரி , 1921 ) . இதனுடைய தோற்றத்திற்கு 
மாண்ட்போர்டு அறிக்கையே காரணமாகும் . இச்சபை 
ஓர் ஆலோசனை சபையேயாகும் ; இதன் நடவடிக்கைகள் 
1929- வரை இரகசியமாகவே இருந்தன . 

ருஷிய அபாயம் : 1914 - லிருந்து 1917 வரை ருஷியா 
ஜெர்மனி முதலிய நாடுகளுக்கு எதிராக நேச நாடு 
களுடன் சேர்ந்திருந்ததால் இந்தியாவிற்கு ருஷியா 
பற்றிய அச்சம் மறைந்தது . ஆனால் 

ஆனால் ருஷியாவில் 
சோவியத்து அரசாங்கம் ஏற்பட்ட பின்பு ஆங்கில - ருஷிய 
உறவு சீர்கேடடைந்தது . 1920 - ல் லெனின் இதைப் 
பற்றிப் பின்வருமாறு அறிவித்தார் . " இங்கிலாந்துதான் 


744 


நமது 

மிகப்பெரிய பகையாகும் . பிரிட்டிஷ் ஏகாதி 
பத்தியமே எங்கும் பரவுகின்ற கொள்ளை நோயாக 
உள்ளது . பிரிட்டிஷ் ஆதிக்கத்தைப் பொதுவாக ஆசியா 
விலிருந்தும் , குறிப்பாகத் துருக்கி , பாரசீகம் முதலிய நாடு 
களிலிருந்தும் வேரறுப்பதே நம்முடைய பணியாகும் . 
இந்தியாவில் அதை உரமாகத் தாக்கவேண்டும் . காபூல் 
இந்தியா வழியாகவே இலண்டனுக்கு நாம் செல்ல 
வேண்டும் . 

எல்லைப்புறக் கொள்கை : மூன்றாம் ஆப்கானியப் 
போர் எல்லைப்புறத் தொல்லைகளை மீண்டும் மூளவிட்டது . 
1920 - ல் அதுபற்றி இந்திய அரசாங்கம் ஒரு புதிய 
கொள்கையைக் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதனைச் 
செம்ஸ்போர்டு வற்புறுத்தினார் . 1923 - ம் ஆண்டு மார்ச்சு 
மாதம் இந்திய அரசாங்கத்தின் வெளிநாட்டுத்துறைத் 
தலைவர் ( Foreign Secretary ) சர் டென்னிஸ் பிரே மத்திய 
சட்டசபையில் இதுபற்றி முடிவாக உருவாகிய கொள் 
கையைப்பற்றிப் பின்வருமாறு விளக்கினார் . “ வாசிரிஸ் 
தானத்தின் கேந்திரப்பகுதியாகிய மகசூத் பிரதேசத்தை 
இந்திய அரசாங்கத்தின் ஆதிக்கத்தின்கீழ்க் கொண்டுவர 
வேண்டும் . எல்லைப்புறம் முழுவதையும் இராணுவத்தின் 
கீழ்க்கொண்டுவருதல் பொருளாதார வகையில் முடியாது . 
எல்லைப்புறத்தை யாவரும் எளிதில் அணுகமுடியாத நிலை 
நீக்கப்படவேண்டும் . வேறுவிதமாய்க் கூறினால் இந்திய 
அரசாங்கத்தின் கொள்கை ஓரளவு ஆதிபத்திய கொள்கை 
யேயாகும் . அது ஒரு முன்னேற்றக் கொள்கையுமாகும் . 
எல்லைப்புறத்தில் எளிதில் அணுகமுடியாத இடத்தில் 
வாழ்ந்ததாலும் பிற்பட்டவர்களாக இருந்ததாலும் முரட்டுத் 
தனமும்.ஆக்கிரமிப்புப் போக்கும் உடையவர்களாக விளங் 
கியகூட்டத்தினரை நாகரிகமுடையவர்களாக ஆக்குவதன் 
மூலம் அமைதியோடு வாழச்செய்வதற்குரிய வழிகளில் 
இது முதற்படியாகும் . இவ்விதம் ஆதிபத்திய கொள் 
கைக்கும் புறக்கணிப்புக் கொள்கைக்கும் இடைப்பட்ட ஒரு 
கொள்கையையே அரசாங்கம் பின்பற்றியது . இது ஒரு 
வகையில் ஆதிபத்திய கொள்கையே . 


745 


தொரு 


ஆட்சி முறை : சர் தாமஸ் ஹாலண்ட் தலைமையில் 
ஏற்பட்ட இந்தியத் தொழிற்குழு ( 1916-18 ) இந்தியத் 
தொழில் விரைவில் முன்னேறச் செய்வதில் அரசாங்கத் 
திற்குரிய தலையாய பங்கை வற்புறுத்தியது . அதனுடைய 
பரிவுரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டபோதிலும் 
பலகாரணங்களால் அவற்றைப் போதிய அளவு நிறை 
வேற்றவில்லை . 1918 - ம் ஆண்டு மே மாதம் இந்திய 
அரசாங்கம் தலத்தாபன ஆட்சிமுறையைப்பற்றி விரிவான 

தீர்மானத்தை மாண்ட்போர்டு அறிக்கையில் 
கூறியதற்கேற்ப வெளியிட்டது . 1920 - ம் ஆண்டு டிசம்பர் 
மாதம் மத்திய அரசாங்கம் ஐ . சி . எஸ் . ( I C. S. ) போட்டித் 
தேர்வு இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் 
நடத்தவேண்டுமென்ற கோரிக்கைக்கு ஓரளவு இணங் 
கியது . பேரரசு சிவில் பணித்துறையில் சிறுபான்மை 
வகுப்பினரை நியமிப்பதன் மூலம் பிரதிநிதித்துவம்பெற 
வழிகோலியது . இந்திய நாணய மாற்று விகிதத்தை 
நிலைபெறுத்துதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் முடிவின்படி 
ஒரு ரூபாய் , இரண்டு ஷில்லிங்கிற்குச் சமம் என்ற விகிதம் 
1920 - ம் ஆண்டு முதல் வழக்கிற்கு வந்தது . ஆனால் அது 
பல சிக்கல்களை உண்டாக்கி 

நாணயமாற்றில் பெரும் 
ஏற்றத்தாழ்வுகளை விளைவித்தது . அதன் காரணமாக 
ஹில்டன் யங் என்பவர் தலைமையில் இந்திய அரசாங்கத் 
தின் பொருளமைப்பு நாணய முறையை ஆராய அரச 
நிலைக்குழு ஒன்று 1925 - ம் ஆண்டு நியமிக்கப்பட்டது . 

பல்கலைக்கழகங்கள் : 1857 - ம் ஆண்டு கல்கத்தா , 
பம்பாய் , சென்னை ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் 
ஏற்பட்டதைக் கண்டோம் . பின்னர்ப் பஞ்சாபிலும் அலகா 
பாத்திலும் முறையே 1882 - லும் 1887 - லும் இரண்டு 
பல்கலைக்கழகங்கள் ஏற்பட்டன . 1857 - க்கும் 1915 - க்கும் 
இடையே ஏற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இவை இரண்டு 
மேயாம் . ஆனால் 1916 - க்கும் 1929 - க்கும் இடையே 
பதின்மூன்று பல்கலைக்கழகங்கள் தோன்றின . வாரணாசி 
இந்துப் பல்கலைக்கழகம் , மைசூர்ப் பல்கலைக்கழகம் ( 1916 ) . 
பாட்னாப் பல்கலைக்கழகம் ( 1917 ) , ஐதராபாத்து உஸ்மானி 


748 


முடிவில் 


பெண்மணிகள் கற்பழிக்கப்பட்டனர் ; இந்துக்கள் முகமதிய 
மதத்தில் சேரும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர் ; பலர் 
கொலைசெய்யப்பட்டனர் . 

கலகத்தை அடக்க அரசாங்கம் 
இராணுவச் சட்டம் வழங்கும் என்று அறிவிக்கப்பெற்றது . 
அரசாங்கப்படை கலகக்காரர்களுடன் பலமுறை போரிட் 
டது . 

கொரில்லாப் போர் தந்திரங்களைக் கையாண்ட 
கலகக்காரர்கள் 

தோல்வியுற்றனர் . அந்த 
ஆண்டு 

நவம்பர் மாதம் 97 மாப்பிள்ளைக் கைதிகள் 
பொருள்களை ஏற்றிவரும் மூடுவண்டி ஒன்றில் அடைக்கப் 
பட்டுக் கோயம்புத்தூருக்குப் புகைவண்டி வழியே அனுப் 
பப்பட்டனர் . போதுமான அளவு காற்றோட்டம் இல்லாத 
காரணத்தால் அதில் எழுபதுபேர் வழியில் சாகநேரிட்டது . 
காவலாக வந்த போலீஸ் ஆதிகாரி ஆண்ட்ரூஸ் என்பார் 
கைதிகள் வழியில் இறந்துகொண்டிருந்ததைக் கேள்விப் 
பட்டும் தக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்ளவில்லையாம் . 
பின்னர் அவர் நீதிமன்ற விசாரணையில் குற்றவாளியல்ல 
வென விடுதலை அடைந்தார் ( 1922 - ம் வருடம் டிசம்பர் 
மாதம் ) . இத்துயர நிகழ்ச்சியும் , ஆண்ட்ரூஸ் வழக்கில் 
ஐரோப்பியர் அவருக்குக் காட்டிய ஆதரவும் இன 
வெறுப்பை வளர்த்தன . இதுபற்றி ஒரு அமெரிக்க மதி 
யுரைஞர் பின்வருமாறு கூறுகிறார் : “ ஆண்ட்ரூஸின் 
வழக்கு விசாரணை நேர்மையானது , ஓரவஞ்சகமான தன்று , 
அவர் செய்த முடிவில் தவறு இருக்கலாம் என்று கருதி 
னால் , அதே போன்றே சிராஜ் - உத் - தௌலாவைப்பற்றியும் 
முடிவு செய்யவேண்டும் . அவர் : தமது கைதிகள் இறக்க 
வேண்டுமென எண்ணினார் என்று நம்புவதற்குக் காரணம் 
எதுவுமில்லை . " * 

1922 - ம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடைசி 
வரை கலகப் பிரதேசத்தில் இராணுவச் சட்டம் வழங்கி 
வந்தது . 


இந்தியச் சிற்றரசுகள் : முறைதவறி நடந்த நபா 
( Nabha , 1925 ) இந்தூர் ( 1926 ) மன்னர்கள் மீது ரீடிங் பிரபு 
நடவடிக்கை எடுத்துக்கொண்டார் . சிற்றரசுகளின் உள் 


103 , பக் . 318 . 


வாழ்வியற் சூழல் வளம் பெற 

க.சி. அகமுடைநம்பி பி.இ. , எம்.ஏ. 
முன்னுரை : 

உயிரினங்கள் அனைத்தும் இயல்பாக வாழ்வதற்கு ஏது 
வாக அமைகின்ற சூழலை வாழ்வியற் சூழல் Eco - System ) 
என்று கூறலாம் . உயிரினங்கள் வாழுகின்ற இந்த உலகையே 
உயிரினங்களின் இல்லம் என்று சொல்வது தகும் இவ் இல்லத்து 
உயிரினங்களாம் புள்ளினங்கள் , நுண்ணுயிர்கள் , மரஞ்செடி 
கொடிகள் ( தாவரங்கள் ) , மனிதர்கள் போன்ற அனைத்துயிர் 
களின் ஒருங்கிணைந்த வாழ்வியலையும் , அதற்குரிய இல்லத்துச் 
சூழலையும் வகுத்தும் தொகுத்தும் காணுகின்ற அறிவியலை 
வாழ்வுச் சூழலியல் அல்லது உயிர்ப்புச் சூழலியல் ( Ecology ) 
என்று குறிப்பிடுவது பொருத்தமானது . 


வாழ்வியற் சூழல் சீராக அமைந்து நிலைபெறத் தேவைப் 
படும் கூறுபாடுகள் பல . அவற்றுள் நிலம் , நீர் , காற்று , மரம் 
செடி கொடிகள் போன்றவை அடிப்படைத் தேவைகளாம் . 
இவற்றைத் தனித்தனியாகவும் தொகுத்தும் பார்ப்பது , வாழ்வியற் 
சூழலைத் தெளிவாகப் புரிந்து கொள்ள வழிகோலும் . 


நிலம் : 


நிலத்தைப் பெண்ணாக உருவகப்படுத்திக் காண்பார்கள் 
தமிழ்ப் புலவர்கள் , “ நில மடந்தைக்கு எழில் ஒழுகும் ... ” என்று 
வரும் தமிழ்த்தாய் வாழ்த்து நம்முடையது . தாய்க்கு நிகராக 
நிலத்தைப் போற்றுவது தமிழர் மரபு . நாம் பிறந்த நாட்டைத் 
தாய் நாடு என்றே போற்றுகிறோம் . 


உலகக் கோளில் ஏறத்தாழ மூன்றில் ஒரு பகுதியாக 
விரிந்து கிடக்கிறது நிலப்பரப்பு . இந்த நிலப்பரப்பை இரு பெரும் 
பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . கருப்பு நிறத்து நிலவகை ஒன்று ; 
கரிசல் என் றிதற்குப் பெயர் . செந்நிற நிலவகை மற்றது ; 
செவ்வல் என்று இதனைக் கூறுவர் . இந்த இரண்டுக்கும் 
இடைப்பட்ட நிலவகைகள் தாம் எத்தனை ! எத்தனை ! ஐக்கிய 


746 / 


யாப் பல்கலைக்கழகம் ( 1918 ) , அலிகார் முஸ்லீம் பல்கலைக் 
கழகம் , இரங்கூன் பல்கலைக்கழகம் , லட்சுமணபுரி பல்கலைக் 
கழகம் ( 1920 ) . 1917 ல் சர் மைக்கேல் சாட்லர் தலைமையில் 
நியமிக்கப்பட்ட கல்கத்தாப் பல்கலைக்கழகக் குழு அப் 
பல்கலைக்கழகத்தின் புனரமைப்பைப் பற்றிப் பல முடிவு 
களைத் தெரிவித்தது . கற்பிக்கும் ஒருமுகப் பல்கலைக் 
கழகங்கள் ஏற்படுவதை அக்குழு ஆதரித்தது . 1921 - ல் 
டக்காவில் ஏற்பட்ட பல்கலைக்கழகம் அத்தகையதே. குழு 
வின் அறிக்கை , பழைய பல்கலைக்கழகங்கள் சீர்பெறுவ 
தற்கும் புதியன தோன்றுதற்கும் தூண்டுகோலாயிற்று . 


749 


நாட்டுச் செய்திகளில் தலையிடுவதற்குப் பிரிட்டிஷ் அரசாங் 
கத்திற்கு உள்ள உரிமையை இது எடுத்துக்காட்டியது . 
தம் உள் நாட்டுச் செய்திகளில் தமக்கு முழு உரிமை இருக்க 
வேண்டுமென நிசாம் மன்னர் கோரியதையும் பிரிட்டிஷ் 
அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை . பீரார் பகுதியைத் 
திரும்பப்பெற முயன்ற நிசாம் , தாம் பிரிட்டிஷ் அரசாங்கத் 
திற்கு ஒத்த அரசியல் நிலை உடையரென்றும் , தமக்கும் 
இந்திய அரசாங்கத்திற்கும் இடையே இருந்த சச்சரவைத் 
தீர்க்கப் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு உரிமை இல்லை என் 
றும் கூறியதை ரீடிங் மறுத்தார் . இது பற்றி 1926 - ல் ரீடிங் 
பின்வருமாறு விளக்கம் தந்தார் : “ பிரிட்டிஷ் அரசாங்கத் 
தின் அதிகாரமே இந்தியாவில் தலையாயது . எனவே 
இந்தியச் சிற்றரசர் எவரும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் 
சமமான நிலையில் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது 
ஒப்புக்கொள்ள முடியாததாகும் . பிரிட்டிஷ் அரசாங்கம் 
சிற்றரசுகளின் உள் நாட்டுச் செய்திகளில் தலையிடக்கூடிய 
உரிமை அதன் ஆட்சியின் ஒரு கூறே ஆகும் . 

புதிய அரசியலமைப்பும் ஒத்துழையாமை இயக்கமும் : 
சீர்திருத்தப்பட்ட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த 
பொழுது காந்தியடிகள் தலைமையில் காங்கிரசும் முஸ்லீம் 
லீக்கும் ஒத்துழையாமை இயக்கத்தைக் கடுமையாக நடத் 
தின . கிலாபத்து இயக்கமும் மும்முரமாயிற்று . 1921 - ல் 
வேல்ஸ் இளவரசர் இந்தியாவிற்கு வந்தார் . அவரை 
வரவேற்கும் விழாக்களில் ஒத்துழையாமை இயக்கத்தினர் 
பங்குகொள்ளவில்லை . அப்பொழுது பம்பாயில் நடந்த 
கலகங்களினால் மிகுந்த சேதங்கள் விளைந்தன . 1922 - ம் 
ஆண்டு 

பிப்ரவரி மாதம் சௌரிசௌரா ( ஐக்கிய 
மாகாணம் ) என்னுமிடத்தில் 

21 போலீஸ்காரர்கள் 
கொலையுண்டனர் . அதே ஆண்டு ஆகஸ்டு மாதம் 
பிரிட்டிஷ் முதல் அமைச்சர் காமன்ஸ் சபையில் இந்தியா 
வின் புதிய அரசியல் சீர்திருத்தத்தை ஒரு பரிசோதனை 
என்று குறிப்பிட்டதுடன் இந்திய சிவில் பணித்துறையி 
லிருந்த ஆங்கிலேயர்கள் இந்திய நிர்வாகத்தின் முது 
கெலும்பாவர் என்றும் எப்பொழுதும் இன்றியமையாதவர் 


1750 


கள் என்றும் , வலியுறுத்தினார் . முதல் அமைச்சரின் 
பேச்சுப் பாராளுமன்றத்தில் முன்வெளியான 

கொள் 
கைக்கு மாறாக நிர்வாகத்தை இந்திய மயமாக்கும் வேகத் 
தைத் தடைசெய்யுமென்ற அச்சமேற்பட்டது . ஆனால் 
லீயை (Lee ) த்தலைவராகக் கொண்ட பொதுப் பணித் 
துறைக்குழு இந்தியர்களுக்கு அனுகூலமான முடிவுகளைச் 
செய்தது . இந்திய அரசாங்கமும் அவற்றைப் பெரும் 
பாலும் ஏற்றுக்கொண்டது . அதே ஆண்டு செப்டம்பர் 
மாதம் 1910 - ம் ஆண்டு செய்தித்தாள் சட்டமும் இதர 
அடக்குமுறைச் சட்டங்களும் நீக்கப்பட்டன . ஆயினும் 
இந்தியச் சிற்றரசர்களைச் செய்தித்தாள்களின் தாக்கு 
தலினின்றும் காக்க மத்திய அரசாங்கம் ஒரு மசோதாவைக் 
கொண்டு வந்தது . அதனைச் சட்டசபை எதிர்த்தது . 
அரசப்பிரதிநிதி தமது சிறப்புரிமையைப் பயன்படுத்தி 
அதனை நிறைவேற்றினார் . 1923 - ல் அதே சிறப்புரிமை 
வழியே உப்புவரியும் இரு மடங்காகியது . அதற்கடுத்த 
ஆண்டு சுயராச்சியக் கட்சி சட்டசபையில் நுழைந்தது . 
பின்னரும் அாசப்பிரதி நிதி தமது சிறப்புரிமை வழியே 
நிதிமசோதாவை நிறைவேற்றினார் . அதே ஆண்டு 
துருக்கிய நாட்டுச் சட்டசபையானது காலிஃப் ( Khalif ) 
பதவியை ஒழித்தது . அதன் பயனாக இந்தியாவில் 
கிலாபத்து இயக்கம் ஒடுங்கிற்று . இந்திய சட்டசபை , 
பிரிட்டிஷ் குடியேற்ற நாடுகளின் சுய ஆட்சிமுறை அடிப் 
படையில் இந்தியாவிற்கு அரசியலமைப்பு ஒன்றை ஏற் 
படுத்த வேண்டுமெனக் கோரியது ( 1924 ) . மூன்று ஆங் 
கிலேயர்களையும் 

ஆறு இந்தியர்களையும் கொண்ட 
மடிமான்குழு இந்திய அரசியல் சீர்திருத்தங்களின் நடை 
முறையை ஆய்ந்தது . குழுவில் நான்கு இந்தியர்களும் 
இருந்தனர் . அவர்கள் சிறுபான்மையோர் அறிக்கையை 
(1925 ) வெளியிட்டனர் . இரட்டை ஆட்சி நடைமுறைக்கு 
ஒத்துவருவதற்கில்லை என்று கண்டித்தார் . 

காப்புவரிக் கழகம் : ( 1923 ) சர் இப்ராகிம் ரஹி 
மத்துல்லா தலைமையில் நிறுவப்பட்ட அரசாங்க வருவாய் 
லோசனைக்குழு இந்தியத் தொழில்களில் 

ஏற்பன 


751 


வற்றிற்குப் பாதுகாப்பளிப்பதையும் காப்புவரிக் கழகம் 
ஒன்று நிறுவுவதையும் தனது முடிவாகக் கூறியது . 
அது பருத்தித் தீர்வையை ஆதரிக்கவில்லை . 1923 - ல் 
காப்புவரிக் கழகம் அமைக்கப்பட்டது . அடுத்த ஆண்டு 
அதன் பரிவுரையை ஒட்டி இரும்புத் தொழில் பாதுகாப்புச் 
சட்டம் நிறைவேறியது . அதன்படி டாடா இரும்பு எஃகு 
தொழிற்சாலை பாதுகாப்புப் பெற்றது . காப்புவரிக் கழகம் 
வேண்டும் பொழுது கூட்டப்பெறுகின்ற ஒரு தற்காலிக 
அமைப்பாகும் . 1925 - ம் ஆண்டு டிசம்பர் மாதம் பருத்தித் 
தீர்வைவரி தற்காலிகமாக நீக்கப்பட்டது . பின்னர் அது 
அடியோடு ஒழிக்கப்பட்டது ( 1926 - வருடம் மார்ச்சு மாதம் ) . 
இவ்வாறு இந்தியரின் நீண்ட நாளைய குறை நீங்கியது . 

பல்கலைக்கழகங்கள் : டக்கா ( 1921 ) , தில்லி ( 1922 ) 
நாகபுரி ( 1923 ) ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் 
ஏற்பட்டன . 1925 - ல் அனைத்திந்தியப் பல்கலைக்கழக 
நிறுவனம் ( Inter - University Board ) ஒன்று ஏற்பட்டது . 
பல்கலைக்கழக நடவடிக்கைகளை ஒன்றுபடுத்தல் அதன் 
தலைசிறந்த பணிகளில் ஒன்றாகும் . 


பகுதி 17 


இர்வின் ( 1926-31 ) 


ஹாலி 


இர்வின் : வாழ்க்கைக் குறிப்பு : எட்வர்டு பிரெடரிக் 
லிண்ட்லே உட் 1881 - ல் பிறந்தவர். 

இவர் 1854 - ல் 
இந்திய 

அரசாங்கத்தின் கல்வி அறிக்கையை 
உருவாக்கிய முதல் வைகவுண்ட் 

பாக்ஸ் 
ஆகிய சர் சார்லஸ் உட் என்பாரின் பேரராவர் . இவர் 
குடியேற்ற நாட்டுத் துணையமைச்சராகவும் ( 1921 
22 ) , கல்விக் கழகத்தின் ( Board ) தலைவராகவும் ( 1922 
24 ) , உழவு மந்திரியாகவும் ( 1924-25 ) தொண்டாற்றியவர் . 
1925 - ல் பாரன் ( Baron ) பட்டம் 

( Baron ) பட்டம் பெற்றார் . இவர் 
1926 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியாவிற்கு அரசப் 
பிரதிநிதியாக வந்தார் . 1934 - ல் 

தமது தந்தையார் 
பிறகு இவர் வைகவுண்ட் பட்டத்திற்குரிய 
வரானார் . இர்வின் சிறந்ததொரு அறிஞராக இருந்த 

உண்மையான கிறித்தவராகவும் திகழ்ந்தார் . 
இவர் பிரிட்டிஷ் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்தவ 
ராயினும் இந்தியரின் அரசியல் ஆர்வங்களைப் பரிவுடன் 
நோக்கிய அறிஞர் . ராம்சே மாக்டனால்டு 1929 - லிருந்து 
1931 - வரை தொழிற்கட்சியின் அமைச்சர் குழுவிலும் 1931 
லிருந்து 1935 வரை பதவியிலிருந்த தேசிய அமைச்சர் 
குழுவிலும் அமைச்சராக விளங்கினார் . 


காலமான 


துடன் 


தென் ஆப்ரிக்கா : 1921 - ம் ஆண்டு பேரரசு மாநாடு 
பிரிட்டிஷ் டொமினியன்களில் வாழும் இந்தியர் குடி 
யுரிமை பெறுவதற்கு உரியவர்கள் என்ற தீர்மானத்தை 
நிறைவேற்றியது . ஆனால் தென் ஆப்பிரிக்கா யூனியன் 
அரசாங்கம் அதை ஏற்றுக் கொள்ளவில்லை . 1922 - க்கும் 
1925 - க்கும் இடையே இந்தியருக் கெதிரான சட்டங்கள் 
தென் ஆப்பிரிக்காவில் நிறைவேறின . ஆனால் 1927 - ல் 
கேப்டவுன் நகரில் ஒரு சமரச உடன்பாடு ஏற்பட்டது . 


753 


அதே ஆண்டில் தென் ஆப்பிரிக்காவில் இந்திய அரசாங் 
கத்தின் தலைமை முகவர் நியமிக்கப்பட்டார் . 


ஆப்கானிஸ்தானம் : மூன்றாம் ஆப்கானியப் போருக் 
குப் பிறகு ( 1919 ) மேற்கின் போக்கில் சில சீர்திருத்தங் 
கள் கொண்டுவர அமனுல்லா முயன்றார் . அதனால் அவர் 
தம் குடிமக்களிடையே செல்வாக்கிழந்து காபூலை விட்டுக் 
காந்தகாருக்குச் சென்று விட்டதோடு ( 1929 , ஜனவரி 
மாதம் ) பின்னர் முடியையும் துறந்தார் . ஆப்கானிஸ்தா 
னத்தில் நிலவிய அரசியல் குழப்பத்தில் அரசிற்கு உரிமை 
யுடைய இனயத்துல்லா அமீர் ஆனார் . ஆனால் இவர் 
ஐந்து நாட்களே அரியணையிலிருந்தார் . பின்னர் ஒரு 
தண்ணீர் தூக்கியின் மகனாகிய பாச்சாயி சாக்கோ 
( Bacha - i - Sakao ) இனயத்துல்லாவை நீக்கிவிட்டுப் பத 
விக்கு வந்தார் . அதே ஆண்டிலேயே பழைய அரச குடும் 
பத்தைச் சார்ந்த நாதிர்கான் என்பார் பாச்சாயி சாக்கோ 
வைக் கொன்று பதவியைக் கைப்பற்றினார் . இந்தியாவா 
னது ஆப்கானிஸ்தானத்தின் உள் நாட்டுப் போரில் குறுக் 
கிடவில்லையாயினும் தன் குடிகளின் பாதுகாப்பில் கண் 
ணும் கருத்துமாக இருந்தது . புதிய அமீரான நாதிர் ஷா 
ஆட்சி புரிந்து வெற்றியடைந்ததுடன் இந்திய அரசாங் 
கத்துடன் நல்லுறவும் கொண்டிருந்தார் . அவர் கொலைக் 
குப் பின் அவருடைய புதல்வராகிய 

முகமது ஸாகீர் 
19 - ஆம் வயதில் உரிமைப் போரின்றி அரியணை ஏறினார் 
( 1933 ) . இந்திய அரசாங்கத்திற்கு எல்லைப்புற வாசிகள் 
அளித்துவந்த தொல்லைகள் 1925 - லும் 

1930-31 - லும் 
மிக்கு வந்தன . 


இந்தியாவின் அரசியல் சிக்கல் : பட்லர் குழு ( 1927-9 ) . 
1927 - ல் பர்மா கவர்னரான சர் ஹார்கோர்ட்டும் வேறு 
இருவரும் கொண்ட ஒரு குழு பேரரசிற்கும் இந்திய சிற்ற 
ரசுகளுக்கும் இடையே உள்ள உறவுகளைப் பழைய உடன் 
படிக்கைகள் , சன்னத்துக்கள் , பொருளாதார உறவுகள் 
முதலியவற்றின் அடிப்படையில் ஆராய நியமிக்கப்பட் 
டது . குழுவின் அறிக்கை 1929 - ல் வெளியாயது . அது 


48 


754 


பிரிட்டிஷ் பேரர்சின் மேலாட்சியுரிமையை வலியுறுத்திய 
துடன் பிரிட்டிஷ் பேரரசு இந்தியச் சிற்றரசுகளுடைய 
உடன்பாடின்றிச் சட்டசபைக்குப் பொறுப்பான பிரிட்டிஷ் 
இந்திய அரசாங்கத்திற்கும் அவற்றிற்கும் உள்ள உறவில் 
மாறுதல் எதுவும் 

செய்யக்கூடாது என்று தெளி 
வாக்கியது . 

குடியேற்ற நாட்டு அரசு நிலை : 17,18 - ம் நூற்றாண்டு 
களில் பிரிட்டிஷ் குடியேற்ற நாடுகள் பலவற்றில் மக்கள் 
பிரதிநிதி ஆட்சிமுறை வளர்ச்சியுற்றது . ஆனால் மக்கட் 
பொறுப்பாட்சிக் கோட்பாடு முதன் முதலில் கானடாவின் 
அரசியலைப்பற்றி டர்ஹாம் பிரபு வெளியிட்ட அறிக்கை 
யில் தான் உருவாகியது . பின்னர் அது கானடா ( 1867 ) 
ஆஸ்திரேலியா ( 1900 ) தென் ஆப்பிரிக்கா ( 1909 ) அயர் 
லாந்து ( 1922 ) நாடுகளின் அரசியல் அமைப்புக்களில் 
இடம் பெற்றது . இங்கிலாந்திற்கும் தன்னாட்சி பெற்ற 
குடியேற்ற நாடுகளுக்கும் இடையே உள்ள ஒத்துழைப் 
பினைப் பற்றிய திட்டங்களை ஆராய 1887 - லிருந்து குடி 
யேற்ற நாடுகளின் மா நாடுகள் பல நடந்தன . 
வின் தூண்டுதலால் 1907 - ம் வருட மகா நாடு , மா நாட்டின் 
பெயர் பேரரசு மாநாடு ( Imperial Conference ) என்று 
மாறியது . 1911 - ல் முதல் பேரரசு மா நாடு கூடியது . 
1907 - ம் ஆண்டு மா நாடு தன்னாட்சி உரிமைபெற்ற குடி 
யேற்ற நாடுகளை “ டொமினியன்கள் என்று வழங்க 
முடிவுசெய்தது . 1917 - ல் பிரிட்டிஷ் பேரரசு தனது 
வெளிநாட்டு உறவில் டொமினியன்களுக்கும் இந்தியா 
விற்கும் உள்ள பங்கை ஒத்துக்கொண்டது . 1925 - ல் 
டொமினியன்கள் அலுவலகம் ( Dominions Office ) ஒன்று 
( குடியேற்ற நாடுகளின் அலுவலகத்தினின்று வேறாகப் 
பிரிந்து ) விளங்கியது . 1926 - ம் ஆண்டு கூடிய பேரரசு 
மா நாடு டொமினியன் நிலைபற்றிய சிக்கலை ஆராயப் பால் 
பர் தலைமையில் ஒரு குழுவை நியமித்தது . அக் குழுவின் 
முடிவை மா நாடு ஒத்துக்கொண்டது . அம் முடிவு 
இதுவே ஆம் : “ பிரிட்டிஷ் பேரரசில் இங்கிலாந்தும் 
டொமினியன்கள் ஒவ்வொன்றும் தன்னுரிமை கொண்ட 


கானடா 


755 


சமுதாயமாகும் . அவை உள் நாட்டு விவகாரங்களிலும் 
வெளிநாட்டு விவகாரங்களிலும் எந்த வகையிலும் ஒன் 
றிற் கொன்று ஏற்றத் தாழ்வு இல்லாத நிலை பெற்ற 
வையே . அவை பிரிட்டிஷ் பேரரசருக்கு இறையன்பு 
காட்டுவதில் ஒன்றுபட்டவை . அவை பிரிட்டிஷ் காமன் 
வெல்த்தில் தத்தம் விருப்பப்படி இயங்கி விளங்குவன 
வாகும் . 1931 - ம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட வெஸ்ட் 
மினிஸ்டர் சட்டம் 1926,1930 ஆண்டுகளில் கூடிய பேரரசு 
மா நாடுகளின் முடிபுகளை நடைமுறைக்குக் கொண்டுவந் 
தது . அதில் குறிக்கப்பட்ட டொமினியன்கள் கானடா , 
ஆஸ்திரேலியா , நியூசீலந்து , தென் ஆப்பிரிக்கா, அயர் 
லாந்து , நியூபவுண்ட்லாந்து என்பனவாகும் . 

இந்தியாவின் அரசியலமைப்புச் சிக்கல் : இந்தியா 
வின் அரசியலமைப்பு நிலை முன்பே சிறப்பு நிலை பெற் 
றிருந்தது . ரீடிங் பிரபுவும் சர் மால்காம் ஹெய்லியும் 
((பஞ்சாபு கவர்னர் , 1924-8 ) 1917 - ல் அறிவிக்கப்பட்ட 
மக்களுக்குப் பொறுப்புள்ள இந்திய அரசாங்க நிலை டொமி 
னியன் நிலையினின்றும் வேறானது என்றே கூறினர் . 
ஆனால் இர்வின் வேறுவகையாக எண்ணினார் . அவை 
இரண்டும் ஒன்றே என்பது இவருடைய எண்ணமாகும் . 
அதுவே தேசியவாதிகளின் கருத்தும் ஆகும் . 

1919 - ம் 
ஆண்டு இந்திய அரசாங்கச் சட்டப்படி இந்திய அரசியலைப் 
பற்றிய சட்ட நிலைக்குழு 1929- ல்தான் நியமிக்கப்பட 
வேண்டும் . ஆனால் அச்சட்டம் திருத்தப்பட்டது ; சைமன் 
குழு 1927 நவம்பரிலேயே ஏற்படுத்தப்பட்டது . அக்குழு 
வில் பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர் எழுவர் இருந் 
தனர் . 

அவர்களில் மூவர் கன்சர்வெட்டிவ் கட்சியைச் 
சேர்ந்தவர்கள் , இருவர் லிபரல் கட்சியினர் , 

இருவர் 
தொழிற்கட்சியைச் சார்ந்தவர் . குழுவில் இந்தியர் எவரு 
மில்லாதது இந்திய மக்களின் வெறுப்பை மூட்டியது . 
குழு 1928 , 1929 - ம் ஆண்டுகளில் இந்தியாவிற்கு இரு 
முறை வந்தது . இந்தியா மந்திரியான பர்க்கென்கெட் 
பிரபு இந்தியப் பொதுமக்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய 
அரசியலமைப்பை உருவாக்குமாறு இந்தியத் தலைவர் 


756 


களுக்குச் சவால் விடுத்தார் . 1927 - ல் சென்னையில் கூடிய 
காங்கிரசு சைமன் குழுவைப் புறக்கணிக்க முடிவுசெய்தது ; 
இந்தியாவிற்கு ஓர் அரசியலமைப்பைத் திட்டமிடவும் , 
இந்திய சுதந்திரத்தை அரசியல் குறிக்கோளாகக் கொள்வ 
தற்கும் முடிவுசெய்தது . மோதிலால் நேருவின் தலைமை 
யில் அமைந்த குழு குடியேற்ற நாட்டு அரசியல் அடிப் 
படையில் நேரு அறிக்கை என்ற ஒரு அறிக்கையை 
வெளியிட்டது ( ஆகஸ்டு 1928 ) . அந்த ஆண்டிலேயே 
ஓராண்டிற்குள் குடியேற்ற நாட்டு நிலையை இங்கிலாந்து 
இந்தியாவிற்கு வழங்குவதானால் அதை ஏற்றுக்கொள்ள 
வும் முடிவு செய்தது . 1929 - ல் இர்வின் பிரபு இங்கிலாந் 
திற்குச்சென்று தலைமை அமைச்சர் ராம்சே மாக்டனாலுடன் 
கலந்து எண்ணி ஆராய்ந்தார் . இந்தியாவிற்குத் திரும்பி 
யதும் அவர் இந்தியாவிற்குக் குடியேற்ற நாட்டு நிலையை 
வழங்குவதைப்பற்றி ஓர் அறிக்கை வெளியிட்டார் 
( அக்டோபர் 31 , 1929 ) : 1917- ம் ஆண்டு அறிக்கையில் 
உள்ளபடி இந்தியாவின் இயல்பான அரசியலமைப்பின் 
முன்னேற்றம் குடியேற்ற நாட்டு நிலையை 
தாகவே உள்ளதென்பதை மேன்மை தங்கிய மன்னர் 
அரசாங்கத்தின் சார்பாகத் தெளிவாக்கும்படி எனக்கு 
அதிகாரமளிக்கப்பட்டுள்ளது . ” சைமன் குழுவின் அறிக்கை 
வெளியானபின் வட்டமேசை மகா நாட்டைக் கூட்ட 
வேண்டுமென்று இங்கிலாந்து அமைச்சரவை முடிவு 
செய்தது . இதனையும் அவர் அறிவித்தார் . ஆனால் குடி 
யேற்ற நாட்டு நிலையை வழங்கும் அடிப்படையில் அம் 
மா நாட்டின் நடவடிக்கைகள் 

அமையவேண்டுமெனக் 
காங்கிரசு வற்புறுத்தியது . அதற்கு அரசப்பிரதி நிதி 
உடன்படவில்லை . எனவே 1929 - ல் மோதிலால் நேருவின் 
புதல்வர் ஜவகர்லால் நேருவின் தலைமையில் கூடிய லாகூர் 
காங்கிரசு முழு விடுதலையே இந்தியாவின் அரசியல் குறிக் 
கோள் என்று குறித்தும் வட்டமேசை மா நாட்டில் 
கலந்துகொள்வதை எதிர்த்தும் தீர்மானம் ஒன்றை நிறை 
வேற்றியது . 1930 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்ட மறியல் 
இயக்கத்தைக் காந்தியடிகள் தொடங்கினார் . அரசாங்கம் 


அடைவ 


757 


அரசும் 


அடக்குமுறையைப் பின்பற்றியது . 1930 - ம் ஆண்டு மே 
மாதம் வெளியான சைமன் அறிக்கை மாகாணங்களில் 
இரட்டை ஆட்சியை ஒழித்து முழு சுய ஆட்சியை 
ஏற்படுத்த வேண்டும் என முடிவு கூறியது . ஆனால் நடு 
விடத்துரைத்தனத்தில் எவ்வகை மாற்றத்தையும் அது 
விரும்பவில்லை. அத்தகைய திட்டத்தை மிதவாதிகள் 
உள்பட எல்லா இந்தியரும் வன்மையாகக் கண்டித்தனர் . 
வட்டமேசை 

மா நாட்டில் காங்கிரசு கலந்துகொள்ள 
முயன்றதெல்லாம் வீணாயிற்று . முதல் 

வட்டமேசை 
மா நாடு லண்டன் மா நகரில் நடைபெற்றது ( நவம்பர் 1930 
ஜனவரி 1931 ) . இந்தியச் சிற்றரசர்கள் ஆதரவு பெற்ற 
கூட்டாட்சி 

பொறுப்புள்ள நடுவிடத் 
துரைத்தனமும் , இருக்கவேண்டும் என்று எல்லோரும் 
ஒப்பினர் . இந்தியக் கூட்டாட்சி அமைப்பு ஏற்படுத்தும் 
சிக்கல் இவ்வாறு முடிவாகியது . இது சைமன் குழுவின் 
முடிவுக்கும் அப்பாலும் சென்றது . கூட்டாட்சி அரசியலில் 
நடுவிட அரசாங்கம் பொறுப்புள்ளதாக இருக்கவேண்டு 
மென்பதை இங்கிலாந்து அரசாங்கம் ஒத்துக்கொண்டது . 
1931 மார்ச்சு மாதம் ஏற்பட்ட காந்தி - இர்வின் ஒப்பந்தத் 
தின் பயனாகச் சட்ட மறியல் இயக்கம் நின்றது . காந்தி 
காங்கிரசின் ஏகப்பிரதி நிதியாக இரண்டாவது 

வட்ட 
மேசை மாநாட்டில் கலந்துகொண்டார் ( செப்டம்பர் 1931 
டிசம்பர் 1931 ) . மேற்குறித்த ஒப்பந்தம் ஏற்பட்டவுடன் 
இர்வின் பிரபுவின் பதவிக்காலமும் முடிவுற்றது ( ஏப்ரல் 
1931 ) . 


சாரதாச் சட்டம் 1929 : 1929 - ல் ஹர்பிலாஸ் சாரதா 
என்பவர் கொண்டுவந்த குழந்தைகள் திருமணத் தடைச் 
சட்டம் 

நடைமுறைக்கு வந்தது . இச்சட்டத்திற்குக் 
காரணமான சாரதா என்பவரின் பெயராலே பொதுமக்கள் 
இதை அழைத்தனர் . இதன்படி 18 வயதிற்குட்பட்ட 
ஆண்களும் 14 வயதிற்குட்பட்ட பெண்களும் குழைந்தக 
ளாவர் ; இவ்வயதிற்குட்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக் 
கும் திருமணம் செய்விப்பது குற்றமாகும் ; இத்தகைய 
குற்றத்திற்கு ஒரு மாதத்திற்கு மேற்படாத சிறைத் 


758 


தண்டனையும் ரூ . 1000 - க்கு மேற்படாத அபராதமும் 
விதிக்கலாம் . குற்றத்தில் சம்பந்தப்பட்ட 18 வயதிற்கு 
மேற்பட்ட மாப்பிள்ளைகள் , பெற்றோர்கள் அல்லது பாது 
காவலர்கள் திருமணத்தை நடத்திவைக்கும் புரோகிதர்கள் 
தண்டனைகளுக்கு உள்ளாவர் . ஆனால் பெற்றோரோ 
பாதுகாவலரோ பெண்டிரானால் சிறைத்தண்டனை இல்லை . 
அபராதமே 

உண்டு . இச்சட்டத்தை மீறி நடக்கும் 
குழைந்தகள் திருமணத்தைப்பற்றி நீதிமன்றம் ஆராய 
வேண்டுமானால் திருமணம் நடந்த ஓராண்டிற்குள் 
வழக்குத் தொடரவேண்டும் . பொறுப்பின்றி வழக்குத் 
தொடர்வதனைத் தடுக்கப் பிணையத்தொகை ஒன்று கட்ட 
வேண்டுமென்ற விதியுமிருந்தது . இத்தகைய வழக்குகளை 
மாவட்ட மாஜிஸ்ட்ரேட்டுகள் அல்லது மாநில மாஜிஸ்ட் 
ரேட்டுகள் இவர்கள் தாம் விசாரிக்க அதிகாரம் பெற்றி 
ருந்தனர். 

பொருளாதார முன்னேற்றம் : ஹில்டன் யங் தலைமை 
யில் ஏற்பட்ட குழு ( 1925-6 ) ரூபாய் நாணய மாற்று 
1 ஷில்லிங் 6 பென்சுகள் விகிதத்தில் நிலைத்திருக்கும்படி 
யும் இந்தியாவில் ரிசர்வ் பாங்க் ஒன்று ஏற்படுத்தும்படியும் 
முடிவு செய்தது . குழுவின் உறுப்பினரான சர் புருஷோத் 
தமதாஸ் தக்கூர் தாஸ் ரூபாயின் புதிய மாற்று விகிதத்தை 
ஒப்புக்கொள்ளவில்லை. 

குழுவின் முடிவு 
உருவில் நடுவிடச் சட்டசபைக்கு வந்தபொழுது கீழ்ச் 
சபையில் பழைய விகிதமே வேண்டும் என்பவர்கள் 
அதை எதிர்த்தனர் . ஆயினும் மிகக் குறைவான மிகுதி 
வாக்குகளால் 

அது நிறைவேறியது . கீழ்ச்சபையும் 
மசோதாவை ஆதரித்ததால் மசோதா சட்டமாகியது . 
1929 - ம் ஆண்டு தோன்றிய பொருளாதார நிலையின் 
தளர்ச்சி 1931 - ல் மேலும் இழி நிலை அடைந்தது . 

அதை 
யொட்டி இந்திய அரசாங்கம் பணித்துறையில் ஆட்களைக் 
குறைத்தும் , சம்பளத்தில் 10 சதவீதம் குறைத்தும் , 
வருமானவரியை 

மிகுதிப்படுத்தியும் , 
பெரும்பாலனவற்றில் 

மிகுதிப்படுத்தியும் 
நிலைமையைச் சரிகட்ட முயன்றது . 

இந்திய உழவினைப் 


மசோதா 


பழைய வரிகள் 


25 சதவீதம் 


759 


பற்றி லின்லித்கோவின் தலைமையில் ஆராய அரச நிலைக் 
குழு ஒன்று வந்தது . உழவு நிலை ஆராய்ச்சியையும் , 
வேளாண்மைப் பொருள்களின் விற்பனையையும்வற்புறுத் 
தியது . 1929 - ல் பேரரசு உழவர் ஆராய்ச்சிக் கழகம் 
( Imperial Council of Agricultural Researcb ) ஏற்படுத் 
தப்பட்டது . காப்புவரி நிறுவனத்தின் முடிவினை ஒட்டிச் 
( 1927 ) சீன , ஜப்பானிய நாடுகளின் போட்டிக்கெதிராகப் 
பஞ்சாலைத் தொழிலுக்குப் பாதுகாப்பளிக்க முடிவானது . 
பம்பாய் மாகாணத்தில் பண்டார் தாரா , பட்கார் என்னு 
மிடங்களில் அமைந்த வில்சன் அணைக்கட்டும் லாயிட் 
அணைக்கட்டும் முறையே 1926 , 1928 - ம் ஆண்டுகளில் 
பாசனத்திற்குத் திறக்கப்பட்டன . இவ்விரு அணைக்கட்டு 
களும் நீர்ப்பாசனப் பொறி இயலின் பெரிய சாதனைக 
ளாகும் . அயோத்தியின் நீர்ப்பாசன வசதிகளை மிகுதி 
யாக்குவதற்காக வெட்டிய சார்தா கால்வாய் 1928 - ல் 
திறக்கப்பட்டது . மோட்டார் போக்குவரவு மிகுதியான 
தால் சாலைவழிப் போக்கு வரவு வசதிகளை ஆராய ஒரு 
குழு நியமிக்கப்பட்டது . அதன் முடிவினை ஒட்டி 1929- ல் 
சாலை முன்னேற்ற நிதி ஒன்று தொடங்கப்பெற்றது . 
பல்கலைக்கழகங்கள் : 

1926 - ல் வால்டேர் என்னு 
மிடத்தில் ஆந்திரப் பல்கலைக் கழகமும் , 1927 - ல் ஆக்ராப் 
பல்கலைக் கழகமும் , 1929 - ல் அண்ணாமலை நகரில் ( தென் 
னார்க்காடு ஜில்லா ) அண்ணாமலைப் பல்கலைக்கழகமும் ஏற் 
பட்டன . தென் இந்தியாவில் தனி ஒருவர் ஏற்படுத்தியது 
இது ஒன்றே ; ஒருமுகப் பல்கலைக்கழகமாக விளங்குவதும் 
இது ஒன்றே ; இந்தியப் பொதுமக்களின் உள்ளங்களில் 

அளவு உயர் நிலைக்கல்வி உறுதியாக 
வேரூன்றி இருப்பதற்குத் தனி ஒருவரின் வள்ளன்மை 
யால் எற்பட்ட அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் நற்சான் 

1928 - ல் சர் பிலிப் ஹார்டாக் தலைமையில் 
சைமன் குழுவின் கல்வித் துணைக் குழு நியமிக்கப்பட்டது . 
இந்தியக் கல்வி பற்றிய அதன் விரிவான அறிக்கை 
அடுத்த ஆண்டில் வெளிவந்தது . 


போதுமான 


றாகும் " . * 


* 81 , பக் . 654 . 


பகுதி 18 


வில்லிங்டன் ( 1931 - 6 ) 


1919 வரை 


வில்லிங்டன் பிரபு : வாழ்க்கைக் குறிப்பு : வில்லிங்டன் 
எனப்படும் ஃபிரீமேன் ஃபிரீமேன் தாமஸ் 1866 - ல் பிறந் 
தவர் . 1900 - லிருந்து 1910 வரை இவர் பிரிட்டிஷ் 
பாராளுமன்றத்தின் உறுப்பினராய் இருந்தார் . 1910 - ல் 
இவர் பாரன் ( Baron ) பட்டம் பெற்றார் ; 1913 - லிருந்து 

பம்பாய் கவர்னராகவும் , 1919 - லிருந்து 
1924 வரை சென்னைக் கவர்னராகவும் இவர் இருந்தார் . 
1924 - ல் வைகௌண்ட் பட்டம் பெற்ற இவர் ஐந்தாண்டு 
கள் ( 1926-31 ) கானடாவின் கவர்னர் ஜெனரலாயிருந் 
தார் . அடுத்தாற்போல் எர்ல் ( Earl of Willingdon ) 
பட்டம் அளிக்கப்பட்டபின் இவர் இந்தியாவிற்கு அரசப் 
பிரதிநிதியாக வந்தார் ; ஐந்தாண்டுகள் கழித்து மார்க் 
குவிஸ் ( Marquis ) பட்டமடைந்தபின் வில்லிங்டன் 1941 - ல் 
காலமானார் . 

மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1931 : 1881 - ல் 
சுமார் 25-4 கோடியாக இருந்த இந்தியாவின் மக்கள் 
தொகை 

1891 - ல் ஏறக்குறைய 28-7 கோடியாகவும் , 
1901 - ல் கிட்டத்தட்ட 29-4 கோடியாகவும் , 1911 - ல் ஏறக் 
குறைய 31-5 கோடியாகவும் 1921 - ல் சுமார் 31-9 கோடி 
யாகவும் , 1931 - ல் கிட்டத்தட்ட 35-3 கோடியாகவும் மிக்கு 
வந்தது . கடைசி பத்தாண்டுகளில் பத்துசத வீத மிகுதிப் 
பாடு நோக்கத்தக்கது . 

அரசியலமைப்பு உருவாக்கும் முயற்சிகள் : 
இங்கிலாந்தில் நடைபெற்ற இரண்டாவது வட்டமேசை 
மகா நாட்டில் ( செப்டம்பர் - டிசம்பர் 1931 ) காந்தியடிகள் 
கலந்துகொண்டதால் எவ்வித பயனும் 

ஏற்படவில்லை . 
இதற்குக் காரணம் இந்தியத் தலைவர்களிடையே வகுப்பு 
வாரிப் பிரதிநிதித்துவம் பற்றி எவ்வித ஒற்றுமையும் ஏற் 


761 


நின்றது ; 


படாமையே ஆம் . ஆயினும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய 
அரசியலமைப்பில் தொடர்ந்து அக்கரைகாட்டி வந்தது . 
1931 - ஆம் ஆண்டின் முடிவில் வாக்குரிமையை ஆராய 
ஒரு குழுவும் , பொருளமைப்பு நிலையை ஆராய ஒரு குழு 
வும் ஏற்பட்டன . இவை 1932 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 
தங்கள் முடிவுகளை வெளியிட்டன . அதே சமயத்தில் 
காங்கிரசும் சட்ட மறியல் இயக்கத்தை மீண்டும் தொடங் 
கியது . அதனால் வில்லிங்டன் அடக்குமுறையைக் கடுமை 
யாகப் பின்பற்றினார் ; காந்தியடிகள் கைதுசெய்யப்பட்டார் ; 
காங்கிரசின் நடவடிக்கைகள் சட்டத்திற்கு மாறானவை 
என்று அறிவிக்கப்பட்டது . ஆனால் 1934 - ம் ஆண்டில் 
நிலைமை மாறத்தொடங்கியது ; சட்டமறியல் இயக்கம் 

காந்தி அடிகள் காங்கிரசினின்றும் விலகி 
நின்றார் . 1932 - ம் ஆண்டு ஆகஸ்டு மாதம் பிரிட்டிஷ் 
அரசாங்கம் வகுப்புவாரிப் பிரதிநிதித்துவம் பற்றிய தனது 
முடிவை வெளியிட்டது . இம்முடிவை விரும்பாத காந்தி 
அடிகள் இதை மாற்றுவதற்காக உண்ணாவிரதம் பூண்டார் ; 
முடிவை மாற்றவேண்டும் அல்லது தாம் உண்ணாமல் 
இறக்கவேண்டும் என்பதே காந்தி அடிகளின் நோக்கம் . 
1932 - ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தி அடிகளுக் 
கும் அம்பேத்காருக்கும் இடையே ஏற்பட்ட பூனா உடன் 
படிக்கையால் வகுப்புவாரிப் பிரதிநிதித்துவ முடிவு ஓரளவு 
மாறியது . அதன்படி தேர்தலில் தாழ்த்தப்பட்ட வகுப் 
பினருக்குத் தனித்தொகுதி அளிக்கும் திட்டம் கைவிடப் 
பட்டது ; அதற்குப் பதிலாகப் பொதுத் தொகுதியிலே 
அவர்களுக்கு இடம் ஒதுக்கும் முறை ஏற்றுக்கொள்ளப் 
பட்டது . மூன்றாம் வட்டமேசை மாநாடு ( நவம்பர் - டிசம்பர் 
1932 ) காங்கிரசின் ஒத்துழைப்பின்றியே நடைபெற்றது . 
இதுவரை ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் 
1933 - ம் ஆண்டு மார்ச்சு மாதம் பிரிட்டிஷ் அரசாங்கம் 
இந்திய அரசியலமைப்பின் சீர்திருத்த ஏற்பாடு பற்றிய 
விரிவான அறிக்கை ஒன்றை ( " the White Paper " ) 
வெளியிட்டது . இதை வின்ஸ்டன் சர்ச்சிலும் வேறு 
சிலரும் எதிர்த்தனர் . அதே ஆண்டில் பிரிட்டிஷ் பாராளு 


762 


மன்றத்தின் கீழ்ச்சபை , மேல்சபை உறுப்பினர்கள் பதி 
னாறு பேர்கள் கொண்ட கூட்டுப் பொறுக்குக் குழு ஒன்று 
லின்லித்கோ பிரபு தலைமையில் நியமிக்கப்பட்டது . அது 
தன் அறிக்கையை 1934 - ம் ஆண்டு நவம்பர் மாதம் வெளி 
யிட்டது . அதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் காமன்ஸ் 
சபையில் ஒரு மசோதா கொண்டுவரப்பட்டது . அது 
மன்னரின் ஒப்பம் பெற்றது . 1935 ஆண்டினுடைய 
இந்திய அரசாங்கச் சட்டம் எனப்பெயர் பெற்றது இதுவே 


ஆம் . 


1935 - ம் ஆண்டு இந்திய அரசாங்கச் சட்டமும் 

கூட்டாட்சி அமைப்பு ஏற்பாடும் 


கானடா , 


கூட்டாட்சியின் முக்கிய , அம்சங்கள் : 1935 - ம் 
ஆண்டுச் சட்டம் இந்தியாவில் ஒரு கூட்டாட்சி அரசு 
ஏற்பட இடமளித்தது . இப்புதிய திட்டத்தில் எளிதில் 
மாற்ற இயலாத ஓர் அரசிலமைப்புக்கே இடம் இருந்தது . 
மாநில 

அரசாங்கங்களுக்கும் கூட்டரசாங்கத்திற்கும் 
இடையே அதிகாரப் பிரிவினைக்கு ஏற்பாடு இருந்தது ; 
கூட்டாட்சி நீதிமன்றமும் இடம் பெற்றது . 
ஆஸ்திரேலியா முதலிய நாடுகளின் அரசியல் அமைப்பு 
களை மாதிரியாகக்கொண்டு இத்திட்டம் அமைந்தது . 
என்றாலும் இந்தியாவின் நிலையை ஒட்டி , வழக்கமான 
கூட்டாட்சி முறைக்குப் புறம்பான சில கூறுகளும் இதில் 
இடம் பெற்றன . கானடா ஆஸ்திரேலியா முதலிய நாடு 
களின் மாகாணங்கள் சுயாட்சி பெற்றவை . பிரிட்டிஷ் 
இந்தியாவின் மாகாணங்கள் சுயாட்சி பெறாதவை . எனவே 
கூட்டாட்சியில் சேருவதால் அவைகளின் நிலை உயர 
இடம் ஏற்பட்டது . அதே சமயத்தில் அவை சில அதிகா 
ரங்களையும் கடமைகளையும் இழந்தன . அதே போன்று 
இந்தியச் சிற்றரசுகளும் தங்கள் அதிகாரங்களில் சில 
வற்றை இழக்கவேண்டியிருந்தது . பிரிட்டிஷ் இந்திய 
மாகாணங்களையும் இந்தியச் சிற்றரசுகளையும் கொண்ட 
இக்கூட்டாட்சித் திட்டத்தில் சில முரண்பாடுகளைக் காண 


763 


லாம் . கூட்டாட்சி அரசாங்கம் மாகாணங்கள்மீது கொண் 
டிருந்த அதிகாரத்திற்கும் சிற்றரசு நாடுகள் மீது கொண் 
டிருந்த அதிகாரத்திற்கும் வேறுபாடிருந்தது ; மாகாணங் 
கள் மீது இருந்த அதிகாரம் ஒரே வகையானது ; ஆனால் 
சிற்றரசு நாடுகளின்மீது இருந்த அதிகாரம் ஒவ்வொரு 
நாட்டிற்கு ஒவ்வொரு வகையாக இருந்தது . சட்டமியற் 
றும் அதிகாரம் கூட்டாட்சி அரசாங்கத்திற்கு இருந்தது . 
ஆனால் சிற்றரசு நாடுகளின் ஒப்புதலின்றி அதன் சட்டம் 
பல செய்திகளில் செல்லாது . கூட்டாட்சி அரசாங்கத்தின் 
நிர்வாக அதிகாரமும் அப்படித்தான் விளங்கியது . மேலும் 
கூட்டாட்சியில் சிற்றரசுகள் சேர்ந்தாலும் 

சேரலாம் 
சேராமலும் இருக்கலாம் . மாகாணங்களோ சேர்ந்தே தீர 
வேண்டும் . இவற்றையெல்லாம்விட சிற்றரசு நாடுகளின் 
எண்ணிக்கையும் அவற்றில் இருந்த பலவகை ஆட்சி 
முறைகளும் தலையாய சிக்கலாம் . அப்பொழுது 562சிற்றரசு 
களிஇருந்தன . இவற்றில் மன்னராட்சி முதல் பிரதிநிதித்துவ 
ஆட்சிமுறை ஈறாகப் பலவிதமான ஆட்சிமுறைகள் வழங்கி 
வந்தன . தென் இந்தியாவில் ஒரே ஒரு சிற்றரசு நாட்டில் 
தான் - அதுவும் இச்சட்டம் ஏற்படுவதற்கு சிறிது முன்பு 

இரட்டை ஆட்சி நடைமுறைக்கு வந்தது . 
1931 - ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி 
இந்தியாவின் மொத்தப் பரப்பில் சிற்றரசு நாடுகளின் 
பரப்பு 45 சதவீதமாக இருப்பினும் அவைகளின் மக்கள் 
தொகை மொத்தத்தில் 223 சதவீதமே ஆகும் . பின்வரும் 
13 சுதேச நாடுகளில் தான் பத்து இலட்சத்திற்கு மேற் 
பட்ட மக்கள் இருந்தனர் : ஐதராபாத்து , 14 : 4 ; மைசூர் , 
6 : 5 ; திருவாங்கூர் , 5-0 ; காஷ்மீர் , 3-6 ; குவாலியர் , 3.5 ; 
ஜெய்ப்பூர் , 2-6 ; பரோடா , 2-4 ; ஜோத்பூர் , 2-1 ; பாடியாலா , 
16 ; ரேவா ( மத்திய இந்தியா ) , 1-5 ; உதயபூர் , 1-5 ; 
இந்தூர் , 1-3 ; கொச்சி , 1-2 . 15 சிற்றரசு நாடுகளில் ஐந்து 
இலட்சத்திற்கும் பத்து இலட்சத்திற்கும் இடைப்பட்ட 
மக்கள் தொகை இருந்தது . மாகாண அரசாங்கங்களின் 
அதிகாரங்களையும் கூட்டாட்சி அரசாங்கத்தின் அதிகாரங் 
களையும் தனித்தனிப் பட்டியல்களில் சட்டம் தந்திருந்தது . 


தான் 


764 


அவற்றில் குறிக்கப்பெறாத அதிகாரங்களைக் கூட்டாட்சி 
அரசாங்கத்திற்கோ மாநில அரசாங்கங்களுக்கோ அளிக்கக் 
கவர்னர் ஜெனரல் அதிகாரம் பெற்றிருந்தார் . கானடா 
விலும் ஆஸ்திரேலியாவிலும் கவர்னர்களும் கவர்னர் - 
ஜெனரல்களும் சட்டத்திற்குட்பட்டு ஆளும் மன்னர்களைப் 
போன்று விளங்கினர் . இந்தியாவிலோ கவர்னர்கள் 
கவர்னர்- ஜெனரலுக்குச் சிலவற்றில் கட்டுப்பட்டு நடக்க 
வேண்டும் . அதே போன்று கவர்னர் - ஜெனரலும் சிலவற் 
றில் இந்தியா மந்திரிக்கு அடங்கி நடக்கவேண்டும் . 
கானடாவும் ஆஸ்திரேலியாவும் குடியேற்ற நாடுகளாத 
லால் அவற்றின் ஒப்புதலின்றி அரசியலமைப்புகளை 
மாற்றமுடியாது . ஆனால் 1935 - ம் வருட இந்திய அரசாங்கச் 
சட்டத்தின்படி கூட்டாட்சி நிர்வாகக்குழு சட்டசபைக்கு 
ஓரளவே பொறுப்புள்ளது . பாதுகாப்பு , வெளிநாட்டுச் 
செய்தி முதலியவைகள் மாற்றாத்துறைகளாகும் . இந்தியா 
விற்கெனச் சட்டமியற்றத் தனக்கு அதிகாரமுண்டு என்று 
பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இச்சட்டத்திலும் வலியுறுத்தி 
யது . 1919 - ம் ஆண்டுச் சட்டம் 1935 - ம் வருடச் சட்டத் 
தால் மாறியது. என்றாலும் பழைய சட்டத்தின் முன்னுரை 
புதிய சட்டத்திலும் இடம் பெற்றது . நீதி நிர்வாகத்தில் 
உயர் நீதிமன்றங்களும் கூட்டாட்சி நீதிமன்றமும் ( Federal 
Court ) அரசியலமைப்பு பற்றிய சட்டச் சிக்கலைத் தீர்த்து 
முடிவுசெய்யும் அதிகாரம் பெற்றன . ஆயினும் முடிந்த 
முடிவைக்கூறப் பிரிவி கவுன்சிலுக்குத்தான் 

உரிமை 
இருந்தது . இத்தகைய கூறுகள் பொறுப்புள்ள கூட்டாட்சி 
முறை நடைபெறுவதற்குத் தடையாகவே இருக்கக் 
கூடியவை . * 


மாநிலங்களும் சிற்றரசு நாடுகளும் : கவர்னர்களின் 
ஆளுகைக்குட்பட்ட பம்பாய் , சென்னை , வங்காளம் , ஐக்கிய 
மாகாணம் . பஞ்சாபு , பீகார் , மத்திய மாகாணம் , அஸ்ஸாம் , 
வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் , ஒரிசா , சிந்து முதலிய 
மா நிலங்களும் தலைமை ஆணையாளரின் கீழிருந்த பிரிட் 


* No. 51 , பக் . 316 . 


765 


டிஷ் பலுசிஸ்தானம் , தில்லி , ஆஜ்மீர் - மேர்வாரா , குடகு 
அந்தமான் , நிக்கோபார் , பந்துபிப்லோடா முதலிய பகுதி 
களும் தாமாகக் கூட்டாட்சியில் சேரக்கூடிய சிற்றரசு நாடு 
களும் கூட்டரசின் உறுப்புகளாகும் . மேலே குறிப்பிடப் 
பட்டுள்ள மா நிலங்களில் முதல் நான்கின் கவர்னர்கள் 
ஆண்டு ஒன்றிற்கு ரூ . 1,20,000 - மும் ஐந்து , ஆறாவது 
மாநிலங்களின் கவர்னர்கள் ரூ .1,00,000 - மும் , ஏழாவது 
மா நிலத்தின் கவர்னர் ரூ . 72,000 - மும் மற்றைய கவர்னர் 
கள் ரூ . 66,000 - மும் சம்பளம் பெறுவர் . கூட்டாட்சி நடை 
முறைக்கு வர வேண்டுமானால் சிற்றரசு நாடுகளின் 
மொத்த மக்கள் தொகையில் பாதியைக் கொண்டிருக்கக் 
கூடிய , அரச சபையில் ( Council of State ) சிற்றரசு நாடு 
களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் இடங்களில் பாதி இடங்க 
ளுக்கு ( 52 ) உரிமையுள்ள நாடுகள் அதில் சேர வேண்டும் . 
சிற்றரசு நாடுகளின் மீது கூட்டாட்சி அரசாங்கத்திற் 
குள்ள அதிகாரம் தொடக்கத்திலேயே அறிவிக்கப்படும் . 
கூட்டாட்சி சட்டசபை சிற்றரசு நாடுகள் கூட்டாட்சியில் 
சேருவது பற்றி எவ்வித அதிகாரமும் கொள்வதற்கில்லை . 
கூட்டாட்சியில் சேர்ந்த சிற்றரசு நாடுகள் கூட்டாட்சிக்குத் 
தாங்கள் விட்டுக்கொடுத்த அதிகாரங்களைத் திரும்பப்பெற 
வியலாது ; விரும்பினால் அவைகள் தங்கள் அதிகாரங்களை 
மேலும் கூட்டரசாங்கத்திற்கு விட்டுக் கொடுக்கலாம் . கூட் 
டாட்சியில் சேர விரும்பும் சிற்றரசு நாட்டின் விண்ணப் 
பத்தை ஏற்றுக் கொள்ளவோ தள்ளி விடவோ பேரரசர் 
முழு உரிமை பெற்றிருந்தார் . கூட்டாட்சியில் சேராத 
சிற்றரசு நாடுகள் பிரிட்டிஷ் மேலாட்சியின் கீழ் தொடர்ந்து 
இருந்துவரும் . கூட்டாட்சிக்கும் அவற்றிற்கும் தொடர்பு 
இல்லை . 

கவர்னர் - ஜெனரலும் கூட்டரசாங்க அமைச்சவை 
யும் : இச்சட்டத்தின்படி மத்திய அரசாங்கத்தில் இரட்டை 
ஆட்சி ஏற்பட்டது . நிர்வாகத் துறைகள் இரண்டாகப் 
பிரிந்தன . மாற்றப்பட்ட துறைகள் பத்துப் பேர்களுக்கு 
மேற்படாத அமைச்சர் குழுவின் கீழ் இருந்துவரவேண் 
டும் . வெளிப் பாதுகாப்பு , வெளிநாட்டுத் துறை , சமயம் 


766 


முதலியவை மாறாத்துறை. இவை கவர்னர் ஜெனரலுக்கு 
மட்டும் பொறுப்பான மூன்று அறிவுரைஞர்கீழ் இயங் 
கும் . கவர்னர் ஜெனரல் ஆண்டு ஒன்றிற்கு ரூ .2,50,800 
சம்பளம் பெறுவார் . மாற்றப்பட்ட துறைகளிலும் நாட் 
டின் அமைதி , ஒழுங்கு முறை , நடுவிட அரசாங்கத்தின் 
நிதிச் சீரமைப்பு , சிறுபான்மையோர் நிலை , அரசாங்க அதி 
காரிகள் நிலை , இங்கிலாந்திலிருந்தும் பர்மாவிலிருந்தும் 
இறக்குமதி செய்தல் , இந்தியச் சிற்றரசர்களின் உரிமை 
களையும் மதிப்பையும் காத்தல் முதலியவற்றில் கவர்னர் 
ஜெனரல் தமது கருத்துப்படி நடக்க முழு உரிமை பெற்றி 
ருந்தார் . இவைகளெல்லாம் அவரது சிறப்பு நிலைப் 
பொறுப்பிற் குட்பட்டவை . கவர்னர் - ஜெனரலுக்குரிய 
இப் பொறுப்பைச் சட்டசபை நன்குணர்ந்து நடவாவிடில் 
இவற்றைப்பற்றிச் சட்டசபைக்குரிய பொறுப்பைக் குறைப் 
பதற்கும் வழியுண்டு . சட்டம் , அமைச்சர் குழுவிற்கு இவற் 
றைப்பற்றியுள்ள பொதுப் பொறுப்பை வலியுறுத்திய 
போதிலும் மேற்கண்டவாறு அப்பொறுப்பு குறைபடும் 
நிலையும் ஏற்பட இடமிருந்தது . கவர்னர் ஜெனரலோ மத் 
திய சட்டசபையோ , அமைச்சர்களின் சம்பளங்களை வரை 
யறுக்கலாம் . ஆனால் ஒரு அமைச்சவை பதவியிலிருக்கும் 
பொழுது அமைச்சர்களின் சம்பளங்களைக் 
கூடாது . சிறப்பு நிலைப் பொறுப்புக்கு அடங்காதவற்றில் 
அமைச்சர்களின் கருத்துப்படியே கவர்னர் ஜெனரல் 
நடக்க வேண்டும் . மாற்றாத் துறைகள் பற்றியவரை கவர் 
னர்-ஜெனரலே தமது அறிவுரைஞர்களை வேலைக்கு அமர்த் 
தலாம் . அவர்கள் அவருக்கு மட்டுமே பொறுப்புடையவர் 
கள் . இருப்பினும் வெளிப் பாதுகாப்புப் போன்றவற்றில் 
கவர்னர் ஜெனரல் அமைச்சர்களையும் கலந்து கொள்ள 
லாம் . சட்டத்தின் 45 -பிரிவுப்படி அரசாங்கத்தின் நிலையில் 
சீர்குலைவு ஏற்படின் அதற்கேற்ற தம் அறிக்கையை வெளி 
யிட்ட பின் கவர்னர் ஜெனரல் எல்லா அதிகாரங்களையும் 
தாமே செலுத்தலாம் . ஆனால் அத்தகைய நிலை ஆறு 
மாதங்களுக்கு மேல் நீடித்தல் ஆகாது . நீடிக்க வேண்டு 
மானால் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் 

அனுமதி 


குறைக்கக் 


767 


வேண்டும் . அதுவும் மூன்றாண்டுகளுக்கு மேல் வழங்கப் 
படமாட்டாது . சுருங்கக் கூறுமிடத்து எந்த இரட்டை 
ஆட்சியைச் சைமன் குழு கண்டனம் செய்ததோ அதே 
ஆட்சி முறை இப்பொழுது நடுவிடட அரசாங்கத்தில் 
அமைந்தது . இது ஒருபுற மிருக்க, கூட்டாட்சி சட்ட 
சபையின் அமைப்பு முறை இக்குறைகளை மிகுதிப்படுத்து 
வதாகவே இருந்தது . நடுவிட அமைச்சர் அவையின் அதி 
காரம் மொத்த அரசாங்கச் செலவில் 20 சத வீத அள 
விலே சுருங்கிக் கிடந்தது . 

மேல்சபை : ( The Council of State ) for LLITLA 
மேல் சபையில் மா நிலப் பிரதிநிதிகள் 156 ; சிற்றரசுகளின் 
பிரதிநிதிகள் 104 வரை இருக்கலாம் . மூன்றாண்டுகளுக் 
கொருமுறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் நீங்குவர் ; 
அதே எண்ணிக்கையான புதிய உறுப்பினர் தேர்ந் 
தெடுக்கப்படுவர் . பிரிட்டிஷ் இந்தியப் பிரதிநிதிகளில் 
அறுவரைத் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரிலிருந்து கவர்னர் 
ஜெனரல் நியமிப்பார் . மீதி 150 பிரதிநிதிகளில் 75 பேர் 
பொதுத் தொகுதிகளிலிருந்தும் , 6 பேர் தாழ்த்தப்பட்டவரி 
லிருந்தும் , 4 பேர் சீக்கியரிலிருந்தும் , 49 பேர் முஸ்லீம் 
களிலிருந்தும் , 6 பேர் பெண்களிலிருந்தும் நேரடியாகத் 
தேர்ந்தெடுக்கப்பெறுவர் ; ஐரோப்பியர்களிலிருந்து எழு 
வரையும் இந்தியக் கிறித்தவர்களிலிருந்து இருவரையும் 
ஆங்கிலோ - இந்தியர்களிலிருந்து ஒருவரையும் நேர்முக 
மாகத் தேர்ந்தெடுக்க வேண்டும் . மாகாணங்கள் ஒவ்வொன் 
றிற்கும் உறுப்பினர் எண்ணிக்கை பின்வருமாறு : 
சென்னை , வங்காளம் , மத்திய மாகாணம் இவை ஒவ்வொன் 
றிற்கும் 20 ; பம்பாய் , பஞ்சாபு , பீகார் இவை ஒவ்வொன் 
றிற்கும் 16 ; மத்திய மாகாணம் 8 ; இதர கவர்னர்களின் 
கீழுள்ள நான்கு 

நான்கு மாகாணங்கள் ஒவ்வொன்றிற்கும் 5 ; 
தலைமை ஆணையாளரின் 

கீழுள்ள 

முதல் நான்கு 
மாகாணங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரதிநிதி . 
சிற்றரசு நாடுகளுக்கு மேலெல்லையாக அமைந்த 104 
இடங்களில் ஐதராபாத்திற்கு ஐந்தும் , மைசூர் , காஷ்மீர் , 
குவாலியர் , பரோடா இவைகள் ஒவ்வொன்றிற்கும் மும் 


768 


மூன்றும் , திருவாங்கூர் கொச்சி இவைகள் ஒவ்வொன்றிற் 
கும் இரண்டும் , புதுக்கோட்டை , பங்கனப்பள்ளி , சாந்தூர் 
முதலியனவற்றிற்கு ஒவ்வொன்றும் அளிக்கப்படவேண் 
டும் . பிற சிறிய சிற்றரசு நாடுகளின் பிரதிநிதிகள் 
அவற்றால் பொதுவாகவோ ஒருமுறை ஒரு நாடும் பின்பு 
அடுத்த முறை வேறு நாடும் என்று அனுப்பும் முறை 
யிலோ தேர்ந்தெடுக்கப்படுவர் . சிற்றரசுகளின் எல்லாப் 
பிரதிநிதிகளையும் அவற்றின் மன்னர்களே தேர்ந்தெடுப் 
பார்கள் . 

கீழ்ச்சபை ( The Federal Assembly ) : ஐந்தாண்டுக் 
கொருமுறை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது கீழ்ச்சபை ; 
அதில் பிரிட்டிஷ் இந்தியப் பிரதிநிதிகள் 250 ; சிற்றரசு 
களின் பிரதிநிதிகளின் மேல் எல்லை 125 . பிரிட்டிஷ் 
இந்தியாவின் பிரதிநிதிகளை மா நிலக் கீழ்ச்சபைகளிலுள்ள 
இந்துக்கள் , முஸ்லீம்கள் மற்றைய வகுப்புகளின் உறுப் 
பினர்கள் நேர்முகமல்லாத ஒற்றை மாற்று முறையே 
தேர்ந்தெடுப்பர் . இதில் 105 பேர் பொதுத் தொகுதிகளி 
லிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவர் . ஏனையோரில் 19 பேர் 
தாழ்த்தப்பட்ட வகுப்பினராகவும் , 6 பேர் சீக்கியராகவும் , 
82 பேர் முஸ்லீம்களாகவும் , 4 பேர் ஆங்கிலோ - இந்திய 
ராகவும் , 8 பேர் ஐரோப்பியராகவும் , 8 பேர் இந்திய 
கிறித்தவராகவும் , 11 பேர் தொழில் நிலையத்தாராகவும் 
வணிகப் பெருமக்களாகவும் , 7 பேர் நிலச்சுவான்தார் 
களாகவும் , 10 பேர் தொழிலாளிகளாகவும் , 9 பேர் பெண்டி 
ராகவும் இருக்கவேண்டும் . மா நிலங்கள் 
றிற்கும் உறுப்பினரின் எண்ணிக்கை பின்வருமாறு : 
சென்னை , வங்காளம் , ஐக்கிய மாகாணம் இவை ஒவ் 
வொன்றிற்கும் 37 ; பம்பாய் , பஞ்சாபு , பீகார் இவை ஒவ் 
வொன்றிற்கும் 30 ; மத்திய மாகாணம் 15 ; அஸ்ஸாம் 10 ; 
இன்னபிற . ஒரு மில்லியனுக்கு ஒரு உறுப்பினர் வீதம் 
சிற்றரசுகளின் பிரதிநிதிகள் பின்வருமாறு நிர்ணயிக்கப் 
பட்டனர் : ஐதராபாத் 16 ; மைசூர் 7 ; திருவாங்கூர் 5 ; 
காஷ்மீர் , குவாலியர் இவை ஒவ்வொன்றிற்கும் 4 ; 
பரோடா 3 ; கொச்சி 1 ; இன்னபிற . மேல்சபை உறுப் 


ஒவ்வொன் 


7691 


பினரின் வயது குறைந்தது 30 - ம் , கீழ்ச்சபை உறுப்பினர் 
வயது குறைந்தது 25 - ம் இருத்தல் வேண்டும் . உறுப்பினர் 
மன்னர் குலத்தவராயின் இவ்வரையறை 

இல்லை . 
உறுப்பினரின் சம்பளத்தைச் சட்டசபையே வரையறுக்கும் . 

சட்டமியற்றும் நடைமுறை : ஒரு மசோதா சட்டமாக 
அதை இரு சபைகளும் நிறைவேற்ற வேண்டும் . இரு 
சபைகளில் எதிலும் மசோதாக்கள் முதலில் கொண்டுவரப் 
படலாம் . ஆனால் நிதி மசோதாக்களைக் கீழ்ச்சபையில் தான் 
கொண்டுவர முடியும் . இரு சபைகளுக்கும் ஒரு மசோதா 
பற்றி மாறுபாடு ஏற்படின் கவர்னர் ஜெனரல் இரு 
சபைகளின் உறுப்பினரும் ஒன்றாய்க் கூடும் கூட்டத்தைக் 
( Joint sitting ) கூட்டி அதில் பெரும்பான்மையோரின் 
வாக்குப்படி முடிவு செய்யலாம் . இரு சபைகளிலும் நிறை 
வேறிய மசோதா கவர்னர் ஜெனரலின் ஒப்பத்தைப் 
பெறவேண்டும் . கவர்னர் ஜெனரல் விரும்பினால் ஒப்பம் 
பெறவந்த மசோதாதைச் சட்டசபை மறித்தும் ஆராய 
வேண்டித் திருப்பி அனுப்பலாம் . வெளிநாடு , சிற்றரசர் 
கள் நிலை போன்றவைகளைக் கவர்னர் - ஜெனரலின் அனு 
மதியின்றிச் சட்டசபை விவாதிக்க முடியாது . மேலும் 
சட்டசபை 

ஒரு 

மசோதாவைப்பற்றி விவாதிக்கும்போது 
விவாதம் நாட்டின் அமைதிக்கும் ஒழுங்குமுறைக்கும் 
இடையூறு விளைவிக்குமென அவர் கருதினால் அதை 
நிறுத்தவும் முடியும் . கவர்னர் - ஜெனரலின் சம்பளம் 
சிற்றரசுகளின் அரசாங்கச் செலவு இவற்றைப்பற்றி 
சட்டசபை விவாதிக்கக்கூட முடியாது . பாதுகாப்பு , வெளி 
நாடு , சமயம் முதலியவற்றைப் பற்றிய நிதி மசோதாக் 
களைச் சட்டசபை விவாதிக்கலாம் ; ஆனால் பெரும்பான்மை 

வாக்குகளால்கூட எம்முடிவும் அச்சபை செய்ய 
முடியாது . 

அரசாங்கத்தின் நிதி நிலையைப் 
பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட 20 சதவீதத்திற்கே 
சட்டசபை அதிகாரம் பெற்றிருந்தது . 


யான 


எனவே 


மாநிலங்களும் பொறுப்புள்ள அரசாங்கமும் : மா நிலங் 
களில் கவர்னரின் நிலைமை கவர்னர் ஜெனரலின் நிலையை 


49 


770 


ஒத்திருந்தது . இருவர்களுக்கும் சிறப்பு நிலைப் பொறுப்பு 
கள் சில இருந்தன ; வகையிலன்றி அளவில் தாம் வேறுபாடு 
உண்டு . மா நிலத்தின் அமைதி ஒழுங்குமுறை முதலிய 
வற்றில் கவர்னர் சிறப்பு நிலை அதிகாரம் பெற்றிருந்தார் . 
பிறவற்றில் அவர் மாநில அமைச்சரவையின் முடிவின் 
படி நடக்கவேண்டும் . கவர்னர் - ஜெனரலைப் போலக் 
கவர்னரும் சட்டத்தின் 93 - வது பிரிவுப்படி அறிக்கை வெளி 
யிட்டபின் சட்டசபையையும் அமைச்சர் அவையையும் 
கலைத்துவிட்டு மா நில ஆட்சி முழுவதையும் தாமே நடத்த 
முடியும் . அப்படிச்செய்ய அவர் கவர்னர் ஜெனரலின் 
அனுமதியைப் பெறவேண்டும் . அத்தகைய நிர்வாகம் 
பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் ஒப்பத்துடன் மூன்றாண்டு 
கள் வரை நீடிக்கலாம் . சட்டசபைகளில் பெரும்பான்மை 
யோர் ஆதரவினைப் பெற்ற பொறுப்புள்ள அரசாங்கம் 
நிலையாக நன்கு நடைபெற மா நிலங்களில் வழியிருந்தது . 
சென்னை , பம்பாய் , வங்காளம் , ஐக்கிய மாகாணம் , பீகார் , 
அஸ்ஸாம் முதலிய மாகாணங்களில் சட்டசபைகள் இரு 
பிரிவுகளாக இருந்தன . பிற மாநிலங்களில் ஒரு சட்ட 
சபை அமைப்பே ( Unicameralism ) இருந்தது . இவ் 
வேறுபாடு பழமை வாதிகளுக்கு ஓர் ஆறுதலை அளிக்கவே 
அமைந்தது . மா நில அரசாங்கங்களில் சிற்றரசு நாடு 
களின் நலனைக் காக்கும் கேள்வியே ஏற்படுவதற்கில்லை . 

மாநில மேல்சபை ( The Legislative Council ) : 
மத்திய மேல்சபையைப் போன்று மாகாண மேல்சபையும் 
நிரந்தரமானது ; மூன்றாண்டுகளுக்கொருமுறை மூன்றில் 
ஒரு பங்கு உறுப்பினர் பதவியினின்றும் நீங்குவர். 
வங்காளத்தின் மேல்சபையில் மொத்த உறுப்பினர் 65 
பேரில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும் பெண்டிருக்கும் 
பிரதிநிதித்துவமளிக்க கவர்னர் 8 - பேரை 

நியமிக்க 
அதிகாரம் பெற்றிருந்தார் . ஏனையோரில் 10 - பேரைப் 
பொதுத் தொகுதிகளிலிருந்தும் , 17 - பேரை முஸ்லீம்களி 
லிருந்தும் , 3 - பேரை ஐரோப்பியரிலிருந்தும் , 27 - பேரைக் 
கீழ்ச்சபையிலிருந்தும் தேர்ந்தெடுக்க வேண்டும் . இந்தக் 
கொள்கையைப் பீகாரும் பின்பற்றியது . மொத்த உறுப் 


771 


பினர் 30 - பேரில் கீழ்ச்சபை 12 - பேரைத் தேர்ந்தெடுத்தது . 
பம்பாயில் கீழ்ச்சபை 30 உறுப்பினரையும் , ஐக்கிய மாகா 
ணம் 60 - பேரையும் , அஸ்ஸாம் 22 - பேரையும் தேர்ந்தெடுத் 
தது . சென்னையில் மொத்த உறுப்பினர் 56 - ல் , 35 பேரைப் 
பொதுத்தொகுதியிலிருந்தும் , 7 - பேரை 

முஸ்லீம்களி 
லிருந்தும் , ஒருவரை ஐரோப்பியரிலிருந்தும் , 3 - பேரை 
இந்திய கிறித்தவர்களிலிருந்தும் கீழ்ச்சபை தேர்ந்தெடுக்க 
வேண்டும் ; கவர்னர் 10 - பேரை நியமிப்பார் . 

மாநிலக் கீழ்ச்சபை ( The Legislative Assembly ) : 
பொதுவாக மா நிலக் கீழ்ச்சபை ஐந்து ஆண்டுகளுக் 
கொருமுறை தேர்ந்தெடுக்கப்படவேண்டும் . 

வங்காளத் 
தில் கீழ்ச்சபையின் மொத்த உறுப்பினர் 250 ; ஐக்கிய 
மாகாணத்தில் 228 ; சென்னையில் 215 ; பம்பாயிலும் , 
பஞ்சாபிலும் 175 ; அஸ்ஸாமில் 108 ; சிந்து மாகாணத்தி 
லும் ஒரிசாவிலும் 60 ; வடமேற்கு எல்லைப்புற மாகாணத் 
தில் 50. சென்னைக் கீழ்ச்சபையின் உறுப்பினர் விவரம் 
பின்வருமாறு : - தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் பிரதிநிதி 
கள் உள்படப் பொதுத் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக் 
கப்பட வேண்டியவர்கள் மொத்தம் 146 ; பிற்போக்கு 
வட்டாரத்தையும் வகுப்பினரையும் சேர்ந்தவர் 1 ; முஸ்லீம் 
கள் 28 ; ஆங்கிலோ - இந்தியர் 2 ; ஐரோப்பியர் 3 ; இந்தியக் 
கிறித்தவர் 8 ; வாணிகம் , தொழில் இவற்றின் பிரதிநிதி 
கள் 6 ; நிலச்சுவான் தார் 6 ; பல்கலைக்கழகங்கள் 1 ; 
தொழிலாளிகளின் பிரதிநிதிகள் 6 ; பெண்டிர் 8 ; ( முஸ்லீம் 
பெண்டிர் 1 ; இந்தியக் கிறித்தவ பெண்டிர் 1 ; ஏனைய 
வகுப்புப் பெண்டிர் 6 ) . சட்டமியற்றும் நடைமுறை நடு 
விடச் சட்டசபையின் நடைமுறையையே ஒத்திருந்தது . 
கவர்னரின் சம்பளம் , அவரின் சிறப்பு நிலைப் பொறுப்பிற் 
குத்தேவையான நிதியைப் பெறுதல் போன்றவற்றில் சட்ட 
சபை தனது வாக்குகளால் ஒன்றும் செய்ய முடியாது 
என்றாலும் , பொதுவாக , பொறுப்புள்ள அரசாங்கத்திற்கு 
வேண்டிய கொள்கையையே இவ்வமைப்பில் காணலாம் . 
சட்டசபை தனிச்சட்டம் மூலம் உறுப்பினருக்குச் சம்பளம் 
அளிக்கவேண்டும் . 


772 


வாக்குரிமை : நடுவிடக் கீழ்ச்சபை நேர்முகமாகத் 
தேர்ந்தெடுக்கப்படவில்லை ; ஆதலின் வாக்குரிமையைப் 
பற்றிய கேள்வி அங்கு எழுவதற்கில்லை. நடுவிட மேற் 
சபைத் தேர்தலில் மா நில மேற்சபைகள் வாக்குரிமை 
பெற்றிருந்தன . ஆயினும் அது முழு நிலையான உரிமை 
யன்று . மா நிலச் சபைகளின் தேர் தலில் வயதுவந்த எல் 
லோரும் வாக்குரிமை பெறவில்லை . வாக்குரிமை பெறுவ 
தற்கு அடிப்படைத் தகுதி சொத்துரிமையாகும் . மொத்த 
மக்கள் தொகையில் 14 சதவீத மக்களே ( ஆண்கள் 29 
மில்லியன்கள் , பெண்டிர் 6 மில்லியன்கள் ) இச்சட்டத்தின் 
படி வாக்குரிமை பெற்றனர் ; ஆயினும் 1919 - ம் ஆண்டுச் 
சட்டத்தின்கீழ் , வாக்குரிமை பெற்றவர்களைவிட மிகுதியாக 
( 3 சதவீத மக்கள் , ஆண்கள் 7 மில்லியன்கள் , பெண்டிர் 
315,000 ) வாக்குரிமை பெற்றனர் . 

அதிகாரப் பங்கீடு : அதிகாரப் பங்கீடு பற்றி மூன்று 
பட்டியல்கள் இருந்தன : கூட்டாட்சி அதிகாரப்பட்டியல் , 
மா நில அதிகாரப்பட்டியல் , இரண்டு அரசாங்கங்களுக்கும் 
பொதுவான அதிகாரப்பட்டியல் . முதல் பட்டியலில் 59 

இருந்தன . அவையாவன : இராணுவம் ; 
கடற்படை ; 

சமயம் ; தபால் தந்தி ; 
வாரணாசி ,, அலிகார் இவற்றின் - பல்கலைக்கழகங்கள் ; 
நிலக்கணக்கெடுப்பு ( Surveys of India ) ; மக்கள் 
தொகை கணக்கெடுப்பு ; புகைவண்டித் தொடர்கள் ; 
தொழிலாளர் நல விதிகள் ; இன்ஷூரன்ஸ் ; வரு 
மானவரி ; இன்னபிற . இரண்டாவது பட்டியல் 

54 
இனங்களைக் கொண்டிருந்தது . அவையாவன : நாட்டின் 
அமைதி ஒழுங்குமுறை ; நீதி நிர்வாகம் ; போலீஸ் ; 
சிறைக்கூடங்கள் ; வட்டார நிறுவனங்கள் ; பொதுச் சுகா 
தாரம் ; கல்வி ; உழவு ; நிலவரி ; காடுகள் ; தீர்வை ; 
இன்னபிற . மூன்றாவது பட்டியலில் 36 இனங்கள் அடங்கி 
யிருந்தன : கிரிமினல் சட்டம் அதன் நடைமுறை ; சிவில் 
சட்ட நடைமுறை ; திருமணம் , மணவிலக்கு ; செய்தித் 
தாள்கள் ; பித்தரின் நலன் ; தொழிற்சாலைகள் ; தொழி 
லாளர் சங்கங்கள் ; மின்சார உற்பத்தி நிர்வாகம் ; இன்ன 


இனங்கள் 


வெளி நாடு ; 


773 


பிற . மூன்று பட்டியல்களிலும் அரசாங்க அதிகாரங்கள் 
பற்றிய குறிப்புகள் அடங்கியிருந்தன ; ஆயினும் அவை 
எல்லாம் அடங்கியன என்று கூறுவதற்கில்லை ; எல்லாம் 
அடங்கி இருக்கவும் முடியாது . மூன்றாவது பட்டியலைச் 
சேர்த்த காரணம் மாநில அரசாங்கங்களுக்கும் நடுவிட 
அரசாங்கத்திற்கும் சட்டமியற்றுவதில் வேறுபாடின்றி 
ஒருமைப்பாடு இருக்கவேண்டுமென்பதே ஆம் . எடுத்துக் 
காட்டாகத் தொழிலாளர் நலனைப்பற்றிச் சட்டமியற்றுவ 
தைக் கூறலாம் . மூன்றாவது பட்டியலில் கண்டவற்றைப் 
பற்றி மாநில அரசாங்கமும் கூட்டாட்சி அரசாங்கமும் 
தனித்தனியே முரண்பாடான சட்டங்கள் நிறைவேற்றி 
னால் கூட்டரசாங்கத்தின் சட்டமே செல்லுபடியாகும் . இப் 
பட்டியல்களில் காணப்படாத அதிகாரம் எதையும் சட்டத் 
தின் 104 - வது பிரிவுப்படி கவர்னர் - ஜெனரல் மா நில அர 
சாங்கத்திற்கோ கூட்டாட்சி அரசாங்கத்திற்கோ வழங்கும் 
உரிமை பெற்றிருந்தார் . 

கூட்டாட்சி நீதிமன்றம் ( Federal Court ) : 
தலைமை நீதிபதி ( மாதச் சம்பளம் ரூ . 7000 ) ஒருவரும் 
அவருக்கு அடுத்த நிலையில் 6 நீதிபதிகளும் இருக்க 
வேண்டும் . நீதிபதிகள் அனைவரையும் இங்கிலாந்து 
அரசாங்கத்தாரே நியமிக்கவேண்டும் ; அவர்கள் 65 - வயது 
வரை வேலையிலிருக்கலாம் . பொதுவாக இந்நீதிமன்றம் 
தில்லியில் நடைபெறும் . கூட்டாட்சி 

அரசாங்கத்தில் 
சட்ட உரிமை எழக்கூடிய எவ்வழக்கையும் இந்நீதிமன்றம் 
தொடக்கத்திலேயே விசாரிக்கலாம் . அதேபோன்று கூட் 
டாட்சி அரசாங்கத்திற்கும் சிற்றரசு அரசாங்கத்திற்கும் 
இடையே அரசியல் சட்ட விளக்கம்பற்றி ஏற்படும் வழக்கு 
களையும் தொடக்கத்திலேயே இது விசாரிக்கலாம் . இத் 
தகைய வழக்குகளில் பிரிவி கவுன்சிலே இறுதியாக முடிவு 
நீதிமன்றமாகும் . பிரிட்டிஷ் இந்தியாவின் உயர் நீதி 
மன்றங்களின் தீர்ப்புக்குமேலும் சிற்றரசு நாடுகளின் 
நீதிமன்றங்களின் தீர்ப்புக்கு மேலும் சில வழக்குகள் 
மேல் தீர்ப்புக்காக கூட்டாட்சி நீதிமன்றத்திற்குக் கொண்டு 
செல்லலாம் . கூட்டாட்சி ஏற்படுவதற்கு முன்பே பிரிட்டிஷ் 


இதில் 


774 


இந்தியாவிற்குக் கூட்டாட்சி நீதிமன்றம் ( Federal Court ) 
ஏற்படுத்தச் சட்டத்தில் வழி இருந்தது . 

இந்தியா மந்திரி : இச்சட்டத்தின்படி இந்தியா மந் 
திரிக்கு உதவியாக இருந்த இந்தியாகவுன்சில் ஒழிக்கப் 
படவேண்டும் . அதற்குப் பதிலாக மூவருக்குக் குறை 
யாதும் அறுவருக்கு மேற்படாதும் அறிவுரைஞர்களின் 
உதவியை அவர் பெறுவார் . அவர்களின் பதவிக்காலம் 
ஐந்தாண்டுகளாகும் . இச்சட்டத்தினால் ஏற்படும் அரசிய 
லமைப்பு மாற்றங்கள் இந்தியா மந்திரியின் அதிகாரங் 
களைப் பெரும்பாலும் குறைக்கக் கூடியனவே ஆம் . 

அரசியலமைப்பின் திருத்தம் : கூட்டாட்சிச் சட்ட 
சபையோ மா நிலச் சட்டசபையோ இவ்வரசியலமைப்பைத் 
திருத்தமுடியாது . சட்டசபை உறுப்பினரின் எண்ணிக்கை, 
தகுதிகள் , அவர்களைத் தேர்ந்தெடுக்கும் முறைகள் முதலிய 
வற்றில் பிரிட்டிஷ் மன்னரைக்கொண்ட பிரிவி கவுன்சில் 
சில மாறுதல்களைச் செய்யலாம் . ஆனால் 1935 - ஆம் ஆண்டு 
சட்டத்தைப் பிரிட்டிஷ் பாராளுமன்றமே திருத்தியமைக்க 
முடியும் . கூட்டாட்சி ஏற்படுவதால் அரசாங்கத்திற்கு 
4 கோடி ரூபாய்க்குச் செலவு மிகுதியாகும் என்று மதிப் 
பிட்டனர் . 1935 - ஆம் ஆண்டுச் சட்டத்தில் பல குறை 
களுண்டு ; இருப்பினும் அதை இந்தியாவில் ஆங்கிலேயர் 
செய்த “ கடைப் பேராக்கச் சாதனையாகக் * 

கருதலாம் . 
பொருளாதார முன்னேற்றமும் கல்வியும் : இந்தியத் 
தொழிலாளிகளின் நிலைமையை ஆராய J. H. விட்லி 
தலைமையில் அமைந்த அரசு நிலைக்குழு ( 1929-31 ) பெரும் 
மாறுதல்களைச் செய்யும்படி வேண்டியது . இதனை ஒட்டி 
எழுந்த சட்டங்கள் பின்வருவன : - இந்தியத் தொழிலா 
ளர்சங்கச் சட்டம் 1926 , தொழிற்சாலைச் சட்டம் 1934 , 
சுரங்கச் சட்டம் 1935 , 1933 - ல் திருத்தப்பட்ட 1923 - ம் 
ஆண்டு தொழிலாளர் நட்டஈட்டுச் சட்டம் , சிறுவர்களை 
வேலைக்கு அமர்த்துவது பற்றிய சட்டம் 1938. அனைத்து 


* 81 , பக் . 613 . 


775 


நாட்டுத் தொழிலாளர் நிறுவனத்தின் ( ஜெனிவா ) தூண்டு 
தலால்தான் இந்தியாவில் தொழிலாளர் நலனைப்பற்றிப் 
பல சட்டங்கள் நிறைவேறின . 1934 - ல் இந்திய ரிசர்வ் 
பாங்க் சட்டம் நிறைவேறியது . 1935 - லிருந்து உழவுப் 
பொருள்களின் விற்பனை முன்னேற்றமடைந்தது . 1932 - ல் 
ஏற்பட்ட ஒட்டாவா உடன்படிக்கைகள் , இந்தியா 
ஜப்பானுடன் நேரடியாகப் பேச்சுவார்த்தைகள் நடத்திச் 
செய்துகொண்ட வாணிக உடன்படிக்கை ( 1933 ) லங் 
காஷயர் தூதுக்குழுவுடன் செய்துகொண்ட உடன் 
படிக்கை ( 1933 ) ஆகிய இவைகள் இங்கே குறிப்பிடத் 
தக்கவை . 1934 - ம் ஆண்டு அரசு நிலை இந்தியக் கடற்படை 
ஏற்பட்டது . கடைசியாக சிந்து மாகாண 

சிந்து மாகாணத்தில் சுக்கூர் 
என்னுமிடத்தில் உலகத்திலே ஒருவகைப் பெரிய லாயிட் 
அணைக்கட்டு கட்டி முடிக்கப்பட்டதும் , சென்னை மாகாணத் 
தில் மேட்டூர் அணைக்கட்டு கட்டப்பட்டதும் ( 1925-34 ) 
பைக்காரா நீர்வீழ்ச்சி மின்சார உற்பத்தி திட்டத்தில் முதல் 
பகுதி முற்றுப்பெற்றதும் குறிப்பிடத்தக்கன . பைக்காராத் 
திட்டத்தில் பின்னர் வளர்ச்சிக்கேற்ற பல திருத்தங்கள் 
செய்யப்பட்டன . 1925 - ம் ஆண்டு தொடங்கிய விசாகப் 
பட்டினத்துறைமுக 

வேலையின் முதற்பகுதி 1933 - ம் 
ஆண்டில் முடிவுற்றது . 1933 - ம் ஆண்டு எவரெஸ்ட் 
சிகரத்தை எட்டிப்பார்த்து இயற்கை மீது வெற்றி 
கொண்டனர் . ஆனால் 

1934 , 1935 - ம் ஆண்டுகளில் 
பீகாரிலும் குவெட்டாவிலும் ஏற்பட்ட பூகம்பங்கள் மனித 
இனத்தைத் திகைக்க வைத்து இயற்கை ஆற்றலின் முன் 
மனிதனுடைய சிறுமையை உணர்த்தின . பஞ்சாபு பல் 
கலைக்கழக ஆராய்ச்சிக்குழு , பல்கலைக்கழகம் தனது 
அதிகார வரம்பினை உணர்ந்து நடக்க வேண்டியதனை 
வலியுறுத்தியது ; பல்கலைக்கழகக் கல்விக்குத் 

தகுதி 
அற்றோரைப் பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பதால் உண் 
டாகும் அவல நிலையையும் எடுத்துக்காட்டியது ; 
நிலைப்பள்ளிக் கல்வி எல்லா வகைகளிலும் சீர்படவேண்டு 
வதோடு மாணாக்கர்களின் கவனத்தைத் தொழிற் கல்வி 
யில் திருப்பவேண்டும் என்றும் முடிவு கூறியது . 


உயர் 


778 


கோரியது . ஆனால் அரசாங்கம் உடன்படவில்லை . அதனால் 
அரசியலமைப்புக் குலையா தபடி சிறுபான்மைக் கட்சிகளின் 
ஒத்துழைப்போடு இடைக்கால அமைச்சர் அவைகள் 
அமைக்கப்பட்டன. சில மாதங்களுக்குப் பிறகு அரசப் 
பிரதி நிதி அறிக்கை ஒன்று விடுத்தார் . அது காங்கிரசு 
கோரியதற்கு இணக்கமாக இருந்தது . ஆதலால் காங்கிரசு 
கட்சி 

மா நிலங்களில் அமைச்சரவைகள் அமைந்தன . 
முஸ்லீம் லீகும் காங்கிரசுடன் சேர்ந்து மாநிலங்களில் 
கூட்டு அமைச்சவைகள் அமைக்க ஜின்னா போட்ட திட்டத் 
தைக் காங்கிரசு ஒப்புக்கொள்ளவில்லை. வருந்தத்தக்க 
இந்த முடிவு அண்மைக்கால இந்தியாவின் வரலாற்றின் 
ஒரு பெருந் திருப்பமாகும் . * 1938 - ம் ஆண்டு தொடக்கத் 
தில் இரு நெருக்கடிகள் ஏற்பட்டன ஒன்று அரசியல் 
கைதிகளை விடுவிப்பதுபற்றியது . அது பீகாரிலும் ஐக்கிய 
மாகாணத்திலும் ஏற்பட்டது . மற்றொன்று துணை அதிகாரி 
ஒருவரைத் தற்காலிக கவர்னராக ஏற்படுத்தியதின் பயனாக 
ஒரிசாவில் ஏற்பட்டது . பின்னைய நெருக்கடி அந்த 
ஏற்பாட்டை நீக்கியதால் சரியாகியது . காங்கிரசு கட்சி 
இரண்டாண்டுகள் நடத்திய ஆட்சியை நடு நிலையாளர்கள் 
போற்றிப் புகழ்ந்தனர் . அஸ்ஸாமிலும் வடமேற்கு 
எல்லைப்புற மாகாணத்திலும்கூடக் காங்கிரசு அமைச்சர் 
அவைகள் அமைந்தன . 1939 - ம் ஆண்டு செப்டம்பர் 
மாதம் இரண்டாம் உலகப்போர் மூண்டது . இங்கிலாந்து 
மேற்கொண்ட போரின் குறிக்கோள்கள் இந்தியாவின் சுய 
நிர்ணய கோரிக்கையைப் பொறுத்து எவ்வாறு அமைய 
வேண்டும் என்பதில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது . 
அதனால் மாகாணங்களில் காங்கிரசு ஆட்சி முடிவடைந் 
தது . அதையொட்டி முஸ்லீம் லீகு விடுதலைத் திருநாள் 
கொண்டாடி மகிழ்வுற்றது . மாகாணச் சுய ஆட்சி பல 
மாகாணங்களிலும் குலைந்தது . அதனால் 1935 - ம் ஆண்டி 
னுடைய இந்திய அரசாங்கச் சட்டத்தின் 93 - வது 
பிரிவின்படி காங்கிரசு ஆட்சியிலிருந்த மா நிலங்களில் 


* 


74 , பக் . 131 . 


பகுதி 19 


லின்லித்கோ ( 1936--43 ) 


லின்லித்கோ பிரபு : வாழ்க்கைக் குறிப்பு : 1887 - ல் 
பிறந்த விக்டர் அலெக்சாண்டர் ஜான் ஹோப் 1908 - ல் 
தமது தந்தையாருக்குப்பின் மார்க்கிஸ் பட்டத்திற்குரிய 
வரானார் . இவர் முதல் உலகப்போரில் ( 1914-18 ) பணி 
யாற்றியவர் . 1926 - ல் இந்திய உழவினைப்பற்றி ஆராய 
வந்த அரசு நிலைக் குழுவிற்கும் , இந்திய அரசியலமைப் 
பின் சீர்திருத்தத்தைப்பற்றி ஆராயவந்த பாராளுமன்றத் 
தின் கூட்டுப்பொறுக்குக் குழுவிற்கும் ( 1933 ) இவர் 
தலைவராக விளங்கினார் . 1936 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 
வில்லிங்டனுக்குப் பின் இவர் இந்தியாவிற்கு அரசப் 
பிரதி நிதியாக வந்தார் . இங்கிலாந்தில் 1935- முதல் 
1937 வரை பால்டுவினும் 1937 முதல் 1945 வரை நெவில் 
சேம்பர்லேனும் 1940 முதல் 1945 

சர்ச்சிலும் 
தலைமை அமைச்சர்களாக இருந்தனர் . 


வரை 


புதிய மாநிலங்கள் : 1936 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 
முதல் தேதி சிந்துவும் ஒரிசாவும் தனி மா நிலங்களாயின . 
சிந்துவில் பெரும்பான்மையோராக இருந்த முஸ்லீம்கள் 
தனி மா நிலம் கோரிய தால் அது தனி மா நிலமாகியது . 
பீகார் , ஒரிசா, மத்திய மாகாணம் , சென்னை முதலிய 
மா நிலங்களின் பகுதிகளில் வாழும் ஒரியர்களைக்கொண்ட 
தனி மா நிலம் அமைக்கப்படவேண்டும் என்ற ஒரியர்களின் 
வற்புறுத்தலின்பேரில் மொழிவழியில் ஒரிசா மா நிலம் 
அமைந்தது . 


பர்மா , ஏடன் பிரிவினை : 1937 - ம் ஆண்டு ஏப்ரல் 
மாதம் முதல் தேதி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிந்தது . 
அராபியரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு ( 1939 ) இந்திய 
அரசாங்கத்தின் ஆளுகையிலிருந்த ஏடன் துறைமுகப் 


777 


பட்டினம் இங்கிலாந்து அரசாங்கத்தின் நேரடி ஆட்சிக் 
குட்பட்ட குடியேற்ற நாடாயிற்று ( ஏப்ரல் , 1937 ) . 

தென் ஆப்ரிக்கா ; தென் ஆப்ரிக்காவில் இந்தியர் 
களுக்கு எதிராக நிறைவேறிய சட்டங்களால் 1932 - ம் 
ஆண்டிலிருந்து தென் ஆப்ரிக்க இந்தியர்களின் நிலைமை 
மறுபடியும் வருந்தத்தக்கதாகியது . ஐரோப்பியர்களுக்கும் 
இந்தியர்களுக்கும் மணஉறவு ஏற்படுவதே பெரும் 
குற்றம் எனச் சட்டம் செய்ய முயன்றனர் . 

ஆனால் 
இரண்டாம் உலகப்போரினால் ( 1939 - செப்டம்பரிலிருந்து ) 
நிலைமை முற்றவில்லை . 


கணக் 


1941 - ம் ஆண்டு மக்கள் தொகை 
கெடுப்பு : 1937 - ல் பர்மாவை இந்தியாவினின்று பிரித் 
ததால் இந்தியாவின் மக்கள் தொகையில் ( 1931 - ம் வருடக் 
கணக்குப்படி 35-3 கோடி ) 1.5 கோடி குறைந்தது . 1941 - ம் 
ஆண்டு கணக்கெடுப்புப்படி இந்தியாவின் மக்கள் தொகை 
( பர்மா நீங்கலாக ) சுமார் 38-9 கோடியாகும் . 
1931 லிருந்து 1941 க்குள் மக்கள் தொகை 15 சதவீதம் 

வந்தது எனல் வேண்டும் . 


ஆகவே 


மிக்கு 


மாகாண சுயாட்சியும் அதன் வீழ்ச்சியும் : 1937 - ம் 
ஆண்டு ஏப்ரல் முதல் தேதி மாகாண சுயாட்சி ஏற்பட்டது . 
அதே தேதியில் இந்தியா கவுன்சில் கலைக்கப்பட்டது . 
1937 - ம் ஆண்டு அக்டோபர் முதல் தேதி ஒரு தலைமை 
நீதிபதியையும் அவருக்குக் கீழ்ப்பட்ட இரு நீதிபதிகளை 
யும் கொண்ட 

கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்பட்டது . 
பஞ்சாபு , சிந்து , வங்காளம் , அஸ்ஸாம் , வடமேற்கு எல்லைப் 
புறம் என்ற மா நிலங்களில் அமைச்சரவைகள் ஏப்ரல் 
மாதம் ஏற்பட்டன . கவர்னர்களைக் கொண்ட ஆறு மாகா 
ணங்களின் சட்டசபைகளில் காங்கிரசு கட்சியினர் பெரும் 
பான்மையோராக இருந்தனர் . அமைச்சர்கள் அரசியல் 
சட்ட வரம்பிற்குட்பட்டு நடந்தால் கவர்னர்கள் தங்கள் 
சிறப்பு நிலை அதிகாரங்களைப் பயன்படுத்துவதில்லை 
யென்று உறுதிமொழி அளிக்க வேண்டுமெனக் காங்கிரசு 


779 


அரசிய 


அறிவுரைஞர்கள் ஆட்சி நடைபெறும் என 
லறிக்கை வெளியாயது . 
அரசியல் 

பிணக்கும் பாகிஸ்தான் பிரிவினைச் 
சிக்கலும் : புதிய அரசியலமைப்பின்படி நடுவிட அரசாங் 
கத்தில் ஏற்படவிருந்த மாறுதலைக் காங்கிரசும் பிற 
அரசியல் கட்சிகளும் எதிர்த்தன . அதனால் அது நடை 
முறைக்கு வரவில்லை . கூட்டரசு பற்றி இந்தியச் சிற்றரசர் 
கள் கொண்ட எண்ணம் கவலைக்கே இடமாயிற்று . இவை 
எல்லாவற்றிற்கும் மேலாக முகமது அலி ஜின்னா தலைமை 
யில் அனைத்து இந்திய முஸ்லீம் லீகு பாகிஸ்தான் 
பிரிவினையை வற்புறுத்தியது . இதற்கு மூல காரணராக 
இல்லாவிட்டாலும் இக்கருத்தினை மக்களிடம் பரப்பியவர் 
சிந்தனையாளரும் கவிஞருமாக விளங்கிய சர் முகமது 
இக்பால் ஆவர் . இந்தியாவைப் பாகிஸ்தான் என்றும் 
ஹிந்துஸ்தான் என்றும் இரண்டு பிரிவுகளாகப் பிரிக்க 
வேண்டும் என்றனர் . முன்னதில் பஞ்சாபு , வடமேற்கு 
எல்லைப்புற மாகாணம் , ( அல்லது ஆப்கானிய மாகாணம் ) 
காஷ்மீர் , சிந்து , பலுசிஸ்தானம் ஆகிய பகுதிகள் அடங் 
கும் ( இவற்றின் பெயர்களின் முதலெழுத்துக்களையும் , 
இடை யெழுத்துக்களையும் , கடை யெழுத்துக்களையும் 
கொண்டே பாகிஸ்தான் என்ற பெயர் ஏற்பட்டது ). இங் 
குள்ள மக்களின் தொகை 

3 கோடி ஆம் . பாகிஸ் 
தான் என்ற பெயர் 1933 - ல் ரஹ்மத் அலி . என்பவர் 
படைத்தது . பிரிவினைப் பேச்சு இந்தியாவின் ஒற்று 
மையை விரும்பிப் பாடுபட்டோரின் உள்ளத்தைப் புண் 
படுத்தியது . காங்கிரசுக்கும் முஸ்லீம் லீகிற்கும் இடையே 
நிலவிய தொடர்பு சீர்குலைந்தது . வேற்றுமைகளே 
வளர்ந்துவரத் தொடங்கின . 1936 - லிருந்து ஆண்டு 
தோறும் நடைபெற்ற காங்கிரசின் மா நாடுகள் யாவும் 
நாட்டுப்புறங்களில் நடைபெற்று வந்தன. இது குறிப் 
பிடத் தக்கதொரு சிறந்தபோக்கு . முதல் உலகப் போர் 
பற்றி இந்தியர் கொண்ட கருத்திற்கும் இரண்டாம் உலகப் 
போர் பற்றி அவர்கள் கொண்ட கருத்திற்கும் அடிப்படை 
யில் வேற்றுமை விளங்கியது . 1940 - ம் ஆண்டு ஜனவரி 


780 


அதுவும் 


மாதம் குடியேற்ற நாட்டு நிலை பற்றி அரசப்பிரதி நிதி 
“ மேன்மை தங்கிய மன்னரின் அரசாங்கம் குடியேற்ற 
நாட்டு அரசு நிலையையே இந்தியாவின் அரசியல் முன் 
னேற்றக் குறிக்கோளாகக் கொண்டுள்ளது ; 
வெஸ்ட்மினிஸ்டர் சட்டத்தின்கீழ் ஏற்பட்ட குடியேற்ற 
நாட்டு நிலைபோன்ற தொன்றாகும் ” என்று கூறினார் . 
அதே ஆண்டு அனைத்து இந்திய முஸ்லீம் லீகு 
பாகிஸ்தான் அடைவதே தனது குறிக்கோள் என்று 
தீர்மானித்தது . பாகிஸ்தான் என்பதின் பொருள் தூய்மை 
யான மக்களைக்கொண்ட நாடு என்பதாகும். பாகிஸ்தான் 
குறிக்கோள் இந்தியா இரு சமூகங்களைக்கொண்டது 
என்ற ஜின்னாவின் கோட்பாட்டை அடிப்படையாகக் 
கொண்டதே ஆம் . ? உலகில் எந்தச் சக்தியும் பாகிஸ் 
தான் ஏற்படுவதைத் தடுக்கமுடியாது என்று ஜின்னா கூறி 
வந்தார் . 

ஐதராபாத் : 1936 - ம் ஆண்டு எழுந்த பீரார் உடன் 
படிக்கை பீரார் மீது நிசாம் மன்னர் 

கொண்டாடிய 
உரிமையை மீண்டும் வலியுறுத்தியது . 

ஆயினும் நிர்வா 
கத்தைப் பொறுத்தவரையில் அது மத்திய மாநிலத்தைச் 
சேர்ந்ததாகவே கருதப்படவேண்டும் . இதற்காக ஐதரா 
பாத் மன்னர் ஒரு நிலையான தொகையைப் பெற்றுவந் 

ஐதராபாத் நிசாமின் இளவரசர்க்குப் பீரார் இள 
வரசர் என்ற பட்டம் உரியதாயிற்று . 

திருவாங்கூரும் கொச்சியும் : 1936 - ம் ஆண்டு நவம் 
பர் மாதம் ஆலய நுழைவுச் சட்டத்தை வெளியிட்டுத் 
திருவாங்கூர் நாடு பெருமை பெற்றது . அடுத்த ஆண்டு 
அதேமாதம் திருவாங்கூர்ப்பல்கலைக்கழகம் ஏற்படுத்துவது 
பற்றிய அறிக்கையும் வெளியானது . கலைக் கல்விக்குக் 
கேடில்லா வகையில் தொழில் நுட்பக் கல்வியையும் 
ஆராய்ச்சியையும் ஊக்குவிப்பதே இம்முயற்சியின் நோக்க 


தார் . 


1. 75 , பக் . 70-71 
2. 113 , பக் . 56-57 
3. 113 , பக் . 60 


781 


மாகும் . சமீப காலத்தில் திருவாங்கூரின் ஆட்சியில் மிக 
விரைந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதனை இங்கே குறிப் 
பிடவேண்டும் . 


கொச்சியில் இரட்டையாட்சி ஏற்பட்டது . 

பரோடா , 
குவாலியர் , அவுந்து ( Aundh ) முதலிய சிற்றரசர் நாடு 
களும் அரசியலமைப்புச் சீர்திருத்தத்தில் ஆர்வம் காட்டின . 
1928 - ல் தொடங்கிய கொச்சித் துறைமுக வேலையின் முதல் 
மூன்று பகுதிகள் 1937 - ல் வெற்றியோடு முடிவடைந்தன ; 
கொச்சி பெரும் துறைமுகமாயிற்று . 


சாரதாச் சட்டத் திருத்தம் ( 1938 ) முதலியன: 1938 - ம் 
ஆண்டு திருத்தப்பட்ட குழந்தை திருமணத் தடைச் சட்டம் 
சிற்றரசர் நாடுகள் உள்பட இந்தியாவின் எல்லாப் பகுதியி 
லும் நடைமுறைக்கு வந்தது . சட்டத்திற்கு மாறாக நடை 
பெறக்கூடிய குழந்தை திருமணங்களை நீதிமன்றங்கள் 
தடைசெய்யலாம் . அதையும் மீறித்திருமணம் நடத்துவோர் 
மூன்று மாதச் சிறைத் தண்டனையோ , 1000 ரூபாய் வரை 
அபராதமோ அல்லது இரண்டுமோ பெறுவர் . ஆனால் 
குற்றவாளிகள் பெண்களானால் சிறைத்தண்டனை மட்டும் 
அவருக்கு இல்லை . 1936 - ல் கான்பூரில் பேரரசுச் சர்க்கரைத் 
தொழிலாராய்ச்சி நிலையம் ” என்பது இந்திய சர்க்கரைத் 
தொழிலாராய்ச்சிக் குழுவின் ( 1920 ) முடிவிற்கிணங்க 
இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தியது . 1939 - ம் ஆண்டு 
திருத்தப்பட்ட வருமான 

வரிச்சட்டம் வருமானத்திற் 
கேற்றவாறு உயர்ந்துவரும் வரிமுறையைப் புகுத்தியது . 


கல்வி : பர்மா நீங்கலாக இந்தியாவில் ஏற்பட்ட பல் 
கலைக்கழகங்களில் திருவாங்கூர்ப் பல்கலைக்கழகம் பதினெட் 
டாவதாகும் . 1938 - ல் காந்தியடிகள் புதிய கல்வி முறையை 
வற்புறுத்தினார் . அது வார்தா ஆரம்பக் கல்வித் திட்டம் 
என்று பெயர் பெறும் . கல்வி புகட்டும் இடங்களில் உள்ள 
தொழில்களைக் கல்விக்குக் கருவியாகக்கொண்டு எல்லாப் 
பாடங்களையும் கற்பிப்பதே அதனுடைய அடிப்படை . 
இக்கல்வி முறையைப் பலரும் போற்றினர் ; இந்த ஆதாரக் 


782 / 


கல்வி முறை இந்தியக் கல்வி முறையில் ஒரு நிலையான 
இடம் பெற்றது . பம்பாய் இந்தியப் பெண்கள் பல்கலைக் 
கழகம் , ஹரித்துவார் அருகே உள்ள குருகுலம் , தாகூர் 
ஏற்படுத்திய விசுவபாரதி பல்கலைக்கழகம் 

போன்ற 
வற்றைக் கூறாமல் இந்தியக் கல்வி வளர்ச்சியின் வரலாறு 
நிறைவெய் தமுடியாது . 1921 - ல் தாகூர் ஏற்படுத்திய விசு 
வபாரதி என்ற அனைத்துலகப் பல்கலைக்கழகம் " உயரிய 
எதிர்காலத்தைக் காணும் முயற்சியாகும் . 

முயற்சியாகும் . அது அவர் 
இந்தியாவில் தன்மானமும் தன்னினைவும் ஆன்மீய 
விடுதலையும் வளர்வதற்கென எடுத்த முயற்சியின் சிறந்த 
வெற்றியாகும் . " 

இரவீந்திரநாத தாகூர் : இரவீந்திரர் பெருங் கவிஞர் ; 
சிறந்த நாடக ஆசிரியர் ; உயர்ந்த சிந்தனையாளர் . 
தாகூர் ( பி . 1861 - இ . 1941 ) தமது கீதாஞ்சலியை 1912 ல் 
வெளியிட்டார் . பிறகு ஐரோப்பாவில் பெரும் புகழடைந் 
தார் . 1913 - ல் அவருக்கு இலக்கியத்திற்கான நோபில் 
பரிசு கிடைத்தது . 1915 - ல் அவர் சர் ( Sir ) பட்டம் 
பெற்றார் . ஆனால் அதை அமிர்தசரசு படுகொலை ( 1919 ) 
விளக்கிய ஆங்கில மறப்போக்கை எதிர்ப்பது காரணமாக 
நீத்துவிட்டார் . இவர் தமது தந்தையாரான தேவேந்திர 
நாத தாகூரின் வழியில் நிலைத்து நின்றார் . இவரிடத்தில் 
சாக்ரடீஸ் , காண்ட் முதலியோர் காலத்திற்குப்பின் ஐரோப் 
பாவில் வளர்ந்த இயக்க ஆற்றலும் முற்போக்கு உணர் 
வும் பழங்கால இந்தியாவின் மெய்ஞ்ஞானமும் பரந்த 
சிந்தனைப் போக்கும் இணைந்து விளங்கின . 

கிரிப்ஸ் திட்டம் , 1942 : அமெரிக்கக் குடியரசுத் 
தலைவர் வில்சனின் பதினான்கு கோட்பாடுகள் ( ஜனவரி, 
1918 ) அட்லாண்டிக் சாசனத்தில் ( ஆகஸ்டு , 1941 ) 
ஓரளவு இடம் பெற்றன . ரூஸ்வெல்டும் சர்ச்சிலும் 
ஒவ்வொரு நாட்டின் சுய நிர்ணய உரிமையை வலியுறுத் 
தினர் . சாசனம் வெளியான அடுத்த மாதம் இதுபற்றி 

* Edward Thompson , Rabindranath Tagore ( 1926 ) 
P. 280 


7831 


சர்ச்சில் காமன்ஸ் சபையில் பேசும்போது " பிரிட்டிஷ் ஆட் 
சிக்கு உட்பட்ட நாடுகள் படிப்படியாகத் தன் ஆட்சியை 
வரையறை செய்து அமைத்துக் கொள்ளுதலில் சாசனம் 
குறுக்கிடாது " என்று குறிப்பிட்டார் . இந்தியாவிலும் 
இந்தத் தேசீய சுய நிர்ணயக் கொள்கையைப் பின்பற்ற 
வேண்டும் என்ற முடிவில் சர்ச்சிலும் ரூஸ்வெல்டும் மாறு 
பட்டனர் . ஆனால் அக்கொள்கை 1922 - ல் காந்தி அடிக 
ளும் 1935 - ல் காங்கிரசும் வற்புறுத்தியதே ஆகும் . பர்மா 
வில் ஜப்பானுடைய இராணுவ வெற்றியால் ஆங்கிலேயர் 
இரங்கூனைக் கைவிடும்படி ஆயிற்று ( மார்ச் , 7 , 1942 ). 
அச் சமயத்தில் தான் பிரிட்டிஷ் முதல் அமைச்சர் தமது 
அமைச்சர்களுள் ஒருவரை இந்தியாவிற்கு அனுப்ப 
முடிவு செய்தார் . அதன்படி ஸ்டாப்போர்டு கிரிப்ஸ் இந் 
தியாவிற்கு வந்தார் ( மார்ச்சு 22 , 1942 ) . இந்தியாவிற்கு 
குடியேற்ற நாட்டு அரசு நிலையை வழங்கும் திட்டத்தை 
( 1940 அரசப்பிரதி நிதி வாக்களித்தது போலக் ) கிரிப்ஸ் 
கொண்டுவந்தார் . இரண்டாம் உலகப் போர் முடிந்த 
பின் இந்தியர்களே தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளைக் 
கொண்ட அரசியல் நிர்ணய சபையை அமைப்பதும் அத 
னுடைய முடிவுகளை மா நிலங்களின் ஒத்துழைப்போடு 
செயலாக்குவதும் இத் திட்டத்தின் கூறுகளாகும் . புதிய 
அரசியலமைப்பை ஒத்துக்கொள்ளாத மா நிலம் அதன் 
பழைய நிலையிலேயே இருக்கலாம் . அல்லது பிரிட்டிஷ் 
அரசாங்கத்துடன் வேறு ஏற்பாடு செய்துகொள்ளலாம் . 
ஆனால் போர் நடக்கும் காலத்தில் இந்திய அரசியல் தலை 
வர்களுக்கு அரசப்பிரதி நிதியின் நிர்வாகக் குழுவில் இட 
மளித்து இந்தியாவின் பாதுகாப்பைத் தங்கள் வசமே 
வைத்துக் கொள்வதைத் தவிர வேறு உண்மையான அதி 
கார மாற்றம் எதுவும் செய்வதற்குப் பிரிட்டிஷ் அரசாங்கம் 
உடன்படவில்லை . எனவே கிரிப்ஸ் திட்டத்தை இந்திய 
அரசியல் கட்சிகளெல்லாம் ஒப்புக்கொள்ளாததில் வியப் 
பொன்றுமில்லை . ஆங்கிலேயரின் வெளியேற்றத்திற்குப் 
பிறகு தான் இந்தியாவை நன்கு பாதுகாக்க முடியும் 
என்று காந்தி அடிகள் எண்ணினார் . அதே ஆண்டு 


784 


ஆகஸ்டு 8 - ந் தேதி அனைத்திந்திய காங்கிரசு வெள்ளை 
யர் வெளியேற்றத் தீர்மானத்தை நிறைவேற்றியது . உட 
னடியாக நாட்டிற்கு விடுதலை வழங்கப்படாவிட்டால் 
பெருமளவில் அகிம்சாப் போராட்டம் நடத்தவும் காங்கி 
ரசு முடிவுசெய்தது . மறு நாள் காந்தி அடிகள் கைது 
செய்யப்பட்டார் . அதை யொட்டிப் புரட்சிச்செயல்கள் 
வலிந்து நிகழ்ந்தன ; குருதி சிந்தவேண்டியதாயிற்று . 
ஆனால் முடிவில் புரட்சி ஒடுக்கப்பட்டது . சர்ச்சில் பிரிட் 
டிஷ் பேரரசைக் குலைப்பதற்குத் தாம் தலைமை தாங்க முடி 
யாது என்ற தமது முடிவை விடாப்பிடியாகக் கொண்டி 
ருந்தார் . 


பகுதி 20 
வேவல் பிரபு ( 1943 - 47 ) 
வேவல் திட்டம் ( 1945 ) : ஆர்ச்சிபால்டு வேவல் 
( பி . 1883 ) இந்தியாவின் அரசப் பிரதிநிதியாகவும் கவர் 
னர் - ஜெனரலாகவும் 1943 - ம் ஆண்டு அக்டோபரிலிருந்து 
1947- மார்ச்சு மாதம் வரை வீற்றிருந்தார் . 1941 - லிருந்து 
இந்தியாவின் தலைமைத் தளபதியாக இருந்த இவருக்குப் 
போர் நிலையை ஒட்டி இப்பதவி கிடைத்தது . 1943 - ம் 
ஆண்டு வங்காளப் பஞ்சம் எல்லோர் மனத்தையும் கலக்கி 
யது . பஞ்ச நிவாரணச் சட்டங்கள் போதிய அளவு பயன் 
த்ராது போனதை அவர் கண்டார் . 1944 - ம் ஆண்டு 
மே மாதம் காந்தி அடிகள் விடுதலை அடைந்தார் . பாகிஸ் 
தான் கொள்கையை C. இராஜகோபாலாச்சாரியார் ஒத் 
துக் கொண்டு ஒரு திட்டம் வெளியிட்டார் . அதனையும் 
ஜின்னா ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார் . துண்டு துண் 
டாகச் சிதைவுண்ட மா நிலங்களைக் கொண்ட பாகிஸ் 
தானை ஜின்னா விரும்பவில்லை. ஆறு முழு மா நிலங்களைக் 
கொண்ட பாகிஸ்தானே அவர் விரும்பியது . 1945 - ம் 
ஆண்டு பிரிட்டிஷ் பொதுத் தேர்தலுக்கு முன்பு இந்தியா 
வின் அரசியல் சிக்கலைப் பற்றிச் சர்ச்சிலோடு கலந்தா 
லோசிக்க வேவல் இங்கிலாந்து சென்றார் . இந்தியா 
திரும்பியதும் அவர் இந்தியத் தலைவர்களின் மகா நாடு 
ஒன்றை ஜூன் மாதம் தன் திட்டத்தைப் பற்றிக் கலந்து 
எண்ணுவதற்காகச் சிம்லாவில் கூட்டினார் . அரசப் பிரதி 
நிதி , தலைமைத் தளபதி பதவிகள் நீங்கலாக அரசப் பிரதி 
நிதியின் நிர்வாகக் குழுவில் இந்தியரே இருப்பதும் அதில் 
இந்துக்களும் முஸ்லீம்களும் பப்பாதியாக இருப்பதும் 
அவர் திட்டத்தின் அடிப்படையாகும் . நிர்வாகக் குழுவில் 
முஸ்லீம் உறுப்பினர்களை முஸ்லீம் லீகே நியமிக்க 
வேண்டும் என்ற ஜின்னாவின் கோரிக்கை வேவல் திட்டத் 
தைக் குலைத்தது . இங்கிலாந்து பொதுத் தேர்தலில் 


50 


786 


தொழிற் கட்சி வெற்றிபெற்றது ( ஜூலை, 1945 ) . C. R. 
அட்லி தலைமை அமைச்சரானார் . 

மந்திரி சபை தூது கோஷ்டி : ( 1946 ) இங்கிலாந்தின் 
தொழிற் கட்சி அரசாங்கம் சிறையிடப்பட்டிருந்த இந் 
தியத் தலைவர்களை விடுவித்தது . மா நிலங்களுக்கும் நடு 
விட அரசாங்கத்திற்கும் தேர்தல்கள் நடைபெற்றன . 
ஏழாண்டு இடையீட்டிற்குப் பிறகு 1946 - ல் மாநில 
அமைச்சர் அவைகள் திரும்பவும் அமைக்கப்பட்டன . 
இந்தியாவின் அரசியல் சுய நிர்ணய உரிமையை ஒத்துக் 
கொண்டு இந்தியா பற்றி தன்னுடைய கொள்கையை 
ஐயமற இங்கிலாந்து அரசாங்கம் விளக்கியது . அது இந் 
தியாவில் சிறுபான்மையினோர் பெரும்பான்மையோரின் 
அரசியல் முன்னேற்றத்திற்குத் தடையாக இருப்பது 
முறையற்றது என எடுத்துக் காட்டியது . இந்தியாவின் 
அரசியல் நிலை முன்னோடாது தேங்கிக் கிடக்கும் தேக்க 
நிலையை நீக்க எண்ணியது . பிரிட்டிஷ் அமைச்சரவை 
ஒரு தூதுக் குழுவினை அனுப்பியது . இங்கிலாந்து அரசாங் 
கத்தின் புதிய போக்கை இது காட்டியது . அத் தூதுக் 
குழு இங்கிலாந்து அமைச்சர் பெதிக் லாரன்சு , ஸ்டாப் 
போர்டு கிரிப்ஸ் , A. V. அலெக்சாண்டர் முதலியோரைக் 
கொண்டிருந்தது . அவர்கள் இந்தியாவிற்கு 1946 - ம் 
ஆண்டு மார்ச்சு மாதம் வந்து சேர்ந்தனர் . அடுத்த 
மே மாதத்தில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை 
விளக்கினர் . பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்களும் சிற்றரசு 
நாடுகளும் கொண்ட ஒன்றுபட்ட இந்தியா உருவாக 
வேண்டும் ; தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளைக் கொண்ட அர 
சியல் நிர்ணய சபையே இதனை உருவாக்க வேண்டும் ; 
மா நிலங்கள் சில அடிப்படைகளில் ஒன்று சேர வேண்டும் . 
இப்படி மூன்று நிலைகளைக் 

கொண்ட ஒரு அரசிய 
லமைப்பை உருவாக்க வேண்டும் . அதுவரை இந்தியா 
வின் தலையாய அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்போடு 
அக்கட்சிகளின் பிரதிநிதிகளைக் கொண்ட இடைக்கால 
அரசாங்கம் ஒன்று நிர்வாகத்தை நடத்த வேண்டும் . 
இதுவே அவர்கள் திட்டம் . இதற்கு இணங்க ஜூன் 


787 


மாதத்தில் அரசப் பிரதிநிதி ஓர் அறிக்கை விடுத்தார் . 
ஆனால் காங்கிரசுக்கும் முஸ்லீம் லீகிற்கும் இடையே 
இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கவில்லை . ஒத்துழைப்பு 
பற்றிப் பேசிக்கொண்டே காலம் கழிந்தது . முஸ்லீம் லீகு 
ஆகஸ்டு மாதத்தில் நேரடி நடவடிக்கையில் இறங்கியது 
வங்காளத்தில் கொடிய கலகங்கள் தோன்றின. 


1 


தாகும் . 


2 


இடைக்கால அரசாங்கம் ( 1946 ) : 1946 - ம் ஆண்டு 
செப்டம்பர் மாதம் அரசப்பிரதி நிதியின் நிர்வாகக் குழு 
வின் துணைத்தலைவராக ஜவகர்லால் நேருவைக் கொண்டு , 
காங்கிரசு தலைவர்கள் இடைக்கால 

அரசாங்கத்தை 
அமைத்தனர் ; அக்டோபர் மாதம் முஸ்லீம் லீகும் அதில் 
பங்கு கொண்டது . " இவ்வாறு இடைக்கால அரசாங்கம் 
ஏற்பட்டது இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் ஒரு 
புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியது . இந்நிலை வெளி 
நாட்டுக் கொள்கை , பாதுகாப்பு போன்ற எல்லாத் துறை 
களிலும் பிரிட்டிஷாரின் அதிகாரம் மறைந்ததைக் குறிப்ப 

பிரிட்டிஷார் இந்தியர்கைக்கு அதிகாரத்தை 
மாற்றுவதில் கொண்ட உறுதியையும் காட்டுவதாகும் . 
ஆனால் நிர்வாகக் குழுவில் காங்கிரசுத் தலைவர்களுக்கும் 
முஸ்லீம் லீகு தலைவர்களுக்கும் இடையே இருந்த ஒற் 
றுமையின்மை அரசியல் நிலைமையை மேலும் குழப்பியது . 
வட இந்தியாவில் பீகாரிலும் மற்ற பகுதிகளிலும் இன 
வெறிக் கலகங்கள் பரவின . மா நிலங்களைப் புதிய அரசி 
யல் ஏற்பாட்டில் ஒன்று சேர்க்கும் திட்டத்தை அரசியல் 
கட்சிகள் பிறழ உணர்ந்தன . அதனால் பிரிட்டிஷ் அரசாங் 
கம் அதனை டிசம்பர் மாதத்தில் தெளிவுபடுத்தியது . அரசி 
யல் நிர்ணய சபை அதே மாதத்தில் தன்னுடைய வேலை 
யைத் தொடங்கியது . ஆனால் முஸ்லீம் லீகு அதில் ஒத் 
துழைக்க நாட்டம் கொள்ளவில்லை . இத்தகைய இக்கட் 
டான நிலையில் 1947 - ம் ஆண்டு பிப்ரவரி 20 - ம் தேதி பிரிட் 
டிஷ் அரசாங்கம் அதிகாரத்தைப் பொறுப்புள்ள இந்தியர் 


1. 9 , பக் . 294 . 
2. 73 , பக் . 40 . 


788 


கைக்கு 1948 - ம் ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் மாற்றி 
விட்டு வெளியேறும் தன் திண்ணமான 

எண்ணத்தை 
வெளியிட்டது . 1947 - ம் ஆண்டு மார்ச்சு மாதம் வேவல் 
பிரபுவினுடைய பதவிக் காலம் முடிவுற்றது . இந்தியாவின் 
அரசியலில் ஒரு புதிய சூழ் நிலை உருவாக இது வழி 
கோலிற்று . 


இந்தியா 1858-1947 


மெர்வ் 
• சராக்ஸ் 
• பாஞ்டே / 


| 


சுல்பிகார் 

ஹீரட் 


| 


சிட்ரல் 


. 


| 


நீர் , 


1 


| 

- 
| 
| 


காபூல் தலாலா பாத் 

அம் பேலா 
கண்ட்மக் பெஷாவர் 

ராவல்பிண்டி 


காஷ்மி 


1 


| 


மெய்வாண் 

காந்தகார் 


உதர்மசாலா 
ஜாலியன் வாலாபாக் . 

சிம்லா 
• அம்பாலா 


| 


குவெட்டா 


நாபா 


| 


.லாசா 


9 
காலட் 


|| 
. 
| 


புது தில்லி 


ஜியாண்ட்ஸி 


| 


கம்பா ஜொங் 
எவரெஸ்ட் சிகரம் 


சுக்கூர் 


1 


சிக்கிம் ! 


செயிஸ்டன் 


சும்பி சமவெளி 

பூடான் 
துவர்ர்ஸ் 


குவாலியர் 


கொன்பூர் 


வாரணாசி 


மணிபுரி 


பிப்லோடா 


டக்கா 


கல்கத்தா 


| 


பரோடா 


ஜாம்ஷெட்பூர் 


இந்தியாவினின்று 

பிரிக்கப்பட்ட 
பர்மா ! 
( 1937 ) 


இந்தூர் - 

நாகபுரி 
பீரார் 

• வார்தா 


ஒரிஸ்ஸா 


பம்பாய் 


பூனா 


விசாகப்பட்டினம் 

துறைமுகம் 


• ஐதராபாத் 


அவுந்து 


1 


x : போர்க்களங்கள் 


கோடிட்டவை புதிய மாகாணங்கள் 


பெங்களூர் 


சென்னை 


மைசூர் 


சீரங்கப்பட்டணம் 

மேட்டூர் 


1 பிலேர் 


மாப்பிள்ளை 
மார் 


திருரங்காடி 


துறைமுகம் 


கொச்சி 


கொச்சித் 
துறைமுகம் 


பெரியாறு 
நீர்த்தேக்கம் 


S.XAVIEL 


- திருவாங்கூர் 


பகுதி 21 
இந்தியாவின் கடைசி அரசப்பிரதிநிதி 
பிரிட்டிஷ் பேரரசுப் படையின் பதினான்காம் பிரிவின் 
தலைவராக இருந்து தென் கிழக்கு ஆசியாவில் வெற்றி 
யுடன் போர் நடத்திய கடற்படைத் தளபதி மவுண்ட் 
பேட்டன் பிரபு 1947 மார்ச்சு மாதம் 22 - ம் தேதியிலிருந்து 
ஆகஸ்டு மாதம் 14 - ம் தேதி வரை இந்தியாவின் அரசப் 
பிரதிநிதியாகவும் , பின்னர் 1948 - ம் ஆண்டு ஜூன் 21 - ம் 
தேதி வரை கவர்னர் ஜெனரலாகவும் தொண்டாற்றினார் . 
அவர் தம்மை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் முடி 
வைக் காணும் கடைசி அரசப் பிரதிநிதியாகக் கருதாமல் 
புதிய இந்தியாவின் முதல் வழிகாட்டியாகக் கருதுமாறு 
நேருவைக் கேட்டுக் கொண்டார் . * இந்தியாவின் அரசியல் 
நிலையை நன்குணர்ந்த அவர் அதன் பிரிவினையைத் 
தவிர்க்க முடியாதெனக் கருதினார் . ஜூன் மாதத்தில் 
அவர் , இந்தியா 1947 - ம் ஆண்டு ஆகஸ்டு 15 - ம் தேதிக் 
குள் இரண்டு குடியேற்ற நிலை நாடுகளாகப் பிரிக்கப் 
படும் என்ற தன் முடிவை அறிவித்தார் . காங்கிரசும் இம் 
முடிவிற்குக் கடைசியில் இணங்கியது . ஜூலை மாதத்தில் 
இந்திய சுதந்திரச் சட்டம் நிறைவேறியது . அது அமு 
லுக்கு வந்ததும் வங்காளம் , கிழக்கு வங்காளமாகவும் 
மேற்கு வங்காளமாகவும் பிரிந்தது . பஞ்சாபும் மேற்கு பஞ் 
சாபாகவும் கிழக்கு பஞ்சாபாகவும் பிரிந்தது . பிரிட்டிஷ் 
மன்னர் ஏற்படுத்தும் கவர்னர் - ஜெனரல்களின் தலைமை 
யில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனி குடியேற்ற 
நிலை நாடுகளாக விளங்கத் தொடங்கின . பிரிட்டிஷ் மன் 
னர் இந்தியாவின் பேரரசர் என்ற நிலையும் நீங்கியது . 
அதே போன்று இந்தியச் சிற்றரசுகள் மீது அவருக் 
கிருந்த மேலாட்சி உரிமையும் மறைந்தது . இந்தியா 
அமைச்சர் பதவியும் ஒழிந்தது . இரண்டு நாடுகளின் அர 


15 , பக் . 45 . 


790 


யான 


சியல் நிர்ணய சபைகள் முழுஉரிமை கொண்ட சட்ட 
சபைகளாயின . புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் 
வரை 1935 - ம் ஆண்டு இந்திய அரசாங்கச் சட்டம் தேவை 

மாறுதல்களுடன் நடைமுறையில் இருந்துவர 
வேண்டும் . மேற்குப் பஞ்சாபு வடமேற்கு எல்லைப்புற மாகா 
ணம் சிந்து மாகாணம் பிரிட்டிஷ் பலுசிஸ்தானம் அஸ்ஸா 
மின் சில்ஹெட் ஜில்லாவைக் கொண்ட கிழக்கு வங்காளம் 
ஆ கியவை பாகிஸ்தான் என்ற தனி நாடாயின . " ஆகஸ்டு 
15 - ம் தேதி உலக வரலாற்றில் எப்பொழுதும் கண்டிராத 
வகையில் ஆள்கடத்தல் , தீயிடுதல் , இரத்தம் சிந்துதல் 
போன்ற வெறிச் செயல்களுக்கிடையே இந்தியாவும் 
பாகிஸ்தானும் சுதந்திர 

நாடுகளாயின . * 

சுதந்திர 
இந்தியாவின் முதல் அமைச்சர் அவை ஜவகர்லால் நேரு 
( தலைமை அமைச்சர் ) , வல்லபாய் படேல் (உள் நாட்டு 
அமைச்சர் , துணைத் தலைமை அமைச்சர் ) , R. K. சண்முகம் 
செட்டியார் ( நிதி அமைச்சர் ) இவர்களைக் கொண்டிருந்தது . 


வரை 


கடைசி கவர்னர் - ஜெனரலும் , முதல் குடியரசுத் 
தலைவரும் : 1948 - ம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் 1950 
ஜனவரி மாதம் 

C. இராஜகோபாலாச்சாரியார் 
( பி . 1879 ) இந்தியாவின் கடைசி கவர்னர் - ஜெனரலாகப் 
பதவியிலிருந்தார் . இவர் சென்னை மாகாணத்தின் முத 
லமைச்சராகவும் ( 1937-39 ) , இடைக்கால இந்திய அரசாங் 
கத்தில் ஓர் அமைச்சராகவும் ( 1946-47 ) , மேற்கு வங்காளத் 
தின் கவர்னராகவும் ( 1947-48) , மவுண்ட்பேட்டன் இங்கி 
லாந்து சென்ற பொழுது தற்காலிகக் கவர்னர் ஜெனர 
லாகவும் இருந்தவர் . இந்தியச் சுதந்திரப் போராட்டத்தில் 
சிறப்பிடம் பெற்றவர் என்று பெதிக் லாரன்சு குறிப்பிட்ட 
( 1950 ) அரசியல் வல்லுநர் நால்வர்களுள் இவர் ஒருவர் . 
ஏனையவர் காந்திஜி , நேரு , படேல் எனபவர்களாவர் . 
பிரிட்டிஷ் அமைச்சரவை தூதுக் குழுவின் திட்டத்தின்படி 
1946 - ம் ஆண்டு ஜூலை மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
அரசியல் நிர்ணய 

முஸ்லீம் லீகின் ஒத்துழைப் 
9 , பக் . 303 . 


சபை 


791 


சபை 


பின்றியே அதே ஆண்டு டிசம்பர் மாதம் 9 - ம் தேதி தன் 
வேலையைத் துவக்கிற்று . அரசியல் நிர்ணய சபையின் 
தலைவராக இராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . 
ஜனவரி 22 - ம் தேதி அரசியலமைப்பு குறிக்கோள்களைப் 
பற்றிய நேருவின் தீர்மானம் நிறைவேறியது . அது 
அதிகாரப் பட்டியல்களில் காணப்படாத அதிகாரங்கள் 
மா நிலங்களுக்கே என விளக்கி மாநிலங்களின் தனியுரிமை 
நிலையினை வற்புறுத்தியது . ஆனால் 1947 - ம் ஆண்டு 
ஜூலை மாதம் நிறைவேறிய இந்திய விடுதலைச் சட்டம் 
இந்தியாவை இரண்டாகப் பிரித்தது . பாகிஸ்தானுக்கும் 
இந்தியாவிற்கும் தனித்தனி அரசியல் நிர்ணய சபைகளை 
ஏற்படுத்தியது . பிரிவினைக்கு முன் ஏற்பட்ட அரசியல் 
நிர்ணயசபையை இந்தியாவின் அரசியல் நிர்ணய 
யாக அதற்குரிய எல்லா அதிகாரங்களோடு இயங்கச் 
செய்தது . ஆகஸ்டு மாதம் அரசியலமைப்புச் சட்டத்தை 
வரைய அம்பேத்கார் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப் 
பட்டது . அதன் அடிப்படைத் திட்டம் 1948 பிப்ரவரியில் 
வெளியாகியது . அது அதிகாரப்பட்டியல்களில் குறிக்கப் 
படாத அதிகாரங்களை நடுவிட அரசாங்கத்திற்கே வழங்கி 
யது . இந்தியா பிரிக்கப்பட்டதின் காரணத்தையொட்டி நடு 
விட அரசாங்கத்திற்கு மிகுந்த அதிகாரங்களை அளிக்கும் 
ஒரு கூட்டாட்சி அமைப்பையே அது விரும்பியது . 395 விதி 
களையும் 8 அட்டவணைகளையும் கொண்டு உருவாகிய இந்தி 
யாவின் அரசியலமைப்புத் திட்டம் 1949- ம் ஆண்டு நவம்பர் 
26 - ம் தேதி நிறைவேறியது . இதை உருவாக்க அரசியல் 
நிர்ணயசபைக்கு ஆயிரம் நாட்களுக்கு மேல்- சுமார் மூன் 
றாண்டுகள் ஆயிற்று . 1950 - ம் ஆண்டு ஜனவரி 26 - ம் தேதி 
அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது . அரசியலமைப் 
பின் 379 - வது விதிப்படி அரசியல் நிர்ணய சபை இந்தியா 
வின் தற்காலிக பாராளுமன்றமாகியது . இதுவே இராஜேந் 
திர பிரசாத்தைத் தற்காலிக குடியரசுத் தலைவராகத் தேர்ந் 
தெடுத்தது . பின்னர் நடந்த ( 1951-52 ) பொதுத் தேர்தல் 
களை அடுத்து 1952 - ல் அவரே இந்தியாவின் குடியரசுத் 
தலைவராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் .. 


என்ற 


பகுதி 22 
1950 - ம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பும் 

1951 - ம் வருட திருத்தமும் 
முகவுரை : அரசியலமைப்பின் முன்னுரை இந்தியக் 
கூட்டாட்சி அமைப்பினுடைய மக்களாட்சியின் இயல்பு , 
விடுதலை , எல்லோரும் ஓர் நிறை 

ஒரு நிகர் 
தன்மை முதலிய கூறுகள் பற்றி வலியுறுத்திக் கூறுகிறது . 
காமன்வெல்த்து ( பிரிட்டிஷ் காமன்வெல்த்து ) நாடுகளில் 
ஒன்றாயினும் இந்தியா எல்லா அதிகாரங்களையும் கொண்ட 
ஒரு நிறை நிலைக் குடியரசாகும் . 

இதுபற்றி 1949 - ம் 
ஆண்டு கூடிய காமன்வெல்த்து தலைமை அமைச்சர்கள் 
மா நாட்டில் நேரு பின்வருமாறு கூறினார் : 

“ இந்தியா 
தொடர்ந்து காமன்வெல்த்தின் உறுப்புகளில் ஒன்றாக 
இருந்துவரும் . தன்னுரிமை நாடுகள் இங்குத் தன்னுரிமை 
விளங்கவே கூடிவரும் காமன்வெல்த்தின் அடையாள 
மாகவே பிரிட்டிஷ் மன்னர் இருப்பார் . அம்முறையில் 
அவரே அதன் தலைவர் ஆவார் . கூட்டாட்சி அரசாங்கத் 
தின் கூட்டாட்சி கூறுகளைப்பற்றி முன்னுரையில் குறிப்பு 
எதுவும் இல்லை . அந்த அரசாங்கம் கூட்டாட்சி அரசாங் 
கமே ஆம் ; ஆனால் முழுக் கூட்டாட்சியன்று . சோவியத்து 
ருஷியாவின் கூட்டாட்சி 

அரசியல் 

அமைப்பிற்கும் 
இந்தியக் கூட்டாட்சி அரசியல் அமைப்பிற்கும் மிகுந்த 
வேறுபாடு உண்டு . நார்வேயிலிருந்து நியூஸிலந்து வரை 
உலகில் நிலவிவரும் அரசியல் அமைப்புக்களை ஆராய்ந்து 
பார்த்து அவற்றில் நமக்கு வேண்டியவற்றைக் கொண்ட 
னர் நமது அரசியலமைப்பைப் படைத்தோர்கள் . உலகம் 
போற்றற்குரிய அரசியலமைப்பின் சிறந்த குறிக்கோள் 
களுக்கு முன்னுரையில் அவர்கள் இடமளித்தது இயற் 
கையே . “ 1935 - ம் ஆண்டுச் சட்டம் நடைமுறையில் எப்படி 
இருந்தது என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும் . 
சுருங்கக் 

கூறுமிடத்துப் புதிய அரசியலமைப்பில் 


793 


இதில் சில 


கிட்டத்தட்ட முக்கால் பகுதி , அச்சட்டத்தை அடிப்படை 
யாகக் கொண்டதே ஆம் . அதிலும் அனுபவத்திற்கு ஏற்ற 
வாறு சில மாற்றங்கள் அமைந்துள்ளன . அடிப்படை 
உரிமைகளைப் பற்றிய பகுதி பெரிதும் அமெரிக்காவின் 
அரசியலமைப்பை ஒட்டி எழுதியது . அயர்லாந்து அரசிய 
லமைப்புகள் போன்றவைகளும் இதில் ஓரளவு பின்பற்றப் 
பட்டன . நம் கூட்டாட்சி அமைப்பு கானடாவின் அரசிய 
லமைப்பைப் பின்பற்றி எழுதியதாகும் . 
இடங்களில் ஆஸ்திரேலியா அரசியலமைப்பின் கூறுகளை 
யும் காணலாம் . பொறுப்புள்ள அரசாங்கமுறை இங்கி 
லாந்தின் அரசியலமைப்பு முறையைப் பின்பற்றியதாகும் . 
எனவே , பல அரசியல் அமைப்புகளை ஆதாரமாகக்கொண்டு 
தனிச்சிறப்புடன் நமது அரசியலமைப்பு விளங்குகிறது . * 
அரசியலமைப்பின் முதற் பகுதியிலுள்ள முதல் நான்கு 
விதிகள் புதிய இந்திய நாட்டுப் பகுதிகளை எடுத்துக்கூறு 
கின்றன . அரசியலமைப்பைத் திருத்தாமலே புதிய நாடு 
களைக் கூட்டாட்சியில் சேர்த்துக்கொள்ளவும் இப்போது 
உள்ள நாடுகளின் பகுதிகளையோ அல்லது பெயர்க 
ளையோ மாற்றவும் இந்த முதற்பகுதி பாராளுமன்றத்திற்கு 
உரிமை வழங்குகிறது . இது அரசியலமைப்பின் வளைந்து 
கொடுக்கும் தன்மையைக் காட்டுகின்றது . நாடுகள் கூட் 
டாட்சியிலிருந்து பிரியமுடியாதென்பது தெளிவு இரண் 
டாம் பகுதியில் ஐந்திலிருந்து பத்துவரை உள்ள விதிகள் 
குடிமை உரிமையைப் பற்றி விளக்குகின்றன . 11 - ம் விதி 
இதுபற்றி புதிய சட்டங்கள் இயற்றப் பாராளுமன்றத்திற்கு 
உரிமை அளிக்கின்றது . கூட்டாட்சிமுறை இருந்தாலும் 
கூட்டாட்சிக்குடிமை நாட்டாட்சிக் குடிமை என இருவகைக் 
குடிமைக்கு இடம் இல்லை . கூட்டாட்சிக் குடிமை என 
ஒன்றே உண்டு. அமெரிக்காவில் உள் நாட்டுப் போர் 
நடந்தபொழுது ( 1861-65 ) இரு குடிமை உரிமையால் பல 
தொல்லைகள் விளைந்தன அன்றோ. 


* 


7 , பக் . 4 . 


194 


அடிப்படை உரிமைகள் : மூன்றாம் பகுதியில் 12 - லி 
ருந்து 35 - வரையிலுள்ள விதிகள் மக்களின் அடிப்படை 
உரிமைகளைப் பற்றியன . சுதந்திரவாதிகளுக்கும் வழக்கறி 
ஞர்களுக்கும் இது ஓர் விண்ணுலகாகும் ; சட்டத்திற்கு 
முன் யாவரும் ஒரு நிகர் ; பிறந்த இடம் , சமயம் , 
இனம் , சாதி , ஆடவர் , பெண்டிர் இவற்றின் அடிப் 
படையில் 

எவரும் தனி வேற்றுமைகளுக்காளாகார் 
( விதி 15 ) ; அரசாங்கத்தில் பணிபுரிய எல்லோருக் 
கும் ஒரு நிகரான வாய்ப்புகள் உண்டு ; தீண்டாமைக்கும் 
பட்டங்களுக்கும் ( Titles ) இடமின்றி ஒழித்தல் ; 19 - ஆம் 
விதி பேச்சுரிமை , கூட்டம் கூட்டும் உரிமை , கட்சி 
அமைப்புரிமை , எங்கும் கட்டுப்பாடு இன்றி நாட்டில் போய் 
வரும் உரிமை , சொத்துரிமை , தொழில் உரிமை முதலிய 
ஏழுரிமைகளைப் பற்றியதாகும் . வாழும் உரிமைக்கும் தனி 
மனிதனின் தற்போக்கு உரிமைக்கும் சட்டத்தை மீறாது 
இருக்கும்வரை கைதி ஆகா உரிமைக்கும் , விசாரணையின்றி 
நீண்ட நாள் சிறைபடா உரிமைக்கும் , ஒரு குற்றமும் செய் 
யாமல் இருக்கும்பொழுது தண்டிக்கப்படா உரிமைக்கும் 
அரசியலமைப்பு அங்கே பாதுகாப்பளிக்கிறது . பரத்தமை , 
கட்டாயவேலை போன்றவை அரசியலமைப்பில் சட்டத் 
திற்கு மாறுபட்டவை . எல்லோருக்கும் மனச்சான்றின்படி 
நம்பிவரும் மனச்சான்று உரிமை உண்டு ; எவரும் எச்சம 
யத்தையும் பின்பற்றவும் அதனைப் பரப்பவும் உரிமை 
யுண்டு . அதே போன்று சமய நிறுவனங்களை நிர்வகிக்க 
வும் உரிமை உண்டு . சில கல்வி நிலையங்களில் ஒரு 
சமயத்தைப்பற்றிய வகுப்புகளுக்குச் செல்லாது இருக்கவும் 
உரிமை உண்டு; கல்வி கலை பண்பாடு பற்றிய உரிமை 
களும் உண்டு ; பள்ளிகளிலும் , கல்லூரிகளிலும் எவரும் 
சேர்ந்து கற்க உரிமையுண்டு - ( விதி 29 ) ; 39 - ஆம் விதிப் 
படி அரசாங்கம் தனி ஆளுக்குச் சொந்தமான சொத்து 
எதையும் பொது நன்மைக்காகக்கூட நட்டஈடு கொடுக்கா 
மல் எடுத்துக்கொள்ள முடியாது . 

இவ்வுரிமைகளில் 
எவற்றையாவது அரசாங்கம் பறித்துக்கொள்ளுமானால் 
அதைத் திரும்பப்பெற 32 - ஆம் விதிப்படி எந்த தனி 


795 


மனிதனுக்கும் தலைமை நீதிமன்றத்தில் ( Supreme Court ) 
வழக்காட உரிமையுண்டு . இது பற்றித் தலைமை நீதி 
மன்றத்திற்கு ஹேபியஸ் கார்ப்பஸ் , மாண்டமஸ் , சர் 
ஷியோராரி , முதலிய தடை உத்தரவுகளைப் பிறப்பிக்கவும் 
அதிகாரம் உண்டு . இத்தகைய அதிகாரங்களைப் பிற நீதி 
மன்றங்களுக்கும் வழங்கப் பாராளுமன்றம் அதிகாரம் 
பெற்றுள்ளது . அடிப்படை உரிமைகளைப் பற்றிக் கூறும் 
அரசியலமைப்பின் மூன்றாம் பகுதியைப் பாராளுமன்றம் 
சிறப்பு நிலை பெருவாரி ஆதரவுடன் தான் திருத்தலாம் . 
அத்தகைய திருத்தங்களை நாடுகளும் ஒத்துக்கொள்ள 
வேண்டும் என்பது இல்லை . தனி ஆள்கள் உரிமைகளுக்கு 
அரசியலமைப்பின்கீழ்ப் பாதுகாப்பளிக்கின்றது அமெரிக் 
காவின் முறை . பொதுச் சட்டத்தின்கீழ்ப் பாதுகாப்பளிக் 
கின்றது பிரிட்டிஷ் முறை . இவ்விரண்டிற்கும் இடைப் 
பட்ட முறையையே நம் அரசியலமைப்புக் கடைப்பிடித் 
துள்ளது . 1951 - ம் ஆண்டு ஜூன் மாதம் அடிப்படை 
உரிமைகளைப் பற்றிய 15 , 19 , 31 முதலிய விதிகள் எளிதா 
கவே ( பாராளுமன்றத்திலும் வெளியிலும் இதற்கு ஓரளவு 
எதிர்ப்பு இருந்தது ) திருத்தப்பட்டன . இத்திருத்தம் 15 - ம் 
விதிக்குள் ஒரு புதுப் பிரிவைச் சேர்த்தது . சமூகக் கல்வித் 
துறைகளில் பிற்பட்ட மக்களுக்குச் சில தனிப்பட்ட எளிய 
வாய்ப்புகளை வழங்க வழிகோலியது . 19 - வது விதியில் 
சில பிரிவுகளும் மாற்றப்பட்டன ; வெளி நாடுகளுடன் 
கொண்டுள்ள நல்லுறவுக்கு ஊறு நேராமைக்கும் பொது 
அமைதி குலையாமைக்கும் குற்றங்களைச் செய்யுமாறு தூண் 
டாமைக்கும் வேண்டிப் பேச்சுரிமையே சில கட்டுப்பாடு 
களுக்கு உள்ளாகியது ; 31 - ஆம் விதிக்குப்பின் 31 - A , 31 - B 
என்ற இரு புதிய விதிகளும் சேர்க்கப்பட்டன ; இவை 
ஜமீன்தாரி முறையை ஒழிப்பதற்காகவும் , உழவு நிலையின் 
சீர்திருத்தத்திற்காகவும் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை 
மக்களின் பொருளாதார , சமூக முன்னேற்றத்தின் காரண 
மாக அரசியலமைப்பின் வரம்பிற்குட்பட்டனவாக ஆக்கு 
கின்றன . மேலும் இத்திருத்தம் அத்தகைய பதின்மூன்று 


* 76 , பக் . 594-605 . 


796 


* 


தால் 


சட்டங்களை அரசியலமைப்பின் 9 - வது அட்டவணையாகச் 
சேர்த்துள்ளது . 

அரசியலை இயக்கிவரும் கொள்கைகள் ( Directive 
Principles ) : அரசியலமைப்பின் நான்காம் பகுதியில் 36 
லிருந்து 51 - வரை உள்ள விதிகள் பொது நல அரசுக் 
கோட்பாட்டை ஒட்டி இந்தியா முழுவதும் சட்டம் மூலம் 
பின்பற்றுவதற்கான கொள்கைகளைக் குறிப்பிடுகின்றன . 
ஆனால் இக்கொள்கைகளை அரசாங்கம் கையாளாது இருந் 

எவரும் நீதிமன்றத்தில் வழக்குத் தொடுக்க 
இயலாது . 

எனவே இவை அடிப்படை உரிமைகளைப் 
போன்றவையல்ல . இருப்பினும் 37 - ஆம் விதி இவைகளை 
ஆட்சி முறையில் பின்பற்ற வேண்டியதின் இன்றி 
யமையாமையையும் , சட்ட உருவில் செயலாக்க வேண்டி 
யதின் சிறப்பினையும் கூறுகின்றது . 

இவற்றுள் 
தலையாய கொள்கைகள் பின்வருமாறு : போதுமான 
வருமானம் வரக்கூடிய வேலைகள் ; 

நிகரான 
வேலைக்கு ஒரு நிகரான கூலி ; வயதிற்கும் உடல் 
வலிமைக்கும் ஏற்ற வேலை ; கிராமப் பஞ்சாயத்து ; மனித 
வல்லமைக்கும் , பண்பிற்கும் ஒத்த நியாயமான வேலை 
நிலைமை ; மகப்பேற்றின்போது ஓய்வு ; வாழ்வதற்குப் 
போதுமான கூலி ; குடிசைத் தொழிலாதரவு; ஒரே முறை 
யான சிவில் சட்டங்கள் ; 14 வயதுக்குட்பட்ட எல்லாச்சிறார் 
களுக்கும் சம்பளமில்லாமல் கட்டாயக் கல்வி ; பிற்பட்ட 
வகுப்பினருக்குக் கல்வி , பொருளாதாரம் முதலியவற்றில் 
தனிப்பட்ட வாய்ப்புகள் ; போதுமான உயர் தர உணவு , 
சிறந்த வாழ்க்கை நிலை ; பொதுச் சுகாதாரம் ; மதுவிலக்கு 
( J. S. மில் இது தனி ஆளின் சுதந்திரத்திற்கு மாறானது 
என்று கருதினார் ) ; விஞ்ஞான முறையான வேளாண்மை ; 
நாட்டுப்பொதுச் சின்னங்களின் பாதுகாப்பு ; நீதித் 
துறையும் நிர்வாகத்துறையும் ஒன்றாகாமை. 51 - ஆம் 
விதி அனைத்துலக அமைதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் 
பணிபுரிவதை வற்புறுத்துகிறது . அயர்லாந்தின் அரசிய 
லமைப்பைப் பின்பற்றியே நமது அரசியலமைப்பில் இக் 
கொள்கைகள் சேர்க்கப்பட்டுள்ளன . பிரான்சின் நான் 


797 


காவது குடியரசு அரசியலமைப்பு உலக அமைதிக்காக 
நாட்டின் இறைமையைப் பரஸ்பர ரீதியில் விட்டுக் 
கொடுப்பதை அங்கீகரிப்பது இங்கு கவனிக்கத்தக்கது . 

குடியரசுத் தலைவர் : இந்தியாவின் குடியரசுத் தலை 
வரை மக்கள் நேரடியாகத் தேர்ந்தெடுப்பதில்லை . மக்கள் 
தேர்ந்தெடுக்கும் நாட்டுக் கீழ்ச்சபைகளின் உறுப்பினரும் , 
பராளுமன்ற உறுப்பினருமே குடியரசுத் தலைவரைத் 
தேர்ந்தெடுப்பதற்கு உரியவர்கள் . தேர்தல் முறை எளி 
தான தன்று ; இதில் நாடுகளின் ஒரு நிகராந்தன்மையும் 
நாடுகளும் பாராளுமன்றமும் ஒரு நிகராந்தன்மையும் 
விளங்க வழிசெய்யப்பட்டுள்ளது . ஒரு நாட்டுக் கீழ்ச்சபை 
உறுப்பினர் ஒருவர் எவ்வளவு வாக்குகள் அளிக்கலாம் 
என்பது பின்வரும் முறையில் முடிவு செய்யப்படும் . ஒரு 
நாட்டு மொத்த மக்கள் தொகையை அந்நாட்டுச் சட்ட 
சபையில் மக்கள் தேர்ந்தெடுக்கும் மொத்த உறுப்பினர் 
தொகையால் வகுக்க வேண்டும் ; இதில் வரும் ஈவை 
ஆயிரத்தால் வகுக்க வேண்டும் ; இதில் வரும் ஈவு அக் 
கீழ்ச்சபை உறுப்பினருக்குள்ள வாக்குகளைக் குறிக்கும் . 
இதே முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற 
உறுப்பினர்வாக்கு பின்வருமாறு முடிவுசெய்யப்படும் . 
நாட்டுக் கீழ்ச்சபைகளின் உறுப்பினர் எல்லோரின் 
மொத்தவாக்குகளைத் தேர்ந்தெடுக்கப்பெற்ற பாராளு 
மன்ற உறுப்பினர் மொத்த எண்ணிக்கையால் வகுக்க 
வேண்டும் . அதில் கிடைக்கும் ஈவே பாராளுமன்ற 
உறுப்பினர் வாக்காம் . இம்முறை புதியது ; நாம் தான் 
முதல் முதல் பின்பற்றுகிறோம் . குடியரசுத் தலைவரை 

ஆண்டுகளுக் கொருமுறை வீதப் பிரதிநிதித்துவ 
முறைப்படி ஒற்றை மாற்று வாக்கு மூலம் ( ஹேர் காட்டிய , 
J. S. மில் போற்றிய , முறை ) தேர்ந்தெடுக்க வேண்டும் . 
ஒருவரையே 

மீண்டும் 

மீண்டும் தேர்ந்தெடுக்கலாம் . 
அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஒருவரை இருமுறைக்கு 
மேல் தேர்ந்தெடுக்கக்கூடாது என்ற வழக்கத்தை ரூஸ் 
வெல்டு புறக்கணித்ததனை இங்கே நினைவுகூரவேண்டும் . 
இந்திய குடியரசுத் தலைவர் ஒரு இந்தியராக இருக்கவேண் 


798 


டும் ; குறைந்தது 35 வயது உடையவராக இருக்கவேண் 
டும் ; பாராளுமன்றக் கீழ்ச்சபை ( மக்கள் சபை ) உறுப்பின 
ராகக்கூடிய தகுதி படைத்தவராகவும் இருத்தல் வேண் 
டும் . அவரது மாதச்சம்பளம் ரூ .10,000 ( அரசியலமைப்பின் 
இரண்டாவது அட்டவணை ) . அரசியலமைப்பு விதிகளைக் 
குடியரசுத் தலைவர் மீறி நடந்தால் பாராளுமன்றம் 
அவரை 

விசாரணை செய்யலாம் . பாராளுமன்றத்தின் 
கீழ்ச்சபையோ அல்லது மேல்சபையோ இதற்கு ஏற்பாடு 
செய்யலாம் . ஆனால் அப்படி விசாரிப்பதற்கு முடிவு 
செய்ய , கீழ்ச்சபையிலோ மேல்சபையிலோ உள்ள 
மொத்த உறுப்பினர்கள் மூன்றில் இரண்டுபங்கு உறுப் 
பினர் ஆதரவு அளிக்க வேண்டும் . அங்ஙனம் ஒரு சபை 
முடிவு செய்யின் மற்றொரு சபை நீதிமன்றமாக அமைந்து 
குடியரசுத் தலைவரின் குற்றவிசாரணையை நடத்தித் 
தீர்ப்பளிக்கும் . அதற்கு அச்சபையின் மொத்த உறுப் 
பினரில் மூன்றில் இரண்டுபங்கு உறுப்பினரின் ஆதரவு 
வேண்டும் . குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரம் , 
இராணுவ அதிகாரம் , வெளிநாட்டு உறவுபற்றிய அதி 
காரம் , சட்டசபை பற்றிய அதிகாரம் , நீதிபரிபாலன 
அதிகாரம் , அவசரகால அதிகாரம் முதலிய பலவகையான 
அதிகாரங்களைப் 

பெற்றிருக்கிறார் . * பாராளுமன்றப் 
பொறுப்புள்ள ஆட்சிமுறையில் குடியரசுத் தலைவர் பெய 
ருக்குத்தான் தலைவர் . அவருடைய 

அதிகாரங்கள் 
அனைத்தையும் அமைச்சர் குழுவே நடத்தும் . தலைமை 
அமைச்சரை ஏற்படுத்தல் , நீக்குதல் பிற அமைச்சர்களைத் 
தலைமை அமைச்சரின் முடிவுபடி ஏற்படுத்தல் , இந்தியா 
வின் தலைமை வழக்குரைஞர் இந்தியத் தலைமைத் தணிக்கை 
யாளர் , இந்தியத் தலைமை நீதிமன்ற நீதிபதிகள் , நாடு 
களின் கவர்னர்கள் , முதலியவர்களை நியமித்தல் குடியரசுத் 
தலைவரின் நிர்வாக அதிகாரத்திற் குட்பட்டவையாகும் . 
உடன்படிக்கைகளைப் பற்றிப் பேச்சுவார்த்தை நடத்தல் 
அவரின் வெளிநாட்டு உறவைப்பற்றிய அதிகாரத்தில் 


* 


7 , பக் 253-5 


799 


பொதுவாக 


அடங்கியதாகும் . பாராளுமன்றக் கூட்டத்தைக் கூட்டு 
வித்தல் அங்குப்பேசுதல் பாராளுமன்றத்திற்குச் செய்தி 
அனுப்புதல் , சில மசோதாக்கள் கொண்டுவர அனுமதி 
அளித்தல் , கூட்டாட்சி மசோதாக்களுக்கு ஒப்பம் 
அளித்தல் , பாராளுமன்றம் கூடாதபொழுது அவசர 
கால சட்டங்களைப் பிறப்பித்தல் ( விதி 123 ) இன்னபிற 
குடியரசுத் தலைவரின் சட்டசபை அதிகாரத்திற்குட்பட்ட 
வையாகும் . 72 - ஆம் விதிப்படி சாவுத் தண்டனை அடைந் 
தவர்களை மன்னிக்க குடியரசுத் தலைவர் அதிகாரம் பெற் 
றுளளார் . 352 - லிருந்து 360 வரையில் உள்ள விதிகள் 
குடியரசுத் தலைவரின் அவசரக்கால அதிகாரங்களைப் 
பற்றியனவாகும் . அவை வெளிநாட்டினர் படையெடுப்பு 
உள் நாட்டுக் கலகம் முதலியவைகளிலிருந்து நாட்டைக் 
காக்கவும் அரசியல் அமைப்புப்படி நிர்வாகம் முறையாக 
நடைபெறுவதற்காகவும் வழங்கப்பட்டு 

உள்ளன . 
மூன்றுவித நெருக்கடிகளைப் பற்றி மேற் 
கூறிய விதிகள் குறிப்பிடுகின்றன . அவை பின்வருமாறு : 
இந்தியாவின் பாதுகாப்புக்கு இடையூறான அரசியல் 
அல்லது இராணுவ நெருக்கடி ; அரசியலமைப்பின்படி 
மா நில நாடுகளின் நிர்வாகம் நடைபெறாது சீர்குலைதல் ; 
மா நில நாட்டு நிதி நெருக்கடி இந்திய அரசாங்கத்தின் 
நிதி நிலைமை சீர்கேடடைதல் 

முதலியன . அரசியல் 
அல்லது இராணுவ நெருக்கடி ஒரு நாட்டில் ஏற்பட்டால் 
அந்த நாட்டின் நிர்வாகத்தை நடுவிட அரசாங்கமே மேற் 
கொள்ளலாம் ( விதி 353 ) . இதனால் கூட்டாட்சி முறை 
அப்போதைக்கு மட்டுமே மாறும் ; மக்களது அடிப்பனை 
உரிமைகள் அப்போதைக்கு மட்டுமே நீங்கும் ( விதிகள் 
358 & 359 ) . இரண்டாவதாக மா நில நாட்டின் நிர்வாகம் 
நடைபெறாதபடி சீர்குலைவதால் நெருக்கடி ஏற்பட்டாலும் 
ஒரு நாட்டின் நிர்வாகத்தை நடுவிட அரசாங்கம் ஏற்கும் 
( விதி 356 ) . இது 1935 - ஆம் ஆண்டுச் சட்டத்தில் இருந்த 
93 - ஆம் பிரிவைப் போன்றதாகும் . மூன்றாவதாக ஒரு 
நாட்டில் நிதி நெருக்கடி ஏற்பட்டால் அங்கே நிதி நிலையில் 
என்ன செய்யவேண்டும் என்பதைப்பற்றி நடுவிட 


டை 


800 


அரசாங்கம் தெரிவிக்கும் . அரசாங்க அலுவலர்கள் 
எல்லோரின் ஊதியத்தையும் இச்சமயங்களில் குறைக்க 
அரசாங்கத்திற்கு அரசியலமைப்பு அதிகாரம் அளிக்கிறது . 

குடியரசுத் துணைத்தலைவர் : பாராளுமன்றத்தின் 
இரு சபைகளும் சேர்ந்து ஹேர் என்பவர் கண்ட வீதப் 
பிரதிநிதி முறைப்படி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை 
குடியரசின் துணைத்தலைவரைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் . 
அவர் ஓர் இந்தியராக இருத்தல் வேண்டும் ; குறைந்தது 
35 வயதுடையவர் ஆதல் வேண்டும் ; பாராளுமன்ற மேல் 
சபை ( Council of States ) உறுப்பினர் ஆவதற்குரிய 
தகுதிகள் பெற்றிருத்தல் வேண்டும் . குடியரசின் துணைத் 
தலைவரே அம் மேல்சபையின் ( இராச்சிய சபை ) உரிமை 
பெற்ற தலைவர் . யார் குடியரசுத் துணைத்தலைவரோ அவரே 
அச்சபையின் தலைவர் ஆவார் . குடியரசுத் தலைவர் வெளி 
நாடு சென்றாலும் நோய்வாய்ப்பட்டாலும் இறந்தாலும் 
பதவி துறந்தாலும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் 
குடியரசின் துணைத்தலைவர் அப்போதைக்குக் குடியரசுத் 
தலைவர் பதவியை வகிப்பார் . மேற்கூடிய கடைசி மூன்று 
தறுவாய்களில் புதிய குடியரசுத் தலைவர் ( ஆறு மாதங்களுக் 
குள் ) தேர்ந்தெடுக்கப்படும் வரைதான் துணைத்தலைவர் 
குடியரசுத் தலைவராக இருக்க முடியும் . ரூஸ்வெல்டு 1944 - ல் 
நான்காவது முறையாக அமெரிக்காவின் குடியரசுத் 
தலைவராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . ஆனால் அடுத்த 
ஆண்டே அவர் காலமானார் . அதனால் அப்பொழுது 
குடியரசுத் துணைத்தலைவராக இருந்த ட்ரூமன் குடியரசுத் 
தலைவராக எஞ்சிய காலமெல்லாம் தொண்டாற்றினார் . 
அத்தகைய நிலை நமது அரசியல் அமைப்பின்கீழ் ஏற்பட 
இடமில்லை . 

கூட்டாட்சி அமைச்சவை : தலைமை அமைச்சரைத் 
தலைவராகக் கொண்ட கூட்டாட்சி அமைச்சர் அவை 
குடியரசுத் தலைவருக்கு “ ஆலோசனை கூறி உதவிபுரிய 
வேண்டும் ” ( விதி 74 ) . பிரிட்டிஷ் அரசாங்க முறையை 
நாம் பின்பற்றியிருப்பதால் அதன் வழக்காறுகளையும் 
பின்பற்ற வேண்டியதேஆம் . அதன்படி - நோக்கின் 


801 


குடியரசுத் தலைவரே தலைமை அமைச்சரை நியமிக்க 
வேண்டும் . அதே முறையில் பிற அமைச்சர்களைத் தலைமை 
அமைச்சரின் அறிவுரையின்படி குடியரசுத் தலைவர் 
நியமிக்க வேண்டும் . 75 - வது விதிப்படி இந்த அமைச்சர் 
அவை நடுவிடக் கீழ்ச்சபை ( மக்கள் சபை ) -க்கு கூட்டுப் 
பொறுப்புள்ளது . குடியரசுத் தலைவரின் விருப்பம் உள்ள 
வரை அமைச்சர்கள் தம் பதவியில் இருப்பார் என்பது 
சட்டத்தின் கூற்று . ஓர் அமைச்சர் பாராளுமன்ற உறுப் 
பினர் ஆகாமல் ஆறு மாதங்கள் இருந்தால் தமது 
பதவியை இழப்பார் . அமைச்சர்களின் சம்பளத்தைப் 
பாராளுமன்றமே வரையறுக்கும் . சட்டம் இயற்றல் , 
நிர்வாகம் பற்றிய அமைச்சர் அவையின் முடிவுகளைத் 
தலைமை அமைச்சர் குடியரசுத் தலைவருக்குத் தெரிவிக்க 
வேண்டும் ( விதி 78 ) . பாராளுமன்றப் பொறுப்புள்ள 
அரசாங்க முறையில் தலைமை அமைச்சர் மிகச்சிறந்த 
இடத்தைப் பெற்றுள்ளார் . சட்டம் இயற்றல் , நிர்வாகம் 
போன்றவற்றில் 

அமைச்சரவையே பெரும் பங்கு 
கொள்கின்றது ; அதன் தலையாய வேலை அரசாங்கத்தின் 
பலதுறை வேலைகளை ஒருமுகப்படுத்தி வழிகாட்டுவதும் 
முரண்பாடற்ற கொள்கையைக் கடைப்பிடிப்பதுமே ஆம் . 
கட்சி அரசாங்கம் நன்கு நடைபெற , அமைச்சரவையின் 
உறுப்பினர் அனைவரும் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்களாய் 
இருக்கவேண்டும் . பாராளுமன்றத்தில் 

பெரும் 
பான்மையோர் கட்சியும் , வலிவற்றதாயினும் மதிக்கத்தக்க 
எதிர்க்கட்சியும் , கீழ்ச்சபையின் பணிக்குத் தடையாக 
இல்லாமல் விளங்கும் மேல்சபையும் , 

அடிப்படைக் 
கொள்கைகள் பற்றி அடித்துக்கொள்ளாத கீழ்ச்சபையும் 
இன்றியமையாது வேண்டும் . பாராளுமன்ற 

முறை 
அரசாங்க நிலைக்கும் கூட்டாட்சி 

அரசாங்க நிலைக்கும் 
இடையே உள்ள முரண்பாடுகள் தோன்றாதவாறு 
செய்வன, ஈரங்கச் சட்டசபைமுறை , கூட்டாட்சிமுறை 
இவைகளில் நாம் செய்துள்ள மாற்றங்களே ஆம் . 

பாராளுமன்றம் : இந்தியப் பாராளுமன்றம் ஈரங்கச் 
சபையாகும் . மேல் சபை அல்லது இராச்சியசபையின் 


51 


802 


ஆவர் . 


சபை 


தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரின் எண்ணிக்கை 248 க்கு 
மேற்படாது . இவர்களே அன்றி இலக்கியம் , விஞ்ஞானம் , 
கலை , சமூகத்தொண்டு , முதலியவற்றில் சிறப்புடன் திகழும் 
12 உறுப்பினர்கள் இருப்பர் ; இவர்களைக் குடியரசுத்தலைவர் 
நியமிப்பார் . அரசியலமைப்பின் நான்காவது அட்டவணை 
யில் மா நில நாட்டு மொத்த உறுப்பினர்களின் எண் 
ணிக்கை தொடக்கத்தில் 205 - ஆக இருந்தது ; 1950 - ல் 
அது 204 - ஆகக் குறைக்கப்பட்டது . A பிரிவு , B பிரிவு 
மா நில நாடுகளின் உறுப்பினரை ( 145 + 49 = 194 ) 
நாடுகளின் கீழ்ச்சபைகள் வீதமுறைப்படி தேர்ந்தெடுக் 
கும் . மற்றவர்கள் ( 10 ) C பிரிவு நாடுகளின் உறுப்பினர் 

அவர்கள் பாராளுமன்றம் முடிவுசெய்யும் 
முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுவர் . நடுவிட மேல் 

நிரந்தரமான சபையாகும் ; இரண்டு ஆண்டு 
களுக்கொருமுறை அதில் மூன்றில் ஒரு பங்கு உறுப் 
பினர் 

பதவியினின்று விலகவேண்டும் . உறுப்பினர் 
யாவரும் இந்தியராகவும் 30 வயதுக்குக் குறையா தவர் 
களாகவும் இருக்கவேண்டும் . முன்கூறியபடி குடியரசின் 
துணைத்தலைவரே இச்சபையின் தலைவர் ஆவார் . இம் மேல் 
சபையின் துணைத்தலைவரை அதன் உறுப்பினர்களே 
தேர்ந்தெடுப்பர். இவ்விருவர்களின் சம்பளத்தையும் 
பாராளுமன்றமே நிர்ணயிக்கும் . 

மக்கள் சபை , லோக் சபை " என்று அழைக்கப் 
படும் . நடுவிடக் கீழ்ச்சபை மக்களால் நேரடியாகத் தேர்ந் 
தெடுக்கப்படும் 500 - க்கு மேற்படாத உறுப்பினர்களைக் 
கொண்டது . 7,50,000 மக்களுக்கு குறைந்தது ஒரு பிரதி 
நிதியாவது இருத்தல் வேண்டும் என்றும் 5,00,000 மக்க 
ளுக்கு ஒரு பிரதி நிதிக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் 
எழுந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இக்கீழ்ச்சபை 
உறுப்பினரின் மொத்த எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படுகின் 
றது . 1950 - ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டத் 
தின் முதல் அட்டவணை , மக்கள் சபைக்குத் தேர்ந் 
தெடுக்கப்படவேண்டிய மொத்த உறுப்பினர்களின் எண் 
ணிக்கையை , 496 - ஆக ( A- பிரிவு நாடுகள் 374 ; B- பிரிவு 


803 


நாடுகள் 96 ; C- பிரிவு நாடுகள் , 26 ) வரையறுத்தது . 
இது அன்றி D- பிரிவு மா நிலத்திற்கு ஓர் உறுப்பினரையும் 
இருவருக்கு மேற்படாத ஆங்கிலோ - இந்திய உறுப்பின 
ரையும் நியமிக்கச் சட்டம் வழிசெய்துள்ளது . சபை உறுப் 
பினர் எல்லோரும் 25 வயதுக்குக் குறையாதும் இந்தியர் 
களாகவும் இருக்கவேண்டும் . சபையின் தலைவரையும் 
துணைத்தலைவரையும் உறுப்பினரே தேர்ந்தெடுப்பர் . அவர் 
களின் சம்பளத்தைப் பாராளுமன்றமே வரையறுக்கும் . 
பாராளுமன்றத்தைக் கூட்டுவிப்பவர் குடியரசுத் தலைவரே . 
இரு சபைகளின் உறுப்பினரைக்கொண்ட ஒருங்கிய கூட் 
டத்தில் ஒன்றாகவும் இரு சபைகளிலும் தனித் தனியாகவும் 
பேருரை நிகழ்த்தக் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் 
உண்டு. மேலும் சட்டமியற்றுவதுபற்றி இரு சபைகளுக் 
கும் சிறப்பு நிலைச் செய்தி அனுப்பும் உரிமையும் அவருக்கு 
உண்டு . ஒவ்வொரு பொதுத் தேர்தலுக்குப்பின் நடை 
பெறும் முதல் பாராளுமன்றக் கூட்டத்திலும் ( 1951 - ம் 
ஆண்டு அரசியலமைப்புத் திருத்தம் ) ஒவ்வோர் ஆண்டின் 
தொடக்கத்தில் நடைபெறும் முதற் கூட்டத்திலும் குடியர 
சுத் தலைவர் இருசபைகளின் உறுப்பினர்களைக் கொண்ட 
ஒருங்கிய கூட்டத்தில் பேருரை நிகழ்த்தும் உரிமை அவ 
ருக்கு உண்டு ( விதி 87 ) . அமைச்சர் ஒவ்வொருவரும் 
இரு சபைகளின் நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்துக் கொள்ள 
லாம் . பாராளுமன்றத்தின் முடிவுகள் எல்லாம் அதன் 
கூட்டத்தில் ஆராய்ச்சிக்கு வந்து வாக்கெடுப்புகளில் 
( தலைவர் நீங்கலாக ) பங்குகொள்ளும் உறுப்பினர்களில் 
பெரும்பான்மையோரால் செய்யப்படுபவையே ஆம் . 
வாக்குகள் சமமாக இருந்தால் தலைவர் தமது வாக்கைத் 
தம் விருப்பப்படி தருவார் ; அதனால் சபை ஒரு முடிவைச் 
செய்ய முடியும் . இரு சபைகளும் தங்கள் தங்கள் கூட் 
டத்தை நடத்தக் குறைந்தது பத்தில் ஒருபங்கு உறுப்பினர் 
களாவது வந்திருத்தல் வேண்டும் . பாராளுமன்றம் இதனை 
மாற்றலாம் . எவரும் ஒரே சமயத்தில் இருசபைகளிலும் 
உறுப்பினராக இருக்க முடியாது ; அதே போன்று எவரும் 
ஒரே சமயத்தில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் நாட்டுச் 


804 


சட்டசபை உறுப்பினராகவும் இருக்க இயலாது . பாராளு 
மன்ற உறுப்பினர் ஒருவர் அனுமதி இன்றி 60 நாட் 
கள் தொடர்ந்து அதன் கூட்டத்திற்கு வராவிடில் அவரை 
உறுப்பினர் பதவியினின்று நீக்கச் சபைக்கு அதிகாரம் 
உண்டு . பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கத் தகுதி 
அற்றோர் பின்வருவோராவர் : அரசாங்கத்தின்கீழ் ஊதி 
யம் கிடைக்கக்கூடிய வேலையில் இருப்பவர் ; பைத்தியம் 
பிடித்தோர் ; கடனைத் தீர்க்கமுடியாதவர் ஏழை தீர்ப்புப் 
பெற்றவர் ; வெளிநாட்டுக்குடிமை உரிமை பெற்றிருப்போர் 
இன்னபிறர் ( விதி 102) . பாராளுமன்றத்தில் உறுப்பினர் 
கள் பேச்சுரிமையுடன் பிற பேறுகளையும் பெற்றுள்ளனர் 
( விதி 105 ) ; அவர்களுடைய சம்பளமும் படியும் பாராளு 
மன்றமே முடிவு செய்கின்றது . பாராளுமன்றம் தலைமை 
நீதிமன்ற , உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நீதி நிர்வாகம் 
பற்றி விவாதிக்காது . ஆனால் அவர்களைப் பதவியினின்றும் 
நீக்குவதற்காகக் கொண்டுவரப்படும் தீர்மானத்தை விவா 
திக்கலாம் . பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகள் சட்டப் 
படியுள்ளனவா என்று எந்த நீதிமன்றமும் கேட்பதற்கு 
உரிமையில்லை , 

சட்டமியற்றும் நடைமுறை : அரசியலமைப்பின் 
110 - வது விதிப்படி நிதி மசோதாக்கள் முதலில் மக்கள் 
சபையில் தான் கொண்டுவரப்படவேண்டும் . அங்கு அவை 
நிறைவேறியபின் மேல்சபைக்கு அனுப்பவேண்டும் . 
மேல்சபை அவற்றை 14 நாட்கள்வரை விவாதிக்கலாம் . 
ஆனால் அதன் பரிவுரைகளோ , திருத்தங்களோ , கீழ்ச் 
சபையைக் கட்டுப்படுத்தா. குடியரசுத் தலைவரின் ஒப்பம் 
பெறுவதற்காகத் தான் நிறைவேற்றிய நிதி மசோதா 
வைக் கீழ்ச்சபை அவருக்கு அனுப்பிவைக்கும் . பிற மசோ 
தாக்களை இருசபைகளில் எதிலும் கொண்டு வரலாம் ; இரு 
சபைகளும் நிறைவேற்றினால் மசோதாவைக் குடியரசுத் 
தலைவருக்கு அனுப்பவேண்டும் . அவர் , அதை மீண்டும் 
சட்டசபை ஆராயவேண்டுமென்று கருதினால் திருப்பி 
அனுப்பலாம் . ஆனால் அப்படி குடியரசுத் தலைவரிடமிருந்து 
திரும்பிவந்த மசோதாவை இரு சபைகளும் மீண்டும் 


805 


நிறைவேற்றினால் குடியரசுத் தலைவர் அதற்குத் தமது 
ஒப்பத்தைக் கட்டாயம் அளித்தே தீரவேண்டும் 
( விதி III ) . “ நமது குடியரசுத் தலைவரின் நிராகரிப்பு 
முறை முழு நிராகரிப்பு , தற்காலிக நிராகரிப்பு , நடை 
முறைக்கு வருவதைத் தாமதம் செய்யும் நிராகரிப்பு என்ற 
மூன்று முறைகளும் சேர்ந்த ஒரு முறையாகும் . ஒரு 
மசோதாவை நிறைவேற்றுவதில் இரு சபைகளும் மாறு 
பாடு கொள்ளின் இரு சபைகளின் உறுப்பினரை 
கொண்ட ஒருங்கிய கூட்டம் ஒன்று கூட்டி , அதில் பெரும் 
பான்மையோர் ஒரு முடிவு செய்யக் குடியரசுத் தலைவர் 
ஏற்பாடு செய்யலாம் . இவ்வழி மேற்சபையின் உறுப்பி 
னரைவிட அதிகமான உறுப்பினரைக்கொண்ட மக்கள் 
சபைக்குத்தான் துணைசெய்யும் . 


க் 


ஒரு நீதி 


தலைமை நீதிமன்றம் : இந்தியாவின் தலைமை நீதி 
மன்றம் ( The Supreme Court ) இந்தியத் தலைமை நீதிபதி 
உள்பட எட்டு நீதிபதிகளைக் கொண்டிருக்கவேண்டும் .. 
இவர்களைக் குடியரசுத் தலைவரே நியமிப்பார் . 
பதியை நியமிக்கும் முன் குடியரசுத் தலைவர் தலைமை நீதி 
மன்ற நீதிபதிகளையும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் 
வேண்டியதற்கு ஏற்பக் கலந்தாலோசிப்பார் . இந்தியத் 
தலைமை நீதிபதி நீங்கிய பிற நீதிபதிகளை நியமனம் 
செய்யும் முன் குடியரசுத் தலைவர் இந்தியத் தலைமை நீதி 
பதியைக் கட்டாயம் கலந்தாலோசிப்பார் . ( விதி 124 ) 
எல்லா நீதிபதிகளும் 65 வயது வரை பதவியில் இருக்க 
லாம் . 

இந்தியத் தலைமை நீதிபதியின் மாதச் சம்பளம் 

பிற நீதிபதிகளின் மாதச் சம்பளம் ரூ . 4000 
( 2 வது அட்டவணை ) . பாராளுமன்றம் ஒரு நீதிபதியைப் 
பதவியினின்று நீக்க அதிகாரம் பெற்றுள்ளது . அப்படி 
அது செய்ய விரும்பும்போது இரு சபைகளிலும் ஒரு தீர் 
மானம் கொண்டுவரப்படவேண்டும் . தீர்மானம் கொண்டு 
வருவதை இரு சபைகளிலும் பெரும்பான்மையோர் 
ஆதரிக்கவேண்டும் ; அத்தீர்மானம் , இரு சபைகளிலும் 


ரூ . 5000 ; 


* 7 , பக் . 371 . 


806 


வாக்கெடுப்பில் கலந்துகொள்ளும் உறுப்பினரின் மூன்றில் 
இருபங்கினர் ஆதரவுடன் நிறைவேறவேண்டும் . பிறகு 
தான் அந்த நீதிபதி பதவியிலிருந்து நீக்கப்படுவார் . 
இந்திய அரசாங்கத்திற்கும் மா நில நாட்டு அரசாங்கங்க 
ளுக்கும் ஏற்படும் வழக்குகளையும் , மா நில நாடுகளின் 
அரசாங்கங்களுக்கிடையே ஏற்படும் வழக்குகளையும் 
தொடக்கத்திலேயே தலைமை நீதிமன்றம் விசாரணை செய்ய 
லாம் . உயர் நீதிமன்றங்களிலிருந்து வரும் சிவில் கிரிமினல் , 
அரசியலமைப்பு முதலிய பற்றிய அப்பீல் வழக்குகளையும் 
தலைமை நீதிமன்றம் விசாரித்து முடிவு செய்யும் ; மற்றும் 
குடியரசுத் தலைவர் , எதனைப்பற்றியும் தலைமை நீதிமன்றத் 
தின் சட்ட ஆலோசனையை வேண்டும்போது பெறலாம் . 
141 - வது விதிப்படி தலைமை நீதிமன்றத்தின் சட்ட முடிவு 
கள் இந்தியாவிலுள்ள எல்லா நீதிமன்றங்களையும் கட்டுப் 
படுத்தும் . அமெரிக்க நாட்டின் தலைமை நீதிமன்றத்தை 
விட நமது நாட்டுத் தலைமை நீதிமன்றத்திற்கு மிக்க 
மேலாய்வு ( அப்பீல் ) அதிகாரங்கள் உண்டு . மேலும் 
அதுவே அரசியலமைப்பிற்கு ஒத்ததும் முடிவானதுமான 
விளக்கம் தரக்கூடியது ; அரசியலமைப்பைப் பாதுகாப்ப 
தும் , குறிப்பாக மக்களின் அடிப்படை உரிமைகளைக் காப் 
பதும் , அரசியலமைப்பிற்கு முரணான சட்டங்களைத் தள்ளி 
விடுதலும் அதன் கடமைகளாம் ; இது நிர்வாகத்துறை 
யின்கீழ் அன்றித் தனித்தியங்கும் உரிமையுள்ளது . இந்த 
உரிமை குடியாட்சி முறைக்கும் கூட்டாட்சி முறைக்கும் 
இன்றியமையாதது ஒன்றாகும் ; உலகத்திலுள்ள பிற 
தலைமை நீதிமன்றங்களைவிட இது மிக்க அதிகாரங்களைப் 
பெற்றுள்ளது எனலாம் . 

மாநில நாடுகள் : கூட்டு இந்தியா 27 மா நில நாடு 
களைக்கொண்டது . அரசியலமைப்பின் முதல் அட்டவணை 
இத்தகைய மூன்று வகை நாடுகளைக் குறிப்பிடுகின்றது . A 
பிரிவு நாடுகள் கவர்னர் ஆளுகைக்குட்பட்ட நாடுகளாகும் . 
இவை பழைய ஒன்பது பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்களாக 
இருந்தவை . அஸ்ஸாம் , பீகார் ,, பம்பாய் , மத்தியப் 
பிரதேசம் ( மத்திய மாகாணம் ) , சென்னை , ஒரிசா , பஞ்சாபு 


807 


( கிழக்கு ), உத்தரப் பிரதேசம் ( ஐக்கிய மாகாணம் ) , மேற்கு 
வங்காளம் என்று கூட்டிந்தியாவில் பெயர் பெற்றன . 
B பிரிவு நாடுகள் இராசப்பிரமுகர் நாடுகள் . இவை தலை 
யாய எட்டுச் சிற்றரசர் நாடுகள் . இவை ஐதராபாத் , ஜம்மு - 
காஷ்மீர் , மத்திய பாரதம் (மத்திய இந்தியா ), மைசூர் , பெப்சு 
( Pepsu ) ( பாட்டியாலா கிழக்கு பஞ்சாபு இராச்சியங்களின் 
யூனியன் ) , இராஜஸ்தானம் , சௌராஷ்டிரம் , திருவாங்கூர் 
- கொச்சி என்பனவாம் . பின்னர் இந்தப் பிரிவில் ஒன்ப 
தாம் நாடான விந்தியப் பிரதேசம் B பிரிவிலிருந்து 
C பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளது . C பிரிவு நாடுகள் 
தலைமை ஆணையாளர் ( Chief Commissioner ) நாடுகள் . 
இவை முன் லெப்டினண்ட் - கவர்னர் ஆளுகையிலோ நடு 
விட அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் கீழோ இருந்தவையும் 
தலைமை ஆணையாளர் ஆளுகைக்குட்பட்டிருந்த ஆஜ்மீர் , 
குடகு , தில்லி முதலிய பழைய மாகாணங்களும் , 1950 - ல் 
நடுவிட அரசாங்க நிர்வாகத்தின்கீழ் வந்த சிற்றரசு 
களான போபால் , விலாஸ்பூர் (சிம்லா அருகே உள்ளது ) 
ஹிமாசலப் பிரதேசம் , கட்சு , மணிபுரி , திரிபுரா , விந்தியப் 
பிரதேசம் ( இது முன்கூறியபடி B பிரிவில் சேர்ந்தது ) . 
என்பனவும் ஆம் . C பிரிவில் நான்காவது நாடாக விளங்கி 
யது கூச் - பீகார் . இது மேற்கு வங்காளத்துடன் ஒன்றாகி 
விட்டது . அந்தமான் , நிக்கோபார் தீவுகள் D பிரிவு நாடுக 
ளாகும் . A பிரிவு நாடுகளும் பெரும்பாலான B பிரிவு நாடுக 
ளும் ஒரே வகையான பொது ஆட்சிமுறையையே பெற் 
றுள்ளன . 


நாடு 


A பிரிவு நாடுகள் : இவற்றின் கவர்னர்கள் ஒவ் 
வொருவரையும் குடியரசுத் தலைவர் ஐந்தாண்டுகளுக் 
கொருமுறை நியமிப்பார் . கவர்னர் குறைந்தது 35 வய 
துடையவராகவும் இந்தியராகவும் இருத்தல் வேண்டும் . 
அவரது மாதச்சம்பளம் ரூ . 5500 ( இரண்டாவது அட்ட 
வணை ) . அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் குடியரசுத் 
தலைவர் அதிகாரங்களைப் போன்றவையே . 
இராணுவத்தையும் அவசரக்காலத்தையும் வெளிநாட்டு 


ஆனால் 


808 


உறவினையும் பற்றிய அதிகாரங்கள் கவர்னருக்கில்லை . * 
குடியரசுத் தலைவரைப்போன்று இவரும் பெயரளவிற்கே 
நிர்வாகத் தலைவர் . 

மா நில நாட்டு அமைச்சரவை 
இவருக்கு அறிவுரை கூறி உதவி புரிய வேண்டும் , 

, 
ஆனால் அரசியலமைப்புப்படி ஆற்றவேண்டிய சில கடமை 
களைக் கவர்னர் தமக்குத் தக்கது என்று தோன்றுகிறபடி 
செய்யலாம் ( விதி 163 ) . இவ்விதிவிலக்கு அஸ்ஸாம் 
கவர்னருக்கு மட்டுந்தான் உண்டு ( அட்டவணை -6). 
முதலமைச்சரைக் கவர்னர் நியமிப்பார் , பின்னர் 
முதலமைச்சர் கருத்துப்படி கவர்னர் பிற அமைச்சர்களை 
யும் முதல் வழக்கறிஞர்களையும் ( அட்வகேட் ஜெனரல் ) மா 
வட்ட நீதிபதிகள் முதலியவர்களையும் நியமிப்பார் . எல்லா 
அமைச்சர்களும் அவ்வந்நாட்டுக் கீழ்ச்சட்ட சபைக்குப் 
பொதுவாகப் பொறுப்புள்ளவர்கள் ( விதி . 164 ) . அவர்கள் 
நிலையையும் அதிகாரங்களையும் பொறுத்தவரையில் நடுவிட 
அமைச்சர்களைப் போன்றவர்களே . நடுவிட அரசாங்கத் 
திலும் மா நில நாடுகளின் அரசாங்கத்திலும் பிரிட்டிஷ் 
அமைச்சவை முறையே பின்பற்றப்படுகின்றது . 

மாநிலநாட்டு மேல்சட்டசபை ( The .Legislative 
Council ) : பீகார் , பம்பாய் , சென்னை , பஞ்சாபு , உத்தரப் 
பிரதேசம் , மேற்கு வங்காளம் முதலிய நாடுகளில் மேல் 
கீழ் என்ற இருகூற்றுச் சட்டசபையும் , பிற நாடுகளில் 
கீழ்ச்சபை மட்டுமே அமைந்த ஒரு கூற்றுச்சட்ட சபையும் 
உள்ளன . மா நில நாட்டில் மேல்சபையை ஏற்படுத்து 
வதற்குப் பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு ; 
ஆனால் அவ்வதிகாரம் 

அவ்வதிகாரம் அந்நாட்டின் கீழ்ச்சபையின் 
விருப்பப்படியே இயங்கவேண்டும் . கீழ்ச்சபையின் 
கூட்டமொன்றில் மூன்றில் இருபங்கு உறுப்பினர் மேல் 
சட்டசபையை நீக்குவதற்கு ஓர் தீர்மானம் நிறைவேற்றி 
னால் பாராளுமன்றம் அதற்கேற்ப நடக்கும் . அதேபோல் 
கீழ்ச்சபையின் மொத்த உறுப்பினரில் பெரும்பான்மை 
யோர் மேல்சபையை ஏற்படுத்த முடிவு செய்தால் அதன் 


* 7 , பக் . 470 . 


809 


ஆனவர்கள் 


படி பாராளுமன்றம் அங்கே மேல்சபையை ஏற்படுத்தும் . 
மேல்சபையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை நாற் 
பதுக்குக் குறையவும் கூடாது ; கீழ்ச்சபையின் மொத்த 
உறுப்பினர் எண்ணிக்கையில் நான்கில் ஒருபங்கிற்கு 
மேல் போகவும் கூடாது . 1950 - ம் ஆண்டு மக்கள் பிரதி 
நிதிச் சட்டப்படி ஒவ்வொரு நாட்டு 

மேல்சட்டசபை 
உறுப்பினரின் எண்ணிக்கை பின்வருமாறு நிர்ணயிக்கப் 
பட்டுள்ளது . பீகார் , 22 ; பம்பாய் , சென்னை , உ . 
முதலியவைகள் ஒவ்வொன்றிற்கும் 72 ; பஞ்சாபு , 40 ; 
மேற்கு வங்காளம் , 51. ஒவ்வொரு மேல் சபையும் பின் 
வருமாறு அமையவேண்டும் : மூன்றில் ஒரு பங்கு உறுப் 
பினரை மாவட்ட ஆட்சிக் கழகங்களும் நகராண்மைக் 
கழகங்களும் தேர்ந்தெடுக்க வேண்டும் ; பன்னிரண்டில் ஒரு 
பங்கு உறுப்பினரைக் கல்விப் பட்டம் பெற்று மூன்றாண்டு 

தேர்ந்தெடுப்பர் : அதே எண்ணிக்கை 
உடைய உறுப்பினரை உயர் நிலைப் பள்ளி ஆசிரியரின் 
நிலைக்குக் கீழ்ப்படாது மூன்றாண்டுக்குமேல்ஆசிரியர்களாக 
இருந்து வருபவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ; நாட்டின் 
கீழ்ச்சபை 

உறுப்பினரே மேல்சபை உறுப்பினரின் 
மூன்றில் ஒருபங்கினரைத் தேர்ந்தெடுப்பர் . அப்படி 
தேர்ந்தெடுக்கப்படுவோர் கீழ்ச்சபை உறுப்பினராக 
இருக்கக்கூடாது ; 

உறுப்பினர்களை 

நாட்டுக் 
கவர்னரே இலக்கியம் , விஞ்ஞானம் , கலை , கூட்டுறவு 
இயக்கம் , சமூகசேவை முதலிய துறைகளில் சிறப்புற் 
றிருப்போரிலிருந்து நியமிப்பார் . மேல்சபையில் தேர் 
தலில் வீதப் பிரதி நிதிமுறை பின்பற்றப்பட வேண்டும் . 
மேல்சபை நிரந்தரமானது ; இரண்டாண்டுகளுக் கொரு 
முறை அதன் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் பதவியி 
னின்று விலகவேண்டும் . ஒவ்வொர் உறுப்பினரும் 30 
வயதிற்குக் குறையாத இந்தியராகவும் இருத்தல் 
வேண்டும் . மேல்சபை உறுப்பினர்களே தம் சபைத் 
தலைவரையும் துணைத்தலைவரையும் தேர்ந்தெடுப்பர் . 

மாநில நாட்டுக் கீழ்ச் சட்டசபை ( The Legislative 
Assembly ) ஒரு நாட்டுக் கீழ்ச்சட்டசபையின் மொத்த 


810 


உறுப்பினர் 500 - க்கு மேற்படாமாலும் 60 - க்கு குறையா 
மலும் இருக்கவேண்டும் . நடுவிட மக்கள் சபை உறுப் 
பினரைப் போன்று இக்கீழ்ச்சபை உறுப்பினரும் ஐந் 
தாண்டுகளுக் கொருமுறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட 
வேண்டும் . ஆனால் நாட்டுக் கீழ்ச்சபையை அதன் காலம் 
முடியும் முன்பேகூட கலைத்துவிடலாம் . 1950 - ம் ஆண்டு 
மக்கள் பிரதிநிதிச் சட்டம் நாடுகளின் கீழ்ச்சபை உறுப் 
பினர் எண்ணிக்கையைப் பின்வருமாறு நிர்ணயித் 
துள்ளது : அஸ்ஸாம் , 108 ; பீகார் , 330 ; பம்பாய் , 315 
மத்தியப் பிரதேசம் , 232 ; சென்னை , 375 ; ஒரிசா , 140 ; 
பஞ்சாபு , 126 ; உ . பி . 430 ; மேற்கு வங்காளம் , 238. அவ் 
வக்கீழ்ச்சபை உறுப்பினரே அவ்வச் சபைத்தலைவரையும் 
துணைத்தலைவரையும் தேர்ந்தெடுப்பர். சபையைக் கூட்டு 
விக்கவும் , அங்குப் பேருரை ஆற்றவும் , அதற்குச்செய்தி 
அனுப்பவும் கவர்னருக்கு அதிகாரம் உண்டு . 85 , 87 
விதிகளைப் போன்று 174 , 176 விதிகளும் 1951 - ம் 
ஆண்டு ஜூன் மாதம் திருத்தப்பட்டன . கீழ்ச்சபை 
யின் சட்டமியற்றும் நடைமுறை பாராளுமன்றத்தின் 
முறையை ஒத்ததே ஆம் . ஆனால் , கீழ்ச் சட்டசபைக்கும் 
மேல் சட்டசபைக்கும் பிணக்கு ஏற்படின் இருசபை உறுப் 
பினர்களையும் ஒருங்கே கூட்டி ஒரு முடிவு செய்வதற்கு 
அரசியலமைப்பில் இடமில்லை . கீழ்ச்சபையில் இருமுறை 
நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை மேல்சபை இரு 
முறை நிராகரித்தாலும் , அம்மசோதா இரு சபைகளாலும் 
நிறைவேற்றப்பட்டதாகவே கருதப்படவேண்டும் . சட்ட 
சபை நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்பம் அளிப் 
பதில் கவர்னர் குடியரசுத்தலைவரைப் போன்று நடந்து 
கொள்வார் ; ஆனால் உயர் நீதி மன்றத்தின் நிலையைக் 
கட்டுப்படுத்தும் எம்மசோதாவிற்கும் கவர்னர் குடியரசுத் 
தலைவரைக் கலந்து எண்ணிய பின்பே ஒப்பம் அளிப்பார் 
( விதி 200 ) . 

உயர் நீதிமன்றம் ( The High Court ) : உயர் நீதி 
மன்றம் ஒரு தலைமை நீதிபதியையும் பிற நீதிபதிகளையும் 
கொண்டிருக்க வேண்டும் . தலைமை நீதிபதியை நியமிப் 


811 


பதில் குடியரசுத்தலைவர் இந்தியாவின் தலைமை நீதிபதி 
யையும் அந்நாட்டுக் கவர்னரையும் கலந்து எண்ணுவார் . 
பிற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்குமுன் அதன் 
தலைமை நீதிபதியைக் கலந்து எண்ணுவார் ( விதி 217 ) . 
ஒவ்வொரு நீதிபதியும் 60 வயதை அடையும் வரை பதவியி 
லிருக்கலாம் . உயர் நீதிமன்றத் தலைமை நீதிபதியின் மாதச் 
சம்பளம் ரூ . 4000 ; மற்ற நீதிபதிகளின் மாதச் சம்பளம் 
ரூ . 3500 ( இரண்டாவது அட்டவணை ) . உயர் நீதிமன்றத் 
தின் அதிகாரங்கள் புதிய அரசியலமைப்பு நடைமுறைக்கு 
வரும் முன்பு இருந்ததுபோலவே உள்ளன . உயர் நீதி 
மன்றம் ஹேபியஸ் கார்ப்பஸ் ( Habeas Corpus ) , சர் 
ஷியோராரி ( Certiorari ) , LOT GOTLLOW (Mandamus) 
இன்ன பிற தடை ஆணைகளைப் பிறப்பிக்கலாம் ( விதி 226 ) . 
தனது அதிகார வரம்பிற்குட்பட்ட கீழ் நீதிமன்றங்களையும் 
நடுவர் மன்றங்களையும் உயர் நீதிமன்றங்களையும் மேற் 
பார்வை செய்யும் ஆதிகாரம் பெற்றுள்ளது . சுருங்கக் 
கூறுமிடத்து உயர் நீதிமன்றம் தனித்தியங்கித் தனிப்பட் 
டோர் உரிமைகளைக் காப்பாற்றக்கூடிய சிறந்த பாதுகாவ 
லாகவே விளங்குகிறது . 

B பிரிவு நாடுகள் : அரசியலமைப்பில் A பிரிவு நாடு 
களைப் பற்றியுள்ள விதிகள் ( 152 - லிருந்து 237- வரையுள்ள 
விதிகள் ) B பிரிவு நாடுகளுக்கு எந்த அளவிற்குப் பொருந் 
தும் என்பதை 

238 - ம் விதி தெளிவுபடுத்துகின்றது . 
B பிரிவு நாடுகள் ஒவ்வொன்றும் ஒரு இராசப்பிரமுகர் 
தலைமையின்கீழ் இருந்துவரும் . அவரைக் குடியரசுத் 
தலைவர் அங்கீகரிப்பார் ; நியமிப்பதில்லை . அவருடைய 
சம்பளமும் படியும் குடியரசுத் தலைவரால் நிணயிக்கப் 
பட்டு நடுவிட அரசாங்கத்தின் நிதியிலிருந்து கொடுக்கப் 
படும் . மத்திய பாரதம் , இராஜஸ்தானம் , சௌராஷ்டிரம் 
முதலிய நாடுகளில் உதவி இராசப்பிரமுகர்களும் உள்ள 
னர் . மைசூரைத் தவிர , எல்லா B பிரிவு நாடுகளும் ஒரு 
கூற்றுச் சட்டசபையே பெற்றுள்ளன . 1950 - ம் ஆண்டு 
மக்கள் பிரதிநிதிச் சட்டம் இச்சட்ட சபைகளின் மொத்த 
உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயித்துள்ளது . 


812 


மைசூரின் மேல்சபை 40 உறுப்பினர்களைக் கொண்டிருக்க 
வேண்டும் . பிற மா நில நாட்டுச் சட்டசபைகள் பின்வரு 
மாறு 

உறுப்பினர்களைக் கொண்டிருத்தல் வேண்டும் . 
ஐதராபாத் 175 ; மத்திய பாரதம் 99 ; மைசூர் 99 ; 
பெப்சு ( Pepsa ) 60 ; இராஜஸ்தானம் 160 ; 

சௌராஷ் 
டிரம் 60 ; திருவாங்கூர்- கொச்சி 108 ; 238 - வது விதி 
ஜம்மு - காஷ்மீர் நாட்டிற்குப் பொருந்தாது என்று 
370 - வது விதி கூறுகின்றது . B பிரிவு நாட்டு உயர் நீதி 
மன்ற நீதிபதிகளின் சம்பளத்தைக் குடியரசுத் தலைவர் 
இராசப்பிரமுகரைக் கலந்தெண்ணி நிர்ணயிப்பார் . 
குடியரசுத்தலைவரே B பிரிவு நாட்டுச் சட்டசபைத் தலைவர் 
கள் , துணைத்தலைவர்கள் , உறுப்பினர்கள் முதலியோரின் 
சம்பளங்களையும் நிர்ணயிப்பார் . திருவாங்கூர் - கொச்சி 
நாட்டில் 51 லட்ச ரூபாய் தேவஸ்தான நிதிக்குக் கொடுக்க 
வேண்டும் . B பிரிவு நாடுகள் யாவும் முதல் பத்தாண்டு 
கள் குடியரசுத் தலைவரின் 

பொதுக்கட்டுப் 
பாட்டின் கீழ் இருந்துவருமென 371 - வது விதி கூறு 


வரை 


கின்றது . 


C பிரிவு நாடுகள் : C பிரிவு நாடுகளின் நிர்வாகம் 
குடியரசுத்தலைவரின் கீழ் இருந்துவரும் . இங்கே அவர் 
தலைமை ஆணையாளரையோ - லெப்டினண்ட் - கவர்ன 
ரையோ நியமிக்கலாம் . இந்நாடுகளில் ஏற்படுத்தப்பட்டோ 
அல்லது தொடர்ந்தோ இருந்துவரும் சட்டசபைகள் பிற 
நாட்டுச் சபைகள் போல இருக்கவேண்டும் என்பதில்லை . 
1951 - ம் ஆண்டு ஆகஸ்டு மாதம் பாராளுமன்றம் C பிரிவு 
நாட்டு அரசாங்கங்களில் மக்களுக்கு மிக்க பங்கை அளித் 
தது . இருப்பினும் C பிரிவு நாடுகளின் நிர்வாகம் மற்ற 
பிரிவு நாடுகளின் நிர்வாகத்தினின்றும் வேறுபடுகின்றது . 
இதற்குக் காரணம் அவை குடியரசு முறைக்குப் பக்குவ 
மடையாததேயாம் . முதல் அட்டவணையில் குறிக்கப்பட் 
டுள்ள D பிரிவு வட்டாரங்களின் ( அந்தமான் , நிகோபார் 
தீவுகள் ) நிர்வாகத்தைத் தலைமை ஆணையாளரின் வழியே 
குடியரசுத்தலைவர் நடத்துவதற்கு 243 - வது விதி வழிசெய் 
துள்ளது . இவற்றைப்பற்றிப் பாராளுமன்றம் இயற்றும் 


813 


என்று 


சட்டங்களை ஓரளவு மாற்றுவதற்குக் குடியரசுத் தலைவருக்கு 
அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது . 

அதிகாரப்பங்கீடு : இந்திய அரசியலமைப்பு ஓரள 
விற்கே கூட்டாட்சியாக விளங்குகிறது . இது அரசிய 
லமைப்பின் 11 - வது பகுதி விதிகள் 245-63 , 

7 - வது 
அட்டவணை முதலியவற்றால் நன்கு விளங்கும் . மேற் 
குறித்த 7 - வது அட்டவணையில் மூன்று அதிகாரப்பட்டியல் 
கள் உள்ளன . கூட்டு அரசாங்க அதிகாரப்பட்டியல் 
கீழ்க்கண்ட 97 இனங்களைக் குறிப்பிடுகின்றது : இந்தியா 
வின் பாதுகாப்பு , தடுப்புக்காவல் , அயல் நாட்டு விவகாரங் 
கள் , ஐக்கிய நாடுகள் சபை , போர் - அமைதி , குடிமை , 
இருப்புப்பாதைகள் , விமானப் போக்குவரத்து , தபால் 
தந்தித் துறைகள் , நாணயம்-நாணயமாற்று , வாணிகம் , 
வெளிநாட்டு உள் நாட்டு வாணிகம் , பாங்குகள் , இன்ஷூ 
ரன்சு , காசி , அலிகார் , தில்லி பல்கலைக்கழகங்கள் , பாராளு 
மன்றத்தில் தேசியச் சிறப்பு வாய்ந்தவை 
அறிவிக்கப்பட்ட நிறுவனங்கள் , ( விசுவபாரதி 1951 - ல் 
சேர்க்கப்பட்டது ) , தேசியச் சிறப்பு வாய்ந்த பழம்பெருஞ் 
சின்னங்கள் , பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் 
கல்வியின் தரத்தை நிர்ணயித்தல் - ஒருமைப்படுத்தல் , 
இந்தியாவின் நிலக்கணக்கெடுப்பு (சர்வேக்கள் ) , மக்கள் 
தொகை கணக்கெடுப்பு , நடுவிடப் பொதுப் பணித்துறை 
கள் , தேர்தல்கள் , தலைமை நீதி மன்றம் , உயர் நீதிமன்றங் 
கள் , வருமானவரி போன்றனவும் மற்ற இரு பட்டியல் 
களில் குறிக்கப்படாத வேறு பிறவும் . இரண்டாவதாக 
உள்ள மா நில நாட்டு அதிகாரப் பட்டியல் 66 இனங்கள் 
அடங்கியது : பொது ஒழுங்குமுறை, போலீஸ் , நீதித் 
துறை நிர்வாகம் , சிறைச்சாலைகள் , தலத் தாபனங்கள் , 
பொதுச்சுகாதாரம் , கட்குடி வகைகள் , பல்கலைக்கழகக் கல்வி 
உட்பட்ட கல்வித்துறை , உழவு , நிலம் , காடுகள் , மீன் 
துறை , நிலவரி , உழவர் வருமானவரி இன்ன பிற . 
கூட்டு அரசாங்கத்திற்கும் மாநில நாட்டு அரசாங்கங் 
களுக்கும் பொதுவாக உள்ள அதிகாரப் பட்டியலே 
மூன்றாவது பட்டியலாகும் . 

47 இனங்கள் 


இதில் 


814 


அடங்கியுள்ளன : கிரிமினல் சட்டம் அதன் சட்ட நடை 
முறை , திருமணம் திருமண விலக்கு , ஒப்பந்தங்கள் , 
சிவில் சட்ட நடைமுறை , தொழிற்சங்கங்கள் , தொழி 
லாளர் நலம் , புள்ளியியல் விவரங்கள் , விலைவாசிக் 
கட்டுப்பாடு இன்ன பிற . கூட்டாட்சியின் அதிகாரப்பட்டிய 
லில் உள்ள 97 - வது இனமும் 248 - வது விதியும் மூன்று 
பட்டியல்களிலும் குறிக்கப்படாத அதிகாரங்களைப் பாராளு 
மன்றத்திற்கு அளிக்கின்றன . மூன்றாவது பட்டியலில் 
உள்ள இனங்களைப் பற்றிப் பாராளுமன்றம் இயற்றும் 
சட்டங்களுக்கும் மா நில நாட்டுச் சட்டசபைகள் இயற்றும் 
சட்டங்களுக்கும் முரண்பாடு இருக்குமானால் பாராளு 
மன்றச் சட்டமே செல்லுபடியாகிச் செயற்படும் ( விதி 254 ) . 
மா நில நாட்டுப் பட்டியலில் காணப்படும் கீழ்க்கண்ட 
வற்றைப்பற்றிப் பாராளுமன்றம் சட்டமியற்றலாம் : தேசிய 
நலனுக்கு இன்றியமையாததோ உகந்ததோ என்று 
சபை உறுப்பினரில் கூட்டத்திற்கு வந்து வாக்கெடுப் 
பில் கலந்துகொள்ளும் மூன்றில் இரண்டு பங்கிற்குக் 
குறைவில்லா தவர்கள் கருதும்பொழுது ( விதி 249 ) ; அவ 
சரச் சட்டம் ( விதிகள் 352 , 353 ) செயலிலிருக்கும் பொழுது 
( விதி 250 ) ; இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட 
நாடுகள் அத்தகைய சட்டம் இயற்றுவதற்கு உடன் 
படும்பொழுது ( விதி 252 ) ; சர்வதேச ஒப்பந்தங்களைச் 
. செயற்படுத்தும்பொழுது ( விதி 253) . 249 , 250 - ஆம் விதி 
களின்படி பாராளுமன்றம் இயங்கும்பொழுது கூட்டரசுச் 
சட்டத்திற்கும் மா நில நாட்டுச் சட்டத்திற்கும் முரண்பாடு 
ஏற்படுமானால் கூட்டரசுச் சட்டமே நிலைபெறும் என்று 
251 - வது விதி கூறுகின்றது . கூட்டரசுச் சட்டங்களை 
மா நில நாடுகளில் நடத்தத் தனியாக ஒரு நிர்வாக இயந் 
திரமில்லை . எனவே கூட்டரசு- நாட்டரசு நிர்வாக உறவு 
கள் 256 - முதல் 263 - வரை உள்ள விதிகளில் விளக்கப்பட் 
டுள்ளன . அதே போன்று நாட்டு நீதி மன்றங்கள் , 
கூட்டரசு - நாட்டரசுச் சட்டங்களை வழக்கில் கொணரும் . 
பொதுப் பணித்துறைக் குழு : 

அமைச்சவை ஆட்சி 
முறை என்பது சிறப்பறிஞர்களின் ஆட்சிமுறையன்று, 


815 


பொது மனிதர்களின் ஆட்சிமுறையே ஆம் ; அவர்கள் 
கொள்கைகளை ஆக்குபவர்களேயன்றிப் பயிற்சிபெற்ற நிர் 
வாகி களல்லர் . கொழுத்த எருதை ஓட்டப் பருத்த மனிதன் 
வேண்டுமென்பதில்லை ; கல்வி மந்திரி கல்வித்துறை 
அறிஞனாக இருக்கவேண்டுமென்பதில்லை . ஆதலினால் 
திறமையும் நேர்மையும் உள்ள சிவில் பணித்துறையின் 
உதவி அமைச்சவை ஆட்சிமுறைக்கு இன்றியமையாதது . 
கூட்டரசுப் பொதுப்பணித்துறைக் குழுவைக் குடியரசுத் 
தலைவர் நியமிப்பார் . அவ்வந் நாட்டுப் பொதுப்பணித் 
துறைக் குழுவை அவ்வக் கவர்னரே நியமிப்பார் ; இரண்டு 
அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட நாடுகளுக்கும் கூட்டாகப் 
பொதுப்பணித்துறைக் குழுவைக் குடியரசுத் தலைவர் 
நியமிக்கலாம் . இவற்றிற்கு எல்லாம் 315 வது விதி இடமளிக் 
கிறது . கூட்டரசுக்குழுவின் உறுப்பினர் ஆறு ஆண்டு 
களோ அதற்குள் 65 - வயதானால் அவ்வயது அடையும் 
வரையோ பதவியில் இருக்கலாம் ; நாட்டுக்குழுவிலோ அல் 
லது கூட்டு நாட்டுக் குழுவிலோ உறுப்பினரானோர் ஆறு 
ஆண்டுகளோ அதற்குள் 60 வயதானால் அவ்வயது அடை 
யும்வரையிலோ பதவியில் இருக்கலாம் . அரசாங்க நியமனங் 
களுக்குத் தேர்வு நடத்துதலும் , இரண்டு அல்லது இரண் 
டிற்கு மேற்பட்ட நாடுகள் வேண்டிக்கொள்ளும் பொழுது 
சிறப்பு நிலைப் பணிகளுக்குத் தக்க ஆட்களை ஆராய்ந்து 
முடிவு செய்வதில் 

துணைசெய்தலும் குழுவினுடைய 
அலுவல்களாகும் . பின்வரும் இனங்களில் அதனை 
அரசாங்கம் கலந்தெண்ணுதல் வேண்டும் : சிவில் பணித் 
துறை அதிகாரிகளைத் தேர்ந்தெடுக்கும் முறை ; பதவி 
நியமனங்கள் , பதவி உயர்வுகள் , பதவி மாற்றங்கள் 
பற்றிய கொள்கைகள் ; பதவி ஒழுங்கு முறைகள் 
இன்ன பிற . பொதுவாக அதனுடைய பரிவுகளை அரசாங் 

ஏற்றுக்கொள்ளுகின்றது . கூட்டரசுப் 
பணித்துறைக் குழு தன் ஆண்டறிக்கையைக் குடியரசுத் 
தலைவருக்கு அனுப்பவேண்டும் . அதனைப் பாராளு 
மன்றத்தின் முன் வைத்தல் வேண்டும் . குழுவின் 
முடிவுகள் 

எந்த அளவிற்கு ஏற்றுக் கொள்ளப் 


பொதுப் 


816 


படவில்லை என்பதையும் , ஏற்றுக் கொள்ளப்படாததற்கு 
உள்ள காரணங்களையும் அரசாங்கம் விளக்க வேண்டும் . 
இது போலவே நாட்டுக் குழுவோ கூட்டுக் குழுவோ 
தம்தம் ஆண்டு அறிக்கைகளை அனுப்பியதும் அவ்வச் 
சட்டசபை முன் மேற்கண்ட 

விளக்கங்களோடு அவை 
வைக்கப்பெறும் . 

தேர்தல்கள் : கூட்டரசு -நாட்டரசு துரைத்தனங் 
களின் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிற்கு உட்படாத 
தேர்தல் ஆணைக் குழுவினைப்பற்றிக் கூறுவதே 324 - வது 
விதி . வேறு எந்த நாட்டு அரசியலமைப்பிலும் இது 
இல்லை . ஆதலின் நம் அரசியலமைப்பின் சிறப்பியல்பு 
என இதனைக் கூறலாம் : பாராளுமன்றத்திற்கும் , நாட்டுச் 
சட்டசபைகளுக்கும் , குடியரசுத் தலைவர் , குடியரசுத் 
துணைத் தலைவர் பதவிகளுக்கும் தேர்தல்கள் நடத்தும் 
பொறுப்பு இதைச் சார்ந்தது . வாக்காளர் பட்டியல்களை 
ஆயத்தம் செய்வதும் , தேர்தல்களை நடத்துவதும் , கூட்ட 
ரசு நாட்டரசு சட்டசபைகளின் தேர்தல்களில் ஏற்படும் 
வழக்குகளை விசாரித்து முடிவு செய்ய நடுவர் நீதிமன்றங் 
களை ஏற்படுத்தலும் , தேர்தல் ஆணைக் குழுவின் பணிக 
ளாகும் . குடியரசுத் தலைவர் அல்லது குடியரசுத் துணைத் 
தலைவர்களின் தேர்தல்களில் எழும் வழக்கைத் தலைமை 
நீதிமன்றமே தீர்க்கும் . தேர்தல் ஆணைக் குழுவில் ஒரு 
தலைமைத் தேர்தல் ஆணையாளரும் வேறு உறுப்பினர் 
களும் இருப்பர் . இவர்களைக் குடியரசுத் தலைவரே நியமிப் 
பார் . வட்டாரத் தேர்தல் ஆணையாளர்களைக் குடியரசுத் 
தலைவர் தலைமைத் தேர்தல் ஆணையாளரைக் கலந்து 
கொண்டு நியமிக்கலாம் . சட்டசபைத் தேர் தல்களை நடத்த 
325 - வது விதிப்படி ஒரே ஒரு பொதுவாக்காளர்கள் 
பட்டியலே இருக்கவேண்டும் . வகுப்புவாரி வாக்காளர் 
தொகுதிமுறை ஒழிக்கப்பட்டுவிட்டது . நடுவிடக் கீழ்ச் 
சட்டசபைக்கும் நாடுகளின் கீழ்ச்சட்டசபைகளுக்கும் வயது 
வந்தோர் வாக்குரிமை அடிப்படையிலே தேர்தல்கள் 
நடத்த வேண்டுமென 326 - வது விதி கூறுகின்றது . 
21 - வயது அடைந்த ஆடவரும் பெண்டிரும் வயது வந் 


817 


தோராவர் ; சொத்து , கல்வி முதலிய வேறு தகுதிகள் 
எதுவும் குறிப்பிடப்படவில்லை . 329 - வது விதி நீதிமன்றங் 
கள் தேர்தல்களில் குறுக்கிடுவதைத் தடை செய்கின்றது . 
330-4 - ஆம் விதிகளின் கீழ் மக்கள் சபையிலும் நாடுகளின் 
கீழ்ச்சட்டசபைகளிலும் தாழ்த்தப்பட்ட இனத்தினருக்கும் 
குடிகளுக்கும் அவர்களின் எண்ணிக்கைக் கேற்பச் சில 
இடங்களை ஒதுக்க அரசியலமைப்பில் வழி உள்ளது ; 
மேலும் ஆங்கிலோ இந்திய வகுப்பினருக்கு நியமனத்தின் 
வழியே பிரதிநிதித்துவம் வழங்கவும் வழியுள்ளது ; ஆனால் 
இவ்வேற்பாடுகள் அரசியலமைப்பு நடை முறைக்கு வந்த 
முதல் பத்தாண்டுகள் வரை தான் வேண்டப்படும் . அதற்கு 
மேல் செல்லா . 


அரசியலமைப்பத் திருத்தம் : 368 - வது விதிப்படி 
நமது அரசியலமைப்பைத் திருத்தப் பாராளுமன்றத்தின் 
சபை ஒவ்வொன்றிலும் மொத்த உறுப்பினரில் பெருவாரி 
யான உறுப்பினர் கூட்டத்திற்கு வந்திருத்தல் வேண்டும் . 
மேலும் திருத்தத்தைப் பற்றிய வாக்கெடுப்பில் கலந்து 
கொள்ளும் உறுப்பினரில் பெருவாரியோர் அதனை ஆத 
ரிக்க வேண்டும் . இவ்விதம் இரு சபைகளும் திருத்தத்தை 
நிறைவேற்றியபின் அது குடியரசுத் தலைவரின் ஒப்பத் 
தைப் பெறும் . அரசியலமைப்பைத் திருத்தக்கூடிய எம் 
மசோதாவிற்கும் குடியரசுத் தலைவர் தமது ஒப்பத்தை 
அளிக்காமலிருக்க முடியாது . ஆனால் பின்வரும் இனங் 
களைப் பற்றிய திருத்தங்களை ஐம்பது சத வீதத்தில் A , B , 
பிரிவு நாட்டுச் சட்டசபைகள் ஆமோதிக்க வேண்டும் : 
குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை ; கூட்டரசு நாட் 
டரசு அரசாங்கங்களின் நிர்வாக அதிகாரம் ; தலைமை நீதி 
மன்றம் உயர் நீதிமன்றங்கள் ; நாட்டரசு 

கூட்டரசு 
அரசாங்கங்களிற்கு 

அதிகாரப் பிரிவினை ; 
பாராளுமன்றத்தில் நாடுகளின் பிரதிநிதித்துவம் 
( 368 - வது விதி ) . எனவே மேற்கூறியவை நீங்கலாக அர 
சியலமைப்பின் மற்ற பகுதிகளைப் பாராளுமன்றம் மேற் 
கண்டபடி சிறப்பு நிலைப் பெருவாரி வாக்குகள் மூலம் திருத் 
தலாம் . புதிய நாடுகளை ஏற்படுத்துவதும் , உள்ள நாடு 


இடையே 


818 


களை மாற்றி அமைப்பதும் , மா நில நாட்டு மேல்சட்டசபை 
களை ஏற்படுத்துவதும் நீக்குவதும் சட்டப்படி கூறினால் 
அரசியலமைப்புத் திருத்தங்களாகா ( விதிகள் 4 & 169 ) . 
வேறு சில இனங்களில் பாராளுமன்றம் சட்டத்தின் 
மூலமே மாற்றங்களைச் செய்வதற்கு அரசியலமைப்பே 
இடமளிக்கின்றது . சுருங்கக் கூறுமிடத்து நமது அரசிய 
லமைப்பு அமெரிக்க நாட்டு அரசியலமைப்பைப் போன்று 
வளைந்து கொடாத தன்மையுடையதுமன்று ; ஆஸ்திரேலி 
யாவின் அரசியலமைப்பைப் போன்று முழுதும் வளைந்து 
கொடுக்கும் தன்மையுடையதுமன்று ; இரண்டிற்கும் 
இடைப்பட்டதொரு சிறந்த அமைப்பாகும் . 395 - வது விதி 
இந்திய சுதந்திரச் சட்டத்தையும் ( 1947 ) , 1935 - ம் ஆண்டு 
இந்திய அரசாங்கச் சட்டத்தையும் ( அதுபற்றிப் பின்பு 
நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் உட்பட ) நடைமுறையி 
லிருந்து நீக்கியுள்ளது . ஆனால் , 1949 - ம் ஆண்டு பிரிவி 
கவுன்சிலின் அதிகாரத்தை நீக்குவதற்காக நிறைவேற்றப் 
பட்ட சட்டம் மட்டும் நடைமுறையில் இருந்து வருகிறது . 


பகுதி 23 
தேசிய ஒற்றுமையும் பிற முன்னேற்றங்களும் 

1947 - ம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி நீங்கியது . அப் 
போது சிற்றரசு நாடுகளின் தொகை 562 ; இவற்றைப் 
பற்றிய சிக்கல் மிகவும் முற்றியது . இதை 1948-49ம் ஆண்டு 
களில் வல்லபாய் படேல் வியக்கத்தக்க வகையில் மிகவும் 
விரைவாகத் தீர்த்து வெற்றி கண்டார் ; சிற்றரசர்களின் 
முன்னேற்ற உணர்ச்சியும் விட்டுக் கொடுக்கும் மனப்பாங் 
கும் இவ் வெற்றிக்கு உதவின ; சுருங்கக் கூறுமிடத்து 
இம் மாபெரும் பணி குருதி சிந்தாத ஒரு பெரும் புரட்சி 
யாகும் ( படேல் ); இதனால் இந்திய நாட்டு அரசியல் 
படமே பெரிதும் மாறியது . இம் முன்னேற்றப் போக்கில் 
மூன்று வகையான முறைகள் இயங்கியதனைக் காணலாம் . 
அவையாவன : சிற்றறரசு தன்னைச் சேர்ந்தாற்போல் 
உள்ள மாநில நாட்டுடன் ஒன்றாதல் ; நடுவிட அரசாங்கத் 
தின் நேரடி ஆட்சியின்கீழ் வருதல் ; சிற்றறரசுகள் பல ஒன் 
றாகச் சேர்ந்து ஒரு நாடாக அமைதல் . ஜுனாகத் மன்னர் 
தம் நாடு பாகிஸ்தானுடன் சேரவேண்டுமென்று செய்த 
முடிவு அவரது குடிமக்களின் எழுச்சியாலும் எதிர்ப்பாலும் 
பயனற்றுப் போயிற்று ஆனால் 1948 - ல் ஐதராபாத்தில் 
போலீஸ் நடவடிக்கை தேவையாயிற்று. * 1947 - ம் ஆண்டு 
அக்டோபர் மாதம் ஜம்மு - காஷ்மீர் மன்னர் தமது நாட்டைக் 
கூட்டு இந்தியாவுடன் சேர்த்துவிட்டார் . அரசியலமைப் 
பின் 370 - வது விதி அந்த நாட்டைப் பற்றிய தற்காலிக 
ஏற்பாட்டினைக் கூறுகின்றது . அந்த நாட்டு மகாராசா 
விற்குப் பதிலாகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் 
இருக்கவேண்டியதாயிற்று . ஆகையால் 370 - வது விதி 
விரைவில் குடியரசுத் தலைவரின் உத்தரவின்மூலம் இதற் 
காகத் திருத்தப்பட்டது ; ஜம்மு - காஷ்மீர் அரசியல் நிர்ணய 
சபையின் முடிவுகளுக்கேற்ப அவர் ஒரு கவர்னரின் 


* : 84 , அதி . 15 . 


820 


சம்பளத்தையும் ஊதியத்தையும் பெறுவார் . இந்தியாவிற் 
கும் பாகிஸ்தானத்திற்கும் காஷ்மீர் பற்றியுள்ள பிரச்சினை 
ஐக்கிய நாடுகளின் சபையில் 1948 - ம் ஆண்டிலிருந்து 
ஒரு முடிவைக்காணாமல் இன்னும் இருந்து வருகிறது . 

1949 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரான்சுக்கு உரிய 
சந்திர நாகூர் இந்தியாவுடன் ஐக்கியமாக ஒரு வாக்கெடுப் 
பின் மூலம் முடிவுசெய்தது . ஆனால் மற்றைய பிரஞ்சு 
இந்தியப் பகுதிகளைப் பற்றிய நிலைமை இன்னும் முடிவு 
றாமலே கிடக்கிறது . இன அடிப்படையில் மக்கள் ஒதுங்கி 
வாழவேண்டுமென்றும் தென் ஆப்ரிக்காவின் கொள்கை 
கிறித்தவ சமயக் கோட்பாட்டிற்கு எதிரானது ; பொது 
வுடைமைக் கொள்கைக்குக் கைகொடுப்பது ; குடியரசுக் 
கோட்பாட்டிற்குப் பகையானது . 1946 - ம் ஆண்டு இது 
பற்றி இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்தது ; 
ஆனால் இதுவரை எவ்வித பயனுமில்லை . 

1947 - ம் ஆண்டு காப்புவரிக் குழு திருத்தியமைக்கப் 
பட்டது ; அதன் பணிகள் மிகுதியாயின . அடுத்த ஆண்டு 
( 1948 ) தொழிற்சாலைகள் சட்டம் நிறைவேறியது . 1949 - ம் 
ஆண்டு ரூபாய் நாணயத்தின் மாற்றுமதிப்பு வீதம் குறைக் 
கப்பட்டது . 

தங்களுடைய வருமானங்களைப் பற்றிச் 
சரியான புள்ளிவிவரங்கள் அளிக்காதவர்களுக்குத் தண் 
டனை வழங்குமாறு வருமான வரி ஆராய்ச்சிக் குழு தன் 
கருத்தைத் தெரிவித்தது . நமது பொருளாதார முன்னேற் 
றத்தின் வேகம் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் 
நிழலிடக் காணலாம் . திருத்தியமைக்கப்பட்ட இத்திட்டத் 
தின்படி 1955-56 - ம் ( நிதி ) ஆண்டின் இறுதிக்குள் தேசிய 
வருவாயின் மதிப்பு ஒன்பதாயிரத்திலிருந்து பத்தாயிரம் 
கோடி ரூபாய் வரை மிக்குவரும் எனக் கணக்கிட்டுள்ளனர் . 
நமது பொருளாதாரக் கொள்கை தனிப்பட்டோர் துறைக் 
கும் அரசாங்கத் துறைக்கும் இடமளிக்கின்றது 1951 - ம் 
ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கூட்டு 
இந்தியாவின் ( ஜம்மு , காஷ்மீர் உள்பட ) மொத்த மக்கள் 
தொகை 36182 கோடியாகும் ; இது 13.4 சதவீத மக்கட் 
பெருக்கத்தைக் காட்டுகின்றது . 1949 - ம் ஆண்டு சாரதாச் 


821 


( குழந்தைகள் திருமணத் தடை ) சட்டம் மேலும் திருத்தப் 
பட்டது . அதன்படி பெண்களின் திருமண வயது 
14 - லிருந்து 15 - ஆக உயர்ந்தது ; தவிர சில வழக்குகளில் 
அபராதத்திற்குப் பதிலாகச் சிறைத்தண்டனை அளிப்பதற் 
கும் சட்டத்தில் வழிவந்தது . இந்தியாவின் புதைபொருள் 
ஆராய்சிக்கு R.E.M. வீலர் ஊக்கத்தை அளித்தார் . அரிக்க 
மேடு ( புதுச்சேரி அருகே ) புதைபொருள் ஆராய்ச்சியின் 
சாதனைகள் மிகச்சிறந்தன . இந்திய அரசாங்கத்தின் புதை 
பொருள் ஆராய்ச்சித்துறை தென் இந்தியாவில் கொண் 
டுள்ள அக்கரையை இந்த ஆராய்ச்சி காட்டுகின்றது . 

1943 - ம் ஆண்டிற்குப் பிறகு பரோடா , கௌகத்தி , 
குஜராத்து , ஜம்மு , காஷ்மீர் , கருநாடகம் , மத்திய 
பாரதம் , பஞ்சாபு , பூனா . இராஜஸ்தானம் , ரூர்க்கி , சாகர் , 
உத்கல் பல்கலைக்கழங்கள் ஏற்பட்டன . அறிஞர் 
இராதாகிருஷ்ணர் தலைமையில் ஏற்பட்ட பல்கலைக்கழகக் 
கல்விக்குழு தன் அறிக்கையை 1949 - ஆம் ஆண்டு 
வெளியிட்டது . 

1951 - ல் விசுவபாரதிச் சட்டம் 
நிறைவேற்றப்பட்டது . பல்கலைக்கழகங்களில் பெரும் 
பாலானவை அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணைப் 
படி நாட்டு அரசாங்கங்களின் அதிகார வரம்பிற்குட் 
பட்டவை . ஆயினும் கூட்டரசு அதிகாரப் பட்டியலில் 
63 - லிருந்து 66 - வரை உள்ள இனங்கள் பல்கலைக்கழகங் 
களைப்பற்றிக் கூட்டரசு அரசாங்கத்திற்குள்ள பொது 
பொறுப்பைப்பற்றிக் கூறுகின்றன ; பல்கலைக்கழகங்களி 
லும் விஞ்ஞானத் தொழிலாராய்ச்சி நிலையங்களிலும் கல்வி 
யின் தரத்தையும் ஆராய்ச்சியின் தரத்தையும் நிர்ணயித் 
தலும் ஒரு முகப்படுத்தலும் போன்றவற்றில் கூட்டரசு 
அரசாங்கத்திற்குரிய பொறுப்பை 66 - வது குறிப்பு சுட்டு 

பல்கலைக்கழகத்தின் தன்னுரிமை குடியரசுக் 
கோட்பாட்டின் சிறப்பியல்பாகும் . அரசாங்கம் எல்லாம் 
வல்லதாயினும் , பல்கலைக்கழகங்களிற்கு மிகுதியாக மான் 
யங்கள் வழங்கி வந்தாலும் கல்வித்துறையில் பல்கலைக் 
கழகம் தனது விருப்பப்படி நடக்கவேண்டுமென்று அரசாங் 
கம் கருதுவது குடியரசுக் கோட்பாட்டிற்கு ஒத்ததன்று . 


கின்றது . 


822 


அரசியலமைப்புத் திருத்தங்கள் ( 1952-1959 ) : அரசி 
யலமைப்பின் இரண்டாவது திருத்தம் 1952 - ல் நிறை 
வேறியது . 

இது மக்கள் சபை உறுப்பினரின் மொத்த 
எண்ணிக்கையை மக்கள் தொகையின் பெருக்கத்தின் 
அடிப்படையில் மிகுதியாக்குவதனைத் தடை செய்கின்றது . 
1954 - ஆம் ஆண்டு நிறைவேறிய மூன்றாவது திருத்தம் 
இந்தியாவின் பொதுவான 

பொருளாதார 

நலனுக் 
காகச் சில பொருள்கள் மீது கூட்டரசுத் துரைத்தனத்தின் 
கட்டுப்பாட்டைப் பற்றியது . தனிப்பட்டோர் சொத்துக் 
களை அவர்களின் அனுமதியின்றிப் பொது நலனுக்காகத் 
துரைத்தனம் எடுத்துக்கொண்டு நட்டஈடு அளிப்பதில் 
ஏற்படும் சிக்கல்களைத் தவிர்க்கவே அரசியலமைப்பின் 
நான்காவது திருத்தம் 1955 - ல் நிறைவேறியது . தலைமை 
நீதிமன்றத்தின் முடிவுகள் இதற்கு ஓரளவு காரணமா 
யிருந்தன . அதே ஆண்டில் ஐந்தாவது திருத்தமும் 
நிறைவேறியது . இது அரசியலமைப்பின் 3 - வது விதிப் 
படி எல்லைகளைப் பாதிக்கும் மசோதாவைப்பற்றி மா நில 
நாடுகள் தங்கள் கருத்துக்களைத் தெரிவிப்பதில் காலம் 
தாழ்ப்பதால் அதனைத் தவிர்க்கவே இந்த மாற்றம் வந்தது . 
1956 - ஆம் ஆண்டு நிறைவேறிய அரசியலமைப்பின் 
ஆறாவது திருத்தத்தின்படி மா நில நாடுகளுக்கிடையே 
விதிக்கப்படும் விற்பனைவரி , வாங்குதல் வரி முதலியவை 
கள் கூட்டரசின் தனிப்பட்ட சட்ட நிர்வாக அதிகாரங் 
களின்கீழ்க் கொண்டுவரப்பட்டன . அதே ஆண்டில் 
நிறைவேறிய ஏழாவது திருத்தம் மொழிவாரி நாட்டமைப் 
பைப் பற்றியது . * 1959 - ஆம் ஆண்டு நிறைவேறிய அரசி 
யலமைப்பின் எட்டாவது திருத்தத்தின்படி கூட்டரசு சட்ட 
சபையிலும் நாட்டுச் சட்டசபைகளிலும் தாழ்த்தப்பட்ட 
இனத்தினருக்கும் குடிகளுக்கும் ஆங்கிலோ - இந்திய 
வகுப்பினருக்கும் இடங்கள் ஒதுக்கியிருக்கும் ஏற்பாடு 
1970 - ஆம் ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது . 


48 , பக் . 380-84 . 


மத்திய பாரத் 


இந்தியாவும் பாகிஸ்தானமும் 


காஷ்மீர் 
ஜம்மு -8 


தீபேத்து 


விலாஸ்பூர்- C 
- ஹிமாசலப்பிரதேசம் 


ஆப்கானிஸ்தானம் 


பஞ்சாபு 


பெப்சு 


நேப்பாளம் 


பாரசீகம் 


பஞ்சாபு 


தில்லி. 


பாகிஸ்தான் 


சிக்கிம் 


பூடான் ) அஸ்ஸாம் 


உத்தரப் 

பிரதேசம் 


மே.வ. 


ராஜஸ்தானம் - 3 

அஜ்மீர்-C) 


-A 


மணிபுரி 


பீஹார்- A) பொகிஸ்தான் 


விந்தியப் 

பிரதேசம் ) 


ANTINY 


கட்சு 


திரிபுரா 


மேற்கு 
வங்காளம் 


A 


பர்மா 


சௌராஷ் 
டிரம் - B) 


மத்தியப் 
பிரதேசம்- A 


ஒரிஸ்ஸா 


- A 


டையூ . 
( போ ) 
டாமன் 
( போ ) 


பம்பாய்- 
A 


ஏனாம் (பிரெ ) 


D பிரிவு பிரதேசம் 


சென்னை - A ( A பிரிவு நாடு ) 

ஐதராபாத் 
மைசூர் - 8 ( B பிரிவு நாடு ) 

- B 
குடகு -c ( c பிரிவு நாடு) 
பிரதேசம் D ( பிரிவு பிரதேசங்கள் ) கோவா 
மே.வ. = மேற்கு வங்காளம் 

( போ ) 

மைசூர் 

-B 
- அயல் நாட்டுப் பிாதேசம் குடகு 

புதுச்சேரி ( பிரெ ) 

மாஹி 
கோடிட்ட இடங்கள் 

காரைக்கால் ( பிரெ ) 

( பிரெ ) 
அயலவரின் கீழ் உள்ளவை . 


சென்னை -A 


அந்தமான் ) 
தீவுகள் 1 


. 


திருவாங்கூர் 

கொச்சி 


நிகோபார் 
தீவுகள் 

தி 


S. XAVIER 


SELECT BIBLIOGRAPHY 


1 AITCHISON , C. , Lord Lawrence, 1892 . 
2 ASCOLI , F. D. , Early Revenue History of Bengal, 1917. 
3-5 BANERJEE, A. C. , The Eastern Frontier of British 

India , 1946 ; British Relations with Burma , 1948 : 

The Rajput States and the East India Company, 1951 . 
6. Basu , B. D. , Rise of the Christian Power in India , 1931 . 
7 Basu , D. D. , Commentary on the constitution of India , 

1952 . 
8 BEVERIDGE , H. A. , Comprehensive History of India , 

Voll II , 1866 . 
9 BOMBWALL, K R. , Indian Politics and Government 

( Since 1885 ) , 1951 . 
10 BOULGER , D C. , Lord William Bentinck , 1892 . 
11 BOWRING , L , B. , Haidar Ali and Tipu Sultan , 1893 . 
12 BRADSHAW , J. , Sir Thomas Munro , 1894 . 
13 BROWN , HILTON , The Sahibs , 1948 . 
14 Cambridge History of India , Vols . IV , V & VI ( 1937 , 

1929 & 1932 ) . 
15 CAMPELL - JOHNSON , A. , Mission with Mountbatten , 1951 . 
16 CHATTERJI, NANDALAL , Mir Qasim , 1935 . 
17 CHAUDHURI , S , B. , Civil Rebellion in the Indian 

Mutinies , 1957 . 
18 COLLIS, MAURICE, British Merchant Adventurers, 1945 . 
19 COWELL , H , The History and Constitution of the Courts 

and Legislative Authorities in India , 1905 . 
20 CUNNINGHAM , H. S. , Earl Canning , 1891 . 
21 DATTA , K. , Alivardi and His Times , 1939 . 
22 DAVIES , AM , Warren Hastings , 1935 . 
23-24 DAVIES , C. C. , The Problem of the North -West 

Frontier, 1890-1908 , 1932 ; Warren Hastings and 

Oudh , 1939 , 
25 DHARKER , C. D. ( Ed . ) , Lord Macaulay s Legislative 

Minutes , 1946 . 


824 


26-27 DODWELL , H. , Dupleix and Clive , 1920 ; A Sketch 

of the History of India from 1858 to 1918 , 1925 . 
28 DUFF , 1. C. , GRANT , A History of the Mahrattas , 2 Vols . 

1921 . 
29 Dutt , R. , The Economic History of India under Early 

British Rule , 1906 . 
30 ELPHINSTONE, M. , The Rise of the British Power in the 

East , 1887 
31 FARQUHAR , J N. , Modern Religious Movements in 

India , 1929 . 
32 FEILING , KEITH , Warren Hastings , 1954 . 
33 FORREST , G. , The Life of Lord Clive , 2 Vols . , 1918 . 
34 FRASER , Lovat , India under Curzon and After, 1911 . 
35 FURBER , HOLDEN , John Company at Work , 1948 . 
36 GOPAL , S. , The Viceroyalty of Lord Ripon , 1953 . 
37 GRIFFIN , L. G. , Ranjit Singh , 1893 . 
38 GRIFFITH , British Impact on India . 
39 GUPTA , A. P. Das , The Central Authority in British 

India , 1774-1784 , 1931 . 
40 HARDINGE , C , Viscount Hardinge, 1891 . 
41 HARVEY , G. E. , History of Burma, 1925 . 
42 HOLMES, T.RE. , A History of the Indian Mutiny , 1885 . 
43-44 HUNTER , W W. , The Marquiss of Dalhousie , 1890 ; 

The Earl of Mayo , 1891 . 
45 HUTTON , W. H. , The Marquiss of Wellesley , 1915 . 
46 ILBERT , C , The Government of India , 1915 , 
47 IRVINE , W. , Later Mughals , 2 Vols . 1922 , 
48 IYENGAR , G. R , The New Indian Constitution , 1957 . 
49 KEENE, H. G. , Madhava Rao Sindhia , 1895 . 
50-51 KEITH , A , B. , Speeches and Documents on Indian 

Policy, 2 Vols., 1922 ; A Constitutional History of 

India , 1936 . 
52 KHAN , M. H. , History of Tipu Sultan , 1951 . 


825 


53 KINCAID , C. A. , Lakshmi Bai , Rani of Jhansi , and other 

Essays , 1945 . 
54 KINCAID , C. A .. AND PARASNIS , D. B. , A History of the 

Maratha People 1931 . 
55 KINCAID D. , British Social Life in India , 1938 . 
56-57 LEF - WARNFR , W. The Life of Marquis of Dalhousie 

2 Vols . 1904 ; The Native States of India , 1910 . 
58.60 LYALL , ALFRED , The Life of the Marquis of Dufferin 

and Ava , 1905 ; Warsen Hastings , 1908 : The Rise 
and Expansion of the British Dominion in India , 

1914 . 
61 MACMUNN , G. , Afghanistan from Darius to Amanullah , 

1929 . 
62 MAJUMDAR . R. C. The Sepoy Mutiny and the Revolt 

of 1857 1957 . 
63 MALHOTRA , A. R. , The Constitution of India , 1951 . 
64 MARSHMAN . J. C .. The History of India , 3 Vols . 1869 . 
65 MITRA LM , The Danes in Bengal , 1952 . 
66 Montagu - Chelmsford Report , 1918 . 
67 Muir , R. , The Making of British India , 1915 . 
68 NICOLSON H. , Curzon : The Last Phase , 1937 . 
69 NILAKANTA SASTRI. K. A. History of India , Part III , 

1952 . 
70 OSBORNE , W. G. , Ranjit Singh , 1840 , reprinted , 1952 . 
71-72 PAL , DHARM . Administration of Sir John Lawrence , 

1952 ; The North - West Frontier , 1947 . 
73 PALANDE, M. R. , Introduction to Indian Administration , 

1951 . 
74–75 PHILIPS, C. H , India 1949 ; Handbook of Oriental 

History , 1951 . 
76 RAGHAVACHARIAR , N.R. , The Constitution of India , 1951 . 
77 RANADE , M. G. , Rise of the Maratha Power , 1900 . 
78 RAWLINSON , H. G. , The British Achievement in India , 

1948 . 
79 RITCHIE and EVANS , Lord Amherst , 1894 . 


826 


80-81 ROBERTS, P. E. , India Under Wellesley , 1929 ; 

History of British India , 1952 . 
82 RONALDSHAY , the Earl of, The Life of Lord Curzon , 

3 Vols . , 1928 . 
83 Roy , A. C. , The Career of Mir Jafar Khan , 1953 . 
84 RUSSELL , WILFRID , Indian Summer , 1951 . 
85 SAPRE , B. G. , The Growth of Indian Constitution and 

Administration , 1929 . 
86-87 SARDESAI , G. S. , The Main Currents of Maratha 

History, 1933 ; New History of the Marathas, Vols . II 

& III , 1948 . 
88 SARKAR , J. Fall of the Mughal Empire , 4 Vols. 1932 , 

1934 , 1938 & 1950 . 
89 SAVARKAR , V.D. , The Indian War of Independence , 1947 . 
90 SCHWARZENBERGER , G. , Power Politics , 1951 . 
91. SEN , N. B. , History of the Koh - i - Noor , 1953 . 
92-94 SEN , S. N. , Administrative System of the Marathas , 

1925 ; Military System of the Marathas , 1928 ; Eighteen 

Fifty - Seven , 1957 . 
95 SETON -KARR , W.S , The Marquis of Cornwallis, 1890 . 
96 SHARMA , S. R. , The Making of Modern India , 1951 . 
97 SHEJWALKER , T. S. Panipat, 1761 , 1946 . 
98 SINGH , K , The Sikhs , 1953 . 
99 SINHA, H. N. , Rise of the Peshwas , 1931 . 
100-102 SINHA, N. K. Rise of the Sikh Power , 1936 ; 

Haidar Ali , 1941 ; Ranjit Singh , 1945 . 
103 SMITH , W.R , Nationalism and Reform in India , 1938 . 
104-106 SPEAR T. G.P., The Nabobs , 1932 : India , Pakistan 

and the West , 1949 , Twilight of the Mughuls , 1951 . 
107 SRINIVASACHARI , C. S. , The Inwardness of British 

Annexations in India , 1951 . 
108 SRINIVASAN , C. K. , Maratha Rule in the Carnatic, 1945 . 
109 SRIVASTAVA , A. L , Shuja -ud -Daulah , 2 Vols . 1945 . 
110 STEPHEN , J. F. , The Story of Nuncomar and the 

Impeachment of Sir Elijah Impey , Vol . I , 1885 . 


827 


111 STRACHEY, JOHN, Hastings and the Rohilla War, 1892 . 
..112 SYKES , P. , A History of Persia , Vol . II , 1930. 
113 SIJMONDS, R. The Making of Pakistan, 1950 . 
114 THOMPSON , EDWARD , The Making of the Indian Princes 

1944 . 
115 THOMPSON ,and GARRATT, Rise and Fulfilment of British 

Rule in India , 1934 . 
116 TROTTER , L J. , History of India under Queen Victoria , 

Vol . I , 1886 . 
117 VARMA , S. P , A Study in Maratha Diplomacy , 1956 . 
118 WEITZMAN , S , Warren Hastings and Philip Francis, 

1929 . 
119 WILSON , CHARLES . CLIVE ( English Men of Action Series). 
120 WOODRUFF , P. , The Founders, 1953 . 
121 YUSUF ALI , A., A Cultural History of India during 

the British Period, 1940 . 


